முதுகெலும்பற்றவை -1 


( பட்டப்படிப்புக்குரியது ) 


ஆர். முருகேசன் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் ( க.வெ. ) வரிசை எண் -218 


முதுகெலும்பற்றவை -1 


( பட்டப்படிப்புக்குரியது ) 


ஆசிரியர் 
திரு . ஆர் . முருகேசன் , பி . எஸ்ஸி . ( ஆனர்ஸ் ) , 

பேராசிரியர் , விலங்கியல் துறை , 
அரசினர் கலைக் கல்லூரி, சேலம் . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - November , 1969 

- , 
Second Edition - July , 1971 


T.N.T.B.S. (C. P. ) No. 218 


© Tamil Nadu Text Book Society 


INVERTEBRATA - I For B.Sc. , 


R. MURUGESAN 


Net Price Rs . 6.00 
( No discount) 


Printed by 


Novel Art Printers 
202 , Jani Jan Khan Road , 
Madras - 14 . 


அணிந்துரை 


( திரு . இரா . நெடுஞ்செழியன் , 
தமிழகக் கல்வி- உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினோராண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.யு.சி. , பி.ஏ. , 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வருகின்றனர் . நாடு முழுதும் பரந்துள்ள மாணவர் 
களின் ஆர்வம் , தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறை 
களில் நூல்கள் எழுதித் தர முன் வந்த நூலாசிரியர்கள் தொண் 
டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சி 
யும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 


பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் நூல் 
எழுதித் தந்துள்ளனர் . 


வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , புவியியல் , 
தத்துவம் , கணிதம் , பௌதிகம் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , 
புள்ளியியல் ஆகிய பல துறைகளில் தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு 
நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத் 
தின் கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் நூல்களை வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ‘ முதுகெலும்பற்றவை -1 என்ற இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 218 - ஆவது வெளியீடாகும் . 
தமிழ் மக்களின் பேராதரவினாலும் தமிழைப் பயிற்சி மொழியாகக் 
கொண்ட மாணவர்களின் நல்லூக்கத்தினாலும் இதன் முந்தைய 
பதிப்புப் படிகள் அனைத்தும் விற்பனையாகி விட்டன . ஆதலின் , 
இப்பொழுது இந் நூல் மீண்டும் வெளிவருகின்றது . 


உழைப்பின் வாரா உறு திகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக மாண 
வர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் ; அதுவே தமிழன்னை 
யின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் கழகங்களின் 
பலவகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த 
நன்றி உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. தோற்றுவாய் 


1 


2. வகைப்பாட்டு முறை 


9 


... 


3 . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 

தொகுதி : புரோட்டோசோவா 


12 


1 


36 


58 


( 1 ) வகை : ரைசோபோடா 
( 2 ) வகை : மாஸ்டிகோஃபோரா 
( 3 ) வகை : ஸ்போரோசோவா 

( 4 ) வகை : சிலியோஃபோரா 
4. துணை விலங்குலகம் : மெட்டசோவா 

மெட்ட சோவா - பொதுப் பண்புகள் 


77 


123 


5. கிளை 1. பாரசோவா - தொகுதி : பொரிஃபரா 


129 


163 


6. கிளை 2. யூமெட்டசோவா 

பிரிவு : ரேடியேட்டா 
தொகுதி : சிலென்டிரேட்டா 
உள் தொகுதி : நிடேரியா 


164 


181 


201 


211 


( 1 ) வகை : ஹைட்ரோசோவா 
( 2 ) வகை : ஸ்கைஃபோசோவா 
( 3 ) வகை : ஆந்தோசோவா 
( 4 ) உள் தொகுதி : அ நிடேரியா 

வகை : அநிடேரியா 


239 


viii 


பக்கம் 


... 


251 


7. பிரிவு : பைலாட்டிரியா 

நிலை : A ஏசிலோமேட்டா 

தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 
( 1 ) வகை : டர்பெல்லேரியா 
( 2 ) வகை : டிரமெட்டோடா 
( 3 ) வகை : செஸ்ட்டோடா 


261 


... 


268 


287 


8. நிலை : B சூடோ சிலோமேட்டா 

தொகுதி : ஆஸ்க்ஹெல்மின் திஸ் 
வகை : நெமட்டோடா 


... 


305 


333 


9. நிலை : C யூசிலோமேட்டா 

தொகுதி : அன்னலிடா 
( 1 ) வகை : கீட்டோப்போடா 
( 2 ) வகை : ஹிருடினியா 
( 3 ) வகை : ஆர்க்கி அன்னலிடா 


364 


... 


389 


... 


410 


கலைச்சொல் அகராதி 


415 


* 


முதுகெலும்பற்றவை -1 


. 


* 


1. தோற்றுவாய் 


உயிரினங்களின் பண்புகள் 


விலங்குகளைப்பற்றிக் கூறும் நூலுக்கு விலங்கியல் ( Zoology ) 
என்று பெயர் . விலங்குகள் என்னும்போது , நாற்கால் பிராணி 
களாகிய மயிர்ப் போர்வையுள்ள பாலூட்டிகள் , இறகு போர்வை 
யுள்ள பறவைகள் , செதில் போர்வையுள்ள ஊர்வன , நீர் நில வாழ் 
வனவாகிய 

தவளைகள் முதலியவற்றை மட்டும் குறிப்பதாகக் 
கொள்ளக்கூடாது . மீன்கள் , பூச்சிகள் , பூரான் , தேள், நண்டு 
நத்தை , புழு முதலியவைகள் , ஒரு செல் உயிரிகள் ஆகிய எல்லா 
உயிரிகளும் , சுருங்கச் சொல்லின் தாவரமல்லாத மற்ற எல்லா 
உயிருடைப் பொருள்களுமே விலங்குகளாகும் . 

உயிர் என்பது யாது ? உயிர் எவ்வாறு தோன்றியது ? இதை 
விளக்க யாராலும் இயலாது . ஆனால் , உயிருள்ள பொருள்களின் 
பண்புகளை ஒருவாறு கண்டறிந்து உணர முடியும் . மிக உயர்ந்த 
ஆனால் , மிகச் சிக்கலான , கோவையான அமைப்புடைய பொருளா 
லான புரோட்டோபிளாசத்தில் ( Protoplasm ) சிக்கலான முறை 
களில் நடைபெற்றுக்கொண்டிருக்கும் செயல்களை உயிரிகளின் 
பண்புகள் எனக் கூறலாம் . இதனாலேயே புரோட்டோபிளாசத்தை 
உயிரின் பௌதிக அடிப்படை ( Physical basis of life ) என்றும் 
உயிர்மச் செயல்களின் இருப்பிடம் ( Vehicle of vital activity ) 
என்றும் கூறுகிறார்கள் . ஆயிரக்கணக்கான அணுக்களைக் ( Atoms ) 
கொண்ட பெரிய மூலக்கூறுகள் ( Molecules ) சிக்கலான முறையில் 
அமைந்து புரோட்டோபிளாசத்தைத் தோற்றுவித்துள்ளன . ஒரு 
பெரிய மூலக்கூறில் பெரும்பாலும் ஒன்று அல்லது அதற்கு மேற் 
பட்ட கரி ( Carbon ) அணுக்கள் காணப்படும் . இக் கரி அணுக்கள் 
மற்ற அணுக்களுடன் பலதரப்பட்ட முறையில் சேரும் பண்பைப் 
பெற்றிருப்பதாலேயே , உயிரியில் காணப்படும் புரதம், கொழுப்பு , 
மாவுப்பொருள் போன்ற பெரிய மூலக்கூறுகளைத் தோற்றுவிக்கக் 


2 


முதுகெலும்பற்றவை 


கூடிய தன்மையைப் பெற ஏதுவாகிறது . பலவகைப்பட்ட புரத 
மூலக்கூறுகள் உண்டாகி , அவை ஒழுங்குடன் அமைந்து 
புரோட்டோபிளாசத்தை உருவாக்கியுள்ளன . 

புரோட்டோபிளாசத்தின்மூலம் தொடர்ந்து கிடைத்துக் 
கொண்டிருக்கும் சக்தி , ஓர் உயிருள்ள பொருளை அல்லது உயிரியை 
உயிர் வாழச் செய்கிறது . இவ்விதம் புரோட்டோபிளாசத்தில் 
தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டிருக்கும் வேதிய , பௌதிகச் 
செயல்களை வளர்சிதை மாற்றம் ( Metabolism ) என்று கூறுகிறோம் . 
ச் செயலில் முக்கியமாக நடைபெறுவது என்னவென்றால் , உண் 
ணும் உணவுப் பொருளினின்றும் உபயோகமான சக்தி சேகரித்து 
வைக்கப்படுகிறது . இச் சக்தியைக் கொண்டு கரி அணுக்களைத் 
தோற்றுவித்து , அதினின்றும் மற்ற உயிர்மப் பொருட்கள் உண் 
டாக்கப்படுகின்றன . இத்தகைய உயிர்மப் பொருட்கள் எரிக்கப் 
படும் பொழுது அதனின்றும் வெளிப்படும் சக்தி உயிரியின் உடலில் 
இயக்கங்கள் நடைபெற உதவுகின்றது . வெளிப்படும் சக்தியில் 
தேவையானது போக , எஞ்சியது பாஸ்பேட்டுகளுடன் ( Phosphate ) 
சேர்ந்து மேலான சக்திப் பொருளை அதாவது ஏ . டி . பி . ( A. T. P. ) 
யைத் தோற்றுவிக்கிறது . இப் பொருளினின்றும் சக்தி தேவைப் 
படும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறது . இவ்வாறு 
பொருளை உண்டுபண்ணுதல் , பின்னர் அவற்றைச் சிதைத்துச் 
சக்தியை வெளிப்படுத்துதல் முதலிய வேலைகள் நொதி ( Enzyme ) 
களினால் செய்யப்படுகின்றன . 

புரோட்டோபிளாசத்தில் ஒரு பகுதியானது தனித்தன்மை 
யெய்தி , உட்கருவாகியுள்ளது . இவ் வுட்கரு வளர்சிதை மாற்ற 
வேலைகளைக் கண்காணிக்கின்றது . மேலும் உட்கருவானது தன் 
னைப் போன்ற மற்றோர் உட்கருவை உண்டுபண்ணும் ஆற்றலையும் 
பெற்றுள்ளது . டி . என் . ஏ . ( D. N. A. ) ஆர் . என் . ஏ . ( R. N.A ) 
என்ற இரு உட்கரு அமிலங்களை ( Nuclic acid ) உட்கரு பெற்றுள் 
ளது . டி . என் . ஏ . உயர்ந்த நிலை அமைப்பையுடைய மூலக்கூறுக 
ளாகி குரோமோசோம்களைத் ( Chromosome ) தோற்றுவித்துள் 

இரட்டைத் திருகு சுழல் ( Double helix ) முறுக்கிழையை 
யொத்த அமைப்புடைய டி . என் , ஏ . ( D. N. A. ) மூலக்கூறுகளின் 
சேர்க்கை தனிச்சிறப்பு வாய்ந்தது . இரு சங்கிலிகளும் தனித் 
தனியே பிரிந்து , இழந்த மற்றோர் சங்கிலியை உண்டுபண்ணிக் 
கொள்ளும் ஆற்றல் பெற்றவை . இத்தகைய அமைப்பும் ஆற்றலும் 
பெற்றிருப்பதால் அவைத் தங்களைப் போன்ற மற்றொன்றைத் 
தோற்றுவிக்கின்றன . மேலும் இவை உயிரி 

உட்கொள்ளும் 
உணவுப் பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய புரத மூலக்கூறுகளைத் 


தாதுப் 


தோற்றுவாய் 


3 


தம் அமைப்புடைய மூலக்கூறுகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளு 
கின்றன . இப் பணியில் புரோட்டோபிளாசத்திலுள்ள ஆர் . என்.ஏ. 
களும் ( R. N. A. ) நொதிகளும் உதவி புரிகின்றன . உட்கருவின் 
இவ்வித ஒழுங்கு முறையான செயல்கள் புரோட்டோபிளாசத் 
தொகுப்பினுள் நடைபெறுகிறது . இத்தகைய புரோட்டோபிளாசத் 
தொகுப்புப் படலத்தினால் சூழப்பட்டு உயிரியின் அலகு என்று 
கூறப்படும் செல்லாகிறது . சிறிது புரோட்டோபிளாசத்தையும் 
உட்கருவையும் கொண்ட செல் , உயிர்மச் செயல்களான உண்ணுதல் , 
வளர்தல் , நகர்தல் , வளர்சிதை மாற்றங்களைத் தோற்றுவித்தல் 

ணர்தல் , தன்னைத்தானே பெருக்குதல் முதலிய செயல்களைச் 
செய்கிறது . 


ப 


இப் பூவுலகில் உயிர் தோன்றிய காலத்தில் , உயிரிகள் 
புரோட்டோபிளாசமும் அதனுள் உட்கருவும் பெற்ற எளிய உருவ 
அமைப்பைப் பெற்றிருந்தன . இவைகளை ஒரு செல் உயிரிகள் 
-அதாவது புரோட்டோசோவாக்கள் என அழைத்தனர் . ஒரு செல் 
உயிரிகளில் எளிய உரு அமைப்பைக் காண்கிறோம் . இவற்றினுடல் 
ஒரு செல்லால் ஆன போதிலும் , பல செல் உயிரிகள் செய்யும் 
எல்லாவித வேலைகளையும் , இவை செய்யும் ஆற்றல் பெற்றவை . 
உயிரியின் தேவைகளுக்கேற்ப புரோட்டோபிளாசத்தின் பகுதிகள் 
தனித் தன்மை எய்தி குறிப்பிட்ட செயல்களைப் புரிகின்றன . 
இவ்விதம் தனித்தன்மையடைந்த பாகங்களுக்குச் செல்நுண் உறுப் 
புகள் அதாவது ஆர்கனெல்லாக்கள் என்று பெயர் . சலனத்தை 
உண்டாக்குவதற்கெனப் போலிக்கால்களும் ( Pseudopodia ) , நீள் 
இழைகளும் ( Flagella ) , குறு இழைகளும் ( Cilia ) , தோன்றியுள்ளன . 
உணவுப்பொருளை உட்கொண்டு சீரணிப்பதற்கு உணவு நுண் 
குமிழிகளும் ( Food vacuole ) கழிவுப் பொருட்களை நீக்கவும் , ஊடு 
கலப்பு - ஒழுங்குப்பாட்டை ( Osmoregulation ) இயக்கவும் சுருங்கும் 
நுண் குமிழிகளும் ( Contractile vacuole ) தோன்றியுள்ளன . வெளிப் 
புறத் தூண்டுதல்களையுணர்ந்து அதன்படி செயலாற்றும் பண்பைப் 
புரோட்டோபிளாசமே பெற்றுள்ளது . இவற்றினுடலைச் சுற்றி 
--யமைந்து உருவத்தைத் தருகின்ற மெல்லிய படலமானது திரவப் 
பொருட்கள் ஊடுருவிச் செல்லக்கூடிய தன்மையைப் பெற்றுள்ளது . 


ஒரு செல் உயிரிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குமேல் உருவத் 
தில் பெரிதானால் , அவைத் தம் உடலைப் பலப்படுத்தி , உறுதியாக்கக் 
கூடிய உறுப்புகளைத் தோற்றுவித்து , சுற்றுப்புற ஆதிக்கங்களினின் 
றும் சற்று விடுபட்டு வாழ்க்கை நடத்த வாய்ப்பில்லாமற் போகிறது . 
--எனவே பல செல் உயிரிகள் தோன்ற ஆரம்பித்தன . பல செல் 


| 


4 


முதுகெலும்பற்றவைா 


யான 


* 


உயிரிகளை ஆராய்ந்து நோக்குங்கால் அவைகளின் உடற் செல்கள் , 
பல செயல்களைச் செய்து வந்த ஆற்றலை இழந்து , ஒன்று அல்லது 
இரண்டு செயல்களை மட்டுமே செய்யும் ஆற்றலைப் பெற்றுள்ளன 
என்பது புலனாகும் . செல்களின் அமைப்புச் சிறப்பான வகையில் 
மாறி , இரண்டொரு செயல்களை மட்டும் செய்யக் கூடியதான 
தன்மையை அடைந்துவிடுகின்றன . இவ்விதம் சிறப்புத் தன்மை 
யடைந்த செல்கள் வேறெந்த வேலையையும் செய்வதற்கு ஆற்ற 
லற்றவையாகின்றன . இத்தகைய ஒரே மாதிரி அமைப்பும் செய 
லும் பெற்ற நூற்றுக்கணக்கான செல்கள் ஒன்றாகச் சேர்ந்து 
திசுக்களை அமைத்தன . திசுக்களின் சேர்க்கையினால் உறுப்புகள் 
தோன்றின . இவ்விதம் அமைந்த உறுப்புகள் ஒன்றோடொன்று 
தொடர்புபெற்று , அவற்றின் தனித் தனிச் செயல்களும் தொடர்ச்சி 

ஒரு மண்டலத்தின் செயலைச் செய்ய ஆரம்பித்தன . 
இவ்விதச் செயல் தனியான ஒரு செல் உயிரியினால் செய்ய முடியாத 
ஒரு செயலாகும் . இவ்வாறு பரிணாமத்தின் ஏணியிலே எவ்வளவுக்கு - 
ஓர் உயிரி உயர் நிலையை அடைந்துள்ளதோ , அவ்வளவிற்கு அதன் 
உடற்சிக்கல் அதிகமாக அமைந்துள்ளது . அவ்வுடலிலுள்ள செல் 
களின் எண்ணிக்கையும் அதிகமாகி உள்ளது . ஒவ்வொரு செல்லும் 
அதிக அளவிற்குச் சிறப்பான அமைப்புள்ளதாகவும் ஆகிவிடு 
கின்றது . செல்கள் எவ்வளவு சிறப்பமைப்புடையனவாயினவோ 
அவ்வளவு அவைத் தம் சுதந்திரத்தை யிழந்தனவாயின . அவற்றின் 
தனித் தனியான சுதந்திர வாழ்க்கைக்கு ஓர் உடலாகவமைந்த... 
முழு உயிரியின் சுதந்திரத்திலேயே அழுந்தி ஒன்றாகிப் போயின . 
பல செல் உயிரிகளின் உடல் அமைப்பு மூன்று நிலைகளில் அமைந் 
துள்ளன . அவை செல் படலத்தின் நிலை , திசு நிலை , உறுப்பு நிலை - 
என்பனவாகும் . போரிஃபரா ( Porifera ) என்னும் புழையுடலிகளான 
ஸ்பாஞ்சுகளில் ( Sponge ) முதல் நிலை காணப்படுகிறது . இவற்றின் 
உடலிலுள்ள செல்களின் சேர்க்கையினால் , இரு படலங்கள் தோன்றி 
யுள்ளன . வெளிப் படலம் , உட்படலம் என இரு படலங்களைப் 
பெற்றிருந்த போதிலும் , இவ்வுயிரிகள் கோவையான இயக்கத்தை 
யுண்டு பண்ணும் ஆற்றலற்றவையாக உள்ளன . எனவே போரிஃ 
பரா உயர்ந்த நிலையமைப்பை அடைய முடியாமல் பரிணாம ஏணி 
யில் பக்கக் கிளையாகச் சென்று தனித்து நின்றுவிட நேர்ந்தது . 

சிலென்டிரேட்டா ( Coelenterata ) என்னும் குழிகுடலிகள் திசு 
நிலை அமைப்பைப் பெற்றுள்ளன . இவற்றின் உடற் செல்கள் ஒன்று 
சேர்ந்து புறப்படை ( Ectoderm ) , அகப்படை ( Endoderm ) என 
இரு படைகளைத் தோற்றுவித்துள்ளன . இவ்விரு படைகளுக்கு 
மிடையில் மீசோக்ளியா (Mesoglea ) என்ற ஜெல்லி போன்ற 
பொருள் அமைந்துள்ளது . புறப்படை உடலைச் சுற்றிலுமமைய , 


தோற்றுவாய் 


5 


மொக 


அகப்படையானது வயிற்றறையைச் சுற்றிலுமமைந்துள்ளது . 
புறப்படையிலுள்ள செல்கள் தனித் தன்மையடைந்து உடலுக்கு 
உருவம் கொடுத்தல் , பாதுகாத்தல் சலனம் உண்டாக்குதல் , 
உணர்ச்சி ஏற்று அனுப்புதல் முதலிய தனித்தனி வேலைகளைச் 
செய்யும் பண்பைப் பெற்றுத் திசுக்களாக மாறியுள்ளன . இவ்வித 
மாக எபிதீலியல் திசு ( Epithelial tissue ) , நரம்புத் திசு ( Nerve 
tissue ) , தசைத் திசு ( Muscle tissue ) முதலிய திசுக்கள் தோன்றி 
யுள்ளன . 

வயிற்றறையைச் சுற்றியிருக்கும் அகப்படைச் செல்கள் உண 
வுப் பொருளைச் சீரணித்து , உட்கிரகிக்கும் செயல்களைச் செய்யும் 
திசுவாக மாறியுள்ளன . 

உயர் நிலையிலுள்ள சில சிலென்டிரேட்டாக்களில் , மீசோக்ளி 
யாவில் செல்கள் தோன்றி திசுத் தன்மையடைந்து மீசன்கைம் 
( Mesenchyme ) எனப் பெயர் பெற்றுள்ளது . இருந்தபோதிலும் 
இவ் வுயிரிகள் சிக்கலான பெரிய உருவம் பெறமுடியாத நிலையில் 
தான் உள்ளன . உயிரியின் உடல் சிக்கலான , பெரிய உருத் 
தன்மையையடைந்தால்தான் அவைச் சூழ்நிலையிலே மிகச் சுதந்திர 

வாழ இயலும் . உறுப்புகளும் , உறுப்பு மண்டலங்களும் 
தோன்றினால் தான் இந் நிலையை யடைய முடியும் . 

சிலென்டிரேட்டாக்களுக்கு மேலுள்ள உயர் நிலைப் பிராணி 
-களில் உறுப்பு நிலையமைப்புக் காணப்படுகிறது . சிலென்டிரேட் 
டாக்கள் , புரோட்டோசோவாக்களினின்றும் உருவத்திலும் , சிக்க 
பலான அமைப்பிலும் முன்னேறியிருந்தபோதிலும் , மேற்கொண்டு 
சிக்கலான அமைப்பைப் பெறும் வாய்ப்பை இழந்து விட்டன . 
இதற்கு முக்கியக் காரணம் சீரணிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை 
மற்றப் பாகங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு போக்கு வரத்து 
மண்டலம் இல்லாததேயாகும் . இம் மண்டலம் இல்லாததால் 
உணவுப் பாதையில் சீரணிக்கப்பட்ட உணவுச் செல்களின் வழியே 
ஊடுருவிச் சென்று மற்றப் பகுதிகளையடைய வேண்டிய நிலை ஏற் 
பட்டுள்ளது . எனவே அகப்படையிலிருந்து புறப்படை விலகி , தூர 
இருக்கும் நிலையையடைய வாய்ப்பில்லாமற் போய்விட்டது . புறப் 
படைக்கும் அகப்படைக்கும் இடையில் நடுப்படை ( Mesoderm ) 
ஏற்பட்டு உயிரியின் உருவத்தைப் பெரிதாக்குவதற்கும் மேலும் 
--சிக்கலான அமைப்பை உண்டுபண்ணவும் வாய்ப்பை அளிக்கிறது . 
இவ்விதம் மூன்றாவது அடுக்குத் தோன்றியுள்ள பிராணிகளை முப் 
படைப் பிராணிகள் எனக் கூறுகிறோம் . 

இப்பிராணிகளில் மூன்று அடுக்குகளும் வளர் கருவில் தான் 
நன்கு புலனாகும் . எவ்வாறெனில் உயிரி வளர வளர , அவ்வடுக்கு 


6 


முதுகெலும்பற்றவை 


களின் செல்களும் வளர்ந்து , தனிப் பண்புகளை எய்தி , அவைகள் 
ஒன்று சேர்ந்து , திசுக்களைத் தோற்றுவித்து விடுகின்றன . மேலும் 
திசுக்கள் ஒன்று கூடி உறுப்புகளைத் தோற்றுவித்துவிடுகின்றன . 
இம் மூன்று அடுக்குகளில் , நடுவடுக்குச் செல்களில் ஆச்சரியப்படத் 
தக்க வளர்ச்சிகள் ஏற்பட்டு , புறப்படையை அகப்படையினின்றும் 
முழுவதுமாகப் பிரித்துவிடுகிறது . எளிய முப்படைப் பிராணி 
களில் நடுப்படையானது இனவிருத்தி மண்டலத்தையும் , பொதுத் 
தசை மண்டலத்தையும் தோற்றுவிக்கின்றது . மேலும் பாரன்கைமா 
( Parenchyme ) என்ற தளர்ச்சியான செல்களையும் தோற்றுவிக் 
கிறது . இச்செல்கள் உள் உறுப்புகளைச் சுற்றிலும் அமைந்துள்ளன . 
இவ் வுயிரிகளில் உணவுப் பொருட்களை எடுத்துச்செல்லும் போக்கு 
வரத்து மண்டலம் தோன்றாமல் , அவ்வேலையைப் பாரன்கைமாவி 
லுள்ள செல்களே செய்கின்றன . 

புறப்படையும் , அகப்படையும் சிலென்டிரேட்டா உயிரிகளில் 
எவ்வேலைகளைச் செய்தனவோ , அவைகளை இங்கும் செய்கின்றன . 
புறப்படை , உயிரியின் உடலைச் சுற்றியமைந்து , உடலைப் பாது 
காத்தல் , உணர்ச்சிகளை உணர்தல் முதலிய வேலைகளைக் கவனிப்பு 
தால் , இதிலிருந்து நரம்பு மண்டலம் தோன்றியுள்ளது . கழிவு நீக்க. 
உறுப்புகளான நெஃப்ரீடியங்களும் ( Nephridium ) இதிலிருந்தே 
தோன்றியுள்ளன . அகப்படை , உணவுப் பாதையைச் சுற்றி 
யமைந்து உணவுப்பொருளைச் சீரணித்து , அதை உட்கிரகிக்கும் 
பணிகளைச் செய்துவருகிறது . 

இத்தகைய எளிய மூன்றடுக்குகளைக் கொண்ட பிராணிகளை 
முப்படைப் பிராணிகளின் ஒரு பிரிவான ஏசீலாமேட்டா ( Acoelo 
mata )) அதாவது உடற்குழியற்றவை என்ற பிரிவில் சேர்த் 
துள்ளனர் . தட்டைப் புழுக்கள் இப் பிரிவைச் சேர்ந்தவை . 

மற்ற முப்படைப் பிராணிகளில் , அகப்படைக்கும் , புறப் 
படைக்குமிடையில் , பெரிய அறை தோன்றியுள்ளது . இவ் வறை , 
சில முப்படைப் பிராணிகளில் , நடுப்படை எபிதீலியத்தால் சூழப் 
படாமலும் , மற்றவைகளில் சூழப்பட்டும் இருக்கும் . இதில் முன்ன 
திற்கு சூடோசீலோமேட்டா ( Pseudocoelomata ) அதாவது போலி 
உடற்குழியுடலி என்றும் பின்னதற்கு யூசிலோமேட்டா ( Euccelo 
mata ) அதாவது உண்மை உடற்குழியுடலி என்றும் பெயரிட்டு 
வெவ்வேறு பிரிவில் சேர்த்துள்ளனர் . உருளைப் புழுக்கள் போலி 
உடற்குழியுடலிப் பிரிவைச் சேர்ந்தவை ; ஏனைய முப்படைப் 
பிராணிகள் உண்மை உடற்குழியுடலிப் பிரிவைச் சேர்ந்தவை . 

உண்மை உடற்குழியுடலிகளின் நடுப்படையில் 
ஏற்பட்டு , அது இரு படலங்களாகப் பிரிந்து , ஒரு படலம் புறப்படை 


பிளவு 


தோற்றுவாய் 


7 


யினடியிலும் மற்றொரு படலம் அகப்படையைச் சுற்றிலும் அமைந் 
துள்ளன . முன்னதற்குச் சோமாட்டிக் அடுக்கு ( Somatic layer ) 
என்றும் பின்னதற்கு ஸ்பிளாங்கினிக் அடுக்கு ( Splanchnic layer ) 
என்றும் பெயர் . - இவ்விரு படலங்களுக்கு மிடையிலுள்ள திரவம் 
நிறைந்த பெரிய அறைக்கு உடற்குழி ( Coelom ) என்று பெயர் . 

முன்பு உடற்குழியென்பது முதுகெலும்புள்ள பிராணிகளின் 
வயிற்றறைக் குழியையே குறிக்கப்பட்டது . ஆனால் , தற்காலத்தில் 
இதையும் இதனுடன் தோன்றிய மற்றக் குழிகளையும் சேர்த்தே 
உடற்குழி எனக் கூறப்படுகிறது . உடற்குழி இரு முறைகளில் 
தோன்றுகிறது அவையாவன : 1. சைசோசீலிக்முறை ( Schizo 
coelic ) 2. என்டிரோசீலிக்முறை ( Enterocoelic ) என்பன . சைசோ 
சீலிக்முறை : மீசோடெர்ம் அல்லது நடுப்படை உண்டான பின்னர் 
அதனிடையே பிளவு ஏற்பட்டு இரு அடுக்குகளாகப் பிரிகிறது . இவ் 
விரண்டு அடுக்கிற்குமிடையிலுள்ள இடைவெளியே உடற்குழியா 
கிறது . இவ் வுடற்குழியைச் சுற்றிலும் உடற்குழி எபிதீலியம் 
வியாபித்துள்ளது . இதன் செல்களினால் சுரக்கப்பட்ட திரவம் 
உடற்குழித் திரவமாகும் . இத்தகைய உடற்குழி அன்னிலிடா 
( Annelida ) , மொலஸ்கா ( Mollusca ) , ஆர்த்ரோபோடா ( Arthro 
poda ) முதலிய தொகுதிகளில் காணப்படுகிறது . என்டிரோசீலிக் 
முறை : பிராணியின் வளர்கரு பருவத்தில் குடல் உண்டாகும் 
போது அதினின்றும் இரு பிதுக்கங்கள் தோன்றி அவைக் குடலி 
லிருந்து விடுபட்டு உட்கூடு உடைய உருண்டையாகி அகப்படைக் 
கும் புறப்படைக்கும் நடுவில் அமையும் பின்னர் இவ்வுட் கூடுடைய 
உருண்டைகள் வளர்ந்து உடற்குழியைத் தோற்றுவிக்கின்றன . 
இம்முறைக்கு என்டிரோசீலிக்முறை என்று பெயர் . எக்கைனோடெர் 
மெட்டா ( Echinodermata ) , கார்டேட்டா ( Chordata ) முதலிய 
தொகுதிகளில் இம் முறையில் உடற்குழி தோன்றுகிறது . 

முக்கியமாக உடற்குழியின் பெரும்பகுதி வயிற்றறை உறுப் 
புகளைத் தாங்கியுள்ளதால் இதற்கு ஸ்ப்ளாங்கினோசீல் ( Splanchno 
coel) என்று பெயர் . 

உடற்சுவற்றை உணவுப் பாதையிலிருந்து பிரிக்கும் பெரிய 
உடற்குழி தோன்றியதன் பயனாக உயிரியில் பல உறுப்புகளும் , 
உறுப்பு மண்டலங்களும் தோன்றி உயிருக்குச் சிக்கலான அமைப் 
பைத் தோற்றுவித்துள்ளன . உணவு மண்டலம் , இரத்த வோட்ட 
மண்டலம் , சுவாச மண்டலம் , கழிவு நீக்க மண்டலம் , இனவிருத்தி 
மண்டலம் , நரம்பு மண்டலம் எனப் பல மண்டலங்கள் தோன்றி 
உயிரியின் ஒவ்வொரு பணியையும் தனித்தனியே செவ்வனே 
செய்து வருகின்றன . 


8 


முதுகெலும்பற்றவை 


உடற்குழியுள்ள பிராணிகளில் உடலானது பல கண்டங்க 
ளாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு கண்டமும் உயிரியின் ஒவ்வொரு 
மண்டலத்தின் ஒரு பகுதியைப் பெற்றிருக்கும் . இதற்கு கண்ட 
வமைப்பு என்று பெயர் . அன்னிலிடா பிராணிகளில் இக் கண்ட 
வமைப்பு உயிரியின் வாழ்நாள் முழுமையும் காணப்படும் மற்ற 
உடற்குழிப் பிராணிகளில் இத்தன்மை உயிரியின் வளர் கருவில் 
தான் காணப்படும் . முதிர் பருவத்தில் நன்கு புலப்படுவதில்லை . 
இவை நகரும்பொழுது ஒரு முனை எப்பொழுதும் முன்னோக்கியே 
யிருக்கும் . இதை முன்முனை என்கிறோம் . அம் முனை உயிரி செல் 
லும் பாதையில் முன்னுள்ள பொருட்களையுணர்ந்து உயிரிக்கு 
உணர்த்த வேண்டிய நிலை ஏற்படுவதால் , அம் முனையில் உணர் 
உறுப்புகளின் சேர்க்கை அதிகரித்துள்ளது . நரம்புச் செல்களின் 
சேர்க்கை அதிகமாகி மூளை தோன்றியுள்ளது . மேலும் உணர் 
உறுப்புகளான கண் , காது , மூக்கு முதலியவைகளும் உண்டாகி 
அம்முனை தலையாக மாறியுள்ளது . இப் பகுதியில் உணவு உட் 
கொள்ளும் உறுப்பான வாயும் அமைந்துள்ளது . இத்தகைய மாற்றங் 
களுக்குத் தலைப்பகுதியின் சீரமைப்பு ( Cephalisation ) என்பர் . 
உடற்குழிப் பிராணிகள் சிறுகச்சிறுக இப்பண்புகளைப் பெற்று உயர் 
நிலை உயிரிகளைத் தோற்றுவித்துள்ளன . 

இந் நூலில் உயிரிகளின் உடலமைப்பியல் ( Morphology ) , 
உறுப்பமைப்பியல் ( Anatomy ) என்ற பிரிவுகளின் கீழ் மேற்கொண்டு 
விவரங்களை அறியலாம் . 


2. வகைப்பாட்டு முறை 

( Classification ) 
உலகிலுள்ள விலங்குகள் பலவகையான அமைப்பைப் பெற் 
றுள்ளன . அவைகளின் உருவ அமைப்பியலைக் கூர்ந்து நோக்குங் 
கால் , அவைகளை அமைப்பு ஒற்றுமையின் அடிப்படையில் பலப் 
பிரிவுகளாகப் பிரிக்கலாமென்பது நன்கு புலனாகும் . இவ்விதமாக 
அவைகளை வகைப் பிரித்துக் கூறுவதை வகைபாடு ( Classification ) 
எனக் கொள்ளலாம் . விலங்குகளை வகைபாடு செய்தலே விலங் 
கியலில் முதன் முதலிலே ஏற்பட்ட பிரிவாகும் . விலங்குகளின் 
வகைபாட்டுக் கொள்கைகளுக்கு 

வகைபாட்டு முறை 
( Taxonomy ) எனப் பெயர் . முக்கியமாக முதிர் உயிரிகளின் உருவ 
அமைப்பையும் , அவற்றின் கருவியல் சரித்திரத்தையும் அடிப்படை 
யாகக் கொண்டு வகைபாடு செய்யப்பட்டுள்ளது . ஒரே அமைப் 
பைக் கொண்டு தங்களுக்குள் கலவி இனப்பெருக்க முறை இனப் 
பெருக்கம் செய்துக்கொள்ளக் கூடிய 

உயிரிகளை 
( Species ) என்று பிரித்துள்ளனர் . சில பண்புகளில் ஒத்திருக்கும் 
இனங்களின் சேர்க்கையைப் பேரினங்கள் ( Genus) எனப் பிரித் 
துள்ளனர் . ஒவ்வொரு இனத்திற்கும் பெயரிடும்பொழுது , 
பேரினத்தின் பெயரையும் , இனத்தின் பெயரையும் சேர்த்தே கூறப் 
பட்டு வருகிறது . உதாரணமாகச் சிங்கத்தை ஃபெலிஸ் லியோ 
( Felis leo ) என்றும் , புலியை ஃபெலிஸ் டைக்ரிஸ் ( Felis tigris ) 
என்றும் கூறுகிறோம் . இவ்விதம் ஓர் இனத்தை இரு பெயர் கொண்டு 
அழைக்கும் முறைக்கு ‘ இரட்டைப் பெயரிடல் முறை ( Binominal 
nomenclature ) என்று பெயர் . இம்முறையை சுவீடன் நாட்டுத் 
தாவரவியல் வல்லுநர் லின்னேயஸ் ( Lionaus , 1709 - 1778 ) என்ப 
வர் முதன் முதலில் வகுத்தவராவார் . பின்னர் 1901 ஆம் ஆண்டு 
கூடிய அகில உலக விலங்கியல் காங்கிரஸ் ( The International 
Congress of Zoology ) , வகைப்பாட்டிற்காக நிரந்தரமான சட்டங் 
களை வகுத்தது . அச் சட்டத்தின்படி விலங்குகள் வகைப்படுத்தப் 


இனங்கள் 


10 


முதுகெலும்பற்றவை 


பட்டுப் பெயரிடப்பட்டன . அதன்படி விலங்குகள் கீழ்க்கண்டவாறு 
பிரிக்கப்பட்டன . அவை : 1. தொகுதி ( Phylum ) , 2. வகை ( Class ) 
3. வரிசை ( Order ) , 4. குடும்பம் ( Family ) , 5. பேரினம் ( Genus) , 
6. இனம் ( Species ). 


உயிரிகளின் அறிவியற் பெயர்கள் லத்தீன் ( Latin ) மொழியி 
லுள்ள தால் அவற்றில் மாற்றங்கள் நேர்வதில்லை . இப் பெயர் 
உலகெங்கிலும் ஒரே விதமாக மாறுபாடின்றி இருக்கும் . ஆகவே 
உலகில் எப் பகுதியில் வசிப்பவரும் ஒரு பிராணியின் அறிவியற் 
பெயரைக் கொண்டு , அது எப் பிராணியென்பதனையும் , அதன் 
சிறப்பியல்புகள் எத்தகையதென்பதையும் கண்டறிந்து கொள்ள 
வசதியாக வுள்ளது . 


. 


பிராணிகளின் வகைபாடு 


டுள்ளது . 


விலங்குலகம் , புரோட்டோசோவா ( Protozoa ) அல்லது ஒரு 
செல் உயிரிகள் எனவும் , மெட்டசோவா ( Metazoa ) அல்லது பல 
செல் உயிரிகள் எனவும் இரு துணை அரசாங்கங்களாகப் பிரிக்கப்பட் 

மெட்டசோவா துணை அரசாங்கம் , பேராசோவா 
( Parazoa ) , யூமெட்டசோவா ( Eumetazoa ) என இரு கிளைகளாகப் 
( Branches ) பிரிக்கப்பட்டுள்ளது . பேராசோவாவில் , போரிஃபரா 
( Porifera ) என்னும் ஒரேயொரு தொகுதிதான் உள்ளது . இதன் 
செல்களின் சேர்க்கையினால் இருபடலங்கள் அமைப்புத் தோன்றி 
யுள்ளது . யூமெட்டசோவாவில் வரும் உயிரிகளின் செல் சேர்க்கை 
யினால் உறுப்புகளும் , உறுப்பு மண்டலங்களும் தோன்றியுள்ளன . 
இதில் வரும் உயிரிகள் இரு பிரிவுகளிலடங்கும் . அவை 

அவை ரேடி 
யேட்டா ( Radiata ) என்னும் ஆரச் சமச்சீர் உடையவை . பைலாட் 
டிரியா ( Bilateria ) என்னும் இரு புறச் சமச்சீர் உடையவை . ரேடி 
யேட்டா பிரிவில் வரும் உயிரிகளின் உடற்சுவர் புறப்படை , அகப் 
படை என இரு அடுக்குகளையும் , இரண்டிற்குமிடையில் மீசோக்ளி 
யாவையும் பெற்று , வயிற்றறைக் குழியான ஒரே குழியை மட்டும் 
பெற்றுக் காணப்படும் . பைலாட்டிரியா பிரிவைச் சேர்ந்த உயிரிகளி 
னுடல் மூன்று படைகளினாலானது . இவற்றின் உடலமைப்பில் 
மூன்று நிலைகள் காணப்படுகின்றன . அவை ஏசிலாமேட் ( Acoelo . 
mate ) அதாவது உடற் குழி அற்ற நிலை , சூடோசீலாமேட் 
( Pseudocoelc mate ) அதாவது போலி உடற் குழி நிலை , யூசிலாமேட் 
( Eucoelomate ) அதாவது உண்மை உடற்குழி நிலை என்பன . இவை 
மேலும் பல தொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 
வருமாறு . 


அவை பின் 


வகைப்பாட்டு முறை 


கிளை ! 


விலங்குலகம் ( Animal Kingdom ) 
துணை விலங்குலகம் : A. புரோட்டோசோவா 

தொகுதி / புரோட்டோசோவா 
துணை விலங்குலகம் : B. மெட்டசோவா 

I. பேராசோவா 
தொகுதி : போரிஃபரா என்னும் புழையுடலிகள் 
கிளை II . 

யூமெட்டசோவா 

பிரிவு 1. ரேடியாட்டா 
தொகுதி : சிலென்டிரேட்டா என்னும் குழிக்குடலிகள் 

பிரிவு 2. பைலாட்டீரியா 

நிலை a. ஏசீலோமேட்டா 
தொகுதி : பிளாட்டிஹெல்மின்த்திஸ் என்னும் 

தட்டைப் புழுக்கள் 
தொகுதி : நெமர்ட்டீனியா ( Nemertenea ) 

நிலை b . சூடோசீலோமேட்டா 
தொகுதி : ஆஸ்க் ஹெல்மின் திஸ் ( Aschelminthes ) 
தொகுதி : அக்காந்தோ செப்பாலா ( Acantho . 

cephala ) 
தொகுதி : என்ட்டோ ப்ராக்ட்டா ( Ectoprocta ) 

நிலை c . யூசீலோமேட்டா 
தொகுதி : அன்னிலிடா என்னும் வளைத்தசைப் 

புழுக்கள் 
ஆர்த்ரோபோடா என்னும் கணுக்காலிகள் 
சைபன்குலாய்டியா ( Sipunculoidea ) 
எக்கியுராய்டியா (Echiuroidea ) 
மொலஸ்கா என்னும் மெல்லுடலிகள் 
எக்ட்டோப்ராக்ட்டா ( Ectoprocta ) 
ஃபோரோனிடா ( Phororida ) 
பிரேக்கியோபோடா ( Brachiopoda ) 
கீட்டோநேத்தா ( Chaetognetha ) 
எக்கைனோடெர்மேட்டா ( Echinoder 

mata ) என்னும் முள்தோலிகள் 
கார்டேட்டா என்னும் ( Chordata ) முது 

குத் தண்டுடையன . 
இனி ஒவ்வொரு தொகுதிகளின் “ தனிப் பண்புகளைப் பற்றியும் 
அதில் அடங்கியுள்ள பிராணிகளைப் பற்றியும் கவனிப்போம் . 


33 


19 


3. துணை விலங்குலகம் :: 

புரோட்டோசோவா 
தொகுதி : புரோட்டோசோவா 

( Phylum - Protozoa ) 


முதுகெலும்பற்றவைகளில் , முதற் தொகுதி புரோட்டோ 
சோவா . இதில் வரும் உயிரிகளைப் பொதுவாக முதல் தோன்றிய 
உயிரிகள் என்று கூறுவர் . இதனுடல் ஒரு செல்லாலானது . பல 
செல்களின் தொகுப்பே ஓர் உயிரியாகுமென்ற 

கொள்கை 
யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டமையால் , ஒரு செல்லையே தம் 
உடலாகக் கொண்டு வாழ்ந்து வரும் இவ்வு பிரிகளை ஒரு - செல் 
உயிரிகள் ( Unicellular organisms ) எனக் கூறலாயினர் . புரோட்டோ 
சோவா ஒரு செல் உயிரிகளாக இருந்தபோதிலும் , பல - செல் 
உயிரிகள் ( Metazoa ) செய்யும் எல்லா உயிர்மச் செயல்களையும் 
இவைச் செய்கின்றன . பல - செல் உயிரியிலிருந்து பிரிக்கப்பட்ட 
ஒரு செல் , தனித்தியங்கும் ஆற்றலற்றது . ஆனால் , புரோட்டோ 
சோவா ஒரு செல்லாக இருப்பினும் தனித்தியங்கும் ஆற்றலுள்ளது . 
ஆகையால் இவைகளை ஒரு செல் உயிரிகள் எனக் கூறுவதைவிட 
ஏசெல்லுலார் ( Acellular ) உயிரிகள் அதாவது , உடல் செல்களால் 
பிரிக்கப்படாத தன்மையைப் பெற்ற உயிரிகள் எனக் கூறுவதே 
சாலப் பொருத்தமாகும் . 

முதல் தோன்றி உயிரிகளான புரோட்டோசோவாக்கள் , 
திசுக்களும் உறுப்புகளுமற்ற ஏசெல்லுலார் பிராணிகள் . இவை 
தனி உயிரிகளாகவும் காலனி உயிரிகளாகவும் காணப்படுகின்றன . 
தொகுப்பு உயிரிகளாக வாழ்ந்த போதிலும் , இவை பல -- செல் 
உயிரிகளினின்றும் முற்றிலும் மாறுபட்டவை . எவ்வாறெனில் 
காலனியிலுள்ள ஒவ்வொரு தனி உயிரியும் ஒரே அமைப்பைப் 
பெற்றுள்ளன . சில புரோட்டோசோவாக்களில் உயிர்மச் செயல் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


13 : 


களான உண்ணுதல் , நகர்தல், உணர்தல் , இனப்பெருக்கம் செய்தல் 
முதலிய செயல்கள் யாவும் வேறுபாடற்ற புரோட்டோபிளாசத் 
தினால் செயல்படுத்தப்படுகின்றன . மற்றப் புரோட்டோ - சோவாக் 
களில் , புரோட்டோபிளாசம் , செயல் வேறுபாடடைந்துள்ளது . 
இத்தகைய செயல் வேறுபாடுகளை யடைந்த புரோட்டோ 
பிளாசத்தை , ஆர்கனெல்லாக்கள் ( Organelles ) அதாவது செல் 
நுண்ணுறுப்புகள் , அல்லது ஆர்கனாய்டுகள் ( Organoids) என்று 
கூறுவர் . 

புரோட்டோசோவாவின் செல் நுண்ணுறுப்புகள் பல 
வகைப்பட்டவை . உணவுப் பொருள்களைப் பிடிக்கவும், இடப் 
பெயர்ச்சியை உண்டுபண்ணவும் உதவும் நுண்ணுறுப்புகள் , 
சிலியங்கள் ( Cilla ) என்னும் குறு இழைகளும் , பிளஜல்லங்கள் 
( Flagella ) என்னும் நீள் இழைகளுமாகும் . உடற்சலனத்தை 
உண்டாக்க பல சுருங்கும் இழைகளும் , ஒட்டுண்ணிகள் பற்றிக் 
கொள்ளச் சில நுண்ணுறுப்புகளும் , ஊடு கலப்பு ஒழுங்குப்பாட்டை 
( Osmoregulation ) இயக்கச் சுருங்கும் நுண்குமிழிகள் எனும் நுண் 
ணுறுப்புகளும் , உணர்ச்சிக்காக ஒளி உணர்விகளும் , உணர்ச்சி நுண் 
முட்களும் புரோட்டோசோவாவில் தனித்தனியே தோன்றி 
யுள்ளன . சுருங்கச் சொன்னால் , பல - செல் பிராணிகளில் , ஒவ்வொரு 
உயிர்மச் செயலுக்கும் , ஒவ்வோர் உறுப்பு அமைந்துள்ளது போல் 
புரோட்டோசோவாவில் ஒவ்வொரு நுண்ணுறுப்பும் ஒரு செயலை 
ஆற்ற அமைந்துள்ளது . இவை கலவி முறையிலும் , கலவா முறை 
யிலும் இனப்பெருக்கம் செய்கின்றன . கலவா இனப்பெருக்கத்தில் 
பிளவு ( Fission ) , முகிழ்தல் ( Budding ) , பல பிளவு ( Multiple 
fission ) என்ற பல முறைகள் காணப்படுகின்றன . கலவி முறை 
இனப்பெருக்கம் , பரவலாக எல்லாவற்றிலும் நடைபெறுகிறது . 
இணையும் இரு இனச் செல்களின் அமைப்பிலும் , உருவிலும் பலவித 
வேறுபாடுகளைக் காணலாம் . 


காண 


பல புரோட்டோசோவாக்களின் வாழ்க்கைச் சக்கரம் சிக்க 
லானது . தலைமுறை மாற்றங்களும் காணப்படுகின்றன . புரோட்டோ 
சோவாக்கள் யாவுமே , நுண்ணோக்கியி னுதவியின்றிக் 
முடியாத அளவிற்கு மிகச் சிறியன . சிலவற்றில் , வெளியுரைகளும் 
கூடுகளுமுள்ளன . உலகின் எல்லா இடங்களிலும் இவைக் காணப் 
படுகின்றன . சில நன்னீரிலும் , சில கடல் நீரிலும் , மற்றும் சில 
சதுப்பு நிலங்களிலும் வாழ்கின்றன . சில எல்லாவகைப் பிராணி 
களிலும் , அக ஒட்டுண்ணிகளாகவோ அல்லது புற ஒட்டுண்ணி 
களாகவோ வாழ்க்கை நடத்துகின்றன . 

இவைகளின் சலனம் பல வகைப்படும் . சலன உறுப்புகளை 
அடிப்படையாகக் கொண்டு இவைகளை நான்கு பிரிவுகளாகப் 


14 


முதுகெலும்பற்றவை 


பிரிக்கலாம் . 

அவைகளாவன : ரைசோபோடா ( Rhizopoda ) 
அல்லது சர்கோடைனோ ( Sarcodina ) , பிளஜல்லேட்டா ( Flagellata ) 
அல்லது மேஸ்டிகோபோரா ( Mastigophora ) ஸ்போராசோவா 
( Sporozoa), AdGuruGurst ( Ciliophora ). 

1. வகை : ரைசோபோடா 

( Class : Rhizopoda ) 
உதாரணம் : அமீபா புரோட்டியஸ் ( Amoeba Proteus ) 

ரைசோபோடாவில் வரும் உயிரிகள் , தம் உடற்பரப்பில் 
தோன்றும் போலிக் கால்களி ( Pseudopodia ) னுதவியால் இடம் 
விட்டு இடம் நகர்கின்றன . இதன் இனப்பெருக்கம் , இரு சமப் 
பிரிவு முறைப்படி ( Binary fission ) நடக்கிறது . உதாரணமாக 
அமீபாவை எடுத்துக்கொள்வோம் . 
அமீபா 

இது சாதாரணமாகக் குளங்குட்டைகளினடியில் , மண்ணோடு 
மண்ணாக வாழும் ஓர் உயிரி . இதில் பல்வேறு வகைகள் காணப் 
படினும் , அநேகமாக எல்லா உயிரிகளும் ஒரே அமைப்புடையன 
வாயுள்ளன . இவற்றில் , மிக அதிகமாகக் கிடைக்கக் கூடிய அமீபா 
புரோட்டியஸ் , நுண்ணோக்கியினுதவியின்றிக் காணமுடியாத 
அளவிற்கு மிகச் சிறியது . இதன் குறுக்கு விட்டம் -25 மி மீ . 
நுண்ணோக்கியால் இதை நோக்குங்கால் , உருவமும் நிறமுமற்ற , 
ஒரு சிறு ஜெல்லியைப் போல் தோற்றமளிக்கும் . மேலும் , இது 
தன்னுடைய உருவத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பதையும் 
காணலாம் . இதற்கு வேறு உறுப்புகள் ஏதுமில்லை . இருந்த போதி 
லும் , இது நகர்தல் , உண்ணுதல் , சுவாசித்தல் , வளர்தல் , உணர் 
தல் , இனப்பெருக்கம் செய்தல் முதலான உயிர்மச் செயல்கள் 
யாவற்றையும் செயல்படுத்துகிறது . 
உருவமைப்பு 

இதனுடல் நிறமற்ற , ஜெல்லி போன்ற , புரோட்டோபிளாசத் 
தினாலானது . இதற்கென ஒரு தனிப்பட்ட உருவமாக அமையா 
மல் , உருவ மாற்றம் அடிக்கடி நிகழ்ந்தவண்ணமிருக்கும் . இதன் 
புரோட்டோபிளாசம் ஒரே தன்மையானதல்ல . இதில் மூன்று 
பாகங்களைக் காணலாம் . மெல்லிய , விரியும் தன்மையுடைய , 
படலத்தாலான வெளிப்பாகத்திற்குப் பிளாஸ்மோலெம்மா 
( Plasmolemma ) எனப் பெயர் . இதையடுத்த , அடர்த்தியான , 
தூய்மையான , துகள்களற்ற , கூழ்போன்ற திரவத்தினாலான , 
உட்பாகத்தைப் புறப்பிளாசம் ( Ectoplasm) என்கிறோம் . மீதியிருக் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


15 


கும் உட்பாகம் , துகள்கள் நிறைந்த திரவத்தாலானது . இதற்கு 
அகப் பிளாசம் ( Endoplasm ) என்று பெயர் . புரோட்டோபிளாசத் 
தில் அகப்பிளாசம் , புறப்பிளாசம் என்ற பிரிவுகளிருந்தபோதிலும் , 
ஒன்று , மற்றொன்றாக மாறக்கூடிய 
தன்மையுடையதாகவுள்ளது . அகப் 
பிளாசத்தின் நடுவில் உருண்டை 
வடிவமான நியூக்ளியஸ் ஒன்று 
இருக்கிறது . மேலும் , சுருங்கும் நுண் 
குமிழி ( Contractile vacuole ) என்ற 
ஒரு பாகமும் , உணவு நுண்குமிழி 
களும் ( Food vacuoles) காணப்படு 

3 


O 


கின்றன . 


சு 


இடப்பெயர்ச்சி ( Locomotion ) 


அமீபா மிகவும் மெதுவாக 
நகர்ந்து செல்லும் . சலனத்திற் படம் .1 
கெனத் தனி உறுப்புகளேதுமில்லை . 
தன்னுடலின் எப்பாகத்தையும் நகர் 

அமீபா புரோடியஸ் 
வதற்குத் தேவையான , தற்காலிகக் 

1. புறப்பிளாம் ; 2. அகப்பிளா 
கால்களாக மாற்றிக்கொள்ளும் சம் ; 3. சுருங்கும் நுண்குமிழி ; 
தன்மை பெற்றது . இத்தகைய தற் 

4. உணவு நுண் குமிழி ; 5. உட் 

கரு ; 6. போலிக் கால்கள் , 
காலிகக் கால்களுக்குப் போலிக் கால் 
கள் ( Pseudopodia ) என்றும் , ஒழுங்கற்ற இடப்பெயர்ச்சிக்கு , அமீ 
பாய்ட் இயக்கம் ( Amocboid movement ) என்றும் பெயர் . இத்தகைய 
இயக்கத்தை , பலவகை அமீபாக்களிலும் இரத்த வெள்ளைக் 
கார்ப்பசில்களிலும் காணலாம் . இவ்வியக்கத்தைப் பலவிதக் கோட் 
பாடுகளின் மூலம் விளக்கலாம் . எனினும் , எல்லோராலும் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட கோட்பாடு , சால் - ஜெல் ( Sol - gel ) கோட்பாடு 
ஆகும் . இதன்படி புரோட்டோபிளாசம் , ஒரு கொலாய்டு தன்மை 
யானது என்றும் , இக் கொலாய்டல் புரோட்டோபிளாசம் சால் 
நிலையிலிருந்து ஜெல் நிலைக்கும் , ஜெல் நிலையிலிருந்து சால் நிலைக் 
கும் மாறக்கூடிய தன்மையுடையது என்றும் விளக்கப்படுகிறது . 
போலிக்கால் ஏற்படவேண்டிய இடத்தில் , புறப்பிளாசம் சால் 
தன்மையடைய , உடனே அகப்பிளாசம் அவ்விடத்திற்குப் பாய்ந்து 
செல்லுகிறது . இவ்விதம் பாயும் பொழுது , புறப்பிளாசம் பெரிதாக 
மாறுவதால் , அகப்பிளாசத்தின் ஓட்டம் அதிகரித்து , எல்லாப் 
பாகமும் அவ்விடத்தைச் சென்றடைவதால் , இடப்பெயர்ச்சி 
ஏற்படுகிறது . இத்தகைய இடப்பெயர்ச்சியை அமீபாய்டு இயக்கம் 
என்கிறோம் . 


16 


முதுகெலும்பற்றவை 


3 


உணவு உட்கொள்ளுதல் 

அமீபாவின் உணவு , மற்ற ஒரு செல் உயிரிகள் , ரோட்டிஃபர்ஸ் , 
( Rotifers ) , பாசிகள் முதலியன . இதற்கு உணவை உட்கொள்ளு 

வதற்கான , தனியுறுப்புகள் ஏதுமில்லை . 
இது உடம்பின் எப்பாகத்தை வேண்டுமா 

னாலும் , உணவை உட்கொள்ளும் தற் 
* 

காலிக வாயாக , உபயோகித்துக் கொள் 
ளும் தன்மையுடையது . உணவுப் பொருள் 
உடலின் மேல் 

பட்டவுடன் , அதைச் 
சுற்றிப் போலிக்கால்களை உண்டுபண்ணிக் 
கொண்டு , அவ் வுணவுப் பொருளைச் 
சூழ்ந்து கொள்ளுகின்றன . இச் செய்கை 
நடைபெறுகையில் உணவுப் பொருளைச் 
சுற்றிலும் நீர் சூழ்ந்து கொள்கிறது . இவ் 
விதமாக உணவு நுண்குமிழி ஏற்படுகிறது . 
இவ் வுணவு நுண்குமிழி அகப்பிளாசத்தி 
னுள் எடுத்துக் கொள்ளப்பட்டு , அங்கு . 

ஏற்படும் சுழற்சியில் சுழன்று கொண்டிருக் 
படம் .2 

கும் தருணத்தில் , ஜீரண நீர் உற்பத்தி 

யாகி , முதலில் உணவு நுண்குமிழியிலுள்ள 
அமீபா உண்ணுதல் 

உயிருள்ள பொருளை உயிரற்றதாக்கி , பின் 
1. உணவுப் பொருள் 

னர் அதை ஜீரணம் செய்கிறது . ஜீரணிக் 
2. உட்கரு 

கப்பட்ட பொருள் அகப்பிளாசத்தினால் 
3. சுருங்கும் நுண்குமிழி . 

உட்கிரகிக்கப்பட்ட பின்னர் , எஞ்சிய 
பொருள் , அமீபா நகரும்பொழுது அதனுடலிலிருந்து வெளி 
யேறுகிறது . இச் செய்கை உடலின் எப்பாகத்தில் வேண்டுமாயினும் 
நடைபெறலாம் . 
சுவாசித்தல் 

இது , தான் வசிக்கும் தண்ணீரில் கரைந்துள்ள பிராண வாயு 
வைச் சுவாசிக்கின்றது . சுவாசித்தலுக்கான தனியுறுப்புகளில்லை . 
தண்ணீரிலுள்ள பிராணவாயு செல்படலத்தின் வழியாக ஊடுருவி 
உள்ளே செல்கிறது . உடலிலுண்டாகும் கரியமில வாயு செல்படலத் 
தின் வழியாகவே ஊடுருவி வெளிச் செல்கிறது . 
கழிவு நீக்கம் 

வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படும் கழிவுப் பொருள் , 
செல் படலத்தின் வழியாகவே ஊடுருவி வெளிச் செல் 
கிறது . மேலும் , அகப்பிளாசத்திலுள்ள சுருங்கும் நுண் குமிழி , 
கழிவுப்பொருளை வெளிப்படுத்துவதில் சிறு பங்கு பெறுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


17 


AAL 


சுருங்கும் நுண் குமிழியின் முக்கிய வேலை அமீபாவின் நீரளவை 
ஒழுங்கு படுத்துதலே . அமீபா வாழும் நீரினடர்த்தி , அமீபாவின் 
புரோட்டோபிளாசத்தின் அடர்த்தியை விடக் குறைவு .. எனவே , 
நீர் , புரோட்டோ பிளாசத்தினுள் செல்கிறது . இதனால் , புரோட்டோ 
பிளாசத்தின் அடர்த்தி குறைகிறது . இவ்விதம் குறைந்தால் , இது 
தன் வேலையைச்செவ்வனே செய்ய இயலாது . அதிகப்படியான 
நீர் வெளியேற்றப்படுவது அவசியமாகையால் , இவ்வேலையைச் , 
சுருங்கும் நுண்குமிழி செய்கிறது . சுருங்கும் நுண்குமிழியானது , 
அதிகப்படியான நீரை உறிஞ்சிப் பெரிதாகி , ஒரு குறிப்பிட்ட அளவு 
பெரிதானவுடன் , செல் படலத்தை நோக்கி நகர்ந்துச் சென்று , 
வெடித்துத் தன்னுள்ளிருக்கும் நீரை வெளிப்படுத்துகிறது . இவ் 
விதமாக அமீபாவின் உடலினின்றும் வெளியேற்றப்படும் அதிகப் 
படியான நீருடன் , சிறு பகுதி கழிவுப் பொருளும் வெளியேற்றப் 
படுகிறது . 
இனப்பெருக்கம் 
அமீபா 

குறிப்பிட்ட 
அளவு வளர்ந்த பின்னர் இனப் 
பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கின் 
றது . இனப்பெருக்கம் எளிய 
முறையிலே நடைபெறுகிறது . 
ஓர் அமீபா , சரிபாகமாகப் பிரிந்து , 
இரு அமீபாக்களாகின்றன . இத் 
ததைய இனப் பெருக்கத்திற்கு 
இரு சமப்பிரிவு 

முறை 
பெயர் . இந் நிகழ்ச்சியில் , முதலில் 
நியூக்ளியஸ் நீண்டு , இதன் 
நடுவில் ஒரு பிளவு ஏற்பட , இரு 
சமப்பாகமாகப் பிரிகின்றது . இவ் 
விதமாக இரு நியூக்ளியஸ்கள் 
உண்டாகின்றன . இதே சமயத் 
தில் சைட்டோ பிளாசத்திலும் , 

நியூக்ளியஸ் களுக்கும் 
இடையில் பிளவு ஏற்பட்டு , இப் 
பிளவு அதிகரித்துக் கொண்டே 
சென்று , இறுதியில் சைட்டோ 

படம் .3 
பிளாசமும் இரு பாகங்களாகப் 

அமீபா - இருசமப்பிரிவு 
பிரிக்கப்படுகிறது . ஒவ்வொரு 

1 : உட்கரு ; 
பாகத்தினுள்ளும் 

2. சுருங்கும் நுண்குமிழி . 
நியூக்ளியஸ் செல்ல , இரு சிறிய 

2 


எனப் 


ஒவ்வொரு 


18 


முதுகெலும்பற்றவை 


அமீபாக்களாக இவை தனி வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கின்றன . 
இவை வளர்ச்சியடைந்த பின்னர் , மேற்கண்ட முறைப்படியே 
இனப்பெருக்கம் செய்கின்றன . இக்காரணத்தினால் அமீபாவை 
இறப்பற்ற உயிரினம் என்றும் கூறலாம் . 

இனப் பெருக்கத்திற்கு , மற்றொரு முறையான பல பிளவு முறை 
யும் , அமீபாவினால் கையாளப்படுகிறது . சிற்சில சமயங்களில் 
மட்டுமே இம்முறை நடைபெறுகிறது . அமீபா வசிக்கும் குளங் 


3 


பட்ம் 4 


அமீபா பல பிரிவு முறை 
2. சேய் உட்கருக்கள் ; 3. ஸ்போர்கள் . 


1 , உறை ; 


கால 


குட்டைகளிலுள்ள நீர் வறண்டு , இதன் வாழ்க்கைக்கு ஆபத்து 
நேரிடும் காலங்களில் பல பிளவு முறை இனப்பெருக்கம் காணப் 
படும் . சாதகமற்றக் காலங்களில் , அமீபா , முதலில் தனது போலிக் 
கால்களையெல்லாம் உள்ளடக்கி , ஓர் உருண்டையான வடிவம் 
பெற்றுத் , தன்னைச் சுற்றிலும் ஒரு கெட்டியான கூட்டை ( Cyst ) ஏற் 
படுத்திக் கொள்கிறது . இக்காலங்களில் அமீபாவைக் காப்பாற்ற 
இக் கூடு பயன்படுகிறது . பின்னர் , நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் 
(( Mitosis ) முறைப்படி பலவாகிறது . இங்ஙனமேற்பட்ட பல சிறிய 
நியூக்ளியஸ்கள் ஒவ்வொன்றையும் , ஒரு சிறிது சைட்டோபிளாசம் 
சுற்றிக் கொள்ளப் பல சிறிய அமீபாக்கள் தோன்றுகின்றன . 
நிலையில் மாறுதல் ஏற்பட்டு , வாழக்கைக்குகந்த காலம் தொடங்கிய 
வுடன் , கூட்டை 

உடைத்துக்கொண்டு , பல அமீபாக்கள் வெளி 
வருகின்றன . 

ரைசோபோடா - வகைப்பாடு 
இதைச்சேர்ந்த உயிரிகளின் போலிக் கால்களில் , பல உருவ 
வேறுபாடுகளுள்ளன . சில குட்டையாகவும் தட்டையாகவும் , 
மொட்டையாகவும் , சில * மெல்லியதாகவும் , நீளமாகவும் காணப் 
படும் . உடலிலுள்ள நியூக்ளியஸ்களின் எண்ணிக்கை வேறு 
பட்டிருக்கும் . சில வெளியோட்டுடனும் , சில ஓடு இல்லாமலும் 
இருக்கும் . இப்பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு , இது நான்கு 
வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


19 


வரிசை 1. லோபோசா 


1 


அணுக்களை 


உதாரணம் : என்டமீபா ( Entamoeba ) 

அமீபாவைச் சேர்ந்த , சில உயிரிகள் , கரப்பான் பூச்சி , தவளை , 
மனிதன் முதலிய உயிரிகளின் குடலில் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கின்றன . இவைகள் யாவும் என்டமீபா என்ற பேரினத்தைச் 
சேர்ந்தவை . இவை உணவுக் குழாயிலுள்ள உணவை உட் 
கொண்டோ அல்லது அச்சுவரிலுள்ள திசுக்களை உட்கொண்டோ 
வாழ்கின்றன . என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா ( Entamoeba histoly 
tica ) , என்டமீபா கோலி ( Eatamoeba coli ) , என்டமீபா ஜிஞ்ஜிவா 
லிஸ் ( Entamoeba gingivalis ) என்னும் மூன்று இனங்களும் மனி 
தனின் உணவுப் பாதையில் , ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 
இவற்றில் முன்னது , வயிற்றளைச்சல் நோயை உண்டுபண்ணக் 
கூடியது . பின்னவை இரண்டும் நோயை உண்டாக்குவதில்லை . 
என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா 

உஷ்ணப் பிரதேசத்திலும் , மித உஷ்ணப் பிரதேசத்திலும் 
வசிக்கின்ற மனிதர்களின் குடலில் -இது அநேகமாகக் காணப்படும் . 
குடலின் திசுக்களை அழித்து , ஜவ்வுப் 
படலத்தின் இரத்த 
உணவாக உட்கொள்ளும் . குடலின் 
திசுக்கள் அழிவதால் புண்ணும் , 
இரத்தக் கசிவும் ஏற்படுகிறது . அவ் 
விதம் கசியும் இரத்தமும் , ஜவ்வுப் 
படலமும் சேர்ந்து சீதமாக வெளி 
வரும் . குடலிலுள்ள புண் காரண 

படம் . 5 
மாக உக்கிரமான வலியுண்டாகும் . 

என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா 
இதுவே வயிற்றளைச்சல் என்பதாகும் . 

1. உட்கரு ; 
சில சமயங்களில் , இவ்வுயிரிகள் 2. உணவு நுண்குமிழிகள் ; 
இரத்தவோட்டத்தின் மூலம் கல்லீரல் , 

3. புறப்பிளாசம் ; 
மண்ணீரல் , நுரையீரல் , 

4. அகப்பிளாசம் . 
முதலிய உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் . இவ்வுறுப்புகளில் 
இவை கட்டிகளையுண்டு பண்ணுவதும் - உண்டு . இத்தகைய 
கட்டிகள் கல்லீரலில் சாதாரணமாகக் காணப்படும் . 

உருவத்தில் இது அமீபாவை விடச் சிறியது . சுமார் .05 மி . மீ . 
குறுக்கு விட்டம் உடையது . உடற்பரப்பில் ஒன்றல்லது இரு 
போலிக் கால்கள் இருக்கும் . சுருங்கும் நுண் குமிழி காணப்படுவ 
தில்லை . சில உணவு நுண் குமிழிகளிருக்கின்றன . இவற்றினுள் 


மூளை 


20 


முதுகெலும்பற்றவை 


சுவரை 


2 


3 


வை உட்கொண்ட சிவப்பு அணுக்களைக் காணலாம் . உருண்டை . 
வடிவமான இதன் உட்கருவின் படலத்தைச் சுற்றிலும் குரோமேட் 
டின் துகள்கள் மணி கோத்தாற் போல ஒரு வரிசையில் அமைந் 
திருக்கும் . உட்கருவின் மத்தியில் காரியோசோம் (Karyosome ) 
அமைந்துள்ளது . 

இரு சமப்பிரிவு முறைப்படி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது . 
பல முறை இவ்வித இனப் பெருக்கம் நடைபெற்றபின் இவை குடற் 

விட்டு வெளிவந்து 
போலிக் கால்களை உள்ளிழுத்துக் 
கொண்டு , உருண்டை வடிவ 
மடைந்து , தம்மைச் 

சுற்றி 
கூட்டை ஏற்படுத்திக்கொள்ளு 
கின்றன . கூட்டினுள் உணவுப் 
பொருளானது கிளைக்கோஜனாக 

வும் , குரோமேட்டாய்டு பொருள் 
படம் . 6 

களாகவும் சேமித்து வைக்கப்படு 

கிறது . பின்னர் உட்கரு ( Nucleus) 
என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா 

இருமுறை பிரிவதால் , நான்கு 
இனப்பெருக்கம் 

சேய் உட்கருக்கள் உண்டாகின் 
1. உட்கரு ; 
2. கிளைக்கோஜன் ; 

றன . இவ்விதம் கூடு முதிர்ச்சி 
3. குரோமேட்டிங்கள் ; யடைகிறது . முதிர்ந்த கூடுகள் , 
4 ; கூடு .. 

மலத்துடன் மனிதக் குடலைவிட்டு 
வெளிவருகின்றன . வெளிப்பட்ட 

வெளிப்பட்ட இக்கூடுகள் , அவைகளுக்குகந்த 
தட்ப வெப்ப நிலையில் பல காலம் உயிருடன் இருக்கும் . தட்ப 
வெப்பநிலை மாறுபடுமாயின் அழிவுறும் . 


12 


இக் கூடுகள் குடிநீர் , ஆகாரம் இவைகளின் மூலம் மீண்டும் 
மனிதனின் குடலைச் சென்றடையும் . இக் கூடு சிறுகுடலை அடைந்த 
தும் , அங்குச் சுரக்கப்படும் சிறுகுடல் நீரினால் கரைக்கப்பட்டு ,, 
உள்ளிருக்கும் நான்கு உட்கருக்களையுடைய உறுப்பு வெளிப்படும் . 
பின்னர் அது , நான்கு சிறு என்டமீபாக்களாகப் பிரிந்து , அவை 
பெருங் குடலைச் சென்றடைந்து , ஜவ்வுப்படலத்தையழித்துக் 
குடல் திசுக்களில் வசிக்கின்றன . 


என்டமீபா கோலி 


இது , மனிதனின் பெருங்குடலில் வசிக்கும் மற்றோர் ஒட்டுண்ணி 
யாகும் . இதனால் எவ்வித தொல்லையும் ஏற்படுவதில்லை . பெருங் 
குடலிலுள்ள பாக்டீரியங்களை ( Bacteria ) உண்டு , இவை வாழ்கின் 
றன . குடலிலுள்ள பாக்டீரியங்களை இவை அழிப்பதால் , குடலின் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


21) 


தோட்டிகள் என்றும் இவைகளைக் கூறலாம் . மனிதன் உட்கொள் 
ளும் உணவின் மூலம் இது பரவுகிறது . 


என்டமீபா ஜிஞ்ஜிவாலிஸ் 

இவை மனிதனின் வாயிலும் , பல்லிடுக்குகளிலும் , ஈரலிலும் 
வசித்து , அங்குள்ள பாக்டீரியங்களை உட்கொண்டு , உயிர் வாழ்கின் 
றன . இவைகளால் மனிதனுக்கு நன்மையே தவிர , தீமை விளைவ 
தில்லை . 

தவளையின் மலக்குடலில் ( Rectum ) வசிக்கும் ஒட்டுண்ணிக்கு 
என்டமீபா ரனேரம் ( E. ranarum ) என்றும் கரப்பான் பூச்சியின் 
--குடலில் வசிப்பதற்கு என்டமீபா பிளாட்டா ( E. blatta ) என்றும் 
-பெயர் . 


2 


ஆர்செல்லா ( Arcella ) : 

இது நன்னீரில் வாழும் கூடுடைய லோபோசா கைட்டீனா 
லான , அரைக்கோள வடிவமுடையது . இதன் கூட்டில் சிலிக்காகண் 
ணாடிகள் புதைக்கப்பட்டிருக் 
கின்றன . கூடு பழுப்பு அல்லது 
மஞ்சள் நிறங்கொண்டது . 
கூட்டின் கீழ்ப்புற .மத்தியிலுள்ள 
பைலோம் ( Pylome ) துவாரத் 
தின் வழியே மூன்று அல்லது 
நான்கு போலிக்கால்கள் நீட் 
டிக்கொண்டிருக்கும் . உடலின் 
சைட்டோபிளாசத்தில் 
இரு 

+ 
உட்கருக்களும் , பல சுருங்கும் 
நுண்குமிழிகளும் , பல உணவு 
நுண்குமிழிகளும் காணப்படும் . 
இனப்பெருக்கத்தின் பொழுது 
இரு உட்கருக்களும் மைட்டா படம் . 7 
சிஸ் முறைப்படி பிரிந்து , 

ஆர்செல்லா 
நான்கு உட்கருக்களாகின்றன . 1. பைலோம் ; 2 : உட்கரு ; 3. கூடு;; 
சிறிது சைட்டோபிளாசம் இரு 4. சுருங்கும் நுண்குமிழி ; 5 , உணவு 

நுண்குமிழி . 
உட்கருக்களுடன் கூட்டை 
விட்டு பைலோம் வழியே வெளிவந்து , தன்னைச் சுற்றிலும் ஓர் 
ஓட்டைச் சுரந்துகொண்டு தனி உயிரியாகும் . பல பிரிவு முறை 
பயிலும் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது . 


22 


முதுகெலும்பற்றஷை 


டிப்ளூஜியா ( Difflugia ) 

இதுவும் கூடுடைய லோபோசாவாகும் . இதன் கூடு , ஒரு முனை 
அகன்றும் மறுமுனை குறுகியுமுள்ள நீள் கூருருளை போன்றது . உயிரி 


- 


2 


- 


| 


3 


படம் .8 


ஆர்செல்லா பல பிளவு 

முறை 
1. கூடு ; 
2. உட்கருக்கள் . 


டிப்ளூஜியா 
1. பைலோம் ; 
2. கூடு ; 
3. போலிக்கால் . 


யால் சுரக்கப்பட்ட திரவத்தைத் தளமாகக் கொண்டு அதில் மணல் 
துகள்கள் புதைந்து , கூடாகியுள்ளது . இந்த வேற்றுத்துகள்கள் , 
தாய் உயிரியினால் தன் சைட்டோபிளாசத்தில் சேகரித்து வைக்கப் 
பட்டு , இனப்பெருக்கத்தின் பொழுது சேய் உயிரிக்குக் கொடுக்கப் 
படுகிறது . 


வரிசை 2 . ஃபொராமினிஃபரா (Foraminifera ) 

இவ்வரிசையைச் சேர்ந்த உயிர்கள் , மெல்லிய நீண்ட இழை 
போன்ற , கிளைகளையுடைய போலிக்கால்களை உடையன . போலிக் 
கால்களிலிருந்து வரும் கிளைகள் , ஒன்றோடொன்று இணைந்து பின் 
னிக்கொண்டு , வலை போன்ற தோற்றத்தை யளிக்கின்றன . 

இவை 
அநேகமாகக் கடல் வாழ் உயிரிகள் . இவை சுண்ணாம்புத் தகட்டி 
னாலோ , சிலிக்கா ( Silica ) வினாலோ , கைட்டினாலோ ( Chitin ) ஆன 
ஓட்டினுள் வசிப்பவை . ஒன்று அல்லது பல அறைகளைக் கொண்ட 
ஓட்டின் பரப்பில் பல சிறு துளைகள் காணப்படும் . பல துளைகளற்ற 
ஓடுகளும் உள்ளன . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


23 


அல்லோகுரோமியா ( Allogromia ) 


நன்னீரிலும் , கடல் நீரிலும் வாழும் ஓர் அறை கொண்ட 
ஃபொராமினிஃபரா . இதன் ஓடு கைட்டினால் ஆனது . ஓட்டிலுள்ள 
ஒரே துவாரத்தின் வழியாகப் புரோட்டோபிளாசம் வெளிவந்து , 
ஓட்டைச் சுற்றி மெல்லிய படலமாக அமைந்துள்ளது . படலத்தி 
லிருந்து பல நீண்ட மெல்லிய போலிக் 
கால்கள் கிளம்பி , கிளைகள் விட்டுப் பின்னி 
வலைபோ லமைந்துள்ளன . 

இப் போலிக் 
கால்கள் இடப்பெயர்ச்சிக்கும் , உணவு உட் 
கொள்ளுதலுக்கும் உதவுகின்றன . 


3 


2 


பல அறைகளையுடைய ஃபொராமினி 
ஃபராக்களுமுள்ளன . பல அறைகளைக் 
கொண்ட ஓட்டினமைப்பு நான்கு தன்மை 
யது . அவை நோடோசாரிட் ( Nodosarid ) , 
ஸ்பைரல் ( Spiral ) , சைக்கிளிக் ( Cyclic ) , 
டெக்ஸ்டுலாரிட் ( Textularid ) என்பன . 
நோடோசாரிட் வகையில் அறைகள் ஒன் 
றன்மேலொன்றாக 
ஒரு நேர்கோட்டி 
லமைந்திருக்கும் ( படம் . 11 ) ஸ்பைரல் என் 

படம் . 10 
னும் சுருள் வகையில் அறைகள் நத்தை 
யின் ஓட்டைப்போல் சுருண்டு அமைந்தி அல்லோகுரோமியா 

1. கூடு ; 
ருக்கும் . சைக்கிளிக் வகையில் அறைகள் , 

2. உட்கரு ; 
வட்ட வடிவில் , ஒன்றைச் சுற்றி ஒன்றாகக் 

3. போலிக்கால் , 
காணப்படும் . டெக்ஸ்டுலாரிட் வகையில் 
அறைகள் , மாறி மாறி ஒன்றன் மேலொன்றாக அமைந்திருக்கும் . ஓர் 
அறை மற்றோரறையினின்றும் குறுக்குச் சுவரினால் பிரிக்கப்பட் 
டிருக்கும் . குறுக்குச் சுவரிலுள்ள நுண்துளைகளின் வழியே ஓர் 
அறையிலுள்ள புரோட்டோபிளாசம் அடுத்த அறையிலுள்ள 
புரோட்டோபிளாசத்துடன் தொடர்புகொண்டிருக்கும் . 


பல அறை உயிரிகள் முதலில் ஓர் அறையில் தான் வாழ்க்கையை 
ஆரம்பிக்கின்றன . பின்னர் ஒவ்வொரு அறையாகச் சேர்க்கப் 
பட்டுப் பல அறை அமைப்பைப் பெறுகின்றன . முதலில் ஓர் அறை 
யிலுள்ள உயிரி வளரும் பொழுது , புரோட்டோபிளாசம் வெளி 
வந்து , தன்னைச்சுற்றி அடுத்த அறையை அமைத்துக் கொள்ள , இவ் 
விதம் வளர்ச்சியடைய அடைய ஒவ்வோர் அறையாகச் சேர்க்கப் 
படுகிறது . கூட்டின் வாய்வழியாகவும் , கூட்டின் பரப்பிலுள்ள 


24 


முதுகெலும்பற்றவை 


நுண்துவாரங்களின் வழியாகவும் புரோட்டோபிளாசம் வெளி 
வந்து ஓட்டைச் சுற்றி மெல்லிய படலமாக அமைந்திருக்கும் இப் 
படலத்தினின்றும் , போலிக்கால்கள் தோன்றிக் கிளைத்துப் பின்னிக் 
கொண்டு வலைபோன்ற தோற்றத்தை யளிக்கும் . 


அநேகமாக எல்லா ஃபொரா 
மினிஃபராக்களும் கடலின் அடித் 
தளத்தில் வசிப்பன . குரோமியா 
( Gromia) , பாலிஸ்டொமெல்லா 
( Polystomella ) , நோடோசாரியா 
( Nodosaria ), பிராண்டிகுலேரியா 
( Frondicularia ) முதலியவை கட 
லின் மட்டத்தில் ஊர்ந்து செல்லு 
பவை . ஆனால் , குளோபுஜரினா 
( Globigerina ) போன்றவை கடல் 
மட்டத்தில் மிதக்கும் தன்மை 
பெற்றவை . இதனுடலிலுள்ள பல 
சுருங்கும் நுண்குமிழிகளும் ஓட் 
டின் மேலுள்ள முட்களும் மிதப்ப 

தற்குப் பயன்படுகின்றன . 
படம் .! 
ஃபொராமினிஃபராவின் கூடுகள் . 

அநேக ஃபொராமினிஃபராக் 
1 . 

கள் இரு உரு அமைப்புக் கொண் 
} 
நோ டோசாரிட் ; 

டவை . முதல் அறையின் அளவி 
3. ஸ்பைரல் ; 4. டெக்ஸ்டுலாரிட் . லும் , உடலிலுள்ள உட்கரு எண் 
ணிக்கையிலும் , இரு உருவமும் மாறுபட்டிருக்கும் . இதன் வாழ்க் 
கைச் சக்கரத்தில் இரு உருவங்களும் மாறி மாறித் தோன்றும் . 
இதற்குத் தலைமுறை மாற்றம் ( Alternation of eneration ) எனப் 
பெயர் . இதற்கு உதாரணமாக பாலிஸ்டொமெல்லாவின் வாழ்க்கைச் 
சரிதத்தைக் கவனிப்போம் . 


2 . 


பாலிஸ்டொமெல்லா 


பாலிஸ்டொமெல்லா என்பது பழைய 

பெயர் . தற்போது 
இதற்கு எல்பீடியம் ( Elphidium ) என்னும் பெயர் வழங்குகிறது . 
இது ஒரு கடல்வாழ் உயிரி . இதன் ஓடு சுண்ணாம்புத் தகட்டா 
லான பல அறைகளைக் கொண்டது . எல்லா அறைகளும் புரோட் 
டோபிளாசத்தால் நிரம்பியிருக்கும் . ஓர் அறையிலுள்ள புரோட்டோ 
பிளாசம் அடுத்த அறையிலுள்ள புரோட்டோபிளாசத்துடன் 
குறுக்குச் சுவரிலுள்ள நுண் துளைகளின் மூலம் தொடர்புகொண் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


25 


பல 


AAL 


டிருக்கும் , ஓட்டின் வாய் வழியாகவும் , ஓட்டின் பரப்பிலுள்ள நுண் 
துளைகளின் வழியாகவும் , புரோட்டோபிளாசம் வெளிவந்து , ஓட் 
டைச்சுற்றி , மெல்லிய படலமாக அமைந்துள்ளது . இம் மெல்லிய 
படலத்தினின்றும் 

போலிக் கால்கள் 
தோன்றிக் , கிளைத்துப் பின்னி வலைபோன்று 
அமைந்துள்ளன . இடப் பெயர்ச்சிக்கும் உணவு 
உட்கொள்வதற்கும் இப் போலிக்கால்கள் உதவு 
கின்றன . போலிக் கால்களினால் பிடிக்கப்படும் 

ணவானது கூட்டின் வெளியிலேயே சீரணிக் 
கப்படுகிறது . இதனுடலில் சுருங்கும் நுண் 
குமிழி கிடையாது . 

மேகலோஸ் பிரிக் 
( Megalospheric ), மைக்ரோஸ்பிரிக் ((Micros 

B 
pherlc ) என்ற இரு உருவத்திலும் எல்பீடியம் 
தோற்றமளிக்கிறது . 

மேகலோஸ்பிரிக் உருவின் மத்திய அறை 
(படம் 12 - A ) அல்லது முதல் அறை ( Initial 
Chamber ) பெரிதாகவிருக்கும் . மேலும் உடலின் 
மத்தியில் ஒரேயொரு பெரிய உட்கரு காணப் 
படும் . 

படம் . 12 


2 . 


மைக்ரோஸ்பிரிக் உருவின் மத்திய அறை 

எல்பீடியம் 

மேகலோஸ்பிரிக் 
( படம் 12 - B ) சிறியதாக , அதாவது மேகலோஸ் A. 

1. உட்கரு ; 
பிரிக் உருவின் மத்திய அறையைவிட 10 

2. மத்திய அறை . 
மடங்கு சிறியதாக இருக்கும் . மேலும் உடலில் 

B .. மைக்ரோஸ்பிரிக் 
பல சிறிய உட்கருக்கள் காணப்படும் .. இரு 1. மத்திய அறை ; 
உருவங்களும் அநேகமாக 

2. உட்கரு . 
ஒத்திருக்கும் . 


அளவில் 


இனப் பெருக்கம் ( படம் 13 ) 

பல பிளவு முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது . 
மைக்ரோஸ்பிரிக் உருவின் உட்கருக்கள் சிதைந்து , குரோமாட்டின் 
பொருட்களாக மாறுகின்றன . 

பின்னர் புரோட்டோபிளாசம் 
முழுவதும் கூட்டைவிட்டு வெளிப்பட்டு , காலி கூட்டைச்சுற்றி 
அமைகிறது . 

சமயம் குரோமாட்டின் பொருட்களின் 
சேர்க்கையால் பல சிறு உட்கருக்கள் தோன்றுகின்றன . ஒவ்வோர் 
உட்கருவையும் சுற்றி , சிறிது புரோட்டோபிளாசம் அமைய , இவ் 
விதமாகப் பல அமீபா போன்ற செல்கள் உண்டாகின்றன . ஒவ் 
வொரு செல்லும் , தன்னைச் சுற்றி ஒரு கூட்டையமைத்துக்கொள்ளு 
கின்றது . இங்ஙனம் பல உயிரிகள் தோன்றுகின்றன . இவ்விதமாக 


26 


முதுகெலும்பற்றவை 


உண்டான கூடு மேகலோஸ்பிரிக் உருவின் முதல் அறையாகிறது . 
பின்னர் , ஒவ்வொன்றாகப் பல அறைகள் சேர்க்கப்படுகின்றன . அந் 
நிலையில் உட்கரு நகர்ந்துச்சென்று கூட்டின் மத்தியப் பாகத்தை 
யடைகிறது . இவ்வாறாக மேகலோஸ்பிரிக் உருவமுண்டாகிறது . 


இதன் பின்னர் மேகலோஸ்பிரிக் உருவம் பருவமடைந்து இன 
விருத்தி செயலில் ஈடுபடுகிறது . இதன் உட்கரு பலவாகப் பிரியும் . 
அதே தருணத்தில் புரோட்டோபிளாசமும் பிரிந்து , ஒவ்வோர் 
உட்கருவைச் சுற்றிலும் சிறிது புரோட்டோபிளாசமாகச் சென்ற 
டைந்து , இங்ஙனம் பல செல்கள் உண்டாகின்றன . இச் செயல்கள 


See 


-- 


5. 


படம்..13 


எல்பீடியம் இனப்பெருக்கம் 


1. முதலறை ; 2. உட்கரு ; 3. மேகலோஸ்பிரிக் உரு ; 
4. மைக்ரோஸ்பிரிக் உரு ; 5. கருமுட்டை ; 6. அமீபுலா . 


னைத்தும் கூட்டினுள் நடைபெறுகின்றன . பின்னர் , ஒவ்வொரு 
செல்லும் இரு நீள் இழைகளைப் ( Flagella ) பெற்று , கூட்டைவிட்டு 
வெளிவந்து , நீரில் நீந்திக்கொண்டிருக்கும் . இவைகளுக்கு இனச் 
செல்கள் என்று பெயர் . ஒரு மேகலோஸ்பிரிக் 

ஒரு மேகலோஸ்பிரிக் உருவிலிருந்து 
தோன்றிய இனச்செல் , மற்றொரு மேகலோஸ்பிரிக் உருவிலிருந்து 
தோன்றிய இனச் செல்லுடன் இணைந்து , கரு முட்டை ( Zygote ) 
யை உண்டாக்குகிறது . இக் கரு முட்டை முதலில் தன்னைச் சுற்றி 
ஒரு கூட்டை அமைத்துக்கொள்கிறது . பின்னர் வளர வளர அறை 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


27 


களும் அதிகரித்து , உட்கருவும் பிரிந்து , பல உட்கருக்களாகின்றன . 
இவ்விதம் மைக்ரோஸ்பிரிக் உரு உண்டாகிறது . 


எனவே இதன் வாழ்க்கையில் தலைமுறை மாற்றங்களோடுகூட 
கலவா இனப்பெருக்கமும் , கலவி இனப்பெருக்கமும் மாறி மாறி 
ஏற்படுகின்றன . 


அளவுகட ந்த எண்ணிக்கையில் ஃபொராமினிஃபரன்கள் கடல் 
பரப்பில் வசிக்கின்றன . இவை இறந்தவுடன் இவற்றின் காலிக் 
கூடுகள் கடலில் அமிழ்ந்து அடித்தளத்தை அடைகின்றன . இவை 
சிறிது கரைந்து மண்ணுடன் கலந்து ஃபொராமினிஃபரன் ஊஸ் 
( Ooze ) ஆகின்றன . கடல் தளத்தின் மூன்றில் ஒரு பாகம் இதனால் 
ஆனது . இதில் குளோபுஜரினா, நும்முலைட்டிஸ் , என்ற இரண்டு 
பேரினங்களும் மிக அதிகமாகக் காணப்படுகின்றன . அநேக 
சுண்ணாம்புப் பாறைகள் இவற்றினால் ஆனவை . 


வரிசை 3. ஹீலியோசோவா ( Heliozoa ) 
இவ் வரிசையைச் சூரிய நுண்ணுயிரி ( Sun animalcule ) 
என்றும் கூறுவதுண்டு . இவைகள் , அநேகமாக நன்னீரில் வாழ்ந் 
தாலும் சில கடலிலும் வாழ்கின்றன . இது உருண்டையான உருவ 
முடையது . சைட்டோபிளாசத்தின் பரப்பிலிருந்து , கதிர்போல , 
எல்லாத் திசையிலும் உறுதியான போலிக்கால்கள் நீட்டிக்கொண்டி 
ருக்கும் . ஆகையால் இது பார்வைக்குச் சூரியனை ஒத்திருப்பதால் 
சூரிய பிராணிக் கூட்டம் எனப் பெயர் வந்தது . சைட்டோபிளா 
சந்தின் வெளிப் பாகத்திற்குப் புறப் பிளாசம் அல்லது கார்டெக்ஸ் 
( Cortex ) என்றும் , உட்பாகத்திற்கு அகப்பிளாசம் 

அல்லது 
மெடுல்லா ( Medulla ) என்றும் பெயர் . புறப்பிளாசத்தில் 
அடுக்குச் சுருங்காத நுண் குமிழிகளும் , சில சுருங்கும் நுண் குமிழி 
களுமுள்ளதால் , பார்வைக்கு நுரை போன்று தோற்றமளிக்கும் . 
அகப்பிளாசம் பல துகள்கள் கொண்ட அடர்த்தியான பொருளா 
லானது . இதில் ஒன்று அல்லது பல உட்கருக்கள் உள்ளன . 
உயிரிகளுக்குக் கூடு இல்லை . சிலவற்றிற்குக் கூடு உண்டு . உடலைச் 
சுற்றி .ஜீலாட்டின் ( Celatin ) சுரக்கப்பட்டு , அதில் மணலோ 
அல்லது தகடுகளோ அல்லது வேறு பொருட்களோ பொருத்தப் 
பட்டு , கூடாக அமைகிறது . சிலவற்றின் கூடு டெக்டீன் ( Tectin ) 
என்ற பொருளாலாகி வலைபோன்றிருக்கும் , 


பல 


பல 


28. 


முதுகெலும்பற்றவை 


இதன் போலிக் கால்களுக்கு ஆக்சபோடுகள் ( Axopods ) 
அல்லது அச்சுக் கால்கள் என்று பெயர் . போலிக் கால்களின் 
நடுவே , பல நுண்ணிழைகளைக் கொண்ட உறுதியான அச்சு இழை 
இருக்கும் . இதைச் சுற்றிலும் புரோட்டோபிளாசம் ஒரு மெல்லிய 
படலமாக அமைந்திருக்கும் . அச்சு இழைகள் கார்ட்டெக்சைத் 
துளைத்துக்கொண்டு மெடுல்லா வரை சென்று முடியும் . பல உட் 
கருக்கள் கொண்ட உயிரியில் , ஒவ்வோர் அச்சிழையும் ஓர் உட்கரு 
வில் முடியும் . இப் போலிக்கால்கள் சலனத்திற்கு உதவுவதில்லை . 
ஆனால் , உணவு உட்கொள்ள உதவுகின்றன . போலிக்காலின் மேல் 
ஏதாவது ஒரு சிறிய உயிரிப் படநேர்ந்தால் , ஒட்டிக்கொள்கிறது . 
உடனே அவ்விடத்தில் சுரக்கப்படும் விஷத்தினால் அது கொல்லப் 
படுகிறது . பிறகு மத்திய அச்சு இழையின் நீளம் குறையக் குறைய 
உணவுப் பொருள் உடலை வந்தடைகிறது . சில சமயங்களில் அச்சு 
இழை கரைந்து , சைட்டோபிளாசமாக மாறி உணவுப்பொருளைச் 
சுற்றிக்கொண்டபின் , உணவுப்பொருள் மெதுவாக உடலினுட் 
செல்லுகிறது . இவற்றின் இனப்பெருக்கம் இரு சமப்பிரிவு முறைப் 
படியும் ஸ்போர் முறைப்படியும் நடைபெறும் . 
உதாரணங்கள் 

ஆக்டினோஸ்பீரியம் ( Actinosphaerium ) , ஆக்டினோபரிஸ் சால் 


படம் .14 


ஆக்டினோபரிஸ்சால் 
1. சுருங்கும் நுண்குமிழி ; 2. உட்கரு ; 

3. உணவு நுண்குமிழி ; 4. ஆக்சபோடு 
( Actinophrys sol ) , அக்காந்தோசிஸ்டிஸ் ( Acanthocystis ), நியூக்ளி 
யேரியா ( Nuclearia ) , கிளாத்ருலைனா ( Clathrulina ) . 


துணை விலங்குலகம் ! புரோட்டோசோவா 


29 


ஆக்டினோபரிஸ் சால் ( படம் 14 ) 
இது குளங் குட்டைகளில் காணப்படும் நன்னீர் உயிரி . இதற்கு 

கிடையாது . மெடுல்லாவில் ஒரு பெரிய உட்கரு அமைந் 
திருக்கும் . 


இனப்பெருக்கம் ( படம் 15 ) 

இரு சமப்பிளவு முறை அமீபாவில் நடப்பதுபோல இதிலும் 
நடைபெறுகிறது . இதைத் தவிர பீடோகமி ( Paedogamy ) எனும் 
மற்றொரு முறையும் நடைபெறுகிறது . போலிக்கால்களெல்லாம் 
உள்ளிழுக்கப்பட்டு , உருண்டை வடிவமடைந்து , 

தன்னைச் 
சுற்றிலும் ஜிலாட்டினாலான ஓர் உறையை ஏற்படுத்திக் கொள்ளு 
கிறது . உட்கரு இரண்டாகப் பிரிந்து சைட்டோபிளாசமும் 

ரண்டாகப் பிரிந்து , இரு செல்கள் உண்டாகின்றன . பின்னர் 
இரு செல்களும் இரு முறை பிரிகின்றன . முதற் பிரிவில் குரோமோ 
சோம்களின் எண்ணிக்கை 

பாதியாகிறது . 

அடுத்த பிரிவு 





5 


2 


1 


3 


படம் 15 


ஆக்டினோபரிஸ்சால் இனப்பெருக்கம் 
1. உறையுள் ; 2. இருசமப்பிரிவு ; 3 , 4. குன்றல் பிளவுமுறை ; 5. கருமுட்டை . 


மிட்டோசிஸ் முறைப்படி நடக்கிறது . ஒவ்வொரு முறையிலும் , ஒரு 
செல் போலார் உறுப்பாக ( Polar body ) வெளியேற்றப்படுகிறது . 
அண்டம் முதிர்ச்சியடையும்போது எவ்வாறு நடைபெறுமோ , 
அவ்விதமே இங்கும் நடைபெறுகிறது .. பின்னர் இரு செல்களும் 
ஒன்றிக் கலக்கின்றன . ஒரு செல் போலிக் கால்களைப் பெற்று 
மற்றொரு செல்லை யணுகி அதனுடன் இணைகிறது . அதாவது ஒன்று 


30 


முதுகெலும்பற்றவை 


ஆணினச் செல் போலவும் , மற்றது பெண்ணினச் செல் போலவும் , 
செயல்படுகின்றன . இவ்விதம் கருமுட்டை உண்டாகிறது . இக்கரு 
முட்டை தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை ஏற்படுத்திக்கொண்டு , பின் 
னர் இரண்டாகப் பிரிந்து , இரு செல்களாகின்றன . இவ்விரு செல் 
களும் கூட்டை விட்டு வெளிவந்து , இரு உயிரிகளாக வாழ்கின்றன . 
இவ்வித இனப் பெருக்கத்தை ஆட்டோகமி ( Autogamy ) அதாவது 
தற்கருவுறுதல் என்றும் கூறுவதுண்டு . 


13 


S 


ஆக்டினோஸ்பீரியம் ( படம் 16 ) 

இதுவும் நன்னீர் உயிரி . இதில் பல உட்கருக்கள் உள்ளன . 
ஒவ்வொரு போலிக் காலின் அச்சு இழையும் ஓர் உட்கருவிலிருந்து 
கிளம்புகிறது . 
னப் பெருக்கம் 

பிளாஸ்மோடமி ( Plasmotomy ) என்ற முறைப்படி இனப் 
பெருக்கம் நடைபெறுகிறது . பல உட்கருக்களை யுடைய ஒருசெல் 
உயிரி இரண்டாகப் பிரியும் பொழுது , சைட்டோபிளாசம் மட்டும் 

பிரிந்து , சில உட்கருக்கள் ஒரு 
பிரிவிலும் , மற்றவை பிறிதொரு 
பிரிவிலும் செல்லும் முறைக்கு 
பிளாஸ்மோடமி என்று பெயர் . 

ஸ்போர் முறை இனப் பெருக்க 
மும் இதில் நடைபெறுகிறது . ஆக் 
டினோஸ்பிரியன் தன்னுடைய 
போலிக் கால்களை யெல்லாம் உட் 
கிரகித்துக் கொண்டு , உருண்டை 

வடிவம் பெற்று , தன்னைச் சுற்றி 
படம் .16 

ஓர் ஓட்டை உண்டாக்கிக் கொள் 

ளும் . உட்கருக்களின் எண்ணிக் 
ஆக்டினோஸ்பீரியம் 

கையைக் குறைத்துக் கொள்ளும் . 

பின்னர் சைட்டோபிளாசம் 
1. புறப்பிளாசம் ; 2 . ஆக்சபோடு ; 
3. அகப்பிளாசம் ; 4 . உட்கரு ; பகுதிகளாகப் பிரிந்து , ஒவ்வொரு 

5. சுருங்கும் நுண்குமிழி . பகுதியும் ஓர் உட்கருவைச் சூழ்ந்து 
கொண்டு , பல செல்கள் ஆகின்றன . இவ்விதம் உண்டான 
செல் தன்னைச் சுற்றி சிலிகா ( Silica ) வாலான உறையை ஏற்படுத் 
திக் கொண்டு ஸ்போராக மாறுகிறது . வாழ்க்கைக்கு ஏதுவான 
காலம் வந்தவுடன் ஸ்போர்கள் கூட்டைத் துளைத்துக் கொண்டு 
வெளிவந்து தனி உயிரிகளாகின்றன . 


4 


2 . 


பல 


31 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


பீடோகமி முறை இனப் பெருக்கமும் இதில் நடைபெறுகிறது . 
முதலில் உட்கருக்களின் எண்ணிக்கை குறையும் பின்னர் புரோட் 
டோபிளாசம் பல பகுதிகளாகப் பிரிந்து , ஒவ்வொன்றும் ஓர் உட் 
கருவைச் சூழ்ந்துகொண்டு , பல செல்களாகின்றன . ஒவ்வொரு 
செல்லிலும் , ஆக்டினோபரிஸ்சாலில் , பீடோகமி முறை எவ்விதம் 
நடைபெற்றதோ , அவ்விதம் நடைபெற்று , பல ஆக்டினோஸ்பீரி 
யங்கள் உண்டாகின்றன . 


கிளாத்ருலைனா ( படம் 17 ) 

இதுவும் நன்னீரில் வாழும் ஓர் 
உயிரி . இதற்குத் தண்டு உண்டு . அதன் 
மூலம் , இது தரையில் பொருந்திக் 
கொள்ளும் ஒரே யொரு உட்கருவோடு 
கூடிய இதற்கு டெக்டீனாலான ( Tectin ) 
கூடு உண்டு . இக் கூடு பின்னல் தட்டி 
( Lattice ) போன்ற அமைப் புடையது . 
இது இரு பிளவு முறைப்படி இனப் 
பெருக்கம் செய்கிறது . பிரிந்து ஒன்று 
காம்புடன் இணைந்திருக்க மற்றது நீள் 
இழைகள் பெற்று நீந்திச் சென்று , வேறி 
டத்தில் ஊன்றித் தனி உயிரியாக 
வளரும் . 


படம் .17 


கிளாத்ருலைனா 


வரிசை 4. ரேடியோலேரியா ( Radiolaria ) 
கடல் நீரில் வாழும் இவ்வுயிரிகள் அநேகமாக உருண்டை 
வடிவ முடையவை . இவற்றினுடல் - மத்திய உறையினால் ( Central 
capsule ) இரு பாகமாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . மத்திய உறையின் 
உட்பாகத்திற்கு உறையுள் சைட்டோபிளாசம் என்றும் , வெளிப் 
பாகத்திற்கு உறைவெளி சைட்டோபிளாசம் என்றும் பெயர் . அநேக 
மாக அவைகளுக்கு ஓடு இருக்கும் . போலிக் கால்கள் யாவும் ஆக்ச 
போடு அல்லது பில்லப்போடு வகையைச் சேர்ந்தவை . சுருங்கும் 
நுண்குமிழிகள் கிடையாது ( படம் 18 ) . 

உறையுள் சைட்டோபிளாசத்தில் , ஒன்று முதல் பல உட் 
கருக்கள் காணப்படும் . உறை படலம் டெக்டீனாலானது . இதில் 
பல நுண் துளைகள் சம இடைவெளி தூரத்தில் அமைந்துள்ளன . 
சிலவற்றில் ஒன்றோ, அல்லது மூன்று துளைகள் கூட்டமாகச் 
சேர்ந்தோ ஓரிடத்தில் காணப்படும் . இந்த இடத்திற்குத் துளை 
வெளி ( Porefield ) எனப் பெயர் . துளைகளின் மூலமாக உறையுள் 


I 


32 


முதுகெலும்பற்றவை 


சைட்டோபிளாசமும் உறைவெளி சைட்டோபிளாசமும் தொடர்பு 
கொண்டுள்ளன . உறைவெளி சைட்டோபிளாசம் 

அகலமாக 
விருக்கும் . இது ஜிலாட்டின் பொருளாலானது . இதற்கு கேலிம்மா 
( Calymma ) என்று பெயர் . இப்பகுதியில் பல நுண் குமிழிகள் 
காணப்படும் . இவையெல்லாம் நீர் போன்ற திரவத்தினால் நிரம்பி 
யிருக்கும் . ஆகையால் இப்பாகம் நுரை போன்ற தோற்றத்தை 
யளிக்கிறது . இதில் உட்கரு இராமல் , அநேகமாக மஞ்சள் நிறச் 


5 


! 


6 . 


2 . 


படம் .18 


ரேடியோலேரியன் 
1 , உறைவெளி சைட்டோபிளாசம் , 2 , உறையுள் சைட்டோபிளாசம் ; 
3 , மஞ்சள் செல்கள் ; 4 , சுருங்கும் நுண்குமிழி ; 5 ; மத்திய உறை 6 , உட்கரு 


செல்களே காணப்படும் . இம் மஞ்சள் செல்கள் இணைவாழ்வு திறன் 
பெற்ற (Sym biosis ) சூவான் தெல்லே ( Zooxanthellae ) என்னும் 
உயிரிகள் . ரேடியோலேரியனின் உடலினுள்ளிருக்கும் 
மஞ்சள் செல்கள் , ஒளிச் சேர்க்கையின் மூலம் மாவுப் பொருட் 
களைத் தயார்செய்துக் கொடுக்கிறது . ஒளிச் சேர்க்கையின் 
போது வெளிப்படும் பிராணவாயுவை ரோடியோலேரியன் சுவாசத் 
திற்கு உபயோகித்துக்கொள்கிறது . இதற்குக் கைமாறாக , ரேடியோ 
லேரியன் , மஞ்சள் நிற செல்களைத் தன்னுடலினுள் வைத்துப் பாது 
காக்கிறது . ரேடியோலேரியா வெளிவிடும் கரியமிலவாயுவையும் , 
புரதக்கழிவுப் பொருட்களையும் மஞ்சட் செல்கள் பெற்று உணவுப் 
பொருளைத் தயாரிக்கின்றன . இவ்விதமாக , உயிரிகள் ஒன்றினுள் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


33 


ஒன்றாக அல்லது ஒன்றையொன்று சார்ந்து வாழும் தன்மைக்குச் 
சிம்பையோசிஸ் ( Symbiosis ),, அதாவது இணைவாழ்வுத்திறன் 
என்று பெயர் . 

உறையுள் சைட்டோபிளாசத்தில் பல கொழுப்புத் துகள்களும் , 
எண்ணெய்த் துகள்களும் , மற்றும் பல நிறமித் துகள்களும் , காணப் 
படுகின்றன . மத்திய உறையிலிருந்தும் துளைப்பகுதிகளிலிருந்தும் 
அடர்த்தியான புரோட்டோபிளாசம் கதிர்போல , காலிம்மாவைக் 
கடந்துச்சென்று போலிக்கால்களாக வியாபித்துள்ளன . 


ரேடியோலேரியாவின் கூடுகள் தனிப்பண்புடையவை . கூடுகள் 
விரிந்து செல்லும் கதிர்கள் போன்ற அமைப்பையோ , அல்லது ஒரே 
மையங்கொண்ட அடுக்கடுக்கான பல கோளங்களினமைப்பையோ 
பெற்றிருக்கும் . அக்காந்தேரியா உள் வரிசையைத் தவிர மற்றெல் 
லாவற்றிலும் கூடுகள் சிலிகா ( Silica ) வாலானது . அக்காந்தேரி 
யாவில் , கூடு ஸ்ட்ரான்சியம் சல்பேட்டா ( Strontium sulphate ) 
லானது . விரிந்து செல்லும் கதிரமைப்புடைய கூடுகள் அக்காந் 
தேரியா உள்வரிசை உயிரிகளுக்குத்தான் உண்டு . 


நீண்ட ஊசிகளாலான இக் கூடு உறையுள் சைட்டோபிளாசத் 
தின் மத்தியிலிருந்து கிளம்பி , வெளிநோக்கிக் கதிர்போல் செல்லு 
கின்றன . இவை காலிம்மாவைக் கடந்து வெளிச் செல்லுமிடத் 
தில் மையோ நீம் ( Myonemes ) களால் சூழப்பட்டிருக்கும் . இவை 
களுக்கு மையோப்ரிக்ஸ் ( Myofrisks) (படம் 19,4 ) என்று பெயர் . 
இவை ஊசிகளின் சலனத்தை உண்டாக்கவும் , காலிம்மாவைச் 
சுருங்கச் செய்யவும் உதவுகின்றன . ஒரே மையங்கொண்ட கோள 
மைப்புடைய கூடுகளில் , முட்கள் , தனித்தனியாகவோ , தட்டிப் 
பின்னல் கோளங்கள் போன்றோ, ஒரு வட்டத்திலோ அல்லது அடுக் 
கடுக்காகப் பல வட்டங்களிலோ அமைந்திருக்கும் . காண்பதற்கு 
இவை மிக நேர்த்தியாக , சிறந்த வேலைப்பாட்டுடன் தோற்ற 
மளிக்கும் . 
இனப்பெருக்கம் 


கலவா இனப்பெருக்கம் இரு பிளவு முறைப்படி நடைபெறு 
கிறது . முதலில் உட்கருவும் , அதன்பின் உறையுள் சைட்டோ 
பிளாசமும் , இறுதியில் காலிம்மாவும் பிரிகின்றன . கூடிருக்கும் 
உயிரிகளில் , கூடும் இரண்டாகப் பிரிந்து இரு சேய் உயிரிகள் தோன் 


3 


341 


முதுகெலும்பற்றவை 


றும் . சேய் உயிரி கூட்டின் எஞ்சிய பாகத்தைப் புதுப்பித்துக் 
கொள்ளும் . இன்னும் சிலவற்றில் கூடு பிரிபடாமல் , ஒரு சேய் 
செல்மட்டும் வெளிவந்து , தன் கூட்டை உற்பத்திச் செய் 
கொள்ளும் . 


மற்றொருமுறை , இனப்பெருக்கமும் பல ரேடியோலேரியன் 
களில் காணப்படுகிறது . உட்கரு பலவாகப் பிரிந்து , ஒவ்வொன்றும் 
ஒரு ஸ்போராகிறது . இவை ஒவ்வொன்றும் இரு நீள் இழைகளைப் 
பெற்று வெளியேறுகின்றன . இவைகளை ஒத்த இனச் செல்கள் 
( Isogametes ) என்றும் கூறலாம் . இத்தகைய இரு ஒத்த இனச் 
செல்கள் இணைவதும் கண்டறியப்பட்டுள்ளது . ஆயினும் வளர்ச்சி 
யின் முழு விபரமும் சரிவர ஆராய்ந்தறியப்படவில்லை . 


சலனம் 


ரேடியோலேரியன்கள் யாவுமே கடல் வாழ் உயிரிகள் . கடல் 
நீர்ப்பரப்பில் வாழ்வதால் இவைகளை பிலாஜிக் ( Pelagic ) உயிரிகள் 
என்றும் கூறுவதுண்டு . நீரில் மிதப்பதப்பதற்கான பல உபகரணங் 
களும் இவற்றினுடலமைப்பில் காணப்படுகின்றன . நுரை போன்ற 
காலிம்மாவும் , உடலிலுள்ள எண்ணெய்த் துகள்களும் , கொழுப்புத் 
துகள்களும் , படர்ந்திருக்கும் போலிக் கால்களும் இவை மிதப்பதற் 
உதவுகின்றன . காலிம்மாவின் பருமனைக் குறைக்கவும் , பெருக் 
கவும் இவை ஆற்றல் பெற்றிருக்கின்றன . காலிம்மாவின் பருமன் 
குறைக்கப்படுவதால் உடலின் அடர்த்திக் கனம் அதிகரித்து , உயிரி 
நீரினுள் அமுங்குகிறது . காலிம்மாவின் பருமன் அதிகரிக்கும்போது 
உடலின் அடர்த்திக்கனம் குறைந்து , உடல் நீரின்மட்டத்திற்கு 
எழும்புகிறது . ஆகையால் சூழ்நிலைக்கேற்றபடி இவ்வுயிரிகள் நீரில் 
மேலும் கீழும் செல்லுகின்றன . 


உள்வரிசைகள் ( Sub - order ) 

ரேடியோலேரியன்களின் கூட்டுப் பொருள்களின் தன்மையை 
யும் , அதிலுள்ள நுண்துளைகளின் பரவலையும் அடிப்படையாகக் 
கொண்டு , நான்கு உள்வரிசைகளாகப் பிரித்துள்ளனர் . 


உள்வரிசை 1. அக்காந்தேரியா ( Acantharla ) 

உடலிலுள்ள மத்திய உறையில் பல நுண்துளைகள் பரவலாக 
அமைந்திருக்கும் . ஸ்ட்ரான்சியம் சல்பேட்டாலான கூடு , கதிர் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


--போன்றமையப்பட்ட முட்களைக் கொண்டிருக்கும் . அக்காந்தோ 
மிட்ரா ( Acanthometra) இவ் வுள்வரிசைக்குச் சிறந்த எடுத்துக் 
காட்டு . 


2 . 


படம் . 19 


அக்காந்தோமிட்ரா 
1.உறையுள் சைட்டோபிளாசம் ; 2. உறைவெளி சைட்டோபிளாசம் ; 

3 , சட்டக முள் ; 4. மையோப்ரிக்ஸ் ; 5. சுவான்தெல்லே . 


ள் வரிசை 2. பெரிபைலியே ( Perlpylea ) அல்லது ஸ்பூமெல் 

Couflwn ( Spumellaria ) 


உடலிலுள்ள மத்திய உறையில் பல நுண்துளைகள் பரவலாக 
அமைந்திருக்கும் . இவைகளுக்கு அநேகமாகக் கூடு கிடையாது . 
கூடு இருப்பின் , அது சிலிக்காவினாலான ஸ்பிக்யூல்களினால் ( Spicule ) 
உண்டாக்கப்பட்டிருக்கும் . 

இச் சிலிக்கா ஸ்பிக்யூல்கள் ஒரே மையங்கொண்ட பல கோணங் 
களில் அமைந்திருக்கும் . 


இந்த உள்வரிசையைச் சேர்ந்த தலாசிகோலாவுக்குக் 
( Thalassicola ) கூடு கிடையாது . இது பார்வைக்கு வெகு அழகாக 
இருக்கும் . 

கால்லோசோம் ( Collozoum ) ( படம் 20 ) ஸ்பெரோசோம்( Spbae 
Tozum ) முதலியவைகளும் இவ் வுள்வரிசையைச் சேர்ந்த உயிரி 
கள் . இவைகட்கும் கூடு இல்லை . இவை கூட்டமைவாக வாழ் 
கின்றன . இரு பிரிவு முறைப்படி பிரியும்போது , உட்கருவும் , மத்திய 
உறையும் பிரிகின்றன . உறைவெளி சைட்டோபிளாசம் பிரிவதில்லை . 


36 


முதுகெலும்பற்றவை 


இவ்விதம் பலமுறை பிரிவதால் பல செல்கள் உண்டாகின்றன . 
அவையனைத்தும் தாய்ச் செல்லினுள் இருப்பதால் காலனியாகிறது . 
அதாவது , கூட்டமைவாகிறது . 

உள்வரிசை 3. மானோபைலியே 

( Monopylea ) 
இதை நாசில்லேரியா ( Nassellaria ) 
என்றும் கூறுவதுண்டு இதன் மத்திய , 
உறையில் ஓரிடத்தில் மட்டுந்தான் 
நுண்துளைகள் அமைந்திருக்கும் . 
உள்வரிசை 4. டிரைபைலியே 

( Tripylea ) 


mo 


(DSS ) 


PA / 


என்ற 


கால்லோ சோம் 


இதைச் சேர்ந்த உயிரிகளின் மத்திய 
உறையில் மூன்று இடங்களில் நுண் 

துளைகள் காணப்படும் . முக்கிய நுண் 
படம் . 

துளை களி னிடத்தைச் சுற்றிலும் 
பெயோடியம் ( Phaeodium ) 
கறுப்பு நிறமிகள் காணப்படும். 

எனவே இவ்வுள் வரிசைக்கு பெயோ 
டேரியா ( Phaeodaria ) என்ற பெயருமுண்டு . இதன் கூடுகள் 
சிலிக்காவினாலானது . பல வடிவங்களையுடையது . அலக்டீனியம் : 
( Aulactinium ) இதற்கு உதாரணமாகும் . 

ரேடியோலேரியன் வரிசை, ஆதிகாலந்தொட்டு வாழ்ந்துவரும் 
மிகப் பழைய வரிசைகளில் ஒன்றாகும். சிலிக்காவினாலான இவற்றின் 
கூடுகள் கடலின் அடித்தளத்தை உண்டுபண்ணியுள்ளன . இவற் 
றின் கூடுகளும் , கடல் பஞ்சுகளும் , டையாட்டம்களும் சேர்ந்து , 
உண்டான பொருளுக்கு ரேடியோலேரியன் ஊஸ் ( Ooze ) எனப் 
பெயர் 

வகை 2. மாஸ்டிகோஃபோரா ( Mastigophora ) 
உதாரணம் : யூக்ளினா விரிடிஸ் ( Euglena viridis) ( படம் 21 ) 

யூக்ளினா விரிடிஸ் தேங்கி நிற்கும் நீர்நிலைகளில் காணப்படும் ஓர் 
உயிரி . ஆடுமாடுகளின் கழிவுப் பொருட்கள் நிறைந்த நீர்நிலைகளில் 
யூக்ளினா பேரினங்கள் காணப்படும் . இதில் யூக்ளினா விரிடிஸ் அதிக 
மாக இருக்கும் . இது சிறிய கதிர் ( Spindle ) போன்ற உருவமுடை 
யது . ஒரு முனை மழுங்கியும் மற்றொரு முனை கூர்மையாகவு 
மிருக்கும். மழுங்கிய முனையை முன்முனை என்றும் கூரிய முனையைப் 
பின்முனை என்றும் கூறுகிறோம் . உடலில் புரோட்டோபிளாசம் , 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


37 


5 


மெல்லிய , உறுதியான பெல்லிக்கிளினால் ( Pellicle ) சூழப்பட்டிக்கும் . 
பெல்லிக்கிள் உறுதியாகவுள்ள போதிலும் , வளையும் தன்மை பெற் 
றிருப்பதால் , உருமாற்றதிற்குப் பயன்படுகிறது . உடலின் ஒரு 
-புறம் சுருங்கும் பொழுது , மறுபுறம் விரிவடையும் . இந்நிலை மாறி 
மாறி ஏற்படும் . இத் தன்மை உருமாற்றம் ஏற்பட பெல்லிக்கிள் 
உதவுகிறது . இத்தகைய அசைவிற்கு யூக்ளி 
( னாய்டு சலனம் ( Euglenoid movement ) என் 
பறும் பெயர் . மழுங்கிய முன்புறத்தில் குடுவை 
போன்ற சைட்டோபாரிங்ஸ் அல்லது செல் 
"தொண்டை உள்ளது . இக் குடுவையின் 
மேற்சுவரை யொட்டினாற்போல ஒரு சிவப்பு 
நிறமி அமைந்திருக்கும் . இதற்குக் கண்புள்ளி 
என்று பெயர் . குடுவையின் கீழ்ப்புறச் சுவரி 
லிருந்து ஒரு நீண்ட இழையுறுப்புக் கிளம்பும் . 
இதனடியில் அடிப்படைத் துகள்கள் காணப் 
படும் . நீளிழை ( Flagellum ) சைட்டோபா படம் . 21 
பரிங்சை விட்டு வெளிவருமுன் அதில் ஒரு 

யூக்ளினா விரிடிஸ் 
பிதுக்கம் ஏற்பட்டிருக்கும் . இப் 

பிதுக்கம் 1 , நீளிழை ; 
ஒளி உணர்ச்சியை உணரும் தன்மை பெற் 2. சுருங்கும் நுண்குமிழி ; 

3. கண்புள்ளி ; 
றுள்ளது . ( படம் 22 ) கண்புள்ளியும் ஒளி 4. பச்சையம் ; 
உணர்ச்சியுறுப்பும் சேர்ந்து ஒளி உணர்ச்சிக் 5 , பைரினாய்டு ; 

6. உட்கரு ; 
கருவி யெனப்படும் . 

7. தொண்டை . 
இந் நீளிழையை யொட்டினாற்போல மற்றொரு சிறிய இழை 
உறுப்பும் உண்டு . இது சைட்டோபாரிங்சை விட்டு வெளி வருவ 

தில்லை . சிலர் இவ்விரண்டு நீள் 
இழைகளும் இணைந்திருப்பதாகக் 
கருதுகின்றனர் . யூக்ளினா அகு 
( Euglena agu) இனத்தில் பேசல் 
துகள்கள் உட்கருவுடன் மெல்லிய 
ரைசோபிளாஸ்டினால் ( Rhizoplast ) 

இணைக்கப்பட்டிருக்கும் . யூக்ளினா 
படம் . 22 

விரிடிசில் இது கிடையாது . புரோட் 

டோபிளாசத்தில் , சைட்டோபாரிங் 
யூக்ளினா அகு 

சை ஒட்டினாற் போலக் கீழ்ப்புறத் 
2. கண்புள்ளி ; 

தில் ஒரு பெரிய சுருங்கும் நுண்குமிழி 
3. ஒளி உறுப்பு . 

உள்ளது . இதைச் சுற்றிப் பல சிறு 
சுருங்கும் நுண்குமிழிக ளமைந்துள்ளன . பெரிய சுருங்கும் நுண் 
குமிழி நீரினால் நிறைந்ததும் , சுருங்கி , நீரை சைட்டோபாரிங்கினுள் 


1 . 


நீளிழை ; 


138 


முதுகெலும்பற்றவை 


செலுத்தும் . பின்னர் சுற்றிலுமுள்ள சிறிய சுருங்கும் நுண்குமிழிகள் 
ஒன்று சேர்ந்து பெரிய சுருங்கும் நுண்குமிழியாகும் . அச்சமயம் , 
இதைச் சுற்றி பல சிறு சுருங்கும் நுண்குமிழிகள் தோன்றும் . 

கூரிய முனையின் பக்கத்தில் , சைட்டோபிளாசத்தில் ஒரு பெரிய 
உட்கரு காணப்படும் . சைட்டோபிளாசத்தில் பல பசுங்கணிகங் 
கள் ( Chloroplasts ) உள்ளன . இவைகளே இவ் வுயிரிக்குப் பச்சை 
நிறத்தைக் கொடுக்கின்றன . பசுங்கணிகங்கள் உடலில் மத்தியி 
லிருந்து எல்லாப் பக்கங்களிலும் சூரியக்கதிர் போன்ற அமைப்பைக் 
கொண்டிருக்கும் . பசுங்கணிகத்தின் மத்தியில் பைரினாய்ட் 
( Pyrenoid ) என்ற புரதப் பொருள் காணப்படும் . இது பாராமைலம் 
என்ற மாவுப் பொருளை உற்பத்தி செய்கிறது . இம் மாவுப் பொருள் 
பைரினாய்டின் இரு பக்கங்களிலும் வளைந்த சுழிகள் போன்றமைந் 
திருக்கும் . சிலவற்றில் இப் பாராமைலம் சைட்டோபிளாசத்தில் 
கூடப் பரவலாகக் காணப்படும் . 
இடப்பெயர்ச்சி 

இது தன்னுடைய நீள் இழையின் அசைவினால் நகர்கிறது . நீள் 
மழையைப் பக்கவாட்டில் பின்னோக்கித் தள்ளும் . பின்னர் நீள் 
இழை வளைந்து , மேல் நோக்கி முன்புறம் தூக்கப்படும் . இம் 
முறையையே திரும்பத் திரும்பப் பிரயோகித்து , இது தண்ணீரில் 
முன்னோக்கி நீந்திச் செல்கிறது . நீந்தும்பொழுது இது தன் நீள் 
அச்சில் உருண்டு உருண்டுச் செல்லும் . 


11 


மேலும் இது தனக்கே உரித்தான , ஒருவகைச் சலனத்தை 
ஏற்படுத்தி நகர்கிறது . இதற்கு யூக்ளினாய்ட் சலனம் ( Euglenoid 
movement ) என்று பெயர் . உணவுப் பாதையில் உணவுச் செல்லும் 
போது , அதன் சுவர் எவ்வாறு விரிந்து சுருங்குகின்றதோ , அவ் 
வாறு , இதனுடலில் ஒரு பாகம் விரியும்போது மற்றப் பாகம் சுருங்கி 
யும் , பின்னர் முதலில் விரிந்த பாகம் சுருங்கும் போது , சுருங்கிய பாகம் 
விரிந்தும் , இதே செயலை மாறிமாறிச் செய்தும் , இடப்பெர்ச்சியை 
ஏற்படுத்துகிறது . 


தானே 


உணவு உட்கொள்ளுதல் 
தாவரங்களைப் போன்று இது தனக்கு வேண்டிய ஆகாரத்தைத் 

தயாரித்துக் கொள்ளுகிறது . நீரிலிருந்து காற்றையும் 
தாது உப்புகளையும் பெற்று , உடலிலுள்ள பச்சையத்தின் ( Chloro 
phyll ) உதவியால் , சூரிய வெளிச்சத்தில் உணவுத் தயாரிக்கிறது . 
இவ்விதம் தயாரிக்கப்பட்ட உணவுக்கு பாராமைலம் என் 
உபயோகிக்கப்பட்டதுபோக மீதமுள்ள உணவுச் சேமித்து 


று பெயர் . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


வைக்கப்படுகிறது . இதைத் தவிர மற்றொரு முறையும் இதனால் 
கையாளப்படுகிறது . இது வசிக்கும் நீரில் , பலவிதப் பொருள்கள் 
விழுந்து மக்கி நீருடன் கலந்துள்ளன . இத்தகைய உணவுச்சத்து 
நிறைந்த நீரை , உடலுக்குள் கிரகித்துக் கொள்ளுகிறது . 


சுவாசித்தல் 

இதற்குத் தனியான சுவாச உறுப்புக் 
கிடையாது . நீரிலுள்ள பிராணவாயு 
உட்செல்லுதலும் , உள்ளிருந்து கரியமில 
வாயு வெளி வருதலும் உட்பரப்பின் 
எல்லா இடங்களிலும் - நடைபெறு 


கின்றன . 


கழிவு நீக்கம் 


1. நீளிழை ; 


- 


0 


2 . 


படம் . 23 
வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படும் 
கழிவுப் பொருட்களைச் சிறிய சுருங்கும் யூக்ளினா இனப்பெருக்கம் ; நீள் 
நுண்குமிழிகள் உறிஞ்சிப் பெரிய சுருங் இருசமப்பிரிவு 
கும் நுண்குமிழிகளுக்கு அனுப்புகின் 

2 , தொண்டை ; 
றன . இங்கிருந்து சைட்டோபாரிங்ஸ் 

3. உட்கரு ; 
வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது . 

4 , பச்சையம் ; 
இனப் பெருக்கம் 

நீள் இருசமப் பிளவு முறைப்படி 
இனப்பெருக்கம் நடைபெறுகின்றது . 
( படம் 23 ) முதலில் உட்கரு மைடோ 
சிஸ் முறைப்படி இரண்டாகப் பிரி 

கிறது . உடனே நீள் இழை , அடிப் 
5 

படைத் துகள் , சைட்டோபாரிங்ஸ் 
ஆகிய இவைகளும் இரண்டாகப் 
பிரிந்து விடுகின்றன . பின்னர் , யூக் 
ளினாவின் சைட்டோபிளாசம் நீண்ட 

அச்சில். இரு சமப்பாகமாகப் பிரிகி 
யூக்ளினா இனப்பெருக்கம் : றது . இவ்விதமாக இரு யூக்ளினாக்கள் 
கூடாக்க முறை 

ஏற்படுகின்றன . இவ்வித நீள் இரு 
1. நீளிழை; -2; தொண்டை ; சமப்பிரிவு சாதாரணமாகவோ 

3. பச்சையம் ; 4. உட்கரு ; அல்லது கூடாக்க ( Encyst ) முறை 
5 . 

நிலையிலோ ஏற்படலாம் ( படம் 24 ) . 


3 


4 


படம் . 24 


கூடு . 


* ஒன்று 


வை 


* வந்திருக்கும் 
ஏசெல்லுலார் 
40 

முதுகெலும்பற்றவை 
மாஸ்டிகோஃபோரா - வகைபாடு 
உயிரிகளுக்கு , 

மாஸ்டிகோஃபோரா என்பது பெயர் . 
அல்லது இரண்டு அல்லது பல , நீள் - இழைகள் காணப்படும் . 
அமீபாவைப் போன்று உருவமற்றவையல்ல . நிரந்தரமான உருவ 
முடையவை . உடலைச் சுற்றி உறுதியான பெல்லிக்கிள் வியாபித் 
திருக்கும் . சிலவற்றில் இதைத்தவிர , மேலே ஓடுகளும் , உறை 
களும் , கவசங்களும் காணப்படும் . இன்னும் சிலவற்றில் செல்லு 
லோஸ் ( Cellulose ) , டெக்டீன் ( Tectin ) , சிலிகா ( Silica ) முதலிய 
பொருட்களாலான உறைகள் காணப்படும் . 

இவைகளின் சைட்டோபிளாசத்தில் , குரோமோபிளாஸ்டுகள் 
என்னும் நிறமித்துகள் காணப்படும் . இத் துகள்கள் , சிலவற்றில் 
பல உருவங்களையுடைய பச்சையங்களாக இருக்கும் . மற்றவைகளில் 
சிவப்பு , பழுப்பு , மஞ்சள் முதலிய பல நிறத் துகள்கள் காணப்படும் . 
பச்சையங்களையுடைய உயிரிகள் , தங்களது உணவைத் தாங்களே 
ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரித்துக் கொள்கின்றன . மற்றவை 
களில் சில சாருண்ணிகளாகவும் , இன்னும் சில பிராணிகளைப்போல் 
உணவு உண்ணுபவைகளாகவும் உள்ளன . சில உயிரிகள் ஓட்டுண் 
ணிகளாக வாழ்கின்றன . 

அநேக நீள் - இழை உயிரிகள் , தனி வாழ்க்கை நடத்துபவை . 
வேறு பொருட்களின் மீது ஒட்டிக்கொண்டு வாழும் உயிரிகளுமுள . 
இவை கடல் நீர் , நன்னீர் . குளம் , குட்டை , தேங்கிக்கிடக்கும் நீர் 
நிலைகள் முதலிய இடங்களில் வாழ்கின்றன . ஒட்டுண்ணியாக 
வாழ்பவைகளில் சில கொடிய நோய்களை உண்டாக்கக் கூடியவை . 

இனப்பெருக்கம் அநேகமாக நீள் இருசமப் பிளவு முறைப்படி 
நடைபெறுகிறது . சிலவற்றில் பல பிளவு முறையும் காணப்படு 
கிறது . தனித்து வாழும் சில உயிரிகள் அமீபாவைப் போலக் 
கூடாக்கு முறையைக் கடைபிடித்துச் சாதகமற்றக் காலங்களைக் 
கழிக்கின்றன . 

இவ்வகை பல வரிசைகளாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளது . 

வரிசை 1. கிரைசோமோனடைனா ( Chry somonadina ) 

இவை யாவும் முட்டை வடிவமான சிறிய உயிரிகள் . உடலி 
லிருந்து ஒன்று அல்லது இரண்டு நீள் இழைகள் நீட்டிக் கொண்டி 
ருக்கும் . மஞ்சள் அல்லது பழுப்பு குரோமோபிளாஸ்டுகள் உடை 

சாதாரண சுருங்கும் நுண்குமிழி இருக்கும் . இவைகளிடத் 
தில் அமீபாவின் தன்மை நிறைந்து காணப்படும் . சில உயிரிகளில் 
சிலிக்காவினாலான கூடுகள் இருக்கும் . இவைகள் சாருண்ணி 


யன . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


41 


களாகவோ அல்லது ஒளிச் சேர்க்கையின் மூலம் உணவைத் தயாரித் 
துக் கொள்பவைகளாகவோ இருக்கின்றன . 

உதாரணங்கள் : 
குரோமுலைனா ( Chromulina ) , ஒகுரோமோனாஸ் ( Ochromonas ) ; 
இரண்டும் நன்னீரில் வாழ்பவை .. முட்டை வடிவம் பெற்ற இத 
னுடலில் ஒன்றல்லது இரண்டு பெரிய பழுப்பு குரோமோபிளாஸ்டு 
கள் காணப்படும் . டைனோபிரியான் ( Dinobryon ) , இதுவும் நன்னீ 
ரில் வாழும் உயிரி . இதற்குக் கூடு உண்டு . செல்லுலோசினாலான 
இதன் கூடு குடுவைப் போன்றிருக்கும் . இவை ஒன்றொடொன்று 
இணைந்து மரக்கிளைகளைப் போலத் தோற்றமளிக்கும் . 

சிலிக்கோபிளஜல்லேட் குடும்பமும் இந்த உள்வரிசையைச் 
சேர்ந்தது . இவை கடலில் வாழ்வன . இவற்றின் கூடு சிலிக்கா 
வினாலானவை . 
வரிசை 2. கிரிப்டோமோனடைன ( Cryptomonadina ) 

இவைகள் சிறிய முட்டை வடிவமான உயிரிகள் . உடலினுரு 
வம் மாறும் தன்மையற்றது . உடலின் முன்புறத்தில் கல்லட் 
( Gullet ) போன்ற பள்ளம் காணப்படும் . அப்பள்ளத்தினின்றும் 
ஒரேயளவான இரு நீள் இழைகள் கிளம்புகின்றன . உடலினுள் 
பல நிற குரோமோபிளாஸ்டுகள் உள்ளன . சில உயிரிகள் , தாவரங் 
களைப் போல உணவைத் தயாரித்துக் கொள்ளுகின்றன . இன்னும் 
சில , மிருகங்களைப் போலத் தயாரித்த ஆகாரத்தை விழுங்கு 
கின்றன . மற்றும் சில , சாருண்ணிகளாக வாழ்கின்றன . 
உதாரணங்கள் : பேரினம் கிலோமோனாஸ் ( Chilomonas ) 

இது தேங்கிக் கிடக்கும் நீரில் வாழும் ஒரு சாருண்ணி . 
பேரினம் கிரிப்டோமோனாஸ் ( Cryptomonas ) 

இதற்கு பசுங்கணிகங்கள் உண்டு . இது தன் ஆகாரத்தைத் 
தானே தயாரித்துக் கொள்ளுகிறது . இதைச் சேர்ந்த சில உயிரிகள் 
ரேடியோலேரியன் உடலினுள் சூவாந்தெல்லேக்களாக வாழ் 


கின்றன . 


வரிசை 3. டைனேபிளஜல்லேட்டா ( Dinoflagellata ) 

இவ்வரிசையின் முக்கியப் பண்பு இரு நீள் இழைகளைப் பெற்றி 
ருத்தலே . நீள் இழைகளிலொன்று உயிரியின் நீள் அச்சின் பள்ளத் 
திலும் , மற்றொன்று குறுக்கு அச்சின் பள்ளத்திலும் செல்லுகின்றன . 
இக்காரணம் பற்றியே இவ்வரிசைக்கு இரு நீள் இழையுடையவை 
என்ற பெயரும் வந்தது . இவ்வுயிரிகள் குறிப்பிட்ட உருவமுடை 
யவை . சில உறையற்றவை . மற்றவை உறை உள்ளவை . 
சாதாரணப் படலத்தினாலோ அல்லது செல்லுலோஸ்சினாலோ 


உறை 


முதுகெலும்பற்றவை 


ஆனது . செல்லுலோஸ் உறை இரு மூடிகள் போல அமைந்திருக் 
கும் . செல்லுலோஸ் உறையில் பல தகடுகள் பொருத்தப்பட்ட 
அமைப்புமுண்டு . உடலினுள் மஞ்சள் , பழுப்பு , பச்சை போன்ற 
நிறமுடைய பசுங்கணிகங்கள் உள்ளன . உடலினுள் சுருங்காத 
நுண்குமிழியும் அத்துடன் தொடர்பு கொண்ட 

குழாய்களு 
முள்ளன . இவ்வுயிரிகள் தாவரங்களைப் போல உணவுத் தயாரித்துக் 
கொள்ளுகின்றன . 

இவை கடல் 

நீரிலும் , நன்னீரிலும் வாழ் 
ரேடியோலேரியாவின் உடலில் வாழும் சூவாந்தெல் 
லேக்கள் இவ்வரிசையைச் சேர்ந்தவை . இவ் வரியையைச் சேர்ந்த 
பேரினங்கள் , கிளினோடினியம் ( Glenodinium ) , செரேட்டியம் 
( Ceratium ) , பெரிடினியம் ( Peridialum ) , நாக்டிலூகா ( Noctiluca ) , 
லெப்டோடிஸ்கஸ் ( Leptodiscus ) முதலியனவாகும் . 


கின்றன . 


கிளினோடினியம் 


இவை மெல்லிய படலத்தினாலான உறைகளையுடையவை 
நன்னீரிலும் கடல் நீரிலும் வாழ்வன . பல நிறமுடையன . 


செரேட்டியம் ( படம் 25 ) 

இதனுடல் செல்லுலோஸ் உறையினால் மூடப்பட்டிருக்கும் . 
பார்வைக்கு நங்கூரம் போலத் தோற்றமளிக்கும் . உறையின் மேல் 

பல தகடுகள் பொருத்தப்பட்டிருக் 
கும் . உடலின் நீள் அச்சிலுள்ள 
பள்ளத்திற்கு சல்கஸ் ( Sulcus ) 
என்றும் , குறுக்கச்சிலுள்ள பள்ளத் 
திற்கு அனுலஸ் ( Annulus ) என் 
றும் பெயர் . ஒவ்வொரு பள்ளத் 
திலும் ஒரு நீள் இழை அமைந்தி 
ருக்கும் . சில இனங்கள் நன்னீரி 
லும் , மற்றவை கடல் நீரிலும் வாழ் 


2 


கின்றன . 


+ 


படம் . 25 


பெரிடினியம் 

இது செரேட்டியம் போலவே 
நங்கூர உருவமுடையது . ஆனால் 
மூன்று கொம்புகளும் செரேட்டி 
யத்திலுள்ளதைவிட , சிறியன 
வாகக் காணப்படும் . 


செரேட்டியம் - 


1. உட்கரு : 2..குறுக்குப்பள்ளம் ; 

நீள் பள்ளம் ; 4 , நீளிழை . 
31 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


43 


2 


3 


+ 


நாக்டிலூகா ( படம் 26 ) 

இவை கடல் மட்டத்தில் வாழ் 
பவை . ஜிலாட்டினாலான உருண்டை 
போலிருக்கும் . இதன் அடிப்பாகத்தி 
லிருந்து வாய்வரையில் ஒரு சிறு 
பள்ளம் அமைந்திருக்கும் . 
சல்கஸ்ஸைக் குறிக்கும் . இதில் மிகச் 
சிறிய நீள் இழை அமைந்துள்ளது . 
வாயருகிலிருந்து உணர் நீட்சி நீட் 
டிக் கொண்டிருக்கும் . இவ்வுயிரிகள் 

படம் . 26 
ஒளிரும் தன்மை ( Phosphorescent ) 
பெற்றுள்ளன . 

நாக்டிலுகா 
இரவு நேரங்களில் 
கடல் பரப்பில் தோன்றும் ஒளிக்கு 1 . உணர் நீட்சி ; 2. தொண்டை , 
இவ்வுயிரிகளே காரணமாகும் . 

3. உட்கரு ; 4. நீளிழை . 
வரிசை 4. யூக்ளிநாய்டினா ( Euglenoidina )) 

இவ்வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் , மற்ற வரிசை உயிரிகளை 
விடப் பெரியவை . உடற்பரப்பிலுள்ள புரோட்டோபிளாசம் 
உறுதியாகி , பெல்லிக்கிள் ( Pellicle ) ஆக மாறியிருக்கும் . உடலின் 
முன் முனையில் கல்லட்டும் , அதினின்றும் கிளம்பும் இரு நீளிழை 
களும் தெளிவாகத் தெரியும் . உடலினுள் பல நில குரோமேட்டோ 
பிளாஸ்டுகள் காணப்படும் . இவை நன்னீரில் வாழ்பவை . 
யூக்ளினா, டிராக்கிலோமோனாஸ் ( Trachelonoras ) , பெரநீமா 
( Peranema ), என்ட்டோசைபன் ( Eptosiphon ) முலலிய பேரினங் 
கள் இவ் வரிசையைச் சேர்ந்தவை . 


வரிசை 5. பைட்டோமோனடைன 

( Phytomonadina ) 
இதை வால்வகேல்கள் ( Volvocales ) என்றும் கூறுவதுண்டு . 
வை பார்வைக்குத் தாவரங்கள் போன்று தோற்றமளிக்கும் . 
இவற்றினுடலில் பசுங்கணிகம் உண்டு . இரு சிறிய , ஒரேயளவான 
நீளிழைகளும் , செல்லுலோஸ் உறையும் உள்ளன . சில தனி உயிரி 
களாகவும் , பல காலனி உயிரிகளாகவும் நன்னீரில் வாழ்கின்றன . 

கிளாமிடோமோனாஸ் ( Chlamydomonas ) , பாண்டோரைனா 
( Pandorina ) , யூடோரைனா ( Eudorina ), பிளியோடோரைனா 
( Pleodorina ) , வால்வாக்ஸ் ( Volvox ) முதலிய பேரினங்கள் இவ் 
வரிசையைச் சேர்ந்தவை . 


நீளிழைகள் நீ தானடற்சுவர் செல்லு 
-44 

* முதுகெலும்பற்றவை 
கிளாமிடோமோனாஸ் ( படம் 27 ) 

இது நன்னீரில் வாழும் தனி உயிரி . இதனுடல் ஒரு செல்லா 
லானது . பேரிக்காய் போன்ற தோற்றமுள்ளது 
லோஸ்ஸாலானது . இதனுடலில் முன்பக்கமிருந்து இரு சிறு 

உடலி 
னுள் , கீழ்ப்புறமாகக் கிண்ணம் 

போன்ற 
பசுங்கணியம் அமைந்திருக்கும் . 

பசுங்கணி 
யத்தினுள் ஒன்று அல்லது பல பைரினாய்டு 
கள் ( Pyrenoids ) புதைந்து கிடக்கும் . 
லின் முன்புறம் இரு சுருங்கும் நுண்குமிழிகள் 
காணப்படும் . ஒரு கண்ணுறுப்பும் உடையது . 

உடலிலுள்ள சைட்டோபிளாசத்தில் ஓர் 
5 

உட்கரு இருக்கும் . . இவ்வுயிரி தன்னிழைகளி 
படம் .27 

னுதவியால் நீந்திச் செல்லும் . தாவரங்களைப் 

போல் தனது ஆகாரத்தைத் தானே தயாரித் 
கிளாமிடோமோனாஸ் துக் கொள்ளும் . - 

இனப்பெருக்கம் 
2. சுருங்கும் நுண்குமிழி ; 
3. கண்கள் ; 4. உட்கரு ; 

இது கலவி முறையிலும் , கலவா முறை 
5. பைரினாய்டு . 

யிலும் இனப்பெருக்கம் செய்கிறது . 


உட 


1. நீளிழை ; 


கலவா இனப்பெருக்கம் 

கிளாமிடோமோனாஸ் , தன் சலனத்தை நிறுத்தி , நீள் இழை 
களையும் இழந்துவிடுகிறது . இந்நிலையில் உடலினுள்ளிருக்கும் புரோட் 
டோபிளாசம் , சுருங்கி செல்சுவருடன் தொடர்பற்று நிற்கிறது . 
உட்கருவும் , குளோரோபிளாஸ்டும் , புரோட்டோபிளாசமும் 
இரண்டாகப் பிரிய , இவ்விதமாக இரு செல்கள் தோன்றுகின்றன . 
இவ்விரண்டும் மறுபடியும் பிரிந்து நான்கு செல்களுண்டாகின்றன . 
ஒவ்வொன்றுக்கும் செல்சுவரும் , நீள் இழைகளும் தோன்ற , நான்கு 
சேய் செல்களாகத் , தாயின் செல்சுவரைக் கிழித்துக் கொண்டு 
வெளிவருகின்றன . இவை வளர்ந்து பெரியனவாகி , வாழ்க்கையை 
நடத்துகின்றன . 


கலவி இனப்பெருக்கம் 

இம் முறையிலும் , கலவா இனப்பெருக்க முறையில் நடப்பது 
போலவே நடைபெறுகின்றது . ஆனால் நான்கு செல்களுக்குப் பதி 
லாக 16 அல்லது 32 சேய் செல்களாக உற்பத்தி செய்யப்படுகிறது . 
பின்னர் இதில் இரு செல்கள் தம்முடைய நீளிழை முனையில் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


45 


இணைந்து , கருமுட்டையாகிறது . உடனே நீளிழைகள் மறைந்து 
விடுகின்றன . இதே முறையில் பல கருமுட்டைகள் உண்டாகின் 
றன . இந் நிலையில் கருமுட்டைக்கு சைகோஸ்போர் ( Zygospore) 
என்று பெயர் . சைகோஸ்போர்கள் சாதகமற்றக் காலங்களில் செய 
லற்றுக் கிடந்த பின் , சாதகமான காலம் வந்துற்றதும் செயல் 
பெற்று நான்கு செல்களாகப் பிரிகின்றன . இவை சைகோஸ்போரை 
விட்டு வெளிவந்து தனி உயிரிகளாக வளர்கின்றன . 


3 


வால்வாக்ஸ் ( படம் 28 ) 

இது காலனியாக வாழும் உயிரி . இவைகளைக் குளங்குட்டை 
களில் காணலாம் . காலனி , உருண்டை வடிவமாகவோ அல்லது . 
முட்டை வடிவமாகவோ 
காணப்படும் . ஒவ்வொரு 
காலனியிலும் 2000 முதல் 50,000 
வரை செல்கள் இருக்கும் . 
இவைகளுக்குச் சுவாய்டுகள் 
( Zooids) என்று பெயர் . ஒவ் 
வொரு சுவாய்டும் அமைப்பில் 
கிளாமிடோமோனாஸை ஒத்தி 
ருக்கும் . இச்சுவாய்டுகள் யாவும் 
ஜிலாட்டினாலான உருண்டை 
யான பொருளில் , வெளிப்புறத் 

படம் : 28 
தில் ஓரடுக்கில் அமைந்திருக் 
கும் . ஒவ்வொரு சுவாய்டும் 

1. விந்துக்களின் கொத்து ; 
தன்னைச் சுற்றிலுமுள்ள ஆறு 2. கருமுட்டை ; 
சுவாய்டுகளுடன் , 

மெல்லிய 3. அண்டம் ; 
புரோட்டோபிளாச 

இழை 

4. சேய்க்காலனி ; 

5. சுவாய்டுகள் 
பயினால் இணைந்திருக்கும் . 
காலனியிலுள்ள எல்லாச் சுவாய்டுகளின் நீளிழைகளும் சேர்ந்தாற் 
போல இயங்குவதால் இடப்பெயர்ச்சி ஏற்படுகிறது . வால்வாக்ஸ் 
நகரும்பொழுது தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு நகர்கிறது . இவை 
தாவரங்களைப் போலத் தாங்களே ஆகாரத்தைத் தயாரித்துக் 
கொள்ளுகின்றன . 


வால்வாகஸ் 


இனப்பெருக்கம் 

கலவா , கலவி என்ற இரு இனப்பெருக்க முறைகளையும் இதில் -- 
காண்கிறோம் . 


46 


முதுகெலும்பற்றவை 


கலவா இனப் பெருக்கம் 


காலனியிலுள்ள சில செல்கள் நீளிழைகளை இழந்து பெரிதாகிப் 
பின்னர் , ஒவ்வொன்றும் திரும்ப திரும்பப்பிரிந்து பல செல்கள் உண் 
டாகி , தட்டையான தகடு போன்ற உருவத்தையடைந்து , மறுபடி 
யும் இச்செல்கள் மேலும் மேலும் பிரிந்து , ஒரு கிண்ணம் போன்ற 
உருவத்தையடைகின்றன . பின்னர் இக்கிண்ணம்உட்பக்கம் வெளிப் 
பக்கமாகும்படித் திரும்பி , உருண்டை வடிவ மடைந்து முழு உரு 
வத்தையும் பெறுகிறது . இவ்விதம் உண்டான சேய்க் காலனி , 
தாய்க் காலனி வெடித்ததும் வெளிப்படுகிறது . 


கலவி இனப் பெருக்கம் 

காலனியிலுள்ள சில செல்கள் அண்டச் செல்களாகவும் , சில 
செல்கள் விந்து உற்பத்தி செய்யும் செல்களாகவும் மாறுகின்றன . 
சில செல்கள் வளர்ந்து மற்றச் செல்களை விடப் பெரியதாகி அண்டச் 
செல்களாகின்றன . விந்து உண்டாகும் செல் வளர்ந்துப் பெரிதாகி 
பின்னர் அச்செல் பலமுறைப் பிரிந்து பல செல்களாகின்றன . இவை 
கள் ஒரே கொத்தாக இருக்கும் . இதிலிருக்கும் ஒவ்வொரு செல்லும் 
ஒரு விந்துவாகும் . இவை முதிர்ந்தவுடன் செல்லுறையைப் 
பிளந்து வெளிவருகின்றன . இவை நீரில் நீந்திக் கொண்டிருக்கும் . 
அச் சந்தர்ப்பத்தில் வேறு காலனியில் பட்டால் அதிலுள்ள அண்டச் 
செலுடன் இணைகின்றன . இவ்விதம் கருமுட்டை உண்டாகிறது . 
இக் கருமுட்டைகள் தாய்க்காலனி மடிந்து அழியும்போது வெளிப் 
பட்டு நீரின் அடி மட்டத்தை யடைகின்றன . வெகு நாட்களுக்குப் 
பின்னர் வளர்ந்து காலனியாகின்றன் . 


. 


வரிசை 6. புரோட்டோமோனடைனு 

( Protomonadina ) 


இவ் வரிசையினின்றும் பிராணிகளின் பண்புடைய நீளிழை 
உயிரிகள் ஆரம்பிக்கின்றன . இவ்வரிசை உயிரிகள் மிகச் சிறியவை ; 
நிறமற்றவை ; உறையற்றவை . அமீபா அல்லது யூக்ளினா போன்ற 
தோற்றமுடையவை . ஒன்று அல்லது இரண்டு நீளிழைகளுண்டு . 
இதில் ஒன்று பின்னோக்கியிருக்கும் . சில தனி உயிரிகளாகவும் , சில 
காலனிகளாகவும் , மற்றவை ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்க்கை 
நடத்துகின்றன . இனப்பெருக்கம் நீள் இரு சமப் பிளவு முறைப்படி 
நடைபெறுகிறது . சில ஒட்டுண்ணிகளில் பல சமப்பிளவு முறையும் 
ஏற்படுகிறது . இவ்வரிசை உயிரிகளைச் சாதாரணமாக மோனாடுகள் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


47 


( Monads ) என்று அழைப்பதுண்டு . மானோசைகா ( Moaosiga ) , 
புரோட்டிரோஸ்பாஞ்சியா ( Proterospongia ) , டிரிப்பனோசோமோ 
( Trypanosoma ) , லீஷ்மேனியா ( Leishmania ) , லெப்டோமோனாஸ் 
( Leptomonas ) , கிரைத்தீடியா ( Crithidia ) முதலிய பேரினங்கள் 
இவ்வரிசையைச் சேர்ந்தவை 


என்று 


3 


5 


கொயனே பிளஜல்லேட்டுகள் ( Choanoflagellates ) 

மானோசைகா . கோடோசைகா ( Codosiga ) , புரோட்டிரோஸ் 
பாஞ்சியா முதலிய பேரினங்களையெல்லாம் கொயனேபிளஜல் 
லேட்டுகள் 

கூறுவ 
துண்டு . இவை காலர் செல் 
களுடையவை . உயிரின் முன் 
புறம் ஒரு நீளிழை நீட்டிக் 
கொண்டிருக்கும் . இதை 
சுற்றி புனல் போன்ற காலர் 
அமைந்திருக்கும் . நீளிழையும் , 
காலரும் உணவைப் பிடிக்க 
உதவுகின்றன . நீளிழையின் 
சலனத்தினால் நீரில் அசைவு 
ஏற்பட , நீரசையும்போது அதி 
லுள்ள நுண்ணுயிரிகளும் அசை 
கின்றன . நுண்ணியிரிகள் 

படம் . 29 
காலரின் மேல் பட்டவுடன் 
ஒட்டிக் 

கொள்ளுகின்றன . மானோசைகா கோடோசைகா 
இவை 

காலரின் வெளிப்புற 1. நீளிழை ; 2. காலர் ; 
மாகவே கீழ்நோக்கிச் செலுத் 3. உட்கரு ; 4 . உணவு நுண்குமிழி ; 
தப்பட்டு , சைட்டோபிளா 

சைட்டோபிளா 5. சுருங்கும் நுண்குமிழி ; 6. தண்டு 
சத்தை அடைகின்றன . அங்கு உணவு நுண்குமிழியால் சூழப்பட்டு 
உட்கொள்ளப்படுகிறது . சீரணிக்கப்படாத பொருள் காலரின் 
உட்பக்கம் தள்ளப்பட்டு , அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது . 


6 


Mu 


படம் . 30 


. 


மானோசைகா ( படம் 29 ) ஒரு தனி உயிர் . இது வேறோர் 
பொருளுடன் தண்டினால் இணைக்கப்பட்டிருக்கும் . கோடோசைகா 
( படம் 30 ) ஒரு காலனி அமைப்புடையது . நீண்ட தண்டின் முனை 
யில் நான்கைந்து உயிரிகள் சேர்ந்து காணப்படும் . 


புரோட்டிரோஸ் பாஞ்சியாவும் ( படம் 31 ) காலனியமைப்பைப் 
பெற்றதே . இதில் இருவகை சுவாய்டுகளுள்ளன , ஒன்று 


48 


முதுகெலும்பற்றவை 


அமீபா போன்றும் , மற்றொன்று 
காலருடனும் காணப்படும் . இச் 

சுவாய்டுகள் யாவும் ஜிலாட்டினில் 
2 

புதைக்கப்பட்டிருக்கும் . ஜிலாட்டி 
னைச் சுற்றிலும் காலர் உயிரிகளும் 
ஜிலாட்டினுள் அமீபா போன்ற 

உயிரிகளும் காணப்படும் . 
படம் . 31 

டிரிப்பனோசோமாக்கள் 

இவை அநேகமாக நீண்ட 
புரோட்டிரோஸ்பாஞ்சியா 

உருவமுடையவை . முன்முனை 
1. காலர் அமைந்த சுவாய்டு 

அல்லது இருமுனைகளும் கூர்மை 
2 , அமீபா போன்ற சுவாய்டு 

யாகக் காணப்படும் . உடலிலுள்ள 
ஒரே நீளிழை பேசல்துகளிலிருந்து கிளம்பும் . பேசல் துகள் உட்கரு 
வுக்கு முன்னாலோ , அல்லது அதனருகிலோ , அல்லது அதற்குக் 
கீழாகவோ அமைந்திருக்கும் . இதற்கு பிளிபரோபிளாஸ்ட் 
( Blepharoplast) .60 86001.GLITTTOL ( Kinetoplast ) , 6066011 
டோநீயூக்ளியஸ் ( Kinetonucleus ) எனப் பல பெயர்கள் உள்ளன . 
டிரிப்பனோசோம் குடும்பத்தைச் சேர்ந்த உயிரிகள் யாவும் . 
ஒட்டுண்ணிகளாக வாழ்க்கை நடத்துகின்றன . இவை விருந் 
தோம்பியின் உடலிருந்து சர்க்கரைப் பொருட்களை அதிகமாக உட் 
கொள்ளுகின்றன . நீள் சமப்பிளவு முறையில் இனப்பெருக்கம் 
செய்கின்றன . 


டிரிப்பனசோமாக்கள் பல உருக் கொண்டவை . ஓர் உயிரி 
தன் வாழ்க்கையில் பல்வேறு உருவமைப்புடைய உயிரியாகத் 
தோன்றும் . இவைகளைப் பல உருவமைப்புப் பெற்ற உயிரிகள் 
எனக் கூறலாம் . இந்த உருக்களில் முக்கியமான வகைகள் 
நான்காகும் . அவை லீஷ்மேனியா ( Leishmania ) , லெப்டோ 
மோனாஸ் ( Leptomonas ) , கிரைத்தீடியா ( Crithidia ) , டிரிப்பனோ 
சோம் ( Trypanosome ) முதலியன . ( படம் 32 ) லீஷ்மேனிய உருவம் 
உருண்டை அல்லது முட்டை வடிவமுடையது . நீளிழை கிடை 
யாது . ஆனால் , கைனிட்டோ நியூக்ளியசும் ரைசோபிளாஸ்டும் 
காணப்படும் . லெப்டோமோனாஸ் நீண்ட வடிவம் கொண்டது . 
சிறிய நீளிழை , உட்கருவின் முன்னிருக்கும் கைனிட்டோநியூக்ளி 
யஸிலிருந்து கிளம்பும் . கிரைத்தீடியாவும் நீண்ட வடிவமுடையதே . 
கைனிட்டோ நியூக்ளியஸ் உட்கருவுக்கு முன் அருகில் அமைந்தி 
ருக்கும் , இதிலிருந்து கிளம்பும் நீளிழை முன்னோக்கிச் செல்லும் . 
நீளிழைக்கும் உடலுக்குமிடையில் மெல்லிய படலம் வியாபித்திருக் 
கும் . இதற்கு தொடரலைச் சவ்வு ( Undulating membrane ) என்று 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


49 


La 


பெயர் . இது உட்கருவுக்கு முன்னதாக 

உள்ள பகுதியில்தான் 
காணப்படும் . ரிப்பனோசோம் நீண்ட வடிவமுடையது . கைனிட் 
டோ நியூக்ளியஸ் உட்கருவிற்குக் கீழே அமைந்திருக்கும் . இதிலி 
ருந்து நீளிழை கிளம்பி முன்னோக்கிச் செல்லுகிறது . நீளிழைக்கும் 


1 


3 


A 


. 


21 


படம் , 32 


ஹீமோபிளஜெல்லேட்டின் பல உருவமைப்புகள் 
A. லீஷ்மேனியா ; B. லெப்டோமோனாஸ் ; 

C. கிரைத்தீடியா ; D. டிரிப்பனோசோம் . 
1 . நீளிழை ; 2. உட்கரு ; 3. தொடரலைச் சவ்வு ; 
4. கைனிட்டோ உட்கரு 5 : பேசல் துகள் . 


உடலுக்குமிடையில் தொடரலைச்சவ்வு வியாபித்திருக்கும் . இக் 
குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொன்றின் வாழ்க்கைச் சக்கரத்திலும் 
மேற்கூறிய உருவங்களைக்கொண்ட இரண்டு அல்லது மூன்று உயிரி 
கள் காணப்படும் . இக்குடும்பத்தைச்சேர்ந்தவை , முதுகெலும்பிகளின் 
இரத்தத்தில் ஒட்டுண்ணிகளாக வாழ்வதால் , இவற்றை ஹீமோபிள 
6lego Cal0861 (Haemoflagellates ) என்றும் கூறுவதுண்டு . 
இதற்கு எடுத்துக்காட்டாக , டிரிப்பனோசோமா காம்பியன்ஸியை 
எடுத்துக்கொள்வோம் . 
டிரிப்பனோசோமா காம்பியன்ஸி ( Trypanosoma gambiense ) ( படம் 33 ) 

அமைப்பு . 


மெல்லிய நீண்ட உருவமுடைய இது நிறமற்றது . கூரான 
இதன் இரு முனைகளும் , பக்கவாட்டிலமுங்கிச் சுருண்டிருக்கும் . முன் 
முனை பின் முனையைவிடக் கூர்மையாக விருக்கும் . இங்கிருந்து 
நீளிழை நீட்டிக் கொண்டிருக்கும் . உடல் பெரிபிளாஸ்டினால் 
( Periplast ) சூழப்பட்டிருக்கும் . உள்ளிருக்கும் சைட்டோபிளாசம் 
துகள் களற்றுக் காணப்படும் . உடலின் மையத்தில் உருண்டை 

4 


50 


முதுகெலும்பற்றவை 


யான உட்கரு அமைந்திருக்கும் . உட்கருவினுள் குரோமேட்டின் 
மட்டும்தான் காணப்படும் . உடலின் பின் முனைக்குச் சற்று முன்பாக 
பாராபேசல் ( Parabasal) உறுப்பு உள்ளது . இதற்குச் சற்று முன் 

னால் பேசல்துகள் அமைந்திருக்கும் . பாரா 
பேசல் உறுப்பும் பேசல்துகளும் ஒரு மெல் 
லிய இழையினால் இணைக்கப்பட்டிருக்கும் . 
இவ் விழைக்கு ரைசோபிளாஸ்ட் ( Rhizo 
plast ) என்று பெயர் . நீளிழை உறுப்பு 
பேசல்துகளிலிருந்து கிளம்பி , சைட்டோ 
பிளாசத்தில் சிறிது தூரம் சென்றபின் 
வெளிவந்து , முன் சென்று முன்முனைக்கு 
மேல் நீட்டிக் கொண்டிருக்கும் . நீளிழைக் 

கும் உடலுக்குமிடையில் , பெரிபிளாஸ்ட் 
படம். 33 

படலமாக வியாபித்திருக்கும் . இவ்விதம் 

ஏற்பட்ட படலத்திற்குத் தொடரலைச்சவ்வு 
டிரிப்பனோசோமா என்று பெயர் . உயிரியின் சலனம் தொட 
காம்பியன்ஸி 

ரலைச் சவ்வின் அசைவினால் ஏற்படுகிறது . 
1 , நீளிழை ; 
2. உட்கரு ; 
3. தொடரலைச் சவ்வு ; 

ஆப்பிரிக்க உஷ்ணப்பிரதேசத்தில் 
4. புரோட்டீன் துகள்கள் ; வசிக்கும் மனிதர்களின் இரத்தத்தில் , இவ் 
5. பேசல் துகள் ; 

வுயிரிகள் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின் 
6. பாராபேசல் உறுப்பு ; 

றன . இவை இரத்தத்தையும் , திசுத்திர 
7. ரைசோபிளாஸ்ட் . 

வத்தையும் உண்டு வாழ்கின்றன . 
இரத்தவோட்டத்தின்மூலம் , மூளைத் தண்டுவட திரவத்திற்குச் 
சென்று தங்குகின்றன . இவை இரத்தத்தில் வாழும்போது காம்பியா 
சுரத்தை ( Gambia fever ) உண்டாக்குகின்றன . நரம்பு மண்டலத் 
தையடைந்த பின்னர் நரம்புக்கோளாறுகளை ஏற்படுத்தி , தூக்க 
வியாதியைத் ( Sleeping sickness) தோற்றுவிக்கின்றன . சரியான 
காலத்தில் சிகிச்சை செய்யாவிடில் , மனித உயிருக்கே ஆபத்து 
நேரிடும் . 


வாழ்க்கைச் சக்கரம் 


இவ்வகை ஒட்டுண்ணிகள் நீள் இரு சமப்பிளவு முறைப்படி 
இனவிருத்திச் செய்கின்றன . முதலில் பேசல்துகள் இரண்டாகப் 
பிரிகிறது இதையடுத்து பாராபேசல் நுண்ணுறுப்பும் , பின்னர் 
நீளிழையும் , அதன் பின்னர் உட்கருவும் , இறுதியில் சைட்டோ 
பிளாசமும் இரண்டாகப் பிரிகின்றன . சைட்டோபிளாசத்தின் 
பிரிவு , முன்முனையில் ஆரம்பித்துப் பின்முனைக்குச் செல்லுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


51 


இவ்விதமாக இரு சேய் உயிரிகள் தோன்றுகின்றன . இதே முறை 
யில் பல உயிரிகள் இரத்தத்தில் உற்பத்தியாகின்றன . இந் நிலையில் 
மூன்று உருவமைப்புடைய உயிரிகள் இரத்தத்தில் காணப்படும் . 
அவையாவன : 1. மெல்லிய நீண்ட உருவமும் தனியான நீளிழையு 
முடைய உயிரிகள் 

2. தடித்த குட்டையான உருவமும் சிறிய 
நீளிழையும் உடைய உயிரிகள் , 3. இரண்டிற்கும் நடுத்தரமான 
உயிரிகள் . ( படம் 34 ) 


A 


C 


5 . 


5 . 


படம் . 34 


டிரிப்பனோசோம் காம்பியன்ஸியின் பல உருவமைப்பு 
A. நீண்ட மெல்லிய உரு ; B. நடுத்தர உரு ; C. குறுகிய அகன்ற உரு . 
4. தொடரலைச் சவ்வு ; 2. உட்கரு ; 3. பேசல்துகள் ; 4. பாராபேசல் உறுப்பு ; 

5. ரைசோபிளாஸ்ட் . 


இந்த அக ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கை ஒரு காலத்தில் 
அதிகமாகவும் , வேறு காலங்களில் குறைந்தும் காணப்படும் . இந் 
நிலை மாறிமாறி வரும் . எண்ணிக்கை குறையும் காலத்தில் , தடித்த 
குட்டையான உயிரிகளைத்தவிர மற்றவை அழிந்துப் போகின்றன . 
தடித்த குட்டையான உயிரிகள் இடைநிலை விருந்தோம்பியின் உட 
லில் வாழும் ஆற்றல் பெற்றவை . கிளாசினா பால்பேலிஸ் ( Glossina 
palpalis ) என்ற இரத்தம் குடிக்கும் ஈ , இதன் இடைநிலை விருந் 
தோம்பியாக அமைந்துள்ளது . 


ஈயினுள் வாழ்க்கைச் சக்கரம் 

ஈயானது நோயுண்ட மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சிக் குடிக் 
கும்பொழுது , தடித்த குட்டையான உயிரிகள் அதன் நடுக்குடலைச் 


52 


முதுகெலும்பற்றவை 


சென்றடைகின்றன . இங்கு இவை நீள் இரு சமப்பிளவு முறைப்படி 
இனவிருத்திச் செய்து , மெல்லிய நீண்ட உயிரிகளைத் தோற்றுவிக் 
கின்றன . (படம் 35-2 ) இவை உணவுக்குழலில் முன்னோக்கிச் 
சென்று , உமிழ் நீர் சுரப்பியை வந்தடைந்து அதன் சுவரில் தொற் , 
றிக்கொள்ளுகின்றன . பின்னர் மறுபடியும் இனவிருத்திச் செய்து , 


3 


படம் .35 


- 


டிரிப்பனோசோம்காம்பியன்ஸியின் வாழ்க்கைச் சக்கரம் 


1. மனிதக்குருதியில் உயிரி ; 2 , 3. 4 , ஈயினுடலினுள் காணப்படும் உயிரி ;: 

5. பாராபேசல் உறுப்பு ; 6. உட்கரு ; 7. பேசல் துகள் . 


- 


கிரைத்தீடியல் உருவங்களாகின்றன . ( படம் 35-3 ) இவை , மேலும் 
இனவிருத்தியாகும்போது டிரிப்பனோசோம் போன்ற உருவங்களை 
யடைகின்றன . ( படம் 35-4 ) இவைகளே நோயுண்டுபண்ணக் 
கூடியவை . இந்நிலையில் , ஈயானது ஒரு மனிதனைக் கடிக்க நேர்ந் 
தால் , அதன் உமிழ்நீரின் மூலமாக டிரிப்பனோசோம்கள் . மனிதனின் 
இரத்தக் குழலைச் சென்றடைகின்றன . இவ்விதம் வியாதியைப் 
பரப்பும் முறைக்கு , ஊசி போடும் முறை ( Inoculation ) எனப்பெயர் . 
மனித இரத்தத்தை அடைந்த உயிரிகள் , அங்குத் தம் வாழ்க்கை 
யைத் தொடர்ந்து , மனிதனுக்கு நோய்களை உண்டாக்குகின்றன .. 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


53 


டிரிப்பனோசோமா இவான்சி ( T. evansi ) 


| 


இது குதிரை ஒட்டகம் முதலிய பிராணிகளின் இரத்தத்தில் 
வாழ்க்கை நடத்துகிறது . இது ஒரே உருவமுடையது . குதிரை 
--களுக்கு சுர்ரா ( Surra ) என்னும் கொடிய நோயையுண்டுபண்ணும் . 
டபானஸ் ( Tabanus ) என்ற ஈயினால் இவ் வகை ஒட்டுண்ணி பரப்பப் 
படுகிறது . ஈயின் உடலில் இவை மாறுதல் ஒன்றும் அடைவ 
தில்லை . ஒட்டுண்ணிகளைப் பரப்புவதற்குத்தான் ஈக்கள் உதவு 


கின்றன . 


டிரிப்பனோசோமா புரூசி ( T. brucei ) என்னும் மற்றோர் இனம் 
ஆப்பிரிக்க நாட்டு ஆடு மாடுகள் , நாய்கள் , குதிரைகள் முதலிய 
வற்றில் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . நகானா ( Nagana ) 
என்னும் கொடிய நோய்க்கு இவை காரணமாகின்றன . 


டிரிப்பனோசோமா லுவிசி ( T. lewisi ) 


இது எலியினுடலில் அக ஒட்டுண்ணியாக வாழ்கிறது . இது 
நேரடியாக நோயை யுண்டுபண்ணக்கூடியதல்ல . சிரட்டோ 
" பைலஸ் ( Ceratophyllus ) என்ற தெள்ளுப் பூச்சி இதற்கு இடை 
நிலை விருந்தோம்பியாக உதவுகிறது . 


P 


லீஷ்மேனியா ( Leishmania ) 


இப் பேரினத்தில் இரு இனங்கள் உள . ஒன்று , காலா அசார் 
- ( Kala azar ) நோயை உண்டாக்கும் . லீஷ்மேனிபாடோனோவானை 
*( L. donovoni ) என்னும் இனம் , ஓரியண்டல் கொப்புளங்கள் 
( Oriental sores ) அல்லது டெல்லி கொப்புளங்கள் என்னும் நோயை 
உண்டாக்கும் . லீஷ் மேனியா டிராப்பிகா ( L. tropica ) மற்றோர் 
இனமாகும் . இவையிரண்டும் இந்தியாவில் காணப் படுகின்றன . 


--லீஷ்மேனியா டோனோவானை 


அமைப்பு 


இதன் வாழ்க்கைச் சக்கரத்தில் ரூ உருவ 
களோடு கூடிய உயிரிகளைக் காணலாம் . ஒன்று லீஷ்மேனியா 
உருவமைப்பு ; மற்றது லெப்டோமோனாஸ் உருவமைப்பு . 
லீஷ்மேனியா , மனிதனின் ரெட்டிகுலோ எண்டோதீலியல் ( Reli 
-culo endothelial ) செல்களிலும் , லெப்டோமோனாஸ் , பிளிபோடோ 
மஸ் ( Phlebotomus ) என்ற இரத்தம் குடிக்கும் ஈயின் குடலிலும் 
வாழ்கின்றன . 


54 

முதுகெலும்பற்றவை 
லீஷ்மேனிய உருவம் , ( படம் 36 - A ) மனிதனின் கல்லீரல் , மண் 
ணீரல் , மஜ்ஜை ( Bone Marrow ) முதலிய உறுப்புகளிலுள்ள செல்லி 
னுள் காணப்படும் . இவ் வுறுப்புகளில் தான் ரெட்டிக்குலோ 
எண்டோதீலியல் செல்கள் உள்ளன . லீஷ்மேனியா உருவம் உருண் 
டையானது . இதைச் சுற்றிலும் பெரிப்பிளாஸ்ட் படலம் அமைந் 

திருக்கும் . சைட்டோபிளாசத்தி 
னுள் முட்டை போன்ற உட்கரு . 
வும் அதற்குமுன் 
சைனிட்டோபிளாஸ்டும் காணப் 
படும் . இவ்வுயிரிக்கு நீளிழை 


2 


அருகில் 


3 


8 


கிடையாது . 


படம் . 36 


இது இரு சமப்பிளவு முறைப் 

படி இனவிருத்திச் செய்கிறது . 
A. லீஷ்மேனியாடோனோவானை 

பலமுறை , பிரிந்து பிரிந்து செல் 
உருவம் 
B. லெப்டோமோனாஸ் உருவம் முழுமையும் நிரம்பிய பின்னர் , 
1. A யில் ரைசோபிளாஸ்ட் ; செல்லைத் துளைத்துக் கொண்டு 
B யில் நீளிழை ; 

வெளிவந்து , இரத்தத்தை 
2. பேசல் துகள் ; 

யடைந்து , வேறு செல்களைத் 
3. பாராபேசல் உறுப்பு ; 

தாக்குகின்றன . 

பிளிபோடோ 
4. காரியோசோம் 

உட்கரு . 
5. குரோ மேட்டின் | 

மஸ் என்னும் இரத்தம் உறிஞ்சும் 

ஈயானது காலா அசார் நோயை 
யுடைய மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது லீஷ்மேனியா 
உயிரிகள் , ஈயின் குடலைச் சென்றடைந்து , அகஒட்டுண்ணிகளாக . 
வளர்ந்து , லெப்டோமோனாஸ் உருவங்களாக மாறுகின்றன .. 
( படம் 36 - B ) . இவைகளுக்கு 
நீளின ழகள் உண்டு . நீள் இரு 
பிளவு முறைட்படி இனவிருத்திச் 
செய்கின்றன . பிரியும் போது 
நீளிழை மட்டும் பிரியாமலிருக்கும் . 
பிரிவின்போது உண்டாகும் இரு 
சேய் உயிரிகளிலொன்று பழைய 
நீளிழையையே பெற்றிருக்க , மற் 
றொன்று புதிய நீளிழையைத் 
தோற்று வித்துக் கொள்ளுகிறது . 
இவ்வாறு தோன்றிய லெப்டோ 

டோனாவானையின் வாழ்க்கைச் 
மோனாஸ் உருவங்கள் நோயுண்டு 

சரித்திரம் 
பண்ணக் கூடியவை . இவ் உயிரி 1 , 2 , 3 . 

ஒட்டுண்ணியின் 
களையுடைய ஈயானது மனிதனைக் 

வளர்ச்சி ; 4. புதிய நீளிழை ; 

5. லெட்டோமோனாஸ் உருவம் - 
கடிக்கும் பொழுது , லெப்டோ 

6. லீஷ்மேனியா உருவம் . 


2 . 


5 


5 


6 


படம் .37 


1 அக 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


55 . 


மோனாஸ் உருவங்கள் மனிதனின் இரத்தத்தில் செலுத்தப்பட்டு , 
இரத்தவோட்டத்தின் மூலம் கல்லீரல் , மண்ணீரல் , மஜ்ஜை முதலிய 
உறுப்புகளைச் சென்றடைந்து , இங்குள்ள செல்களில் புகுந்து லீஷ் 
மேனியா உருவங்களாக மாறுகின்றன . 


இவை மனிதனின் உடலில் காலா அசார் என்ற நோயை 
யுண்டாக்குகின்றன . இதன் அறிகுறி இரத்தச் சோகையேயாகும் . 


வரிசை 7. பாலிமேஸ்டிஜைனா ( Polymastigina ) 
இவ்வரிசை உயிரிகள் முட்டை அல்லது நீள் உருண்டை வடிவ 
முடையவை . இரண்டு முதல் எட்டு நீளிழைகளைப் பெற்றிருக்கும் . 
சில உயிரிகளில் பல நீளிழைகளைக் காணலாம் . 

காணலாம் . உடலைச் சுற்றி 
மெல்லிய பெலிக்கில் உறையுண்டு . பிளவு போன்ற அல்லது நீண்ட 
வாய் உடையது . ஒன்று முதல் பல உட்கருக்கள் காணப்படும் . இனப் 
பெருக்கம் நீள் சமப்பிளவு முறைப்படி நடைபெறுகிறது . உணவு 
உட்கொள்ளுதலில் , சாருண்ணி முறையும் , பிராணிகளைப் போல உட் 
கொள்ளும் முறையும் காணப்படுகிறது . இதைச் சேர்ந்த அநேக 
உயிரிகள் , பூச்சிகள் அல்லது முதுகெலும்பிகளின் குடலில் , இணைந்து 
வாழும் உயிரிகளாகவோ , அக ஒட்டுண்ணிகளாகவோ வாழ் 
கின்றன . கிலோமேஸ்டிக்ஸ் ( Chilomastix ) , டிரைக்கோமேஸ்டிக்ஸ் 
( Trichomastix ) , டிரைகோமோனாஸ் ( Trichomonas ) , கையர்டியா 
( Giardia ) முதலிய பேரினங்கள் இவ்வரிசையைச் சேர்ந்தவை . 


3 


1 


படம் .3 g 


படம் .38 


படம் 38. கிலோமேஸ்டிக்ஸ் 
1. பேசல் துகள் ; 2. உட்கரு ; 3. பாராஸ்டைல் ; 
4 , பெரிஸ்டோம் ; 5. பாராபேசல் உறுப்பு . 

படம் 39. டிரைக்கோமோனாஸ் 
1. பேசல் துகள் ; 2. சைட்டோஸ்டோம் ; 

3. உட்கரு ; 4. பாராபேசல் உறுப்பு ; 
5. குரோமேட்டின்துகள் ; 6. குரோமேட்டிக்குச்சி ; 
7. ஆக்சோஸ்டைல் ; 8 தொடரலைச் சவ்வு , 


56 


முதுகெலும்பற்றவை 


கிலோமேஸ்டிக்ஸ் ( Chilomastix ) ( படம் 38 ) 


முட்டை போன்ற வடிவமுடையது . இதற்கமைந்துள்ள நான்கு 
நீளிழைகளில் மூன்று முன்னோக்கியும் , நான்காவது பின்னோக்கியும் 
நீண்ட சைட்டோசோமில் அமைந்திருக்கும் . இதில் பல இனங்கள் 
உள்ளன . இவை முதுகெலும்பிகளின் குடலில் வாழ்கின்றன . 


டிரைக்கோமேஸ்டிக்ஸ் ( Trichomastix ) 

இது உருவத்தில் பம்பரம் போன்று முன்புறம் அகன்றும் , பின் 
புறம் குறுகிக் கூராகவுமிருக்கும் இதன் நான்கு நீளிழைகளில் 
மூன்று முன்னோக்கியும் ஒன்று பின்னோக்கியும் அமைந்திருக்கும் . 
ஆக்சோஸ்டைல் ( Axostyle ) பின்புறம் நீட்டிக்கொண்டு , பார்வைக் 
குக் கூரிய வால் போலத் தோற்றமளிக்கும் . இவை முதுகெலும்பிகளின் 
குடலில் வாழ்கின்றன . 


டிரைக்கோமோனாஸ் ( Trichomonas ) ( படம் 39 ) 

இதில் பல இனங்கள் உள்ளன . மூன்று முதல் ஐந்து நீளிழை 
களைக் கொண்டவை . இவற்றில் ஒன்று பின்னோக்கியும் மற்றவை 
முன்னோக்கியும் அமைந்திருக்கும் . பின்னோக்கியுள்ள நீளிழைக்கும் 
உடலுக்குமிடையில் தொடரலைச் சவ்வு வியாபித்திருக்கும் . உடலில் 
வாயும் , பாராபேசல் உறுப்பும் , பெரிய ஆக்சோஸ்டைலும் 
உள்ளன இவை முதுகெலும்பிகளின் குடலிலும் , அட்டை , கரை 
யான் முதலியவற்றின் குடலிலும் வாழ்கின்றன . குடலிலுள்ள 
பாக்டீரியங்கள் , ஈஸ்டுகள் முதலியவற்றை உட்கொள்ளுகின்றன . 
மனித உடலில் மூன்று இனங்கள் வாழ்கின்றன . 

டிரைக்கோ 
மோனாஸ் வெஜைனாலிஸ் ( T. vaginalis ) இனப்புழையில் வாழ் 
கின்றன . பெண்களின் இனப்புழையில் உண்டாகும் பல நோய் 
கட்கு இவையே காரணம் எனக் கருதப்படுகிறது . கருச்சிதைவுக்கும் 
இவை காரணமாகலாமென்ற எண்ணம் ஒரு சாராரிடம் நிலவி வந்த 
போதிலும் முடிவாக ஏதும் நிர்ணயிக்கப்படவில்லை . 

டி . பக்காலிஸ் 
( T. buccalis ) எனும் உயிரி மனிதனின் வாயிலும் , டி . ஹோமினிஸ் 
( T. hominis ) எனும் உயிரி குடலிலும் வாழ்கின்றன . 


கையர்டியா ( Giardia ) ( படம் 40 ) 

இது தட்டையாக , இரு சமப்பக்க அளவுள்ளதாக இருக்கும் . 
அடிப்பக்கத்தில் உறிஞ்சும் உறுப்பு அமைந்துள்ளது . உடலினுள் 
இரு உட்கருக்களும் , இருபாராபேசல் உறுப்புகளும் , இரு ஆக் 
சோஸ்டைல்களும் 

உள்ளன . 

நான்கு இணை நீளிழைகளைப் 


--- 
-- 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


57 


2 


3 


பெற்றுள்ளது . இவை முதுகெலும்பிகளின் குடலில் அக ஒட்டுண்ணி 
களாக வாழ்கின்றன . கையர்டியா என்டரிக்கா ( Glardia enterica ) 
மனிதக் குடலில் வாழ்கிறது . 
வரிசை 8. ஹைப்பர் மேஸ்டிஜைன 

( Hypermastigina ) 
இவை முட்டை வடிவமுடைய பெரிய 
யிரிகள் . பல நீளிழைகளையும் , பல நீண்ட 
பாராபேசல் உறுப்புகளையும் , பெற்றுள்ளன . 
ஓர் உட்கருதான் உண்டு . கரையான் கரப் 
பான் பூச்சி இவைகளின் குடலில் இவை 
கள் வாழ்கின்றன . 

லோபோமோனாஸ் 
( Lophomonas ), ரிங்கோ நிம்ப்பா ( Rhynch 
onympha ) , 14.60556or wuur ( Trlcho 
nympha ) முதலிய பேரினங்கள் இவ் படம் .40. 
வரிசையைச் சேர்ந்தவை . 

கையர் டியா 
(லோபோமோனாஸ் 

1 , 4 , 6 பேசல்துகள் ; 

2. ஆக்சோஸ்டைல் ; 
கரப்பான் பூச்சியின் குடலில் வாழ் 3. உட்கரு ; 

5 . பாராபேசல் உறுப்பு ; 
கிறது . நீளிழைகள் ஒரு கட்டாக முன் 7. ரைசோபிளாஸ்ட் . 
முனையில் அமைந்துள்ளன . 

ரிங்கோநிம்ப்டா 

காட்டுக் கரப்பான் பூச்சியின் கும் 
லில் வாழ்கிறது . நீளிழைகள் இரு கட்டு 
களாக முன் முனையில் அமைந்துள்ளன 
டிரைக்கோநிம்ப்பா ( படம் 41 ) 
கரையானின் 

குடலில் வாழும் . 
3 நீளிழைகள் உடலின் நீள் அச்சிலுள்ள 
பள்ளங்களில் அமைந்துள்ளன . 

இவ் வுயிரிகளும் , 
விருந்தோம்பிகளும் உணவுப் பழக்கங் 
களில் நெருங்கிய தொடர்பு கொண்டு 
ஒன்றையொன்று சார்ந்து வாழ்கின் 

றன . கரையான்களும் , கரப்பான் பூச்சி 
படம் . 41 

களும் மரத்தை அரித்து உட்கொள்ளு 

கின்றன . மரத்தைச் சீரணித்துக்கொள் 
டிரைக்கோ நிம்ப்பா 

தன்மையை இவைகள் பெற 
1. பாப்பில்லா 

வில்லை . இவைகளின் குடலில் வாழும் , 
2. உட்கரு ; 

நீள் இழை உடலிகளுக்குத்தான் மரத் 
3. நீளிழைகள் 

தைச் சீரணித்துக்கொள்ளும் தன்மை 


அவைகளின் 


ளும் 


58 


முதுகெலும்பற்றவை 


யுண்டு . நீள் இழை 

உயிர்கள் பூச்சியின் குடலிலிருந்து 
அகற்றப்பட்டால் பூச்சிகளால் உயிர் வாழமுடியாது . இதற்குப் 
பிரதி உபகாரமாகப் பூச்சிகள் , நுண் நீள் இழை உயிரிகளுக்குத் தம் 
உடலில் அடைக்கலம் தருகின்றன . இவ்வாறு இவைகள் ஒன்றை 
யொன்று சார்ந்து வாழ்கின்றன . 


வரிசை 9. ரைசோமாஸ்டிஜைன 


இதில் வரும் உயிரிகளினுடல் அமீபா போன்ற உருவத்துடன் , 
ஒன்றிரண்டு நீளிழைகளைப் பெற்றிருக்கும் . இதற்கு உதாரண " 
மாஸ்டிக் அமீபா . நன்னீரில் வாழுமிதற்கு ஒரு நீளிழையும் ப 
போலிக் கால்களும் உள்ளன . 


- 


2. 


* 


3 


+ 


3 


படம் . 42 


படம் .43 


மாஸ்டிக் அமீபா 
1. நீளிழை ; 2. உட்கரு ; 
3. சுருக்கும் நுண்குமிழி . 


மானோசிஸ்டிஸ் 
1 : பாராகிளைகோஜன் 2. உட்கரு ; 
3. புறப்பிளாசம் ; 4. அகப்பிளாசம் . 


வகை 


3. ஸ்போரோசோவா ( Sporozoa ) 


இவைகளெல்லாம் மற்ற உயிரிகளின் உடலினுள் ஒட்டுண்ணி 
களாக வாழ்கின்றன . இவைகளுக்குச் சலன உறுப்புகள் கிடையாது . 
ஸ்போர் முறைப்படி இவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன . 


மானோசிஸ்டிஸ் ( Monocystis ) 

இது ஓர் ஒட்டுண்ணி . இது மண் புழுவின் விந்துப் பையில் 
தங்கி , அதிலுள்ள பொருளை உணவாகக் கொண்டு வாழ்கிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


59. 


மானோசிஸ்டிஸ் பேரினத்தில் பல இனங்கள் உள்ளன . பொ 
மானோசிஸ்டிஸின் வாழ்க்கையைப்பற்றிக் கீழே காணுவோம் . 


மானோசிஸ்டிஸ் நீண்டு , தட்டையாகக் கதை போன்ற உருவ 
முடையாது . இது மண் புழுவின் விந்துப் பையில் வாழ்ந்துவரும் 
ஓர் ஒட்டுண்ணி . விந்துப் பையிலுள்ள பொருளை உண்டு வாழ் . 
கிறது . இவ்விதம் உண்டு வளரும் பருவத்தில் இதை ட்ரோபோ 
சோயிட் ( Trophozoite ) என்கிறோம் . உடலில் புறப்பிளாசம் , அகப் 
பிளாசம் என்று இரு பகுதிகள் உள்ளன , புறப்பிளாசத்தின் உட் 
பாகத்தில் மையோனிம்கள் என்னும் நுண் சுருங்கு தசையிழைகள் 
அமைந்துள்ளன . இந்த மையோனிம்கள் சுருங்கி விரியும் தன்மை- 
பெற்றவை . இவை மானோசிஸ்டிஸ் நகர்வதற்கு உதவுகின்றன . 
அகப் பிளாசத்தில் ஒரு பெரிய உட்கருவும் பல நுண் துகள்களும் . 
இருக்கும் . பாராகிளைக்கோஜன் என்ற உணவுப்பொருள் இவ்வித 
துகள்களாக உள்ளது . இப் பொருளை உயிரி இனப்பெருக்க நிலை 
யின்போது உபயோகித்துக்கொள்கிறது . 


இனப்பெருக்கம் 


ஸ்போர் முறைப்படி இனப் பெருக்கம் நடக்கிறது . ட்ரோபோ 
சோயிட் இனப்பெருக்க நிலையை யடைந்ததும் காமிட்டோசைட் 
( Gametocyte ) என்ற பெயர் பெறுகிறது . காமிட்டோசைட்டுகள் 
உருண்டையாகின்றன . இரண்டு காமிட்டோசைட்டுகள் சேர்ந்து 
தம்மைச்சுற்றி ஓர் உறை உண்டுபண்ணிக்கொள்கின்றன . ( படம் 44 ) 
பிறகு , ஒவ்வொன்றின் உட்கருவும் அடுத்தடுத்துப் பிரிந்து , பல 
உட்கருக்கள் ஏற்படுகின்றன . இவ்விதம் தோன்றிய பல உட்கருக் 
கள் , காமிட்டோசைட்டின் மத்தியிலிருந்து புறத்தே சென்று ஒரு 
வரிசையாக அமைகின்றன . சைட்டோபிளாசம் பல பாகங்களாகப் 
பிரிகிறது . ஒவ்வொரு பாகமும் ஓர் உட்கருவைச் சூழ்ந்துக்கொள் 
கிறது . இவ்விதம் பல நுண் செல்கள் உண்டாகின்றன . இரண்டு 
காமிட்டோசைட்டுகளிலும் உண்டான நுண் செல்களின் எண் 
ணிக்கை ஒன்றாகவே இருக்கும் . இந்த நுண் செல்களுக்கு இனச் 
செல்கள் என்று பெயர் . ஒரு காமிட்டோசைட்டின் இனச் செல்கள் , 
மற்றொரு காமிட்டேசைட்டின் இனச் செல்களுடன் இணைந்து கரு 
முட்டை கள் உண்டாகின்றன . 

உண்டாகின்றன . எத்தனை இனச் செல்கள் ஒரு 
காமிட்டோசைட்டில் இருந்தனவோ , அத்தனை கருமுட்டைகள் 
உண்டாகும் . கருமுட்டை , முட்டை வடிவம் பெற்றுத் தன்னைச் 
சுற்றி ஓர் உறையை உண்டுபண்ணிக்கொள்கிறது . இதற்கு ஸ்போர் 
அதாவது இனப் பெருக்கத்துக்கள் என்று பெயர் . கருமுட்டை மும் . 


160 


முதுகெலும்பற்றவை 


முறை பிரிந்து எட்டு ஸ்போரோசோயிட்டுகள் உண்டாகின்றன . 
ஆகையால் ஓர் உறையினுள் எட்டு ஸ்போரோசோயிட்டுகள் 
இருக்கும் . மற்றொரு மண்புழுவின் உடலை அடையும் வரையில் 
ஸ்போரோசோயிட்டுகளுக்கு வளர்ச்சி கிடையாது . ஸ்போரோ 
சோயிட் எவ்விதம் மற்றொரு மண்புழுவையடைகிறது என்பது சரி 
வரக் கண்டறியப்படவில்லை . ஆனால் , கீழ்க்கண்டவாறு நடக்கலாம் 
என்று கருதப்படுகிறது . ஸ்போரோசிஸ்டுகளையுடைய மண்புழு 
இறந்ததும் ஸ்போரோசிஸ்டுகள் மண்ணில் கலந்துவிடுகின்றன . 
இந்த மண்ணை உண்ணும் மண் 

உண்ணும் மண் புழுவின் உடலை ஸ்போரோ 
சிஸ்ட்டுகள் சென்றடைகின்றன . குடலில் ஸ்போரோசிஸ்ட்டின் 
உறை 

கரைக்கப்பட்டு ஸ்போரோசுவாய்டுகள் விடுவிக்கப்படு 

இவை குடலையும் , மற்றத் திசுக்களையும் துளைத்துக் 
கொண்டு விந்துப் பையை அடைகின்றன . அங்கு வளர்ந்து தம் 
வாழ்க்கைச் சக்கரத்தை ஆரம்பிக்கின்றன . 


கின்றன . 


. 


( 


3 


( 


Q2009 


5 - 


படம் . 44 . 


மானோசிஸ்டிஸ் வாழ்க்கைச் சக்கரம் 


1. உட்கரு ; 2 தாயினச் செல் ; 3. இனச்செல் ; 4. கருமுட்டை ; 
5. ஸ்போர் ; 6. எஞ்சிய புரோட்டோபிளாசம் . 


ஐமீரியா சூபர்ஜி ( Eimeria schubergi) 
ஐமீரியா 

ஒட்டுண்ணி . இது சாதாரணமாகப் 
பூரான் , செவிப் பூரான் இவைகளின் உணவுப்பாதை எபிதீலியல் 
செல்களினுள் வாழும் ஒட்டுண்ணி . ஐமீரியாவில் பல இனங்கள் 


ஒரு - செல் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


61 


அடைகின் 


உள்ளன . ஐமீரியா சூபர்ஜி என்ற இனத்தின் முழு வாழ்க்கை 
வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . பூரான் உட்கொள்ளும் 
உணவுடன் இந்த உயிரியின் ஊசிஸ்டுகள் ( Oocysts ) பூரானின் 
உணவுப் பாதையை 

றன . இங்குச் சீரண நீரினால் 
ஊசிஸ்டின் 

உறை 

கரைக்கப்பட்டு ஸ்போரோசோயிட்டுகள் , 
விடுவிக்கப்படுகின்றன . விடுவிக்கப்பட்ட ஸ்போரோசோயிட்டுகள் 
குடலின் எபிதீலியல் செல்களைத் துளைத்துக்கொண்டு செல்லினுள் 
செல்லுகின்றன . இங்கு அவை உண்டு வளர்கின்றன . இந் நிலை 
யில் இவற்றிற்கு டிரோபோசோயிட்டுகள் என்று பெயர் . 
இனப்பெருக்கம் 

சைஷோகனி , ஸ்போரோகனி என்ற இரு முறைப்படி இனப் 
பெருக்கம் நடைபெறுகின்றன , 


11 


டி 


t 


10 


a 


3 . 


8 


7 6 


C 


* 


* 


படம் .45 

ஐமீரீயா வாழ்க்கைச்சக்கரம் 
1. 5 , சைஷோகினி இனப்பெருக்கம் ; 6.7 , 8. தாய் இனச்செல்களின் வளர்ச்சி ; 

9. பெண்தாய் இனச்செல் ; 10 , 11 , விந்துக்களின் வளர்ச்சி ; 12. கலவி ; 
13 , 14 , 15 , ஸ்போரோபிளாஸ்டின் தோற்றம் ; 16. 17. ஸ்போரோ 

சோயிட்டுகள் உண்டாதல் . 
சைஷோகனி முறை ( படம் 45 ) 

செல்லினுள் ஸ்போரோசோயிட்டு வளர்ந்து உருண்டையா 
கிறது . முழு வளர்ச்சியடைந்த பிறகு கலவா இனப்பெருக்க 


முதுகெலும்பற்றவை 


முறைப்படி இனப்பெருக்கம் செய்கிறது . இந் நிலையில் இதற்கு 
சைஷான்ட் ( Schizont ) என்று பெயர் . உட்கரு பல முறை பிரிந்து 
பல உட்கருக்கள் உண்டாகின்றன . அவை செல்லின் புறத்தே 
ஒரு வரிசையில் அமைகின்றன . ஒவ்வோர் உட்கருவையும் சுற்றி 
புரோட்டோபிளாசம் அமைவதால் பல சிறு செல்கள் உண்டாகின் 
றன . இவை முழு வளர்ச்சியடைந்ததும் முனை தடித்த குறுந்தடி 
போல இருக்கும் . இவற்றிற்கு மீரோசோயிட்டுகள் ( Merozoites )) 
என்று பெயர் . விருந்தோம்பிச் செல் வெடித்து , மீரோசோயிட்டு 
கள் விருந்தோம்பியின் குடலில் தள்ளப்படுகின்றன . இத்தகைய 
இனவிருத்திக்கு சைஷோகனி என்று பெயர் . குடலை அடைந்த 
மீரோசோயிட்டுகள் குடல் எபிதீலியல் செல்லில் ஊடுருவிச் 
சென்று மறுபடியும் வாழ்க்கையைத் தொடங்கும் . இவ்விதம் பல 
தடவை நடைபெறும் . 


பல 


இவை 


ஸ்போரோகனி முறை ( படம் 45 ) 

முறை கலவா இனப்பெருக்கம் நடைபெற்ற பிறகு 
கலவி இனப்பெருக்கம் தொடங்குகிறது . சில மீரோசோயிட்டுகள் 
மற்றவைகளைவிட மெதுவாக வளர்கின்றன . 

சைஷான்டு 
களாக மாறாமல் தாய் இனச் செல்களாக மாறுகின்றன . இரண்டு 
வகை தாய் இனச்செல்கள் உண்டாகின்றன . ஒன்றிற்கு ஆண் 
தாய் இனச்செல் ( Male gametocyte ) என்றும் , மற்றொன்றிற்குப் 
பெண்தாய் இனச்செல் ( Female gametocyte ) என்றும் பெயர் . ஆண் 
தாய் இனச்செல் பார்வைக்கு சைஷான்ட்போல் இருக்கும் . இது பல 
பிளவு முறைப்படி பல சிறு இனச்செல்களை ( Microgametes ) உண்டு 
பன்ணுகின்றது . இவைகளை ஆண் இனச் செல்கள் என்று 

கூற 
லாம் . ஆண் இனச்செல் முன்முனை திரளை ( Round ) யாகவும் , பின் 
முனை குறுகி நீண்டு இழையாகவும் அமைந்திருக்கும் . ஆண் இனச் 
செல்களுக்கு இரண்டு நீள் இழைகள் உண்டு . ஆண் இனச் செல்கள் 
உண்டானதும் , விருந்தோம்பியின் குடலை அடைகின்றன . பெண் 
தாய் இனச்செல் வளர்ச்சியடைந்து பெண் இனச் 

செல்லாகிறது . 
இது முழு வளர்ச்சியடைந்ததும் , அவரை விதை போன்ற தோற்றம் 
கொண்டு , தன் சைட்டோபிளாசத்தில் உணவுப் பொருட்களைச் 
சேகரித்து வைத்திருக்கும் . குடலில் ஆண் இனச் செல்லும் , பெண் 
இனச் செல்லும் இணைந்து கரு முட்டையாகிறது . கரு முட்டை 
யைச் சுற்றி உறை உண்டாகிறது . உறைச் சுவரையுடைய 
கரு 
முட்டைக்கு ஊசிஸ்ட் என்று பெயர் . ஊசிஸ்டுகள் மலத்துடன் 
சேர்ந்து உடலைவிட்டு வெளிவருகின்றன . ஊசிஸ்டின் உட்கரு இரு 
முறைப் பிரிகின்றது . இதில் முதல் பிரிவு குரோமோசோம் குறைப்பு 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


63 


வகையைச் சேர்ந்தது . இறுதியில் நான்கு உட்கருக்கள் உண்டா 
கின்றன . ஒவ்வோர் உட்கருவையும் சுற்றிப் புரோட்டோபிளாசம் 
அமைந்து , நான்கு செல்கள் உண்டாகின்றன . இவைகளுக்கு 
ஸ்போரோபிளாஸ்ட்டுகள் என்று பெயர் . ஒவ்வொரு ஸ்போரோ 
பிளாஸ்ட்டும் தன்னைச் சுற்றி உறை உண்டுபண்ணிக்கொள்கிறது . 
பிறகு ஒவ்வொரு ஸ்போரோபிளாஸ்ட்டிலும் இரண்டு ஸ்போரோ 
சோயிட்டுகள் உண்டாகின்றன . இவ்விதம் ஓர் ஊசிஸ்டில் எட்டு 
ஸ்போரோசோயிட்டுகள் உண்டாகின்றன , இத்தகைய ஊசிஸ்ட் 
ஒன்று பூரானின் ஆகாரத்துடன் உட்சென்றால் ஊசிஸ்டின் சுவர் 
சீரண நீரினால் அழிக்கப்பட்டு ஸ்போரோசோயிட்டுகள் விடுவிக்கப் 
படுகின்றன . இந்த ஸ்போரோசோயிட்டுகள் குடலின் எபிதீலியல் 
செல்லினுள் சென்று தங்கள் வாழ்க்கையைத் தொடங்குகின்றன . 


மலேரியா ஒட்டுண்ணி ( Malarial parasite ) 

ஆதிகாலம் முதற்கொண்டு மனித சமுதாயத்தை மண்ணுக்கு 
இரையாக்கி வரும் வியாதிகளில் மலேரியாவும் ஒன்று . இக் கொடிய 
நோயினால் அவதியுற்றவர்களும் , உயிரிழந்தவர்களும் பலர் . இந்த 
நோய்க்குக் காரணமாக இருப்பது ஸ்போரோசோவா வகையைச் 
சேர்ந்த மலேரியா ஒட்டுண்ணியாகும் . இது ஓர் ஒரு - செல் உயிரி . 
இதில் மூன்று இனங்கள் உள்ளன . அவையாவன : 


1. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ( Plasmodium vivax ) 
2. பிளாஸ்மோடியம் மலேரியே ( Plasmodium malariae ) 
3. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் ( Plasmodium falclparum ) 


பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் 

இது ஒரு செல்லாலான மிகச் சிறிய உயிரி . இது கதிர் 
( Spindle) போன்ற உருவமைப்பு உடையது . இதன் வாழ்க்கையில் 
இரண்டு தலைமுறைகள் உள்ளன . ஒன்று கலவி இனப்பெருக்கத் 
தலைமுறை ( Sexual generation ) : மற்றொன்று பலவா இனப் 
பெருக்கத் தலைமுறை ( Asexul generation ) . இவ்விரண்டு தலை 
முறைகளும் வெவ்வேறு உயிரிகளின் உடலில் நடக்கின்றன . இவ் 
வகை உயிரிகளை விருந்தோம்பிகள் என்கிறோம் . கலவா இனப் 
பெருக்கத் தலைமுறை மனித உடலிலும் , கலவி இனப் பெருக்கத் 
தலைமுறை அனாபலிஸ் ( Anopheles ) பேரினத்தைச் சேர்ந்த பெண் 
கொசுவின் உடலிலும் நிகழ்கின்றன . இதனால் மனிதனை இடைநிலை 
விருந்தோம்பி ( Intermediate host ) என்றும் , கொசுவை நிரந்தர 
விருந்தோம்பி ( Permanent host ) என்றும் கூறுகிறோம் . 


64 


முதுகெலும்பற்றவை 


பெண் அனாபலிஸ் கொசுவின் உமிழ்நீர் சுரப்பியினுள் அநேக 
மலேரியா ஒட்டுண்ணிகள் இருக்கும் . இந் நிலையில் ஒட்டுண்ணிக்கு 
ஸ்போரோசோயிட் ( Sporozoite ) என்றும் பெயர் . இவை மனி 
தனைத் தாக்கும் தன்மையுடையன . ஸ்போரோசோயிட்டுகளை 
யுடைய அனாபலிஸ் பெண் கொசு ஒரு மனிதனைக் கடிக்கும்பொழுது 


B 


A 


3 


+ 


ச 


1989) 


R 


19 


8 


9 


16 


10 


150 
€ 


14 


ជាតក 
១០ 


படம் : 46 


மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கைச் சக்கரம் 

A. மனிதனின் கல்லீரலில் வளர்ச்சி 
B. மனிதனின் சிவப்பணுவில் வளர்ச்சி 

C. கொசுவின் குடலில் வளர்ச்சி 
1. முத்திரை மோதிரம் ; 2. அமீபுலா ; 3. சைஷான்ட் ; 4. மீரோசோயிட் , 

5. ஆண் தாய் இனச்செல் ; 6 , 7. ஆண் தாய் இனச்செல்லில் விந்துகள் 
தோற்றம் ; 8. பெண்தாய் இனச்செல் ; 9. பெண் இனச்செல் ; 10. கலவி ; 
11 , கருமுட்டை ; 12 . அசைமுட்டை ; 13 . 

ஸ்போரின் தோற்றம் ; 
14. 15. ஸ்போராசோயிட்டுகள் உண்டாதல் ; 16. ஸ்போரோசோயிட்டுகள் 

விடுதலை ; 17. உமிழ் நீர்ச்சுரப்பியை யடைதல் . 
அதன் உமிழ் நீருடன் ஸ்போரோசோயிட்டுகளும் மனித இரத்தத் 
தில் கலக்கின்றன . 

றன . இவை இரத்த ஓட்டத்தினால் உடலில் பல 
பாகங்களுக்கும் எடுத்துச்செல்லப்பட்டு அரை மணிக்குள் கல்லீரலைச் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


65 


சென்றடைகின்றன . கல்லீரலிலுள்ள ரெட்டிக்குலோ எண்டோத் 
தீலியல் செல்களில் நுழைந்து வளர்ந்து தம் வாழ்க்கைச் சக்க 
ரத்தைத் தொடருகின்றன . 


மனித உடலில் வாழ்க்கைச் சக்கரம் ( படம் 46 ) 

மனித உடலில் இரு நிலையில் இதன் வாழ்க்கைக் சக்கரம் 
நடை பெறுகின்றது . முதல் நிலை கல்லீரல் செல்களினுள்ளும் , 
அடுத்த நிலை இரத்த சிவப்பணுக்களினுள்ளும் நடக்கின்றன . 
கல்லீரல் செல்களினுள் நடைபெறுவதற்குப் புறச் சிவப்பணி 
( Exoerythrocytic ) சக்கரம் என்றும் சிவப்பணுவினுள் நடக்கும் 
நிலைக்கு அகச் சிவப்பணு ( Endoerythrocytic ) சக்கரம் என்றும் 
பெயர் . 


புறச் சிவப்பணுச் சக்கரம் ( படம் 46 - A ) 

கல்லீரல் செல்களையடைந்த ஸ்போரோசோயிட் வளர்ந்து , 
கிரிப்டோசோயிட்டு ( Cryptozoite ) ஆகிறது . இது கல்லீரல் செல்லி 
லுள்ள பொருட்களை உண்டு , வளர்ந்துப் பெரிதாகி முழுச் செல்லை 
யும் அடைத்துக்கொள்கிறது . இப்பொழுது இதற்கு கிரிப்டோசை 
ஷான்ட் ( Cryptoschizont ) என்று பெயர் . கிரிப்டோசைஷான்ட் 
கலவா இனப் பெருக்க முறையில் இனப் பெருக்கம் செய்து , பல 
உயிரிகளை உண்டாக்குகிறது . இவைகளுக்கு கிரிப்டோமீரோ 
சோயிட்டுகள் ( Cryptomerozoites ) என்று பெயர் . கல்லீரல் செல்லைக் 
கிழித்துக்கொண்டு இவை இரத்தத்துடன் கலக்கின்றன . கிரிப்டோ 
மீரோசோயிட்டுகள் மற்றக் கல்லீரல் செல்களில் நுழைந்து புறச் 
சிவப்பணு வாழ்க்கையைத் தொடர்கின்றன . இவ்விதம் பல தடவை 
நடைபெறுகின்றன . உடலில் ஒட்டுண்ணிகள் புகுந்த , முதல் 15 
நாட்கள் வரை இரத்தத்தில் தோன்றுவதில்லை யாதலால் , நோயின் 
அறிகுறிகளும் காணப்படுவதில்லை . இந்தக் காலத்தில் அவைப் புறச் 
சிவப்பணி நிலையில் விருத்தியடைந்துக் கொண்டிருக்கின்றன . இக் 
காலத்தை நோய் நுண்மப் பெருக்கக் காலம் ( Incubation period ) 
என்கிறோம் . 


அகச் சிவப்பணுச் சக்கரம் ( படம் 46 - B ) 

நோய் நுண்மப் பெருக்கக் காலத்திற்குப் பிறகு , கல்லீரல் செல் 
களை விட்டு இரத்தத்தை அடையுமிந்த கிரிப்டோமீரோ சோயிட்டு 
கள் , இரத்தச் சிவப்பணுக்களைத் தாக்குகின்றன . சிவப்பணுவை 
யடைந்த கிரிப்டோமீரோசோயிட்டுகள் , உண்டு வளர ஆரம்பிக்கின் 
றன . இதற்கு டிரோபோசோயிட் என்று பெயர் . டிரோபோசோயிட் 

5 


66 


முதுகெலும்பற்றவை 


டின் சைட்டோபிளாசத்தில் நுண் குமிழி தோன்றிப் பெரிதாகிறது . 
அவ்விதம் பெரிதாகும்பொழுது , சைட்டோபிளாசம் வளையம் 
போன்ற வடிவமடைந்து உட்கருவை ஒருபுறம் தள்ளுகிறது . இப் 
பொழுது இது பார்வைக்கு முத்திரை மோதிரம் போல் இருக்கும் . 
ஆகையால் இதற்கு முத்திரை மோதிர நிலை ( Signet ring stage ) 
என்று பெயர் . நுண்குமிழி சிறுகச் சிறுக மறைகிறது . ஒட்டுண்ணி , 
போலிக் கால்களைத் தோற்றுவித்து உணவுப் பொருள்களை உட் 
கொள்ளுகிறது . இந்த நிலையில் இது பார்ப்பதற்கு அமீபா போல் 
தோன்றுவதால் இதற்கு அமீபுலா நிலை என்று பெயர் . இவ்விதம் 
உண்டு பெரிதாகி , சிவப்பணுவின் உட்புறம் முழுவதும் 

முழுவதும் நிரப்பிக் 
கொள்கிறது . இதற்கு சைஷான்ட் நிலை என்று பெயர் . 

சைஷான்டின் சைட்டோபிளாசத்தில் , தற்சமயம் பல கரும் 
பழுப்பு நிறத்துகள்கள் காணப்படும் . இதற்கு ஹீமோசோயின் 
( Haemozoin ) என்று பெயர் . ஒட்டுண்ணி உட்கொள்ளும் ஹீமோ 
குளோபினிலிருந்து உண்டான கழிவுப் பொருள்களே இவை . 

முழுவளர்ச்சியடைந்த சைஷான்ட் , சைஷோகனி முறையில் 
இனப்பெருக்கம் செய்கிறது . உட்கரு திரும்பத் திரும்பப் பிரிந்து 
12 முதல் 24 வரை சேய் உட்கருக்களை உண்டுபண்ணும் . இந்த உட் 
கருக்கள் சைஷான்டின் புறத்தே ஒரு வரிசையில் அமையும் . 
ஒவ்வொன்றையும் சுற்றிச் சிறிது சைட்டோபிளாசம் , வியாபித்துச் 
செல்களாகின்றன . மிஞ்சிய சைட்டோபிளாசம் சைஷான்டின் 
மத்தியில் இருக்கும் . இச் செல்களுக்கு மீரோசோயிட்டுகள் என்று 
பெயர் . பிறகு சிவப்பணு வெடித்து , மீரோசோயிட்டுகளை இரத்தத் 
தில் சிதறவிடும் . இரத்தத்தையடைந்த மீரோசோயிட்டுகள் மற்றச் 
சிவப்பணுக்களைச் சென்று தாக்கி உட்செல்லுகின்றன . சிவப்பணு 
வினுள் சைஷோகனி முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது . 


சிவப்பணு வெடித்து மீரோசோயிட்டுகளையும் , எஞ்சிய 
சைட்டோபிளாசத்தையும் , இரத்தத்தில் சிதறவிடும் போது , விஷப் 
பொருள் இரத்தத்தில் கலப்பதால் மனிதனுக்குக் காய்ச்சல் உனாடா 
கிறது . அகச்சிவப்பணு நிலை முடிந்து மீரோசோயிட்டுகள் இரத்தத் 
தில் சேரும்பொழுது காய்ச்சல் வரும் . இந்தக் காய்ச்சல் விட்டுவிட்டு 
48 மணிக்கு ஒருதரம் வீதம் வருவதால் இதை முறைக்காய்ச்சல் 
என்றும் கூறுவதுண்டு . இவ்விதம் மனித உடலில் ஏற்படும் 
சைஷோகனி இனப் பெருக்கத்திற்குப் பிடிக்கும் நேரம் 48 மணி . 
இதைக்கண்டு பிடித்தவர் கோல்கி ( Golgi ) என்ற விஞ்ஞானியாவார் . 
ஆகையால் இப் பகுதிக்கு கோல்கி சக்கரம் ( Cycle of Golgi) என்று 
பெயர் . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


67 


சைஷோகனி முறையில் பலமுறை இனப்பெருக்கம் செய்வ 
தால் மனித உடலில் எண்ணற்ற ஒட்டுண்ணிகள் தோன்றி இரத்தச் 
சிவப்பணுக்களை நாசப்படுத்துகின்றன . இம்முறை தொடர்ந்து 
நடந்தால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் எல்லாம் அழிக்கப் 
பட்டு மனித உயிருக்கே ஆபத்து நேரிடும் . மனிதன் இறந்தால் 
ஒட்டுண்ணிகளும் இறந்து தலைமுறை அழிய ஏதுவாகும் . ஆகை 
சயால் ஒட்டுண்ணி தன் பரம்பரையை வளரச்செய்ய வேறு மனிதனை 
அடைய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . 


பலமுறை சைஷோகனி இனப்பெருக்கம் நடந்த பிறகு , 
-சிவப்பணுக்குள் செல்லும் சில மீரோசோயிட்டுகள் , தாய் இனச் 
செல்களாக வளர்கின்றன . இதில் இரண்டுவகை உள்ளன . ஒன்று 
ஆண் தாய் இனச்செல் ; மற்றொன்று பெண்தாய் இனச்செல் , 
ஆண் தாய் இனச்செல்லின் உட்கரு பெரியதாக இருக்கும் ; பெண் 
தாய் இனச்செல்லின் உட்கரு சிறியதாக இருக்கும் . பெண்தாய் 
இனச்செல்லின் சைட்டோபிளாசத்தில் உணவுப் பொருள் சேர்த்து 
வைக்கப்பட்டிருக்கும் . ஆண் தாய் இனச்செல்லில் இது இராது . 
மேற்கொண்டு இவைகளின் வளர்ச்சி மனித இரத்தத்தில் நடை 
பெறுவதில்லை . பெண் கொசுவின் குடலில் தான் நடைபெறும் . 
குறித்தக் காலத்தில் பெண் கொசுவின் குடலை அடையாவிட்டால் 

வை அழிந்து விடுகின்றன . 
கொசுவினுள் நடக்கும் வாழ்க்கைச் சக்கரம் 

அனாபலிஸ் இனத்தைச் சேர்ந்த பெண் கொசு நோயுற்ற மனி 
தனின் இரத்தத்தை உறிஞ்சும்பொழுது அத்துடன் தாய் இனச் 
செல்களும் பாலிலி செல்களும் சேர்ந்து உறிஞ்சப்படுகின்றன . 
கொசுவின் குடலின் பாலிலி செல்களும் , முழு வளர்ச்சி அடையாத 
தாய் இனச்செல்களும் அழிந்து விடுகின்றன . முதிர்ந்த தாய் இனச் 
செல்கள் இனச்செல்களாக வளர்கின்றன . 


பல 


காமிட்டாகனி ( படம் 46. c ) 

அதாவது இனச்செல் பெருக்கமுறை : பெண் தாய் இனச் 
செல் பருவமடைந்து பெண் இனச் செல்லாகிறது . ஆண் தாய் 
இனச்செல்லின் உட்கரு , மறுபடியும் மறுபடியும் பிரிந்து 
உட்கருக்கள் உண்டாகின்றன . இந்த உட்கருக்கள் செல்லின் 
புறத்தை அடைகின்றன . செல் பரப்பிலிருந்து 

செல் பரப்பிலிருந்து சிறு புரோட்டோ 
பிளாச நீட்சிகள் தோன்றுகின்றன . ஒவ்வொரு நீட்சி களினுள்ளும் 
ஓர் உட்கரு செல்லுகிறது . பிறகு , இந்த உட்கருவைக் கொண்ட 
நீட்சிகள் வேகமாக அசைவதினால் செல் பரப்பிலிருந்து பிரிந்து 


68 


முதுகெலும்பற்றவை 


கொசுவின் குடலில் நீந்துகின்றன . இவ்விதம் ஆண் இனச் செல் 
கள் உண்டாகின்றன . இந்த முறைக்கு எக்ஸ்பிளஜல்லேஷன் 
( Exflagellation ) என்று பெயர் . 


ஸ்போரோகனி 


அதாவது இனமற்றச்செல் பெருக்க முறை : இவ்விதம் 
தோன்றிய ஆண் இனச்செல் ஒன்று , பெண் இனச்செல் ஒன்றுடன் 
இணைய கருமுட்டை உண்டாகிறது . இக்கருமுட்டை உருண்டை 
யாக , அசையும் தன்மையற்று இருக்கும் . பிறகு இது நீள் உருக் 
கொண்டு அசைகிறது . ஆகையால் இதற்கு அசைமூட்டைக்கரு 
( Ookinete ) என்று பெயர் . இந்த அசைமுட்டைக்கரு கொசுவின் 
குடற்சுவரில் புகுந்து , சுவரின் வெளி அடுக்கிற்குக் கீழ் வந்தடை 
கிறது . இங்கு அசையும் தன்மை இழந்து , உருண்டை வடிவம் 
பெற்றுத் தன்னைச் சுற்றிலும் ஓர் உறையை உண்டுபண்ணிக்கொள் 
கிறது . கொசுவின் உடலிலிருந்து இது உணவை உட்கொண்டு 


மலேரியா 

காய்ச்சலின் சைஷோகனிக்குப் 
ஒட்டுண்ணி 

மீரோசோயிட்டுகள் 

தாய் இனச் 
தன்மை பிடிக்கும்தேரம் 
யின் வகை 

செல்கள் 


பெரியது . 


பிளாஸ் பெனிகன் 
மோடியம் ( Benign ) 
வைவாக்ஸ் 48 மணிக்கு 

ஒருமுறை 


48 மணி 


12 முதல் 24 வரை 
ஒழுங்கற்றுத் உருண்டை 
திராட்சைக் குலை வடிவம் 
போல் இருக்கும் . உடையது . 
எஞ்சியப்பொருள் 
ஓரமாக இருக்கும் . 


பிளாஸ் 
மோடியம் 
மலேரியா 


குவார்ட் 
டன் 
( Quartan ) 


72 மணி 


16 முதல் 12 வரை பெரியது . 
எஞ்சிய மத்தியப் உருண்டை 
பொருளைச் சுற்றி 

வடிவம் 
அமைந்திருக்கும் . 

உடையது . 
| 


12 மணிக்கு 


ஒருமுறை 


பிறை 
போன்றது . 


பிளாஸ் 
மோடியம் 
ஃபால்சி 
பாரம் 


மாலிக் 
னன்ட் டெர் 
ஷியன் 
( Malignant 
tertian ) 
| 
48 மணிக்கு 
ஒருமுறை 


8 முதல் 18 வரை , 
திராட்சைக் குலை 
போல் , எஞ்சியப் 
பொருள் மத்தியில் 
இருக்கும் . 


24 முதல் 
48 மணி 


24 அல்லது 


வளர்கிறது . இதன் உட்கரு திரும்பத் திரும்பப் பிரிந்து பல சேய் 
உட்கருக்களை உண்டு பண்ணுகிறது . இந்தச் சேய் உட்கரு ஒவ் 
வொன்றைச் சுற்றியும் சைட்டோபிளாசம் சூழ்ந்து செல்லாக 
மாறுகிறது . இவ்விதம் பல செல்கள் உண்டாகின்றன . இந்தச் 


ணை விலங்குலகம் புரோட்டோசோவா 


69 


செல்கள் அரிவாள் போன்ற உருவங்களாக மாறுகின்றன . இவை 
களுக்கு ஸ்போரோசோயிட்டுகள் என்று பெயர் . இவை வளர்ந்ததும் 
( குடற் சுவரைப் பிளந்துக்கொண்டு உடற்குழியை அடைகின்றன . 
அங்கிருந்து தங்களுடைய இயக்கத்தினால் உமிழ் நீர்ச் சுரப்பிகளை 
யடைந்து , அதன் சுவரைத் துளைத்துக்கொண்டு , உட்சென்று உமிழ் 
நீர்க் குழாய்களில் தங்குகின்றன . இத்தகைய கொசு ஒன்று நல்ல 
ஆரோக்கியமான மனிதனைக் கடிக்கும் பொழுது ஸ்போரோசோயிட்டு 
கள் உமிழ் நீருடன் கலந்துச் சென்று மனிதனின் இரத்தக் குழாயை 
அடைகின்றன . பிறகு முன்பு கூறியபடி வாழ்க்கைச் சக்கரத்தைத் 
தொடருகின்றன . 

கொசுவின் உடலில் நடக்கும் வாழ்க்கைப் பகுதியை , அதாவது 
ஸ்போரோகனியைக் கண்டுபிடித்தவர் ரொனால்டு ராஸ் ( Ronald 
Rass ) என்பவராவார் . ஆகையால் இதற்கு ராஸ் சக்கரம் ( Cycle 
< of Ross ) என்றும் பெயருண்டு 

மலேரியா ஒட்டுண்ணிகளும் அவை உண்டுபண்ணும் காய்ச் 
சலின் -பண்புகளும் 

மனிதனுக்கு மூன்றுவித மலேரியாக் காய்ச்சல் மூன்று வித 
மலேரியா ஒட்டுண்ணிகளால் உண்டாக்கப்படுகிறது . ஒவ்வொரு 

ஒட்டுண்ணியின் சைஷோகனிக்குப் பிடிக்கும் நேரத்திற்கும் , 
காய்ச்சல் முறைமுறையாக வரும் நேரத்திற்கும் தொடர்பு இருக்கும் . 
இதை பேலேயுள்ள அட்டவணை மூலம் அறியலாம் . 


. 


இன 


ஸ்போரோசோவா - வகைபாடு 

ஸ்போ ரோசோவாக்கள் முதுகெலும்புள்ள விலங்குகளிலும் , 
முதுகெலும்பற்ற விலங்குகளிலும் செல்களுக்குள்ளோ 

அல்லது 
செல்களுக்கு 

இடையிலோ ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 
ஒவ்வோர் இனமும் ஒரு குறிப்பிட்ட விருந்தோம்பியில்தான் காணப் 
படும் . ஒரு விருந்தோம்பியிலிருந்து மற்றொரு விருந்தோம்பிக்குச் 
செல்லும்போது , அவை உறுதியான உறையினால் சூழப்பட்ட இளம் 
உயிரிகளாகவோ அல்லது கருமுட்டைகளாகவோ இருக்கும் . ஒரு 
விருந்தே ம்பியிலிருந்து மற்றொரு விருந்தோம்பிக்கு 

அவை 
நேரிடையாகச் . சல்லும்போது உறையற்று இருக்கும் . இவ்வுயிரிகள் 
வளர் பருவத்தில் உருண்டையாகவோ கோள வடிவத்திலோ 
நீண்ட புழு வடிவத்திலோ இருக்கும் . இப் பருவத்தில் சில அசை 
வற்ற நிலையில் இருக்கும் . மற்றவை அமீபா போன்றோ அல்லது 
யூக்ளினா போன்றோ அசைந்துகொண்டிருக்கும் . இளம் பருவத்தில் 
சைட்டோசோமில் ஓர் உட்கருதான் இருக்கும் . ஆனால் , முதிர் 


70 


முதுகெலும்பற்றவை 


பருவத்தில் இனவிருத்தி சமயத்தில் பல உட்கருக்களைப் பெற்றிருக் 
கும் . சைட்டோசோமில் அகப்பிளாசம் , புறப்பிளாசம் . என்ற 
பிரிவுகள் காணப்படும் . கிரகிரைன்களில் மட்டும் மையோனிம்கள் 
காணப்படுகின்றன . 


இவை எல்லாம் சாருண்ணிகளாக வாழ்கின்றன . உடற் 
பரப்பு முழுவதும் உணவுப் பொருள்களை உட்கிரகிக்க 
உதவுகின்றன . 


சலவா 


இதன் வாழ்க்கையில் சலவி முறை இனப்பெருக்கமும் , கலவா 
முறை இனட்பெருக்கமும் நடைபெறுகின்றன . 

இனப் 
பெருக்கம் சைஷோகனி என்ற முறையில் நடைபெறுகிறது . கலவி 
இனப்பெருக்க முறையில் , இனச் செல்கள் உண்டுபண்ணப்பட்டு 
அவை கலந்து கருமுட்டை உண்டாகின்றது . கருமுட்டை வளரும் 

பிளவுமுறையில் விருத்தியடைந்து ஸ்போர்களை 
உண்டாக்குகின்றன . சிலவற்றில் கருமுட்டை வளர்ந்து ஸ்போரோ 
சோயிட்டுகளை உண்டுபண்ணுகின்றன . அநேக ஸ்போரோ 
சோவாக்களின் வாழ்க்கையில் , சைஷோகனியும் ஸ்போரோகனியும் : 
மாறிமாறி வருகின்றன . 


போது 


பல 


ஸ்போரோசோவா , அநேகமாக இரு உள் வகைகளாகப் பிரிக்கப் 
படுகிறது . அவையாவன : டிலோஸ்போரிடியா ( Telosporidia ) , 
நியோஸ்போரிடியா (Neosporidia ) . டிலோஸ்போரிடியாவில் 
வரும் உயிரிகளின் ஸ்போராசோயிட்டுகள் நீண்ட உரு கொண் 
டிருக்கும் . மேலும் ஸ்போர்களுக்குப் பொதியுறை கிடையாது . 
நியோஸ்போரிடியாவில் வரும் உயிரிகளின் ஸ்போரோ 
சோயிட்டுகள் அமீபா போன்ற உருவம் கொண்டவை . மேலும் , 
இவற்றின் ஸ்போர்கள் பொதியுறை பெற்றிருக்கும் . 


உள் வகை 1. டிலோஸ்போரிடியா 


டிலோஸ்போரிடியாவில் மூன்று வரிசைகள் உள்ளன . அவை : 

கிரகரினிடா ( Gregarinida ) , காக்சீடியா (Coccidia ) , 
ஹீமோஸ்போரிடியா ( Haemospolidia ). 


பாவன 


வரிசை 1. கிரகரினிடா 


கிரசரைன் கள் , அநேகமாகச் செல்லுக்கு வெளியில் வாழும் 
ஒட்டுண்ணிகள் . பார்வைக்குப் புழுப் போன்ற உருவமுடையவை . 
சிலவற்றைத்தவிர மற்றவைகளின் வாழ்க்கைச் சக்கரத்தில் , ஸ்போ 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


71 


ரோகனி இனப்பெருக்கம் மட்டும் நடைபெறுகிறது . ஸ்போர்கள் 
உறையினால் காக்கப்பட்டிருக்கும் . எட்டு ஸ்போரோசோயிட்டு 
களை உண்டுபண்ணும் . சிலவற்றின் வாழ்க்கைச் சக்கரத்தில் 
முதலில் சைஷோகனி இனப்பெருக்கமும் , பிறகு ஸ்போரோகனி 
இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது . இவை வளைதசைப் புழுக்கள் , 
மெல்லுடலிகள் , கணுக்காலிகள் , முட்தோலிகள் , முதலியவற்றின் 
ணவுப்பாதை அல்லது உடல் அறைப் பகுதிகளில் வாழ்கின்றன . 
இளம் உயிரி செல்லினுள் வசிக்கும் . ஆனால் , வளர்ச்சியடைந்தவை 
செல்லை விட்டு வெளிவந்து , உணவுப்பாதைச் சுவரில் அல்லது 
உடலறைச் சுவரில் ஒட்டிக்கொண்டு வாழும் . ஒட்டிக்கொண்டு 
வாழ்வதற்கேற்ப முன்முனையில் முட்கள் , கொக்கிகள் , ழைகள் 
போன்ற உறுப்புகள் இருக்கும் . 


கிரகரைன்கள் , இரண்டு உள் வரிசைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளன . அவை சைஷோகிரகரி நேரியா ( Schizogregarinaria ) , 
யூகிரகரிநேரியா ( Eugregarinaria ) என்பன . சைஷோகிரிகரைன்கள் 
வளைதசைப் புழுக்கள் , கணுக்காலிகள் முதலியவற்றின் உணவுப் 
பாதையிலும் அத்துடன் 

கூடிய 

உறுப்புகளிலும் வாழ்பவை . 
வாழ்க்கைச் சக்கரத்தில் முதலில் , சைஷோகனி முறைப்படி ஒன்று 
அல்லது பல தடவை இனப்பெருக்கம் செய்த பிறகு , ஸ்போரோ 
கனி முறையில் இனப்பெருக்கம் செய்யும் . மிட்ஜ் ( M 

மிட்ஜ் ( Midge ) என்ற 
கொசுவைப் போன்ற பூச்சி வகையின் சிறு குடலில் வாழும் 
சைஷோசிஸ்டிஸும்( Schizocystis ) வண்டுகளின் மால்பீஜியன் நுண் 
குழாய்களில் வாழும் ஒபிரியோசிஸ்டிஸும் ( Ophryocystis ) இதற்கு 
உதாரணங்கள் . 


பூகிரகரைன் உள் வரிசையைச் சேர்ந்த ஒட்டுண்ணிகளின் 
வாழ்க்கைச் சக்கரத்தில் , ஸ்போரோகனி இனப்பெருக்க முறை 
மட்டுந்தான் நடைபெறுகிறது . இதில் பல உயிரிகள் உள்ளன . 
இந்த உள்வரிசையில் 

ஏசெப்லைன் ( Acephaline) , செப்லைன் 
( Cephalint ) என்ற இரண்டு பிரிவுகள் உள்ளன . ஏசெப்லைன் 
பிரிவைச் சேர்ந்த உயிரிகளின் உடலில் பிரிவுகள் கிடையாது . இவை 
முதுகெலும்பிலிகளின் உடலறைப் பகுதிகளில் வாழ்கின்றன . மானோ 
சிஸ்டிஸ் , லாங்கஸ்டீரியா ( Lankesteria ) முதலியவை இதைச் 
சேர்ந்தவை . 


செப்லைன் பிரிவைச் சேர்ந்த உயிரிகளின் உடலில் பிரிவுகள் 
காணப்படும் . உடல் மூன்று பாகங்களாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
( படம் 47 ) முதல் பாகத்திற்கு எபிமிரைட் ( Epimerite ) என்றும் , 


72 


முதுகெலும்பற்றவை 


இரண்டாம் 


பாகத்திற்கு புரோட்டோமிரைட் ( Protomerite ) 
என்றும் , கடைசி பாகத்திற்கு டியுடோமிரைட் ( Deutomerite ) 

என்றும் பெயர் . எபிமிரைட்டில் பல், 
AJOOO கொக்கி இழை போன்ற ஒட்டுறுப்புகள் 
பரு 
.. 

காணப்படும் . ஆக்டினோபிலஸ் ( Actl . 
copbilus ) , OLCITOfuna (Ptero 
cE phalus ) முதலியவை இதற்கு உதார 
ணங்கள் . கணுக்காலிகளின் குடலில் 
இவை காணப்படும் . 


வரிசை 2. காக்சீடியா 

இவை வளைதசைப் புழுக்கள் , 
LIL ழ .47 

மெல்லுடலிகள் , கணுக்காலிகர் முதலிய 

வற்றின் குடலில் , எபிதீலியல் செல்லி 
சில கிரகரையின்கள் னுள் வாழும் ஒட்டுண்ணிகள் . இவற்றின் 

வாழ்க்கைச் சக்கரத்தில் சைஷோகனி 
யும் , ஸ்போரோகனியும் மாறிமாறி வரும் . சில சமயங்களில் 
விருந்தோம்பிகளும் மாறும் . இதன் ஸ்போரோசனி இனப்பெருக் 
கத்தில் தோன்றும் கருமுட்டைகள் , தம்மைச் சுற்றி உறையை 
உண்டு பண்ணிக்கொள்ளும் இந் நிலையில் இத 

ஊசிஸ்ட் 
என்று பெயர் . பிறகு கருமுட்டை பிரிந்து ஸ்போரோபிளாஸ்ட்டு 
களை 

உண்டுபண்ணும் . ஒவ்வொரு ஸ்போரோபிளாஸ்ட்டும் 
இரண்டு , நான்கு அல்லது பல ஸ்போரோசோயிட்டுகளைத் தோற்று 
விக்கும் . ஆகையால் , ஊசிஸ்டினுள் உறைகளையுடைய ஸ்போரோ 
பிளாஸ்ட்டுகள் உண்டாகி , அவற்றினுள் ஸ்போரோசோயிட்டுகள் 
உண்டாகும் . இந்த வரிசையின் முக்கியப் பண்பு இதுவாகும் . 


உள்வரிசை : அடிலீடியே 

காக்சீடியா வரிசை , அடிலீடியே ( Adelaidea ) , ஐமீரிடியே 
(Emeridea ) என்ற இரண்டு உள்வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
அடிலீடியே உள்வரிசையைச் சேர்ந்த உயிரிகளின் இனப்பெருக்கத் 
தின் பொழுது பெரிய பெண் தாய் இனச் செல்லும் , சிறிய ஆண் 
தாய் இனச்செல்லும் உண்டாகின்றன . இவை இரண்டும் ஒரே 
உறையினுள் சூழப்படுகின்றன . பிறகு ஆண் தாய் இனச் செல் 
பிரிந்து , இழை உறுப்பற்ற இரண்டு அல்லது நான்கு ஆண் இனச் 
செல்களை உண்டாக்குகிறது . பெண் தாய் இனச் செல் பெண் இனச் 
செல்லாகிறது . ஓர் ஆண் இனச் செல் பெண் இனச் செல்லுடன் 


தணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


73 


இணைந்து கருமுட்டை உண்டாகிறது . இந்தப் பண்பு இதன் முக்கியப் 
பண்பாகும் . 


ஆகையால் 


முதலிய 


இவை இரத்தத்தில் வாழும் ஒட்டுண்ணிகள் 
வற்றை முன்பு ஹீமோகிரகரைன்கள் ( Haemogregarines ) என்று 
அழைத்துவந்தார்கள் . கேரியோலைசிஸ் ( Karyolysis ) , ஹெப்டோ 
சுவான் 

( Heptozoon ) , ஹீமோகிரரைனா ( Haemogregarina ) 

பேரினங்கள் இதைச் சேர்ந்தவை . ஓணான் , பாம்பு 
முதலியவற்றின் இரத்தக்குழாயின் சுவரில் கேரியோலைசிஸ் வாழ் 
கிறது . ஹெப்டோசுவான் கல்லீரல் , மண்ணீரல் , எலும்பு மஜ்ஜை 
முதலியவற்றின் செல்களில் வாழ்கிறது . ஹீ மோகிரகரைனா, 
ஆமை மற்று முள்ள ஊர்வனவற்றின் சிவப்பணுவினுள் வாழுகிறது . 
- மேற்கூறிய இடங்களில் வாழ்ந்தபோதிலும் , வை சைஷோகனி 
முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன . ஆனால் , தாய் இனச் 
செல் உண்டானதும் , இச் செல்கள் சிவப்பணுவினுள் சென்று தங்கு 
கின்றன . மேற்கொண்டு வளர்ச்சி அடைவதில்லை . அட்டை , உண்ணி 
போன்ற இரத்தம் குடிக்கும் பிராணிகள் இவைகளுக்கு இடை நிலை 
விருந்தோம்பிகளாக அமைகின்றன . அட்டை , உண்ணி முதலி 
யவை ஒட்டுண்ணிகளையுடைய பிராணிகளின் இரத்தத்தை உறிஞ் 
சும் பொழுது தாய் இனச் செல்களும் சேர்ந்து : இவற்றின் குடலி 
னுள் செல்கின்றன . மேற்கொண்டு ஒட்டுண்ணியின் வாழ்க்கைச் 
சரித்திரத்தில் நடக்க வேண்டிய ஸ்போரோகனி இனப்பெருக்கம் 
இடை நிலை விருந்தோம்பிகளின் உடலில் நடைபெற்று ஸ்பேரோ 
சோயிட்டுகள் உண்டாகின்றன . இடைநிலை விருந்தோம்பிகள் 
நிரந்தர விருந்தோம்பிகளின் இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது 
ஸ்போரோசேட்டுகள் செலுத்தப்படுகின்றன . இவ் விதம் 
ஒட்டுண்ணிகள் ஓர் உயிரியிலிருந்து மற்ற உயிரிகளுக்குப் பரப்பப் 
படுகின்றன . 


. 


உள்வரிசை : ஐமீரிடியே 

இதில் உண்டாகும் ஆண் , பெண் தாய் இனச் செல்கள் தனித் 
தனியே இருக்கின்றன . அதாவது முன்னர் , உள்வரிசையில் ஏற் 
பட்டது போல ஆண் , பெண் தாய் இனச்செல்கள் ஒன்றுசேர்ந்து 
தம்மைச் சுற்றி உறை உண்டுபண்ணிக்கொண்டது போலின்றித் 
தனித்தனியே வாழ்கின்றன . பலபிரிவு முறையில் பல சிறிய ஆண் 
இனச் செல்களை உண்டுபண்ணுகின்றன . இவை மெல்லியதாக 
இரு நீள் இழை உறுப்புகளைப் பெற்றிருக்கும் . பெண் இனச் செல் 
அசையும் தன்மையற்றது . ஆண் இனச் செல் நீந்திச் சென்று பெண் 
இனச் செல்லைச் சேரும் இவைதான் இந்த உள்வரிசையின் சிறப்புப் 


74 


முதுகெலும்பற்றவை 


பண்புகள் . 

அக்ரிகேட்டா ( Aggregata ) , லாங்கஸ்டிரெல்லா 
( Lankestrella ) , ஐமீரியா முதலிய பேரினங்கள் இந்த உள்வரிசை 
யைச் சேர்ந்தவை . அக்ரிகேட்டாவின் வாழ்க்கைச் சக்கரம் இரண்டு 
விருந்தோம்பிகளில் நடைபெறுகிறது . இதன் சைஷோகனி 
( Schizogony ) இனப்பெருக்கம் நண்டின் குடலில் நடைபெறுகிறது . 
இதன் ஸ்போரோகனி இனப்பெருக்கம் , இந்த நண்டுகளை உண்ணும் 
செப்பியாவின் ( Sepia ) உடலில் நடைபெறுகிறது . ஸ்போர்கள் மலத் 
துடன் வெளிவருகின்றன . நண்டுகள் இதை உண்ணும் பொழுது 
அதன் 

குடலையடைந்து , ஸ்போரோசோயிட்டுகள் ஸ்போரை 
விட்டு வெளிவந்து குடலைத் தாக்குகின்றன . 


றன . 


லாங்கஸ்டிரெல்லா , தவளையின் இரத்தக் குழாய்ச் சுவரில் 
ஒட்டுண்ணியாக இருந்து ஸைஷோகனி முறையிலும் , பிறகு . 
ஸ்போரோகனி முறை பிலும் இனப்பெருக்கம் செய்கிறது . ஆனால் , 
ஸ்போரோசோயிட்டுகள் சிவப்பணுவினுள் செல்லுகின் 
அட்டைகளும் , உண்ணிகளும் இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது 
ஸ்போரோசோயிட்டுகள் அதன் உடலை அடைகின்றன . இவை 
வேறு தவளை களைக் கடிக்கும் பொழுது , ஸ்போரோசோயிட்டுகள் 
அவற்றை அடைகின்றன . ஸ்போரோசோயிட்டுகள் அட்டை ,, 
உண்ணி இவற்றின் உடலில் ஒரு மாறுதலும் அடைவதில்லை . இந்தப் 
பேரினத்தைச் சிலர் ஹீமோகிர கரைன் குடும்பத்துடன் சேர்த்துள் 
ளார்கள் . 


ஐமீரியே பேரினத்தைப் பற்றி முன்பே விவரித்துள்ளோம் . 


வரிசை 3. ஹீமோஸ்போரிடியா 
வை உண்மையான இரத்த ஒட்டுண்ணிகள் . முதுகெலும்பிலி 
களின் சிவப்பணுக்களுள் இவை வாழ்கின்றன . சிவப்பணுவினுள் 
தான் சைஷோ கனி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது . தாய் 
இனச்செல்கள் சிவப்பணுவினுள் தான் உண்டாகின்றன . ஆனால் , 
இனச்செல்கள் உண்டாவது முதுகெலும்பில்லாத விருந்தோம்பி 
களின் உடலில் தான் . இங்குதான் ஸ்போரோகனி இனப்பெருக்க 
மும் நடைபெறுகிறது . இதன் வாழ்க்கையின் எந்நிலையிலும் 
உறை உண்டாவதில்லை . இவைகளே இதன் முக்கியப் பண்புகள் , 
பிளாஸ்மோடியம் பேரினத்தைச் சேர்ந்தவை மனிதனிலும் , பறவை 
களிலும் நோயை உண்டுபண்ணுகின்றன . பிளாஸ்மோடியம் 
வைவாக்ஸ் , பிளாஸ்மோடியம் மலேரியா , பிளாஸ்மோடியம் 
பால் சிபாரம் என்ற மூன்று இனங்களும் மனிதனுக்கு மலேரியா 
நோயை உண்டுபண்ணுபவை . இதைப் பற்றி நாம் முன்பே 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


75 


கவனித்தோம் . பிளாஸ்மோடியம் பேரினத்தைச் சேர்ந்த சில 
ஒட்டுண்ணிகள் , சில பாலூட்டிகளின் உடலிலும் வாழ்கின்றன . 
இன்னும் சில பறவைகளின் உடலிலும் வாழ்கின்றன . 


ஹீமோபுரோட்டியஸ் (Haemoproteus ) , லுயூக்கோசைட்டோ 
சுவான் ( LEucocytczoon ) முதலிய பேரினங்களும் இவ் வரிசையைச் 
சேர்ந்தவைகளே . ஹீமோபுரோட்டியஸ் பறவை , ஊர்வனவற்றின் 
இரத்தக் குழாயின் உள்படலத்தில் வாழ்கின்றன . சைஷோகனி 
இனப்பெருக்கம் இவ்விடத்திலேயே நடைபெறுகின்றது . தாய் 
இனச் செல்கள் சிவப்பணுவுக்குள் செல்கின்றன . ஸ்போரோகனி 
இரத்தம் குடிக்கும் தெள்ளுப்பூச்சிகளின் ( Flea ) உடலில் நடை 
பெறுகிறது . தெள்ளுப்பூச்சிகள் நோயைப் பரப்ப உதவுகின்றன . 
லுயூக்கோசைட்டோசுவான் வாத்துகளின் உடலில் வாழ்கின்றன . 
சைஷோகனி வாத்தின் உடலிலும், ஸ்போரோகனி தெள்ளுப் 
பூச்சியின் உடலிலும் நடைபெறுகிறது . 


உள் வகை 2. நியோஸ்போரிடியா 


இவை வளர் பருவத்தில் பல உட்கருக்களையுடையன . இனப் 
பெருக்கத்தின் பொழுது தொடர்ந்து ஸ்போர்களை உண்டுபண்ணிக் 
கொண்டிருக்கும் . ஸ்போர் உறை பலதர உறுப்புகளைக் கொண்டு 
சிக்கலாக அமைந்திருக்கும் . இவைகளின் வாழ்க்கைச் சக்கரத்தில் , 
ஸ்போர் தோன்றுவதால் ஸ்போரோசோவாவில் சேர்க்கப்பட்ட 
டுள்ளன . இந்த உள்வகை இரண்டு வரிசைகளாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளது . அவை நிடோஸ்போரிடியா ( Coidosporidia ) , ஏ நிடோஸ் 
போரிடியா ( Acnidosporidia ) என்பன . 


வரிசை 1. நிடோஸ்போரிடியா 


இந்த வரிசை உயிரிகளின் ஸ்போர்கள் எல்லாம் முனை பொதி 
உறை ( Polar capsule ) உடையன . முனை பொதி - உறை முட்டை 
வடிவம் பெற்று , கொட்டும் செல் ( Nematocyst ) அமைப்புடைய 
தாக இருக்கும் . ஸ்போரிலிருந்து அமீபா போன்ற உயிரி வெளி 
வரும் . இது இளம் பிராயத்திலிருந்தே , ஸ்போர்கள் உண்டுபண்ண 
ஆரம்பித்துவிடும் . இந்த வரிசை மிக்சோஸ் ஃபாரிடியா ( Myxos 
poridia ) , ஆக்டினோமிக் சிடியா ( Actinomyxidia ) , மைக்ரோஸ் 
Gurf wir ( Microsporidia )) என்ற மூன்று உள் வரிசைகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . 


76 


முதுகெலும்பற்றவை 


உள் வரிசை 1. மிக்சோஸ்போரிடியா 

இவை மீன்களில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . பித் 
தப்பை , சிறுநீர்ப்பை முதலிய இடங்களிலோ அல்லது இணைத் திசுக் 
களிலோ காணப்படும் . இவை , அவ்வளவு தொந்தரவு கொடுக்கக் 
கூடியவை அல்ல ஸ்போரிலிருந்து வெளிவரும் உயிரி அமீபா 
போன்றிருக்கும் . விரைவில் இதன் உட்கரு பிரிந்து , பல உட்கருக் 
களை உண்டுபண்ணும் . இவைகளின் இனப்பெருக்கம் ஸ்போர் 
முறையில் நடைபெறுகிறது . ஒவ்வொரு ஸ்போரும் இரண்டு மூடி 
களையுடைய ஓட்டினால் ஆனது . ஒவ்வொரு ஸ்போருக்கும் இரண்டு 
அல்லது நான்கு முனை பொதி உறைகள் இருக்கும் . ஸ்போரினுள் கரு 
முட்டை இருக்கும் . இதற்கு ஸ் போரோபிளாசம் ( Sporoplasm ) 
என்று பெயர் . ஸ்போரின் உருவம் பலதரப்பட்டிருக்கும் 


ஸ்போர் உண்டாகும் முறை சிக்கலானது . மிக் சேபோலஸில் 
இம்முறை கண்டறியப்பட்டுள்ளது . அது கீழ்வருமாறு : ஒட்டுண்ணி 
யின் உடலில் ஓர் உட்கருவும் , கொஞ்சம் சைட்டோபிள சமும் 
சேர்ந்து உள்மொட்டாகிறது . இவ்விதம் தோன்றிய செல்லுக்கு 
பான்ஸ்போரோபிளாஸ்ட் (Pansporodlast ) என்று பெயர் . இது 
இரண்டு பெரிய செல்களாகவும் , இரண்டு சிறிய செல்களாகவும் 
பிரிகிறது . இரண்டு சிறிய செல்களும் , ஸ்போர் உண்டுபண்ணுவதில் 
பங்கு கொள்வதில்லை . பெரிய செல்கள் பிரிந்து , ஒவ்வொன்றும் ஆறு 
செல்களை உண்டுபண்ணுகின்றன . இவற்றில் இரண்டு செல்கள் 
மூடிகளாக மாறுகின்றன ; இரண்டு செல்கள் முனை பொதி - உறை 
கள் ஆகின்றன ; மற்ற இரண்டும் இனச் செல்களாகின்றன ; இவை 
இரண்டும் இணைந்து கருமுட்டை ஆகிறது . ஆகையால் ஒவ்வொரு 
பான் ஸ்போரோபிளாஸ்டும் இரண்டு ஸ்போர்களை உண்டுபண்ணு 
கிறது . லெப்டோதிக்கா (Leptotheca ) , மிக்சிடியம் ( Myxidium ) , 
மிக்சோபோலஸ் ( Myxobolus ) முதலிய பேரினங்கள் இந்த உள் 
வரிசையைச் சேர்ந்தவை . 


உள் வரிசை 2. ஆக்டினோமிக்சிடியா 

இது ஒரு சிறிய உள்வரிசை . இதைப்பற்றி மிகக் குறைவாக 
அறியப்பட்டுள்ளது . இவை , நன்னீர் வளைதசைப் புழுக்களின் 
உடலறையிலும் குடலிலும் வாழ்கின்றன . இதன் ஸ்போர் , மூன்று 
கதிர்களையும் , மூன்று வால்களையும் , மூன்று மூடிகளையும் , மூன்று 
முனைபொதி உறைகளையும் உடையது . ஸ்போரினுள் மூன்று இளம் 
உயிரிகள் இருக்கும் . இதற்கு உதாரணம் ஸ்பிரோ ஆட்டினோமிக் 
சான் இனம் . 


. 


துணை விலங்குலகம் ; புரோட்டோசோவா 


77 


உள் வரிசை 3 


மைக்ரோஸ் போரிடியா 


கணுக்காலிகளின் உடலிலுள்ள பல திசுக்களில் இவை ஒட்டுண் 
ணிகளாக வாழ்கின்றன . இதன் ஸ்போர் எளிய அமைப்புடையது . 
இதன் முனை பொதி- உறை நீண்ட சுருள் இழையாக அமைந் 
திருக்கும் . நாசிமாபாம்பிசிஸ் ( Nosemabombysis ) என்ற இனம் , 
பட்டுப் பூச்சியின் உடலில் வாழ்கிறது . இது பட்டுப் பூச்சிகளுக்கு . 
பீபரைன் ( Pebrine ) என்ற நோயை உண்டுபண்ணுகிறது . 


வரிசை 2. ஏநிடோஸ் போரிடியா 


இதன் ஸ்போர்களுக்கு முனை பொதி -உறை கிடையாது . இதில் 
இரண்டு உள் வரிசைகள் உள்ளன . அவை சார்க்கோஸ்போரிடியா 
( Sarcosporidia ) , ஹாப்லோஸ்போரிடியா (Haplosporidia ) 
என்பன . 


உள் வரிசை 1. சார்க்கோஸ்போரிடியா 

இந்த ஒட்டுண்ணிகள் பாலூட்டிகளின் தசைகளிலும் , இணைத் 
திசுக்களிலும் வாழ்கின்றன . இதன் வாழ்க்கையும் , பரவும் முறை 
யும் சரிவரத் தெரியவில்லை . சார்க்கோசிஸ்டிஸ் ( Sarcocystis ) என்ற 
பேரினம் தசைகளில் வளர்ந்து , பெரிய கட்டிகளை உண்டாக்கு 
கின்றது . சில சமயங்களில் மனித உடலிலும் காணப்படுகிறது . 


உள் வரிசை 2. ஹாப்லோஸ்போரிடியா 

இந்த ஒட்டுண்ணிகள் வளை தசைப் புழுக்களின் உடலறையில் 
வாழ்கின்றன . 

. முதலில் இவை ஓர் உட்கரு கொண்டிருக்கும் . 
வளர வளர உட்கரு பிரிந்து பல உட்கருக்களாகிவிடும் . இதன் 
ஸ்போர்களுக்கு மூடியிருக்கும் . ஹாப்லோஸ்போரிடியம் 
இனம் இதைச் சேர்ந்தது . 


என்ற 


வகை 4. சிலியோஃபோரா ( Ciliophora ) 
இவ் வகையைச் சேர்ந்த உயிரிகள் , தங்களுடைய வாழ்க்கை 
யின் இளம் பருவத்திலோ அல்லது வாழ்நாள் முழுவதிலுமோ சிலி 
யங்கள் ( Cilia ) என்னும் மயிரிழை போன்ற குறு - இழை நீட்சிகளைப் 
பெற்றிருக்கும் . வெகு சில இனங்களைத் தவிர , மற்ற எல்லாவற் , 
றிலும் இருவித உட்கருக்கள் காணப்படும் . ஒன்று பெரிய உட்கரு 
( Meganucleus ), மற்றது சிறிய உட்கரு ( Micronucleus ) . முன்னது 
8. யிரியின் வளர்சிதை மாற்றத்தைக் ( Metabolism ) கவனித்துக் 


78 


முதுகெலும்பற்றவை 


கொள்ளுகிறது . பின்னது உயிரியின் இனப்பெருக்கத்தைக் கவனித் 
துக்கொள்கிறது . இவைகள் குறுக்கு இருசமப் பிளவு ( Transverse 
binary fission ) முறைப்படியும் , இணைவு ( Conjugation ) முறைப் 
படியும் இனப்பெருக்கம் செய்வன . இதற்கு உதாரணமாகப் பார 
மீசியத்தை ( Paramecium ) எடுத்துக்கொள்வோம் . 


பாரமீசியம் காடேட்டம் ( Paramecium 

caudatum ) ( படம் 48 ) 

இது சாதாரணமாகக் குளங்குட்டைகளி 
லும் , தேங்கிக்கிடக்கும் நீரிலும் காணப்படும் 
ஒரு செல் நுண் உயிரி . இதன் நீளம் சுமார் 
0.3 மில்லிமீட்டர் இருக்கும் . இது உருவத் 
தில் செருப்பை ஒத்திருப்பதால் செருப்பு 
நுண் உயிரி ( Slipper animal - cule ) என்றும் 
கூறுவதுண்டு . 


H 
-8 


- 


உருவ அமைப்பு 

பாரமீசியத்திற்கு ஒரு நிரந்தர உருவம் 
படம் . 48 

உண்டு . இது ஒரு கூர் உருளை அல்லது சுருட்டு 

வடிவமானது . இதன் ஒரு முனை மற்றொரு 
பாரமீசியம் முனையை விட வட்டமாகவும் , ஒரு பக்கம் 
1. சுருங்கும் நுண்குமிழி ; மற்றப் பக்கத்தை விடத் தட்டையாகவும் 
2. பெரிய உட்கரு : இருக்கும் . நகரும்பொழுது வட்டமான 
3. உணவு நுண்குமிழி ; 
4. டிரைகோசிஸ்ட் ; 

பக்கமே எப்பொழுதும் முன்னோக்கி இருப் 
5. சிறிய உட்கரு ; பதால் இதை முன் முனை என்றும் , கூரான 
6. வாய் ; 
7. தொண்டை ; 

பாகத்தைப் பின் முனை என்றும் கூறுகிறோம் . 
8. பெரிஸ்டோமியல் 

தட்டையான பக்கத்தைக் கீழ்ப் பக்கம் 
9. பெல்லிக்கில் ; ( Ventral ) என்றும் , குவிப்பக்கத்தை மேல் 
10. கார்டெக்ஸ் ; 
11. மெடுல்லா ; 

பக்கம் ( Dorsal ) என்றும் கூறுகிறோம் . இதன் 
12. குறு இழைகள் . கீழ்ப் பக்கத்தில் முன் முனையிலிருந்து வலப் 

பக்கம் சாய்வாக ஒரு பள்ளம் உடலின் 
மத்தியப் பாகம் வரையில் சென்று ஒரு துவாரத்தில் முடியும் . 
இப் பள்ளத்தை பெரிஸ்டோமியல் பள்ளம் ( Peristomial groove ) 
அல்லது வாய்ப்பள்ளம் (Oral groove) என்றும் , துவாரத்தை சைட் 
டோஸ்டோம் ( Cytostome ) அல்லது செல்வாய் என்றும் கூறலாம் . 
வாயிலிருந்து புனல் போன்ற குழாய் உள்நோக்கிச் சென்று 
அகப்பிளாசத்தில் முடிவடைகிறது . இதற்கு சைட்டோபாரிங்ஸ் 
( Cytopharynx ) அல்லது செல் தொண்டை என்று பெயர் . 


பள்ளம் ; 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


79 


ஸைச் 


- 


2 . 


3 . 


பாரமீசியத்தின் புரோட்டோபிளாசத்தில் இரு பிரிவுகளைக் 
காணலாம் . வெளிப் பிரிவுக்கு கார்ட்டக்ஸ் ( Cortex ) அல்லது 
புறணி என்றும் , உள் பிரிவுக்கு 
மெடுல்லா ( Me ulla ) அல்லது 
அகணி என்றும் பெயர் . கார்ட்டக் 

சுற்றி உறுதியான 
பெல்லிக்கில் ( Pellicle ) அமைந் 
துள்ளது . 

பெல்லிக்கிலின் மேற் 
புறம் அறுகோண வடிவங்கள் 

4 
கொண்ட அமைப்பைப் பெற் 

2 
றிருக்கும் . 

( படம் 49 ) அறு 
கோணங்கள் நடுவில் அழுந்தி 

3 
யும் , பக்கங்கள் விளிம்புகளால் 
சூழப்பட்டுமிருக்கும் . ஒவ்வொரு 

படம் . 49 
அழுந்திய பாகத்திலிருந்தும் , ஒரு 

பாரமீசியம் 
சிலியம் நீட்டிக்கொண்டிருக்கும் . கார்டெக்ஸ் வெட்டுத்தோற்றம் 
ஒவ்வோர் அறுகோணத்தின் 

1. குறு இழை ; 

டிரைக்கோசிஸ்ட் ; 
விளிம்பிலும் ஒரு டிரைக்கோசி 

பேசல் துகள் ; 
ஸ்டின் துவாரம் அமைந்திருக்கும் . 

4. இணை இழை . 
பெல்லிக்கிலின் அடியிலுள்ள குழிவு , குழிவான இடத்தில் ( Alveolar ) 
அமைந்து இருக்கும் அடிப்படைத் துகள்களிலிருந்து சிலியங்கள் 
கிளப்புகின்றன . இந்த அடிப்படைத்துகள்கள் , ஒன்றுடன் ஒன்று 
மெல்லிய இழையினால் சேர்க்கப்பட்டிருக்கும் . இவ்விதம் எல்லா 
பேசல் அல்லது அடிப்படைத்துகள்களும் தொடர்பு கொண்டிருக்கும் . 
உடலைச் சுற்றிச் சிலியங்கள் நீட்டிக்கொண்டிருக்கும் 

ஒரு சிலியத் 
தின் மத்தியில் , இரண்டு நீண்ட இழைகள் அச்சாக அமைந்து 
அதைச் சுற்றி , ஒன்பது நீண்ட இழைகள் வட்டம் போல் அமைந் 
திருக்கும் . இவை அனைத்தும் புரோட்டோபிளாச உறையினால் 
மூடப்பட்டிருக்கும் . இதுவே சிலியத்தின் அமைப்பு சிலியங்கள் 
சலனத்திற்கும் , உணவு உட்கொள்வதற்கும் உதவுகின்றன . பின் 
புறம் உள்ள சிலியங்கள் மற்றதைவிட நீளமாக இருக்கும் . வாய்ப் 
பக்கத்தில் உள்ள சிலியங்களும் நீளமாக இருக்கும் . செல் தொண் 
டையின் மேற்புறம் சிலியங்கள் நான்கு வரிசையில் அமைந் 
திருக்கும் . மேலும் , இந்த இடத்தில் எட்டு முதல் பதினைந்து 
வரிசை வரையில் , பிரஷ் போன்ற சிலியங்கள் சுருள் சுருளாக 
அமைந்துள்ளன . இதற்கு பெனிக்குலஸ் ( Paniculus ) 
பெயர் . முன்பெல்லாம் இதைத் தொடரலைச்சவ்வு ( Undulating 
membrane ) என்று அழைத்துவந்தார்கள் . இந்தப் பெனிக்குலஸ் 


என்று 


80 


முதுகெலும்பற்றவை 


ஆகாரம் உட்செல்லுவதை ஒழுங்குப்படுத்தி உணவு நுண்கு மிழிகள் 
உண்டுபண்ண உதவுகிறது . 


கார்ட்டக்ஸில் கதிர்வடிவமான பல பை போன்ற டிரைக் 
கோசிஸ்ட் என்ற உறுப்புகள் அமைந்துள்ளன . இவை கார்ட்டக் 
ஸிற்குச் செங்குத்தாக அமைந்துள்ளன . இவற்றினுள் ஒரு விதமான 
திரவம் இருக்கிறது . இத் திரவம் வெளியே பீச்சப்பட்டவுடன் 
நீண்ட இழையாக மாறுகிறது . இத்தகைய உறுப்பை பாரமீசியம் 
தன்னை எதிரியிடமிருந்து காத்துக்கொள்ளவும் , நிலையான 
இடத்தில் நிற்க நங்கூரம்போல் உதவுவதற்கும் உபயோகித்துக் 
கொள்கிறது . 


மெடுல்லாவில் , சைட்டோசோம் அருகே இரண்டு உட்கருக்கள் 
இருக்கின்றன . இவற்றில் ஒன்று பெரியது ; மற்றொன்று சிறியது , 
பெரிய உட்கரு வளர்சிதை மாற்றத்தைக் கவனித்துக்கொள்கிறது ; 
சிறிய உட்கரு இனப்பெருக்கத்தைக் கவனித்துக்கொள்கிறது . 
மேலும் மெடுல்லாவில் பல உணவு நுண்குமிழிகள் 

உள்ளன . 
கார்ட்டக்ஸும் , மெடுல்லாவும் சேருமிடத்தில் முன் முனையருகில் 
மேற்புறம் ஒன்றும் , பின் முனையருகில் மேல்புறம் ஒன்றுமாக இரண்டு 
சுருங்கும் நுண் குமிழிகள் உள்ளன . ஒவ்வொன்றைச் சுற்றிலும் 
ஆறு முதல் பத்து வரையில் ஆரக்கால்வாய் நுண் குமிழிகள் 
அமைந்துள்ளன . பெரிஸ்டோமுக்கும் , பின் முனைக்கும் நடுவிலுள்ள 
ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கழிவுப் பொருள்களை வெளிப்படுத்தும் 
துவாரம் தோன்றும் . இந்த இடத்தைத் தற்காலிக மலத்துவார 
இடம் என்று அழைக்கிறோம் . 


பாரமீசியம் 


இடப்பெயர்ச்சி 

சிலியங்களின் உதவியால் வேகமாக நீந்திச் 
செல்லும் . படகைத் தள்ள துடுப்பு எவ்வாறு உதவுகிறதோ , அவ் 
வாறு இதற்கு சிலியங்கள் உதவுகின்றன . இதன் உதவியால் முன் 
னோக்கியோ அல்லது பின்னோக்கி யோ நீந்திச் செல்லும் . அநேக 
மாக முன்னோக்கித்தான் செல்லும் . சிலியங்கள் , முன்னிருந்து 
பின்னுக்கு அலைகள் போல நகர்வதால் தண்ணீர் பின் தள்ளப்படு 
கிறது . காற்றடிக்கும்பொழுதும் , வயலிலுள்ள நெற்பயிர் எவ்விதம் 
ஒன்றன்பின் ஒன்றாக வளைந்து நிமிர்கிறதோ அவ்விதமே சிலியங் 
களும் வளைந்து நிமிர்கின்றன . இதனால் பாரமீசியம் முன்னோக்கித் 
தள்ளப்படுகிறது மேலும் , சிலியங்கள் நேராகப் பின்னோக்கி 
நகராமல் சாய்வாக நகருகின்றன . இதனால் , இது தன்னுடைய 
நீள் அச்சில் சுழன்று உருண்டுகொண்டே முன் செல்லுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


81 


1 


சிலியங்களைத் திசைமாற்றி அடிப்பதனால் , இது தனக்கு வேண்டிய 
திசையில் திரும்பிச் செல்லும் 


உண்ணுதல் ( Nutrition ) 

நீரிலுள்ள மற்ற புரோட்டோசோவாக்கள் , டையாட்டம்கள் 
( Diatoms) , பாக்டீரியாக்கள் மற்றும் அழுகிப்போன பொருள்கள் 
முதலியன இதன் ஆகாரமாகும் . உணவுப் பொருள் அதிகமாக 
உள்ள இடத்தை இது அடைந்ததும் அசையாமல் நிற்கிறது . 
வாய்ப் பள்ளத்திலுள்ள சிலியங்களின் அசைவினால் தண்ணீரில் 
சுழல் ஏற்பட்டு , அது வாய்ப்பள்ளத்தை நோக்கிச் செல்லுகிறது . 
இத்துடன் உணவுப்பொருளும் உடன் செல்லுகின்றது . உணவுப் 
பொருள் அப்பள்ளத்தின் வழியேசென்று , வாய் வழியே சைட்டோ 
பாரிங்ஸை 

அடைகிறது . சைட்டோபாரிங்ஸில் உள்ள 
பெனிக்குலஸ் உணவு வருவதை ஒழுங்குபடுத்துகிறது . இங்கு 
உணவுப் பொருள் நீரினால் சூழப்பட்டு உணவு நுண் குமிழியாக 
மாறுகிறது . இந்த உணவு நுண்குமிழி அகப்பிளாசத்தினுள் செல்லு 
கிறது . இங்கு அகப்பிளாசத்தின் சுழற்சியால் உணவு நுண்குமிழி 
ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுழல்கிறது . அது சமயம் சுற்றியிருக்கும் 
அகப்பிளாசத்தினால் சீரண நீர் உணவு நுண்குமிழியில் செலுத்தப் 
படுகிறது . இச் சீரணநீர் முதலில் காரத்தன்மையுடையது ; பிறகு 
அமிலத்தன்மை அடைகிறது . காரத்தன்மையின் 

பொழுது 
உணவு நுண்குழியிலுள்ள உயிருள்ள உணவு கொல்லப்படுகிறது . 
அமிலத்தன்மையின் பொழுது 

உணவு 

சீரணிக்கப்படுகிறது . 
சீரணிக்கப்பட்ட உணவு அகப்பிளாசத்தினுள் ஊடுருவிச் செல்லு 
கிறது ; எஞ்சிய சீரணிக்கப்படாத பொருள் தற்காலிக மலத்துவா 
ரத்தினால் வெளியேற்றப்படுகிறது . 


கின்றன . 


கழிவு நீக்கம் 

வளர் சிதை மாற்றத்தினால் இதன் உடலில் ஏற்படும் கழிவுப் 
பொருள்களையும் , அதிகப்படியான நீரையும் வெளிப்படுத்தும் 
வேலையைச் சுருங்கும் நுண்குமிழிகள் செய்கின்றன . சுருங்கும் நுண் 
குமிழிகள் ஒவ்வொன்றும் , மாறிமாறி இடைவிடாது சுருங்கி விரி 

ஆரக்கால்வாய் நுண்குமிழிகள் மெடுல்லாவிலிருந்து 
கழிவுப் பொருள்களையும் , அதிகப்படியான நீரையும் சேகரித்துச் 
சுருங்கும் நுண்குமிழிக்கு அனுப்புகின்றன . சுருங்கும் நுண் குமிழி 
நீரால் நிறைந்தவுடன் சுருங்கி நீரை வெளியேற்றுகிறது . சுருங்கும் 
நுண்குமிழியின் முக்கிய வேலை , ஊடுகலப்பு ஒழுங்குப்பாட்டைக் 
( Osmoregulation ) கவனிப்பதேயாகும் . 

6 


82 


முதுகெலும்பற்றவை 


இனப்பெருக்கம் 
இனப்பெருக்கம் இரு முறையில் நடைபெறுகிறது . 

ஒன்று 
குறுக்கு இரு சமப்பிளவுமுறை ; மற்றொன்று இணைவு ( Conjugation ) 
முறை . 


த 


குறுக்கு இருசமப்பிளவுமுறை ( படம் 50 ) 

பெரிய உட்கருவும் , சிறிய உட்கருவும் நீண்டு இரு சமப்பாக 
மாகப் பிரிகின்றன . இதில் முன்னது சாதாரணமாகவும் , பின்னது 

மிட்டோசிஸ் முறையிலும் 
பிரிகின்றன . இது சமயம் , 
சைட்டோசோம் மத்தியப் 
பகுதிக்கு வந்து அதுவும் 
இரண்டாகப் பிரிகிறது . 
பிறகு உடலின் மத்தியப் 
பாகம் குறுக்காகச் சுருங்கு 

கிறது . இச் சுருக்கம் அதி 
படம் 50 

கரிப்பதன் மூலம் பாரமீசியம் 

இரண்டாகப் பிரிக்கப்படு 
பாரமீசியம் 

கிறது . ஒவ்வொரு சேய் 
குறுக்கு இருபிளவு இனப்பெருக்கம் 

பார மீசியமும் ஒவ்வொரு 
1. சிறிய உட்கரு ; 
2. பெரிய உட்கரு ; 

சுருங்கும் நுண்குமிழியைப் 
3. சுருங்கும் நுண் குமிழி ; 

பெறுகின்றன . மற்றொரு 
4. பெரிஸ்டோமியல் பள்ளம் , 

சுருங்கும் நுண்குமிழி , ஒவ் 
வொன்றிலும் புதிதாகத் தோன்றுகிறது . இவ்விதம் இரண்டு சேய் 
பாரமீசியங்கள் உண்டாகின்றன . இவை வளர்ந்து பெரிதாகி 
இனப்பெருக்கம் செய்கின்றன . உணவுப் பொருள்கள் அதிகமாகக் 
கிடைக்கும் சமயங்களில் இத்தகைய இனப்பெருக்கம் அடிக்கடி 
நடைபெறுகிறது . அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது 
மூன்று முறை நடைபெறலாம் . 


இணைவு முறை ( படம் 51 ) 

பாரமீசியத்தில் ஆண் , பெண் என்ற பால்கள் இல்லை . இருந்தும் 
இதில் பால் இனப்பெருக்க முறையின் தொடக்கத்தைக் காண்கி 
றோம் . இரண்டு பாரமீசியங்கள் தங்களுடைய வாய்ப்பள்ளங்கள் 
ஒன்றொடொன்று பொருந்தும் முறையில் வந்து கூடும். இவற்றிற்கு 
இணைவிகள் ( Conjugants ) என்று பெயர். இவற்றின் செல் தொண் 
டைகள் மறைந்து , அவ்விடத்தில் பாலம் அமைக்கப்பட்டு , அதன் 
வழி இரண்டின் புரோட்டோபிளாசங்களும் தொடர்பு கொள்ளு 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


83 


-கின்றன . ஒவ்வொன்றிலும் இருக்கும் சிறிய உட்கரு , இருமுறை 
பிரிந்து நான்கு உட்கருக்கள் தோன்றுகின்றன . இந்த நான்கில் 
-மூன்று உருக்குலைந்து புரோட்டோபிளாசத்துடன் கலந்துவிடு 
கின்றன . எஞ்சிய ஓர் உட்கரு பெரிதும் , சிறியதுமாக இரண்டாகப் 
பிரிகிறது . இதில் பெரிய உட்கருவுக்கு நிலையான முன் உட்கரு 
- ( Stationary pronucleus ) என்றும் சிறியதற்கு இடம் மாறும் முன் 
உட்கரு ( Migratory pronucleus ) என்றும் பெயர் . ஓர் இணைவியி 
மலிருக்கும் இடம் பெயரும் முன் - உட்கரு பாலத்தின் வழியே 
மற்றொரு இணைவியை அடைந்து , அங்கிருக்கும் நிலையான முன் 
உட்கருவுடன் இணைந்து . இணைவி உட்கருவாகிறது . இந் நிகழ்ச்சி 
பரஸ்பரம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது . இச் செயல்கள் நடை 
பெற்றுக் கொண்டிருக்கும்பொழுது , இணைவிகளிலிருக்கும் பெரிய 
உட்கருக்கள் சிதைவுண்டு புரோட்டோபிளாசத்துடன் கலந்துவிடு 


கின்றன . 


இதன் பின்னர் , இரு இணை விகளும் பிரிந்து விடுகின்றன . இனி 
மேல் 

இவைகளுக்கு ‘ முந்திய இணைவிகள் என்று பெயர் . 
இதனுள் இருக்கும் இணைவி உட்கரு , மும்முறைப் பிரிந்து எட்டு உட் 
கருக்களாகின்றன . இந்த எட்டில் நான்கு பருமனாகி , தங்கள் 
-சந்ததிகளின் பெரிய உட்கருவாகின்றன . மீதியிருக்கும் நான்கில் 
மூன்று அழிந்து விடுகின்றன . எஞ்சிய ஓர் உட்கரு மிட்டோசிஸ் 
முறைப்படி இரண்டாகிறது . இந்தச் சமயம் , பாரமீசியம் இரண் 
டாகப் பிரிகிறது . இவ் விதம் இரண்டாகும்பொழுது ஒவ்வொரு 
பகுதியிலும் ஒவ்வொரு சிறிய உட்கருவும் , இரண்டு பெரிய உட்கருக் 
களும் செல்லுகின்றன . இவ்விதம் ஏற்பட்ட உயிரியின் சிறிய உட்கரு 
" மறுபடியும் மிட்டோசிஸ் முறையில் இரண்டாகிறது . இப்பிரிவின் 
பொழுதும் உயிரியும் இரண்டாகப் பிரிகிறது . ஒவ்வொன்றிலும் ஒரு 
பெரிய உட்கருவும் , ஒரு சிறிய உட்கருவும் செல்லுகின்றன . 
இவ் விதம் ஒவ்வொரு இணைவியும் நான்கு உயிரிகளாகப் 

இவை வளர்ந்துப் பெரியதாகி முன்போலவே 
வாழ்க்கை நடத்துகின்றன . 


பிரிகின்றன . 


பாரமீசியம் , சமப்பிளவு முறைப்படி பலமுறை இனப்பெருக்கம் 
செய்து கொண்டே இருப்பதால் , இதன் உருவம் சிறுத்துவிடுகிறது . 
மேலும் , இது தன் வீரியத்தை இழந்து , உடற்செயலியலில் குறைவு 
காண்கிறது . இவ்வினப் பெருக்கம் தொடர்ந்து நடைபெற்றால் , 
இனமே நசிந்துப் போகக் கூடுமாகையால் , இதைத் தடுக்க இந்த 
இணைவு முறை மேற்கொள்ளப்படுகிறது . இணைவு முறையில் 
உட்கருச் சத்து பரஸ்பரம் கொடுத்து வாங்கப்படுவதால் , இழந்த 


84 


முதுகெலும்பற்றவை 


இதுவே இணைவு முறை 


வீரியத்தைப் பாரமீசியம் பெறுகிறது . 
யின் குறிக்கோளாகும் . 


எண்டோமிக்ஸிஸ் ( Endomixis ) 


மா 


ஓ 


ஓ 
00 


உட்கரு . 


* 


பல தடவைகள் இருசமப் பிளவு 
முறைப்படி இனப் பெருக்கம் செய்த 
பாரமீசியம் , தான் இழந்த வீரியத் 
தைத் திரும்பிப்பெற இணைவு முறை 
யைக் கையாளாமல் , எண்டோமிக் 
ஸிஸ் என்னும் முறையைச் சில சமயங் 
களில் கடைப்பிடிக்கிறது . இம்முறையில் 
பாரமீசியத்தின் பெரிய 
சிதைந்து புரோட்டோபிளாசத்துடன் 
கலந்துவிடுகிறது . சிறிய உட்கரு பல 
துண்டுகளாகப் பிரிகிறது . இத்துண்டு 
களிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்ட 
ஒரு பெரிய உட்கருவும் , ஒரு சிறிய உட் 
கருவும் உண்டாகின் 

றன . இம் மாற் 
றத்திற்குப் பிறகு பாரமீசியம் தன் 
வேலைகளை ஒழுங்காகச் செய்ய 
முடி . 
கிறது. 


( 
Go8 


80) 


00 


வ 


PS 


00 


00 


சிலியோபோரா - வகைபாடு 


06000 


8 . 


சிலியோபோரா , புரோட்டோசோ 

வாக்களுள் மிகவும் முன்னேற்றம் 
படம்.5 

அடைந்த வகை . இவ் வகையைச் 

சேர்ந்த அநேக உயிரிகள் தனித்து 
பாரமீசியம் 
இணைவுமுறை இனப்பெருக்கம் வாழ்கின்றன . சில ஒட்டுண்ணிகளாக 
பெரிய உட்கரு ; 

வும், சில வேறு பொருள்களின் மீது 
b . சிறிய உட்கரு ; 

ஒட்டிக்கொண்டும் இருப்பன . அநேக 
M. இடம் மாறும் புரோ மாக இரண்டு உட்கருக்களை உடையன . 
நியூக்ளியஸ் ; 

ஒன்று வளர்சிதை மாற்றத்தையும் , 
S. நிலையான புரோ நியூக் 

மற்றொன்று இனப்பெருக்க வேலைகளை 
ளியஸ் ; 
c . இணைவு உட்கரு . 

யும் கவனித்துக் கொள்கின்றன . வாழ்க் 

கை முழுவதிலும் அல்லது இளம் பிராயத் 
தில் மட்டும் சிலியங்களைப் பெற்றிருப்பன . இனப்பெருக்கம் அநேக 
உயிரிகளில் குறுக்கு இருசமப் பிளவு முறைப்படி நடைபெறும் .. 
சிலவற்றில் நீள் இருசமப்பிளவு முறையில் நடைபெறுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


85 


உள் வகை 

[ சிலியேட்டா ( Ciliata ) 
வரிசை 1 ஹாலோடிரைக்கா ( Holotricha ) 
உள்வரிசை 1. புரோசிலியேட்டா ( Prociliata ) 

ii . ஏஸ்டோமேட்டா ( Astomata ) 
iii . ஜிம்னோஸ்டோமேட்டா 

( Gymnostomata ) 
iv . டிரைக்கோஸ்டோமேட்டா 

( Trichostomata ) 
ஹைமனோஸ்டோமேட்டா 

( Hymenostomata ) 
வரிசை 2. ஸ்பைரோடிரைக்கா ( Spirotricha ) 
உள்வரிசை 

i . ஹெட்டிரோடிரைக்கா ( Heterotricha) 
ii . ஆலிகோடிரைக்கா ( Oligotricha ) 

iii . 60 uur 14.6005 : T ( Hypotricha ) 
வரிசை 3. பெரிடிரைக்கா ( Peritricha ) 

வரிசை 4. கோனோடிரைக்கா ( Chonotricha ) 
உள்வகை II சக்டோரியா ( Suctoria ) 


உள்வகை 1. சிலியேட்டா 


வரிசை 1. ஹாலோடிரைக்கா 


உடல் முழுவதும் ஒரேவிதமான சிலியங்களால் சூழப்பட் 
டிருக்கும் . சிலியங்கள் நீள் வரிசையில் அமைந்திருக்கும் . ஒவ்வொரு 
சிலியமும் பேசல் துகளுடன் தொடர்புகொண்டிருக்கும் . சில இடங் 
-களில் சிலியங்கள் 

இணைந்து , 

தொடர் அலைச்சவ்வுகள் , 
மெம்பரனெல்லாக்கள் ( Membrenella ) , சிர்ரஸ்கள் ( Cirri ) முதலிய 
உறுப்புகளாக மாறியிருக்கும் . நீள் வரிசையில் உள்ள சிலியங்கள் 
ணைந்து , படலம்போல் அமைந்திருப்பதற்குத் தொடர் அலைச்சவ்வு 
என்று பெயர் . வாய்ப்பள்ளம் அல்லது சைட்டோபாரிங்ஸில் இது 
அமைந்திருக்கும் . உணவுப் பொருளைச் சேகரிக்க இது உதவுகிறது . 
இரண்டு மூன்று குறுக்கு வரிசையில் உள்ள சிலியங்கள் இணைந்து 
உண்டாகும் படலத்திற்கு மெம்பரனெல்லா என்று பெயர் . 
மான வீச்சுகள் மூலம் , தண்ணீரை வாய்ப்பள்ளத்தில் அனுப்ப இது 
உதவுகிறது . இரண்டு மூன்று சிலியங்கள் இணைந்து , முள் ஊசி 
போல் அமைந்திருப்பதற்குச் சிர்ரஸ் என்று பெயர் . சிர்ரஸ் சலன 
உறுப்பாக அமைகிறது . இவ் வரிசை நான்கு உள்வரிசைகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . 


பல 


86 


முதுகெலும்பற்றவை 


உள்வரிசை i . புரோசிலியேட்டா 

இந்த உள்வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் நீள்உருண்டை . 
வடிவ முடையவை . உடல் முழுவதும் சிறு சிலியங்களால் சூழப்பட் 
டிருக்கும் . வாயும் , சுருங்கும் நுண்குமிழிகளும் கிடையாது . பல 
உட்கருக்களை 

சில உயிரிகளில் ஒரே அளவான 
ரண்டு உட்கருக்கள் உள்ளன . ஒப்பலைனிடே ( Opalinidae ) என்ற . 
ஒரே குடும்பம்தான் , இந்த உள்வரிசையில் உள்ளது . 


உடையன . 


ம 


B 


பேரினம் ஒப்பலைனா ( Opalira ) ( படம் 52 ) தவளையின் மலக் 
குடலில் ஒட்டுண்ணியாக வாழ்க்கை நடத்துகிறது . இது முட்டை 
வடிவம் பெற்றது . உடல் முழுவதும் சிலியங்களால் சூழப்பட்டிருக் 
கும் . புறப்பிளாசத்தில் சுருங்கும் தன்மையுடைய பல இழைகள் 
உள்ளன . அகப்பிளாசத்தில் ஒரே தன்மையான பல உட்கருக்கள் 
உள்ளன . சைட்டோஸ்டோம் , சைட்டோபாரிங்ஸ் , சுருங்கும் நுண் 
குமிழிகள் கிடையாது . தவளையின் மலக்குடலில் இவை வாழ்வதால் 
சுற்றியுள்ள உணவுப் பொருளைக் கிரகித்துக் கொள்ளுகிறது . 

இனப் பெருக்கம் 

இனட் பெருக்கம் பிளாஸ் 
மோட்டமி ( Plasmotomy ) முறை 
யில் நடைபெறுகிறது . உடல் நீள் 

வாட்டத்தில் இரண்டாகப் 
படம் . 52 

பிரிந்து இரண்டு உயிரிகள் உண் 

டாகும் . உட்கருக்கள் பிரிவதில்லை . 
ஒப்பலைனா 
A. ஒப்பலைனா உயிரி ; 

உட்கருக்களின் எண்ணிக்கையில் 
B , C , இனப்பெருக்கம் ; 

பாதி ஓர் உயிரிக்கும் , மற்றப் 
1. குறு இழை ; 

பாதி மற்ற உயிரிக்கும் செல்லும் . 
2 , உட்கரு . 

இம்முறை இனப் பெருக்கத்திற்கு 
பிளாஸ்மோட்டமி என்று பெயர் . இளவேனிற் காலங்களில் பால் 
முறை இனப்பெருக்கம் செய்கின்றன . உயிரி உடனுக்குடன் பிரிந்து , 
சிறு உயிரிகள் உண்டாகின்றன . ஒவ்வொன்றிலும் சில உட்கருக்கள் 
தான் இருக்கும் . அதாவது இரண்டு முதல் ஆறு உட்கருக்கள் வரை 
பெற்றிருக்கும் . ஒவ்வொரு சிறு உயிரியும் உறையினால் சூழப்பட்டுத் 
தவளையின் மலத்துடன் வெளிவருகின்றன . இவை ஆகாரப்பொரு 
ளுடன் தலைப்பிரட்டையின் குடலைச் சென்றடைகின்றன . இங்கு 
இவை ஓர் உட்கருவுடைய இனச்செல்களை உண்டுபண்ணுகின்றன . 
ஒன்றிலிருந்து வரும் இனச்செல்லும் மற்றொன்றிலிருந்து வரும் 
இனச்செல்லும் உருவத்தில் மாறுபட்டிருக்கும் . இவைகளுக்குச் சம 
உருவற்ற இனச்செல்கள் ( Anisogametes ) என்றும் பெயர் . 


87 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


உடையன . 


உருவற்ற இனச்செல்கள் இரண்டு சேர்ந்து கருமுட்டை உண்டா 
கிறது . இக் கருமுட்டை உறையால் சூழப்பட்டு , மலத்துடன் 
வெளிவந்து , வேறு தலைப்பிரட்டையினால் விழுங்கப்படும் . தலைப் 
பிரட்டையின் குடலில் , கருமுட்டையின் உறை அழிக்கப்பட்டுக் கரு 
முட்டை விடுவிக்கப்படுகிறது . இக் கருமுட்டை வளரும்பொழுது , 
உட்கரு பிரிந்து , பல உட்கருக்களை உடைய உயிரியாகிறது . 
உள்வரிசை ii . ஏஸ்டோமேட்டா 

இவ் வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் , வளைதசைப் புழுக்கள் , 
கணுக்காலிகள் முதலியவற்றின் உடலறைகளில் ஒட்டுண்ணிகளாக 
வாழ்கின்றன . உயிரியின் உடல் முழுவதும் சிலியங்களால் சூழப்பட் 
டிருக்கும் . பெரியதும் , சிறியதுமாக இரண்டு உட்கருக்களை 

வாய் அல்லது சைட்டோஸ்டோம் கிடையாது . சில 
இனங்களில் ஒட்டுறுப்புகள் உள்ளன . 
இனப்பெருக்கம் குறுக்கு இரு சமப்பிளவு 
முறைப்படி நடைபெறும் . சிலவற்றில் பின் 
முனையிலிருந்து மொட்டுகள் கிளம்பிப் 
பிரிந்து தனி உயிரிகள் ஆகும் . ஹாப் 
லிட்டோபைரா (Hoplitophyra ) , ஹேப் 

3 
டோபைரா ( Haptophyra) , அனப்ளோ பட 

படம் .53 
பைரா ( Anoplophyra ) முதலிய இனங்கள் 
இவ் வரிசையைச் சேர்ந்தவை . ஹாப்லிட் 

ஹாப்லிட்டோபைரா 

1. பெரிய உட்கரு : 
டோபைராவுக்கு ஒட்டுறுப்புக் கொக்கி 

2. சுருங்கும் நுண் குமிழி ; 
போலும் , ஹேப்டோபைராவுக்கு உறிஞ்சி 

3 , சிறிய உட்கரு ; 
போலும் அமைந்துள்ளன . அனப்ளோ 4. ஒட்டும் கொக்கி . 
பைராவுக்கு ஒட்டுறுப்புக் கிடையாது . 


365 


உள்வரிசை iii . ஜிம்னோஸ்டோமேட்டா 

இவ் வரிசையைச சேர்ந்த உயிரிகள் , நன்னீரிலும் , கடல் நீரிலும் 
தனித்து வாழ்வன . உணவுப்பொருள்களைத் துரத்திச் சென்று 
பிடித்து உண்பன . வாய் அல்லது சைட்டோஸ்டோம் உடற் 
பரப்பில் அமைந்திருக்கும் . வாயைத் திறந்து மூடும் தன்மை 
பெற்றுள்ளது . இக் காரணம் பற்றியே இதற்கு ஜிம்னோஸ்டோ 
மேட்டா என்ற பெயரும் வந்தது . அதாவது உடற்பரப்பில் வாயை 
உடையவை என்பது பொருள் . கோலிப்ஸ் ( Coleps ) என்ற பேரி 
னத்தின் உடல் , நுண் தகடுகளினாலான கவசத்தினால் மூடப்பட் 
டிருக்கும் . இந்த நுண் தகடுகளுக்கிடையில் , சிலியங்கள் வரிசை 
களில் அமைந்திருக்கும் . வாய் முன் முனையில் அமைந்து , அதைச் 
சுற்றிலும் சிலியங்கள் வியாபித்திருக்கும் . 


88 


முதுகெலும்பற்றவை 


புரோரோடான் ( Prorodon ) ( படம் 54 ) பேரினத்தைச் சேர்ந்த 
உயிரிகள் நன்னீரில் வாழ்வன . இவை நீள் உருண்டை வடிவம் 
உடையவை . வாய் முன் முனையில் அமைந்திருக்கும் . இவை 
களுக்குத் தொண்டையைச் சுற்றி ஒரு வரிசையில் டிரைகைட்டுகள் 
( Trichites ) அமைந்து தொண்டைக் கூடைகள் உண்டாகியுள்ளன . 


3 


இ 


படம் .54 


படம் 55 


புரோரோடான் 

டிடீனியம் 
1 : தொண்டைக்கூடை ; 2. சிறிய உட்கரு ; 3. பெரிய உட்கரு ; 

4 : சுருங்கும் நுண்குமிழி . 


டிடீனியம் (Didinium ) ( படம் 55 ) பேரினத்தைச் சேர்ந்தவை ; 
நன்னீரில் வாழ்வன . இதன் உடலைச் சுற்றி சிலியங்கள் இரு 
வளையங்களில் அமைந்துள்ளன . வாய் , முன் முனையில் உள்ள 
நீட்டக்கூடிய மூக்கின் முனையில் அமைந்துள்ளது . உடம்பின் 
குறுக்களவு எவ்வளவோ , அவ்வளவு பெரியதாக வாயைத் திறக்கக் 
கூடும் . டிடீனியம் முழுக்க முழுக்க பாரமீசியத்தைத்தான் உட் 
கொள்ளும். 

லோக்சோடஸ் ( Loxodes ) , லையோனோட்டஸ் ( Lionotus ) 
( படம் 56 ) , லோக்சோஃபில்லம் ( Loxophyllum ) , டைலெப்டஸ் 
( Dileptus ) முதலிய பேரினங்களும் இந்த உள்வரிசையைச் 
சேர்ந்தவை . இவைகளின் முன்புறம் நீண்டு துதிக்கைபோல் 
அமைந்திருக்கும் . 


உள்வரிசை iv . டிரைக்கோஸ்டோமேட்டா 

இந்த உயிரிகளுக்கு பெரிஸ்டோம் நன்கு வளர்ந்து , பள்ளமாக 
அமைந்திருக்கும் . இதற்கு பெரிஸ்டோமியல் பள்ளம் என்று 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


89 


பெயர் . இப்பள்ளம் வாய் அல்லது சைட்டோஸ்டோமில் முடியும் . 
இது நிரந்தரமாகத் திறந்திருக்கும் . சைட்டோஸ்டோமிலிருந்து 


2 


3 


2 


படம் 57 


படம் . 56 


கேல் போடா 


லையோனோட்டஸ் 
1. உட்கரு ; 
2. சுருங்கும் நுண்குமிழி . 


1. சிறிய உட்கரு ; 2. பெரிய உட்கரு ; 
3. வாய் ; 4. சுருங்கும் நுண்குமிழி . 


சைட்டோபாரிங்ஸ் ஆரம்பித்து உள்நோக்கிச் செல்லும் . இந்தப் 
பகுதியில் பெனிக்குலஸ் அமைந்திருக்கும் . பாரமீசியம் , 
கேல்போடா ( Calpodo ) ( படம் 57 ) முதலிய பேரினங்கள் இந்த உள் 
வரிசையைச் சேர்ந்தவை . பாரமீசியத்தில் பல இனங்கள் உள் 
ளன . பாரமீசியம் காடேட்டம் , பாரமீசியம் அரிலியா , பாரமீசியம் 
பர்சேரியா , பாரமீசியம் டிரைக்கியம் முதலியன இவற்றில் சில . 


உள்வரிசை v . ஹைமனோஸ்டோமேட்டா 

இந்த உள்வரிசையைச் சேர்ந்த உயிரிகளுக்கு நன்கு வளர்ந்த 
சைட்டோபாரிங்ஸ்கள் உள்ளன . சைட்டோபாரிங்சில் 

ஒன்று 
அல்லது பல தொடர் அலைச்சவ்வுகள் இருக்கும் . இது நன்கு 
வளர்ந்து வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும் . சைக்கிளீடியம் 
( Cyclidium ) ( படம் 58 ) , புளுரோநிமா ( Pleuronema ) ஆகிய 
இரண்டு இனங்களிலும் தொடர் அலைச்சவ்வு நன்கு வளர்ந்து 
வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும் . இது உணவுப்பொருளை வாரி 
யெடுக்க உதவுகிறது . ஃபிரான்ட்டோனியா ( Frontonia ) ( படம் 59 ) 
இனத்திற்கு பெரிஸ்டோம் நீண்ட வெடிப்புப்போல் அமைந்துள்ளது . 
சுருங்கும் நுண்குமிழி பெரியதாகவும் , அதைச் சுற்றியிருக்கும் ஆரக் 
கால்வாய் நுண்குமிழிகள் உடல் முழுவதும் வளைவு நெளிவாக 
வியாபித்திருக்கும் . 


90 


முதுகெலும்பற்றவை 


வரிசை 2. ஸ்பைரோடிரைக்கா 
இந்த வரிசையைச் சேர்ந்த உயிரிகளுக்கு பெரிஸ்டோமின் 
வலப்பக்கமிருந்து அல்லது முன் விளிம்பிலிருந்து கிளம்பி பின் 
னோக்கி இடப்புறமாக சைட்டோபாரிங்ஸ் வரையில் உள்ள இடத் 
தில் மெம்பரனெல்லாக்கள் நிறைந்து இருக்கும் . சிலியங்களின் 


3 


2 . 


2 


படம் . 58 


படம் . 59 


* 


சைக்ளீடியம் ; 
1. பெரிய உட்கரு ; 

ஃபிராண்டோனியா 
2. தொடரலைச் சவ்வு ; 

1. பெரிய உட்கரு : 
3. சிறிய உட்கரு . 

2. சுருங்கும் நுண் 

குமிழி ; 
3. சைட்டோபாரிங்ஸ் ; 

4. சிறிய உட்கரு . 
இணைப்பினால் சேர்ந்த முக்கோண வடிவமுள்ள , தகடு போன்ற 
வற்றிற்கு மெம்பரனெல்லாக்கள் என்று பெயர் . பெரிஸ்டோம் 
பெரிய தட்டுப்போல் முன் முனையில் இருக்கும் . அல்லது முக்கோண 
வடிவமுள்ள பள்ளமாக இருக்கும் . சிலவற்றில் பெரிஸ்டோமிற்கும் , 
சைட்டோபாரிங்ஸிற்கும் இடையில் வெஸ்டிபியூல் ( Vestibule ) 
அமைந்திருக்கும் . இந்த வரிசையை ஹெட்டிரோடிரைக்கா 
( Heterotricha ) , ஆலிகோடிரைக்கா ( Oligotricha ) , ஹைப்போ 
டிரைக்கா ( Hypotricha ) என்ற மூன்று உள்வரிசைகளாகப் பிரிக்க 
லாம் . 
உள்வரிசை 1. ஹெட்டிரோடிரைக்கா 

உடல் பூராவும் அநேகமாக ஒரே அளவான சிறு சிலியங்களால் 
சூழப்பட்ட உயிரிகள் இதைச் சேர்ந்தவை . ஸ்டென்டார் 
( Stentor ) , ஸ்பைரோஸ்டோமம் ( Spirostomum ) , பர்சேரியா 
( Bursaria ) , நிக்டோதிரஸ் ( Nyctotherus ) , பாலன்டிடியம் ( Balant 
Idium ) முதலியவை இந்த உள்வரிசையைச் சேர்ந்த பேரினங்கள் 


துணை விலங்குலகம் ; புரோட்டோசோவா 


91 


f 


ஸ்டென்டார் ( படம் 60 ) 

எக்காளம் ( Trumpet ) போன்ற உருவமுடையது . இது தாவ 
ரங்கள் நிறைந்த குளங்குட்டைகளில் அதிகமாகக் காணப்படும் . 
இதனுடைய அகண்ட பெரிஸ்டோமைச் சுற்றி , ஒரு வரிசையில் 
மெம்பரனெல்லாக்கள் அமைந்திருக்கும் . பெரிஸ்டோம் 

பெரிஸ்டோம் வெஸ்டி 
பியூல் மூலம் சைட்டோபாரிங்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கும் . மணி 
மாலை போன்ற நீண்ட உட்கரு ஒன்றும் , உருண்டையான சிறிய 
உட்கரு ஒன்றும் உள்ளன . சுருங்கும் குமிழியின் இருபுறமும் 
இரண்டு நீண்ட கால்வாய் போன்ற குழாய்கள் திறக்கின்றன . இது 
தன்னுடைய , குறுகி நீண்டிருக்கும் பின் முனையினால் ஒரு பொருளில் 
ஒட்டிக்கொண்டிருக்கும் . 


4 


6 


-3 


HO 


2 


* 3 


. 


படம் .61 


படம் .60 


ஸ்பைரோஸ்டோமம் 
1. பெரிய உட்கரு ; 
2. சிறிய உட்கரு ; 
3. வாய் ; 
4. சுருங்கும் நுண்குமிழி . 


ஸ்டென்டார் 
1. பெரிய உட்கரு ; 
2. சிறிய உட்கரு ; 
3. சுருங்கும் நுண்குமிழி ; 
4. சைட்டோபாரிங்ஸ் 
5. மெம்பரனெல்லா ; 
6. மையோனிம் . 


ஸ்பைரோஸ்டோமம் ( படம் 61 ) 

நீண்ட குறுகின் உருவம் உடையது . பெரிஸ்டோமும் நீளமாக 
இருக்கும் . பெரிய உட்கரு மணிமாலை போல் நீண்டிருக்கும் . பல 
சிறிய உட்கருக்கள் உள்ளன . சுருங்கும் நுண்குமிழி நீண்டு உடல் 
பூராவும் வியாபித்திருக்கும் . 


92 


முதுகெலும்பற்றவை 


பர்சேரியா ( படம் 62 ) 

இதனுடைய பெரிஸ்டோம் புனல் போன்றிருக்கும் . இதில் 
- மெம்பரனெல்லாக்கள் அமைந்திருக்கும் . பெரிய உட்கரு பட்டை 
யாக விருக்கும் . உடலில் பல சுருங்கும் நுண்குமிழிகள் உள்ளன . 


3 


040 


7 


3 


R 


5 


16 


2 


AL 


B 


படம் . 63 


படம் . 62 

படம் 63. A. நிக்டோ திரஸ் , 
1 , குறு இழை , 2. பெரிய உட்கரு , 3 . 

சிறிய உட்கரு , 4. பெரிஸ்டோம் , 5 . 
படம் 62. பர்சேரியா 

உணவு நுண்குமிழி , 6. சுருங்கும் நுண் 
1. சிறிய உட்கரு ; 

குமிழி , 7 , வாய் , 8. மலவாய் , 
2. பெரிய உட்கரு ; 

B. பாலன்டிடியம் . 
3. மெம்பரனெல்லா ; 
4. பெரிஸ்டோம் ; 

1 , 2. உணவு நுண்குமிழி , 3 , பெரிஸ் 
5. சுருங்கும் நுண்குமிழி ; 

டோம் , 4 சிறிய உட்கரு ; 5. பெரிய உட் 

கரு , 6. சுருங்கும் நுண்குமிழி , 7. வாய் , 
நிக்டோதிரஸ் ( படம் 63 - A ) 

இது பல முதுகெலும்பிகளின் குடலில் இணைந்து வாழும் 
( Commensal ) உயிரியாகக் காணப்படுகிறது . முக்கியமாகத் தவளை 
யின் குடலில் காணப்படும் . இது சிறுநீரகம் போன்ற உருவுடையது . 
பெரிஸ்டோம் முன் முனையிலிருந்து கீழ்ப்புறமாக உடலின் மத்தியப் 
பாகம் வரை சென்று சைட்டோபாரிங்ஸில் 

முடிவடைகிறது . 
பெரிஸ்டோமில் மெம்பரனெல்லாக்கள் உள்ளன . 

ஒரு பெரிய உட் 
கருவும் , ஒரு சிறிய உட்கருவும் , ஒரு சுருங்கும் நுண்குமிழியும் 
உள்ளன . தலைப்பிரட்டையின் மலக் குடலில் , இது இரு சமப் 
பிளவு முறையில் இனவிருத்திச் செய்கின்றது . தலைப்பிரட்டை உரு 
மாற்றம் அடையும் சமயத்தில் இவை சிறு இணைவிகளை உண்டு 
பண்ணுகின்றன . இணைவிகள் இணைவு முறையில் இனப்பெருக்கம் 
செய்கின்றன . 

உரு மாற்றமடைந்த இளந் தவளைகளினின் குடலில் 
காணப்படும் இந்த உயிரிகள் சற்றுப் பெரியதாக இருக்கும் . இவை 
இரு சமப் பிளவு முறையில் இனப்பெருக்கம் செய்து வளர்கின்றன . 
பிறகு உறையால் சூழப்பட்டு சிஸ்டுகளாகின்றன . இந்த சிஸ்டுகள் 
தலைப்பிரட்டையின் குடலையடைந்ததும் உறை கரைந்து , உயிரிகள் 
வெளி வருகின்றன . இவ்விதம் இதன் வாழ்க்கைச் சரித்திரம் 
நடை பெறுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


93 


- 


பாலன்டிடியம் ( படம் 63 B ) 

மனிதன் , குரங்கு , பன்றி , தவளை முதலிய முதுகெலும்பிகளின் 
சிறு குடலில் இவ் உயிரி வாழும் . இதில் பாலன்டிடியம் கோலி 
( Balantidium coli ) மனிதனின் குடலில் வாழ்ந்து , மனிதனுக்குச் 
சீதபேதி உண்டுபண்ணுகிறது . இதன் உருவம் நீள் உருண்டை 
யானது . நீளம் சுமார் .05 மி . மீ . முதல் 08 மி . மீ . ; அகலம் 05 
மி . மீ . முதல் • 08 மி . மீ வரை இருக்கும் . உடல் முழுவதும் சூழப் 
பட்டிருக்கும் சிலியங்கள் , நீள் வரிசையில் அமைந்திருக்கும் . முன் 
முனையில் பெரிஸ்டோம் பள்ளமாக அமைந்துள்ளது . 


இதிலிருந்து சைட்டோபாரிங்ஸ் கிளம்பி உடலினுள் செல்லு 
கிறது . சிறு நீரக வடிவமுடைய ஒரு பெரிய உட்கருவும் , ஒரு சிறிய 
உட்கருவும் , இரண்டு சுருங்கும் நுண்குமிழிகளும் உள்ளன . 
உணவு நுண்குமிழிகள் காணப்படும் . 


பல 


இனப்பெருக்கம் 

குறுக்கு இரு சமப்பிளவு முறையிலும் , இணைவு முறையிலும் 
நடைபெறுகின்றது . பன்றிதான் இந்த உயிரியின் இருப்பிடம் . 
பன்றியிலிருந்துதான் இந்த உயிரி மனிதனை அடைகிறது . இது சிலி 
யங்களை இழந்து , தன்னைச் சுற்றி உறை உண்டுபண்ணிக்கொண்டு 
சிஸ்டாகிறது . சிஸ்டினுள் வளர்ச்சி ஒன்றும் நடைபெறுவதில்லை . 
இது உயிரியைக் காப்பாற்றத்தான் உதவுகிறது . பன்றியின் மலத் 
துடன் இந்த சிஸ்டுகள் வெளிவருகின்றன . இந்த சிஸ்டுகள் மனித 
னுடைய உணவின் மூலம் அவன் குடலை அடைகின்றன . அங்கு 
உறை கரைக்கப்பட்டு உயிரி வெளிப்படுத்தப்படுகிறது . இந்த உயிரி 
மனிதனுடைய சிறுகுடல் சுவரைத் தாக்கி அதை உண்ணுகிறது . 
அது சமயம் குடல் சுவற்றில் புண்ணும் , இரத்தக் கசிவும் ஏற்படு 
கிறது . இரத்தமும் , சீதமும் மலத்துடன் வெளிவரும் . இவ்விதம் 
ஏற்படும் சீதபேதிக்குப் பாலன்டிடிய சீதபேதி என்று பெயர் . 
உள்வரிசை 11. ஆலிகோடிரைக்கா 
இந்த வரிசையைச் சேர்ந்த உயிரிகளின் உடல் முழுவதும் சிலியங் 
களால் சூழப்பட்டிராது . சிலியங்கள் குறைந்து இங்கும் அங்கு 
மாகச் சிதறிக் கிடக்கும் . மெம்பரனெல்லாக்கள் , உருண்டையாக 
உயர்ந்திருக்கும் பெரிஸ்டோமைச் சுற்றியோ அல்லது பள்ளமாக 
அமைந்திருக்கும் பெரிஸ்டோமைச் சுற்றியோ அமைந்திருக்கும் . 
இதன் மத்தியில் வாய் அமைந்திருக்கும் . ஹால்டீரியா (Halteria ), 
டின்டின்னிடியம் ( Tintinnidium ) முதலிய தனி உயிரிகளும் , சில 
ஒட்டுண்ணிகளும் இந்த உள்வரிசையைச் சேர்ந்தவை . 


94 

முதுகெலும்பற்றவை 
ஹால்டீரியா 

இது நன்னீரில் வாழும் ; துள்ளித் துள்ளிக் குதிக்கும் தன்மை 
யுடையது . 
டின்டின்னிடியம் 

து கடல் நீரில் வாழும் ; ஜிலாட்டினாலான உறையினுள் 
வாழும் . 


s 


3 


+ 


2 


4 


3 


.3 


படம் . 64 


படம் .65 


என்ட்டோடினியம் 
1. சிறிய உட்கரு ; 
2 : பெரிய உட்கரு ; 
3. பெரிஸ்டோம் ; 
4 : சுருங்கும் நுண்குமிழி ; 
5 : மெம்பரனெல்லா : 


டிப்ளோடினியம் 
1. பெரிய உட்கரு ; 
2. சிறிய உட்கரு ; 
3. சுருங்கும் நுண்குமிழி ; 
4. பெரிஸ்டோம் ; 
5. மெம்பரனெல்லா : 


குளம்புகளையுடைய முதுகெலும்பிகளின் குடலில் வாழும் சில 
ஒட்டுண்ணிகள் இந்த வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளன . 

வாயைச் 
சுற்றி அமைந்திருக்கும் மெம்பரனெல்லாக்களைத் தவிர , வேறு சில 
இடங்களிலும் மெம்பரனெல்லாக்கள் சேர்ந்து சேர்ந்து இருக்கும் . 
இவை ஒழுங்கற்ற உருவம் உடையவை . உடலில் பின்புறம் பல 
முள் போன்ற நீட்சிகள் காணப்படும் . இந்த நீட்சிகளின் அடியில் 
மையோனிம்கள் ( Myonemes ) அமைந்திருக்கும் . உடலைச் சுற்றி 
உறுதியான பெல்லிக்கிள் உறை உண்டு . இதன் கீழுள்ள புறப் 
பிளாசத்தில் இழைவலைப் பின்னல்கள் காணப்படும் . அகப்பிளா 
சத்திற்கும் , புறப்பிளாசத்திற்குமிடையில் மெல்லியப் படலம் 
அமைந்திருக்கும் . மையோனிம்களால் உறுதிப்படுத்தப்பட்ட சுவரை 
யுடைய சைட்டோபாரிங்ஸ் அகப்பிளாசத்தில் முடிவடைகிறது . 
அதேபோல் அகப்பிளாசத்தின் கீழ்ப்புறமிருந்து செல்லும் மலக் 
கால்வாயின் சுவரும் மையோனிம்களால் உறுதிப்படுத்தப்பட்டு , 


துணை விலங்குலகம் ; புரோட்டோசோவா 


95 


மலவாய் வழியாக வெளித் திறக்கிறது . இனப்பெருக்கம் இரு 
பிளவு முறைப்படி நடக்கிறது . இணைவு முறை இனப் பெருக்கமும் 
உண்டு . ஒரு விருந்தோம்பியிலிருந்து மற்றோரு விருந்தோம்பிக்கு 
இந்த ஒட்டுண்ணிகள் ஆகாரம் , குடி தண்ணீர் முதலியவற்றின் 
மூலம் பரவுகிறது . 

என்ட்டோடினியம் ( Entodinium ) , எபிடினியம் ( Epidinium) , 
டிப்ளோடினியம் ( Diplodinium ) முதலியவை 

அசைபோடும் 
பிராணிகளின் இரைப்பையில் ஆயிரக்கணக்கில் வாழ்கின்றன , 
சைகிளோபோஸ்தியம் ( Cycloposthium ) சிறுகுடலிலும் சீக்கத் 
திலும் ஆயிரக்கணக்கில் வாழ்கின்றன . 
உள்வரிசை iii . ஹைப்போடிரைக்கா 

இவை நன்னீரிலும் , கடல் நீரிலும் தனித்து வாழும் உயிரிகள் . 
உடல் , மேல் கீழாகத் , தட்டையாக அழுந்தியிருக்கும் . மேற்புறம் 
அநேகமாகச் சிலியங்கள் கிடையாது . கீழ்ப்புறத்திலும், சிலியங்கள் 
கிடையாது . ஆனால் , தடித்த உறுதியான முட்கள் போன்ற உறுப் 
யுக்களை உடையன . இவைகளுக்குச் சிர்ரஸ்கள் என்று பெயர் . 


3 


3 


. 


2 . 


+ 


5 


1 


படம் .66 


ஒனிகோட்ரோமஸ் 
1. உட்கரு ; 
2 : சுருங்கும் நுண்குமிழி ; 
3. சிர்ரஸ்கள் . 


படம் .67 
ஸ்டைலோ நிக்கியா 
1. பெரிஸ்டோம் ; 
2,5 : பெரிய உட்கரு ; 
3. சுருங்கும் நுண்குமிழி ; 
4. சிறிய உட்கரு ; 
6 : சைட்டோபாரிங்ஸ் ; 
7. சிர்ரஸ்கள் . 


யுரோஸ்டைலா ( Urostyla ) , ஒனிக்கோட்ரோமஸ் ( Onychodromus ) 
இவை இரண்டிலும் கீழ்ப்புறம் பல வரிசையில் சிர்ரஸ்கள் அமைந் 
துள்ளன . மேலும் உடலைச் சுற்றி விளிம்பில் ஒரு வரிசை அமைந் 
துள்ளது . மற்றவற்றில் சிர்ரஸ்களின் எண்ணிக்கை குறைந்து 
கீழ்ப்புறத்தில் நான்கு குறிப்பிட்ட இடங்களில் அமைந்திருக்கும் . 


96 


முதுகெலும்பற்றவை 


முன் , நடு , பின் , வால்புறம் என்ற நான்கு இடங்களில் கூட்டம் 
கூட்டமாக அமைந்திருக்கும் . ஸ்டைக்கோடிரைக்கா ( Stichotricha ) , 
ஸ்டைலோ நிக்கியா ( Stylonychia ) ( படம் 67 ) , ஆக்சிடிரைக்கா 
( Oxytricha ) , யூப்லோட்டிஸ் ( Euplotes ) ( படம் 68 ) முதலியவை 
களில் இவ்வமைப்பைக் காணலாம் . 


வரிசை 3. பெரிடிரைக்கா 
இதில் வரும் சில உயிரிகளைத் தவிர மற்றதெல்லாம் வேறு 
பொருளின் மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . சிலியங்களின் 
எண்ணிக்கை வெகுவாகக் குறைக்கப்பட்டு , முன்முனையில் மட்டும் 
அமைந்திருக்கும் , உடல் மணிபோன்ற உருவமுடையது . இந்த 
மணி உருவ உடல் , ஒரு காம்பினால் வேறு பொருளுடன் இணைக்கப் 
பட்டிருக்கும் . காம்பு சிலவற்றில் சுருங்கும் தன்மை பெற்றும் , சில 
வற்றில் சுருங்கும் தன்மையற்றும் இருக்கும் . இதில் தனி உயிரிகளும் 


5 


A 


+ 


9 


4 


7 


படம் : 68 


படம் .69 . 


படம் 68 , யூப்லோட்டிஸ் 
1. சிறிய உட்கரு : 2. பெரிய உட்கரு ; 3. சுருங்கும் நுண்குமிழி ; 4 : பெரிஸ் " 
டோம் ; 5. சிர்ரஸ்கள் . 

படம் 69 , A. வர்ட்டிசெல்லா 
1. பெரிஸ்டோம் ; 2. சிறிய உட்கரு ; 3. பெரிய உட்கரு ; 4. உணவு நுண் 
குமிழி ; 5. தண்டு ; 6. மத்திய அச்சு ; 7. கியூட்டிகிள் ; 8. சுருங்கும் நுண்குமிழி ; 
9. தொண்டை ; 10 , குறு இழை . 

B. C. பிளவுமுறை இனப்பெருக்கம் 


உண்டு ; காலனி உயிரிகளும் உண்டு . சில உயிரிகள் தனித்து நிற்கும் 
தன்மையுடையன . இவைகளில் பின் முனையில் 

இவைகளில் பின் முனையில் ஒரு வரிசையில் 
சிலியங்கள் அமைந்திருக்கும் . இனப்பெருக்கம் நீள் இரு சமப்பிளவு : 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


97 


உள்ளது . 


முறையிலும் , இணைவு முறையிலும் நடைபெறுகிறது . வர்ட்டி 
செல்லா ( Vorticella ) , ஸ்சூத்தாம்னியம் ( Zoothamalum ) , 
எபிஸ்டைலிஸ் ( Epistylls ), ஓப்பர்குலேரியா (Opercularia ) , 
வெஜினிகோலா ( Vaginlcola ) , பிக்சிகோலா ( Pyxicola ) முதலியவை 
இந்த வரிசையைச் சேர்ந்தவை . 
வர்ட்டிசெல்லா ( படம் 69 ) 

வர்ட்டி செல்லா , தாது உப்புகள் நிறைந்த நன்னீரில் காணப் 
படும் . சில இனங்கள் கடலிலும் வாழ்கின்றன . வர்ட்டிசெல்லா 
கம்பேனுலா ( Vorticella campanula ) நன்னீரில் வாழும் உயிரி . இது 
தனித்து வாழும் உயிரி . நீண்ட தண்டினால் அல்லது காம்பினால் 
நீர்த் தாவரங்களின் மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . இது தண்டின் 
நுனியில் திருப்பி வைக்கப்பட்ட மணி போலிருக்கும் . மணியின் 
விளிம்பு தடித்து இருக்கும் . இந்தப் பாகத்திற்கு பெரிஸ்டோம் 
என்று பெயர் . மணியின் வாய் வட்டத் தகட்டினால் மூடப்பட்டிருக் 
கும் . பெரிஸ்டோமிற்கும் , வட்டத் தகட்டிற்கும் இடையில் , இடது 
புறமாக நிரந்தரமாகத் திறந்த பள்ளம் 

இதற்கு 
வெஸ்டிபியூல் ( Vestibule ) அல்லது முன்னறை என்று பெயர் . 
வெஸ்டிபியூலின் அடியில் , வாய் அல்லது சைட்டோஸ்டோம் அமைந் 
துள்ளது . சைட்டோஸ்டோம் , சைட்டோபாரிங்ஸில் திறக்கிறது . 
சாதாரணமாக வட்டத்தகடு பெரிஸ்டோமிற்குமேல் நீட்டிக்கொண் 
டிருக்கும் . உயிரி சுருங்கும்போது வட்டத்தகடு உள் இழுக்கப் 
பட்டு , பெரிஸ்டோமினால் மூடப்படும் . வட்டத்தகட்டின் மேல் 
ஒன்றரைவட்டத்தில் சிலியங்கள் அமைந்துள்ளன . இவை கடிகாரத் 
திசைக்கு எதிர்த்திசையில் அமைந்துள்ளன . பெரிஸ்டோமைச் 
சுற்றி மற்றொரு வட்டத்தில் சிலியங்கள் அமைந்துள்ளன . 
சிலியங்கள் ஆரம்பத்தில் இணைந்தும் நுனியில் தனித்தும் உள்ளன . 
வெஸ்டிபியூலில் உள்ள சிலியங்கள் இணைந்து தொடர் அலைச்சவ்வு 
ஏற்பட்டுள்ளது . உடலிலும் , தண்டிலும் சிலியங்கள் கிடையாது . 
உயிரியின் முழு உடலும் பெல்லிக்கிளினால் சூழப்பட்டுள்ளது . மணி 
யின் அடியில் பெல்லிக்கிள் தடித்துள்ளது . தண்டில் பெல்லிக்கிளைச் 
சுற்றி கியூட்டிகிள் வியாபித்துள்ளது . உடலின் புரோட்டோ 
பிளாசம் கார்ட்டக்ஸ் மெடுல்லா என்ற இரு பகுதிகளைக் கொண் 
டுள்ளது . வெளிப்புறம் உள்ள கார்ட்டக்ஸ் உறுதியானது . இதில் 
சுருங்கும் தன்மையுடைய மையோனிம்கள் உள்ளன . இவை ஒன்று 
சேர்ந்து தண்டின் மத்தியில் செல்லுகின்றன . இதற்கு அச்சு இழை 
( Axial filament ) அல்லது ஸ்பேஸ்மோ நிமி ( Spasmoneme ) என்று 
பெயர் . தண்டு சுருங்கும் பொழுது அச்சு இழை சுருண்டு சுருங்கி 
ஸ்பிரிங் போல் ஆகிவிடும் . இதனால் மணி வடிவமான உடல் உருண் 
டையாகி , பெரிஸ்டோம் வட்டத்தகட்டின் மேல் மூடிக்கொள்ளும் . 

7 


98 


முதுகெலும்பற்றவை 


சைட்டோபாரிங்ஸின் அருகில் ஒரு தேக்கிடம் ( Reservoir ) 
உள்ளது . இது சைட்டோபாரிங்ஸுடன் நுண்குழாயினால் தொடர்பு 
கொண்டுள்ளது . தேக்கிடத்தை ஒட்டினாற் போலச் சுருங்கும் 
நுண்குமிழி உள்ளது . இது சுருங்கும்பொழுது இதனுள்ளிருக்கும் 
பொருள் தேக்கிடத்திற்கு அனுப்பப்படுகிறது . அங்கிருந்து செல் 
தொண்டைக்குச் சென்று வெளிச்செல்லுகிறது . தேக்கிடத்திற்கு 
அருகில் சைட்டோபுரோக்ட் ( Cytoproct ) அல்லது மலவாய் 
உள்ளது . 

அகப்பிளாசத்தில் லாடம் போன்ற பெரிய உட்கருவும் , உருண் 
டையான சிறிய உட்கருவும் உள்ளன . வர்ட்டிசெல்லா பாரமீசியம் 
போலவே உணவு உட்கொள்ளுகிறது . இனப்பெருக்கம் நீள் இரு 
சமப்பிளவு முறையிலும் , இணைவு முறையிலும் நடக்கிறது . 
நீள் இருசமப்பிளவு முறை 

சாதாரணமாக இந்த முறையில்தான் இனப்பெருக்கம் நடக் 
கிறது . வர்ட்டிசெல்லா தன்னுடைய வட்டத்தட்டை உள்ளிழுத்து 
பெரிஸ்டோமால் மூடிக்கொள்ளுகிறது . உடல் , மேல் கீழாக அழுந் 
திப் பக்கவாட்டில் நீளுகிறது . உட்கருக்கள் மத்தியப்பாகத்தை 
அடைகின்றன . பெரிய உட்கரு ஏமிட்டோசிஸ் முறையில் இரண் 
டாகிறது . சிறிய உட்கரு மிட்டோசிஸ் முறையில் இரண்டாகிறது . 
பிறகு உயிரியின் முன் முனையிலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டுக் கீழ் 
நோக்கிச் செல்லுகிறது . இந்தப் பிளவு உயிரியின் தண்டுக்குப் 
பக்கத்தில் முடியும் . இதனால் ஒரு பெரிய உருவமும் , ஒரு சிறிய 
உருவமும் ஏற்படும் . சிறிய உருவத்தின் கீழ்ப்புறம் , அதாவது 
ஒட்டிக்கொண்டிருக்கும் முனையில் ஒரு வட்ட வரிசையில் சிலியங் 
கள் தோன்றும் . இதற்கு டிலோடிரோக் என்று பெயர் . பிறகு இது 
பெரிய உருவத்திலிருந்து பிரிந்து நீரில் நீந்திச் சென்று , பின்முனை 
நீண்டு தண்டாகி ஒரு பொருளில் ஒட்டிக்கொள்ளும் . டிலோடிரோக் 
மறைந்துவிடும் . இவ்விதம் மற்றொரு வர்ட்டிசெல்லா தோன்றும் . 
தண்டுடன் கூடிய பெரிய உருவம் அதே தண்டை வைத்துக் 
கொள்ளுகிறது . இவ்விதம் இரண்டு வர்ட்டிசெல்லாக்கள் தோன்று 


கின்றன . 


இணைவுமுறை இனப்பெருக்கம் ( படம் 70 ) 

வர்ட்டிசெல்லா இரு சமப்பிளவு முறையில் பிரிந்து இரண்டு 
செல்கள் உண்டாகின்றன . இவை இரண்டும் மறுபடியும் பிரிந்து 
நான்கு செல்கள் ஆகின்றன . நான்கு செல்களிலும் சிலியங்கள் ஒரு 
வட்டத்தில் கிளம்புகின்றன . பிறகு இவை தண்டிலிருந்து பிரிந்து 
நீரில் நீந்துகின்றன . இவைகளுக்குச் சிறிய இனச்செல்கள் 
அல்லது ஆண் இனச்செல்கள் என்று பெயர் . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


99 


வேறு ஒரு வர்ட்டிசெல்லாவின் உட்கரு மாற்றமடைந்து பெரிய 
- செல்லாகிறது . அல்லது பெண் இனச் செல்லாகிறது . ஓர் ஆண் 
இனச் செல் நீந்திச்சென்று , பெண் இனச் செல்லுடன் தண்டு 
சேருமிடத்தில் ஒட்டிக்கொள்ளும் . ஆண் இனச் செல்லின் பின் 
புறம் பெண் இனச் செல்லுடன் ஒட்டிக்கொள்ளும் . ஆண் இனச் 
செல்லின் பின்புறம் இருந்த சிலியங்கள் மறைந்து விடுகின்றன . 
ஆண் இனச் செல்லின் சிறிய உட்கரு இரண்டாகப் பிரியும் . ஆண் 
பெண் இனச் செல்களின் பெரிய உட்கரு சிதைந்து , சைட்டோபிளா 
சத்துடன் கலந்துவிடுகிறது . இரண்டின் சிறிய உட்கருக்களும் 
மிட்டோசிஸ் முறைப்படி பிரிகின்றன . இவை மறுமுறையும் பிரி 
கின்றன . இதனால் , ஆண் இனச் செல்லில் எட்டுச் சிறிய உட்கருக் 


Cகு 


பய 


1 


2 


3 


: 


6 


7 


( 00 ) 


05 


FO 


8 . 


படம் . 70 
வர்ட்டிசெல்லா 
இணைவு முறை இனப்பெருக்கம் 

பெரிய இனச்செல் . b . சிறிய இனச்செல் . 
களும் , பெண் இனச் செல்லில் நான்கு உட்கருக்களும் உண்டா 
கின்றன . ஆண் இனச் செல்லின் ஏழு சிறிய உட்கருக்களும் , 
பெண் 

செல்லின் மூன்று சிறிய உட்கருக்களும் 
-சிதைந்து மறைந்துவிடுகின்றன . எஞ்சிய ஒரு சிறிய உட்கரு 


இனச் 


100 


முதுகெலும்பற்றவை 


இரண்டாகப் பிரிகிறது . பிறகு , இனச் செல்களுக்கு இடையில் 
உள்ள சுவர் கரைந்து , புரோட்டோபிளாசங்களின் தொடர்பு ஏற் 
படுகிறது . தற்சமயம் , ஒவ்வொன்றிலும் ஓர் உட்கரு சிதைந்து 
மறைகிறது . ஆண் இனச் செல்லின் சைட்டோபிளாசமும் , உட் 
கருவும் பெண் இனச் செல்லினுள் உறிஞ்சப்படுகிறது . இரண்டு 
உட்கருக்களும் இணைந்து இணைவி உட்கருவாகிறது . இது சமயம் 
ஆண் இனச் செல் , பெண் இனச் செல்லிலிருந்து பிரிந்து கீழே 
விழுந்து அழிந்துவிடுகிறது . இதன் பிறகு பெண் இனச் செல் கரு 
முட்டை என்ற பெயர் பெறுகிறது . 

ற பெயர் பெறுகிறது . இணைவி உட்கரு மிட்டோசிஸ் 
முறையில் மூன்று தடவை பிரிந்து , எட்டு உட்கருக்களை உண்டு 
பண்ணுகிறது . இவற்றில் ஏழு உட்கருக்கள் வளர்ந்து , பெரிய உட் 
கருக்களாகின்றன . எஞ்சிய ஒன்று சிறிய உட்கருவாகிறது . பிறகு .. 
சிறிய உட்கரு இரண்டாகப் பிரிகிறது . இச் சமயம் செல்லும் 
இரண்டாகப் பிரிந்து , இரண்டு செல்களாகின்றன . இவ்விதம் 
இரண்டாகும்பொழுது , ஒரு பகுதியில் ஒரு சிறிய உட்கருவும் , 
நான்கு பெரிய உட்கருக்களும் செல்லுகின்றன . மற்றொன்றில் ஒரு... 
சிறிய உட்கருவும் , மூன்று பெரிய உட்கருக்களும் செல்லுகின்றன . 
பிறகு ஒவ்வொரு செல்லும் , அதன் சிறிய உட்கருவும் இரு முறைப்பு 


24 


B. 


படம் . 12 


படம் . 
ஸ்சூத்தாம்னியம் 

எபிஸ்டைலிஸ் 
1. மையோனியம் ; 

A. காலனி . 
2. மணி உருவச் சுவாய்டுகள் . 

B. தனி சுவாய்டு . 
3. உருண்டை வடிவ சுவாய்டு . 
பிரிகின்றன . இதனால் நான்கு பெரிய உட்கருக்களையுடைய செல்லி 
லிருந்து நான்கு செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய உட்கருவும் , 
ஒரு சிறிய உட்கருவும் உடைய செல்களாகத் தோன்றுகின்றன . 


பதுணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


101 . 


< மூன்று பெரிய உட்கருக்களையுடைய செல்லின் பிரிவினால் மூன்று 
செல்கள் தோன்றுகின்றன . இப்படியாக இணைவு முறை இனப் 
பெருக்கத்தின் முடிவில் , மொத்தம் ஏழு செல்கள் உண்டாகின்றன . 
இந்த ஏழு செல்களும் வளர்ந்து , தண்டு உண்டுபண்ணி ஒட்டிக் 
கொண்டு பெரியதாகின்றன . 


“ ஸ்சூத்தாம்னியம் ( படம் 71 ) 

இது ஒரு காலனி உயிரி . இதில் இரண்டு உருவ அமைப்பு 
டைய சுவாய்டுகள் இருக்கும் . ஒன்று மணி போன்ற உருவம் 
ஈ-உடையது . மற்றொன்று உருண்டை வடிவம் உடையது . 

மணி 
உருவுடைய உயிரிகளின் - பிரிவினால் காலனி பெரியதாகிறது . 
உருண்டை வடிவ உயிரிகள் . காலனியிலிருந்து பிரிந்து நீந்திச் 
சென்று , வேறு இடத்தில் தங்கி , வளர்ந்து , பிரிந்து காலனி உண்டு 
*பண்ணுகிறது . காலனி சுருங்கும்பொழுது அதில் உள்ள எல்லா 
சுவாய்டுகளும் சுருங்கும் . 


- எபிஸ்டைலிஸ் ( படம் 72 ) 

இதுவும் ஒரு காலனி உயிரி . காலனியிலுள்ள ஒவ்வொரு 
சுவாய்டும் மணி வடிவம் உடையன . காம்பு சு 

காம்பு சுருங்கும் தன்மை 
கயற்றது . 


--- 


AL 


B 
படம் 73 


ஓப்பர்குலேரியா 
A. வெஜினி கோலா 

B. ( ) , பிக்சிகோலா 
1. மூடி ; 2. ஜிலாட்டின் உறை . 


ஓப்பர்குலேரியா ( படம் 73 ) 

இதுவும் ஒரு காலனி உயிரி . பெரிஸ்டோம் நீண்டு மூடிபோல் 
அமைந்திருக்கும் . வெஸ்டிபியூலைச் சுற்றி மெல்லிய படலம் விய 


102 


முதுகெலும்பற்றவை 


முனையிலும் 


கொத்துக் 


பித்திருக்கும் . ஒவ்வொரு காம்பின் 
கொத்தாகச் சுவாய்டுகள் காணப்படும் . 


வை 


வெஜினிகோலா , பிக்ஸிகோலா 
இவைகளுக்குக் காம்பு கிடையாது . 

தனித்தோ 
அல்லது இரண்டு இரண்டாகவோ ஜிலாட்டினாலான பையினுள் 
இருக்கும் . உயிரி பையினுள் சுருங்கிக்கொள்ளும் பொழுது பையின் 
வாய் மூடியால் மூடப்பட்டிருக்கும் . பையின் மறுபுறம் வேறு 
பொருளின் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் . 


வரிசை 4. கோனேடிரைக்கா 


புனல் 


து ஒரு சின்ன வரிசை . சிலர் இதை பெரிடிரைக்கா வரிசை 
யுடன் சேர்த்துள்ளார்கள் . இவை ஆம்பிப்போடுகளின் ( Amphi 
pods ) , செவுள்களில் ( Gills ) ஒட்டிக்கொண்டு வாழ்வன . 
போன்ற உருவம் உடையவை . பெரிஸ்டோம் பல சுருள் கொண்ட 
தாக இருக்கும் . பாலிலி இனப்பெருக்கம் பக்க மொட்டுகள் உண்டு 
பண்ணும் முறையில் நடைபெறும் . ஸ்பைரோகோனா பேரினம் 
இதைச் சேர்ந்தது . 


உள்வகை II . சக்டோரியா 


முதிர் 


இந்த உள்வகையை அசினிட்டா ( Acineta ) என்றும் , டென் 
டாக்குலிபரா ( Tentaculifera ) என்றும் கூறுவதுண்டு . இந்த உயிரி 
களின் இளம்பிராயத்தில் தான் சிலியங்கள் இருக்கும் . 
பருவத்தில் கிடையாது . உணவு உட்கொள்ள வாயும் கிடையாது . 
உணர் நீட்சிகள் ( Tentacles ) உண்டு. இவைகளே உணவைப் 
பிடித்து உட்கொள்ள உதவுகின்றன . இதில் உள்ள உயிரிகள் 
உருண்டையாகவோ , நீள் உருண்டையாகவோ , புனல்போன்றோ 
இருக்கும் . இவை அனைத்தும் வேறு பொருள் மேல் ஒட்டிக்கொண் 
டிருக்கும் . சில நேரிடையாகவும் , சில தண்டுகள் மூலமாகவும் 
இணைந்திருக்கும் . உணர் கொம்புகள் உடல் பரப்பின் முழுவதி 
லிருந்தும் கிளம்பும் . அல்லது நுனியில் மட்டும் இருக்கும் ; அல்லது 
கும்பல் கும்பலாகக் கிளம்பியிருக்கும் . உணர் நீட்சியின் நுனி 
கூர்மையாகவோ 

அல்லது 

தடித்தோ இருக்கும் . உணர் 
நீட்சிகள் மையக்கூடு கொண்டிருக்கும் . உணர் நீட்சியைச் சுற்றி 
யிருக்கும் படலத்தில் மையோனிம்கள் இருப்பதால் சுருங்கி நீளக் 
கூடியதாக உள்ளது . அகப்பிளாசத்தில் நீண்ட , நீள் உருண்டை 
வடிவ , அல்லது கிளைகளையுடைய பெரிய உட்கரு ஒன்றும் , ஒன்று : 


துணை விலங்குலகம் புரோட்டோசோவா 


103 


அல்லது பல சிறிய உட்கருக்களும் இருக்கும் . ஒன்று முதல் பல 
சுருங்கும் நுண் குமிழிகளும் காணப்படும் . 

புரோட்டோசோவாக்கள் , ரொட்டிபர்கள் முதலிய சிறிய 
யிரிகள் இதன் உணவாகின்றன . உணர் நீட்சியில் படும் உயிரிகள் 
அதில் ஒட்டிக்கொள்கின்றன . உணர் 
நீட்சிகளினால் சுரக்கப்படும் சுரப்பியினால் 
அவைக் கொல்லப்படுகின்றன . பிறகு 
உணர் நீட்சியினால் அவை உறிஞ்சப்பட்டு 
உணர் நீட்சியினால் உட்கூட்டினுள் 
சென்று அகப்பிளாசத்தை அடைகிறது . 
உறிஞ்சும் தன்மை எப்படி ஏற்படுகிறது 
என்பது சரிவரக் கண்டறியப்படவில்லை . 


1 


இனப்பெருக்கம் 

கலவா இனப்பெருக்கமும் , இணைவு 
இனப் பெருக்கமும் நடைபெறுகின்றது . படம் 74 
கலவா இனப்பெருக்கம் மொட்டு விடுதல் 

சக்டோரியாவின் 
( Budding ) முறையில் நடைபெறுகிறது . 
உருவமைப்பு 
மொட்டு விடுவதில் இருமுறை காணப்படு 1. தண்டு ; 

2. பெரிய உட்கரு ; 
கிறது . அவை வெளிமொட்டு விடுதல் 

3. சிறிய உட்கரு ; 
( Exogenous ) .. உள் மொட்டு விடுதல் 4 , சுருங்கும் நுண்குமிழி ; 

5 , உணர் நீட்சி ; 
( Endogenous ) என்பன . 

6. கருவளர் பை , 
வெளிமொட்டு விடுதல் 

உயிரியின் நுனியிலிருந்து பல பிதுக்கங்கள் தோன்றி மொட்டுக் 
களாகும் . பெரிய உட்கரு சாதாரண முறையில் பிரிந்து ஒவ்வொரு 
மொட்டு விலும் ஓர் உட்கரு செல்லும் . சிறிய உட்கரு மிட்டோசிஸ் 
முறையில் பிரிந்து , ஒவ்வொரு மொட்டுவிலும் ஓர் உட்கரு செல்லும் . 
பிறகு மொட்டுகளைச் சுற்றிலும் சிலியங்கள் தோன்றி , மொட்டுகள் 
உயிரியின் உடலைவிட்டுப் பிரிந்து நீரில் நீந்திச்செல்லும் . இதற்கு 
வளர்கரு ( Embryo ) என்று பெயர் . இதன் கீழ்ப்புறத்தில் ஓர் 
ஒட்டுறுப்புக் காணப்படும் . சில மணி நேரம் நீந்திச் சென்ற பிறகு , 
கீழ்ப்புற ஒட்டுறுப்பினால் ஒட்டிக்கொண்டு , சிலியங்களை இழந்து , 
வளர்ந்து முழு உருவம் அடையும் . இம் முறை இனப் பெருக்கம் 
எபிலோட்டிடே ( Ephelotidae ) குடும்பத்தில் காணப்படுகிறது . 
உள்மொட்டு விடுதல் 

உயிரியின் அகப்பிளாசத்தில் கரு வளர் பை ( Brood chamber ) 
தோன்றும் . இந்தப் பை , உடல் பரப்பிலிருந்து அகப்பிளாசத்தி 


104 


முதுகெலும்பற்றவை 


னுள் பிதுக்கம் ஏற்பட்டு , அது பை அல்லது அறையாக மாறலாம் . 
அல்லது அகப்பிளாசத்தினுள் சிறிது வெற்றிடம் தோன்றி வளர்ந்து , 
அது அறையாகலாம் . சுற்றியிருக்கும் சைட்டோபிளாசம் , இந்த 
அறையினுள் நுழைந்து மொட்டாகும் . உட்கருக்கள் முன் கூறிய 
முறையில் பிரிந்து , இந்த மொட்டுக்குள் செல்லும் . இவ்விதம் 
ஒன்று அல்லது பல மொட்டுகள் உண்டாகலாம் . உயிரியின் உடலி 


B 


பார் 


2 


படம் .75 


சில சக்டோரியன்கள் 


A. டெண்டரோசோமைடிஸ் ; B. பாரசினிட்டா ; C. டெண்டரோ 
கோமிட்டிஸ் ; D ; எபிலோட்டா ; E. எபிலோட்டா முகிழ்தல் முறை ; 
1. உணர் நீட்சி ; 2. உட்கரு ; 

3. மொட்டு . 


கின்றன . 


லிருந்து மொட்டுகள் பிரிந்து , சிலியங்களைப் பெற்று , வளர் கருக்களா 

றன . இந்த உள் அறை , திடீர் என்று வெளியில் பிதுக்கப்படுவ 
தால் வளர் கரு வெளிப்படுத்தப்படுகிறது . வளர் கருவின் கீழ்ப் 
புறத்தில் ஒட்டுறுப்புக் காணப்படும் . சில மணி நேரம் நீந்தி , பிறகு 
கீழ்ப்புற ஒட்டுறுப்பின் உதவியால் , வேறு பொருளின் மீது ஒட்டிக் 
கொண்டு , சிலியங்களை இழந்து , நீண்டு வளர்ந்து முழு உருவம் 
அடைகிறது . இந்த வகை இனப்பெருக்கம் அசினிட்டா ( Acineta ) , 
டெண்டரோகோமிட்டிஸ் ( Dendrocometes ) முதலியவற்றில் 
காணப்படுகிறது . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


105 


இணைவு முறை இனப் பெருக்கம் மற்றச் சிலியங்களையுடைய 
உயிரிகளில் நடைபெறுவதுபோல் நடக்கிறது . 


சக்டோரியன்கள் , நன்னீரிலும் , கடல் நீரிலும் வாழும் மற்ற 
உயிரிகளின் மீது ஒட்டிக்கொண்டு வாழ்வன . அசினிட்டாவின் 
நுனியில் இரு கும்பலாக உணர் நீட்சிகள் அமைந்திருக்கும் . உணர் 
நீட்சியின் நுனி பருத்திருக்கும் . பார் அசினிட்டாவின் உடல் முழு 
வதும் , பருத்த நுனி உடைய உணர் நீட்சிகள் காணப்படும் . எபி 
லோட்டாவின் ( Ephelota ) உணர் நீட்சிகள் இரு வகையானவை . 
ஒரு வகை நீண்ட கூரியவை ; மற்றொரு வகை நுனி பருத்த குட்டை 
யானவை . டெண்டரோகோமிட்டிஸ் உடம்பிலிருந்து கைகள் 
போன்ற பல நீட்சிகள் உண்டு . இவை , நுனி கிளைத்துக் கூரிய உணர் 
கொம்புகளாக அமைந்துள்ளன . சக்டோரியாவில் சில ஒட்டுண்ணி 
களும் உண்டு . ஸ்பெரோபைரா (Sphaerophyra ) என்பது பார 
மீசியம் , ஸ்டெண்டார் முதலியவற்றில் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கிறது . எண்டோஸ்பெரா ( Endosphaera ) என்பது வர்ட்டிசெல்லா 
வின் உடலில் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது . 


ஒருசெல் உயிரிகளில் உட்கரு 

( Nucleus in Protozoa ) 


" சைட்டோபிளாசத்தால் சூழப்பட்டதும் , செல் பிரிவு நடக்கும் 
போது குரோமோசோம்களை உற்பத்தி செய்யுமிடமாக விளங்குவது 
மான ஒரு பகுதியே உட்கரு என பேலர் ( Belar ) வரையறுக்கிறார் . 
இந்த வரையறுப்பினால் உட்கருவின் இரண்டு அடிப்படைக் குணாதி 
சயங்கள் நமக்குத் தெரியவருகின்றன . முதலாவதாக சைட்டோ 
பிளாசத்தின் நடுவிலிருந்தால் தான் உட்கரு இயங்க முடியும் . 
இரண்டாவதாகச் செல் பிரிவு உட்கருவிலிருந்து ஆரம்பமாகிறது . 

சைட்டோபிளாசத்தில் உள்ள நியூக்ளிக் அமிலங்கள் உட்கரு 
வுக்குள் செல்கின்றன . உட்கருவுக்குத் தேவையான உணவுப் 
பொருட்களைத் தருவதும் , உட்கருவின் இயக்க சக்தியினால் உருவா 
கும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதும் சைட்டோபிளாசம்தான் . 
செல் பிரிவின் அடிப்படை நோக்கம் உற்பத்தி அல்லது வளர்ச்சி . 
முன்னுயிரிகளைப் ( Protozoa ) பொருத்தவரை இன உற்பத்தியும் 
செல் பிரிவின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது . ஓர் உயிரியின் 
குணாதிசயங்களை அதன் சந்ததியாருக்குச் செலுத்த உதவும் ஜீன் 
களைக் கொண்டுள்ள குரோமோசோம்கள் உட்கருவில் செல்பிரிவின் 
சமயத்தில் உருவாகின்றன . 


106 


முதுகெலும்பற்றவை 


முன்னுயிரியைப் பொருத்த வரையில் உட்கருவைப் பற்றிய 
ஆராய்ச்சி தனி முக்கியத்துவம் வாய்ந்தது . ஏனெனில் , இவ்வுயிரி 
கள் ஒரு செல்லுடலிகளாகையால் உறுப்புகளும் உறுப்புமண்டலங் 
களும் கிடையாது . செல்லின் பகுதிகள் பல உறுப்புகளின் வேலை 
களைச் செய்கின்றன . உதாரணமாகப் பொய்க்காலுறுப்புகள் ( Pseudo 
podia ) இடப்பெயற்சி வேலையைச் செய்தாலும் அவை செல்தோல் 
( Cell wall ) பகுதியே ஆகும் . அதே பகுதி உணவு உட்கொள்ளும் 
வேலையையும் , நீரடர்த்தி ஒழுங்குப் பாட்டு ( Osmoregulation ) வேலை 
யையும் , கழிவு நீக்க வேலையையும் ( Excretion ) , உயிர்த்தல் ( Respi 
ration ) வேலையையும் செய்வது காணலாம் . ஒரு நடு நிலை இயக்க 
உறுப்பு இருந்தால்தான் இவற்றையெல்லாம் ஒழுங்குற நடத்திச் 
செல்லமுடியும் . உயர் நிலை உயிரிகளில் இவ்வேலையை மூளையும் 
நரம்பு மண்டலமும் செய்கின்றன . முன்னுயிரிகளில் இவ்வேலையை 
உட்கரு செய்கின்றது , அதனால் உட்கருவினைப் பற்றிய அறிவு 
முன்னுயிரிகளின் ஆராய்ச்சியின் அடிப்படையாகின்றது . 


உட்கருவின் இடம் பொதுவாக முன்னுயிரியின் நடுப்பகுதியா 
கும் . சில முன்னுயிரிகளில் ஒரு துருவத்திலும் இருக்கும் . சாதாரண 
மாக ஒரு முன்னுயிரிக்கு ஓர் உட்கரு என்னும் விகிதாச்சாரத்தில் 
தான் காணப்படும் . சிறிய உட்கரு ( Micronuclens ) , பெரிய உட்கரு 
( Macronucleus ) எனும் இரண்டு உட்கருக்கள் குறுயிழை உயிரிகளில் 
( Ciliatts ) காணப்படுகின்றன . ஆனால் , இவை இரண்டும் சேர்ந்து 
ஓர் உட்கரு என்று கொள்ளுவதே பொருந்தும் . 


முன்னுயிரிகளின் உட்கருவில் 

இரண்டு பொதுவகைகள் 
உள்ளன , கட்டான வகை ( Compact nucleus ) தளர்ந்த வகை 
( Vesicular type ) என இரண்டு வகைகள் அவற்றின் அமைப்பால் 
பிரித்தறியப்படுகின்றன . உட்கரு உருவாகும் போது இரண்டு 
நிலைகள் இருப்பதைக் காணுகின்றோம் . முதல் நிலையில் திடமற்ற 
ஒரு கூட்டுப்பொருளாக உட்கருப் பொருட்கள் ஓர் உயிரணுவின் 
நடுப்பகுதியில் சேர்ந்து அமைகின்றது . இதனை எண் டோசோம் 
( Endosome ) எனும் பொதுப் பெயரிட்டு அழைக்கிறோம் . ( உ - ம் ) 
ஆக்டினோஸ் ஃபீரியம் ( Actinosphaerium ) ; இரண்டாம் நிலையில் 
இந்த எண்டோசோம்கள் திடப்பொருள் தன்மையினை குரோமேட் 
டின் பொருட்களைப் பெற்று உட்கருவாக மாறுகிறது . இதனை கரியோ 
சோம் நிலை ( Caryosomic stage ) என அழைக்கின்றோம் . 

உட்கருவில் இரண்டு தனிப்பகுதிகளைப் பகுத்து அறியலாம் . 
ஒன்று பிளாஸ்டின் ( Plastin ) ; மற்றொன்று குரோமேட்டின் ( Chroma 
tin ) ஆகும் . பிளாஸ்டின் அமில நிறமிகளை ( acid dyes ) ஏற்கும் . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


107 


குணமுடையது . குரோமேட்டின் காரநிறமிகளை ( basic dyes ) 
ஏற்கும் குணமுடையது . இக் குணத்தினால் தான் அவற்றைப் 
பகுத்தறிய முடிகிறது . குரோமேட்தான் டிஆக்ஸிரிபோஸ் நியூக்ளிக் 
அமிலத்தையும் (DNA ) , ரிபோஸ் நியூக்ளிக் அமிலத்தையும் ( RNA) 
பெற்றுள்ள உட்கருப் பகுதியாகும் . 


ரைசோப்போடா , பிஃள ஜல்லேட்டா , ஸ்போரோசோவா ஆகிய 
பிரிவுகளில் எண்டோசோமை உள்ளடக்கிய உட்கருக்கள் பரவலாகக் 
காணப்படுகின்றன . மேலும் சிலியேட்டாக்களில் உள்ள சிறிய 
உட்கருவும் பெரிய உட்கருவும் ( Micro & macrotucleus ) இவ்வகை 
யினவான உட்கருக்கள் மட்டுமின்றிக் குதிரைலாட உருவிலும் , சங்கி 
லித்தொடர் போலவும் , கயிறு அமைப்பிலும் பல உருவங்களைக் 
கொண்ட உட்கருக்கள் காணப்படுகின்றன . 


பல ரேடியோலேரியாக்கள் ( Radiolarians ) பல உட்கரு 
உடலிகளாயுள்ளன ( multinucleate form ). பெலோ மிக்ஸா 
( Pelomyxa ) , ஒபாலினா ( Opalina ) , ஆக்டினோஸ்ஃபீரியம் ( Actino 
sphaerium ) , லோக்ஸோடஸ் ( Loxodes ) , கேலோ நிம்ஃபா ( Calo 
pympha ) போன்ற முன்னுயிரிகள் முறையான பல உட்கரு உடலிக 
ளாகும் . 

ஆர் . ஹெர்ட்விக் ( R. Hertwig ) , கோல்ஸ்கிமிட் ( Goldschmidt ) , 
ஸ்சாவுடின் ( Schaudinn ) ஆகியோரின் கருத்துப்படி சில முன்னுயிரி 
களின் உட்கருவிலிருந்து குரோமேட்டின் பொருட்கள் சைட்டோ 
பிளாசத்தினுள் செல்கின்றன . அவை ஒன்று சேர்ந்தோ அல்லது 
வலை அமைப்புப் பெற்றோ ஒரு வகை உட்கருப் பொருளாக மாறு 
கின் றன . இதனை குரோமிடியா ( Chromidia ) என அழைக்கிறோம் . 
இதனை ஓட்டுடலி லோபோசாவில் ( shelled Lobosa ) நன்றாகக் 
காணமுடிகிறது . மேற்கூறிய கருத்தினை ஏற்காத அறிஞர்கள் 
இந்தக் குரோமிடியா சைட்டோப்பிளாசத்திலுள்ள மைட்டோக் 
காண்ட்ரியாவினால் ( mitochondrial structures ) ஆன ஓர் உறுப்பு 
எனக் கொள்கின்றனர் . 


சிலியேட்டாவில் காணப்படும் சிறிய உட்கரு இன உற்பத்திக்கு 
மட்டுமே உரியது . பெரிய உட்கரு , சிறிய உட்கரு ஆகிய இரண்டும் 
ஒன்று சேர்ந்து ஏனைய உயிரிகளில் பொது உட்கரு ( single nucleus ) 
செய்யும் வேலையையே செய்கின்றன . எனினும் இரண்டு உட்கரு 
நிலை ( binucleate condition ) பல உயிரியல் வல்லுநர்களுக்குப் 
பிரச்சனைக் குரியதாகவே இருந்துள்ளது . கோல்ட்ஸ்கிமிட்டின் 
( Goldschmidt ) இரு உட்கரு கொள்கைப்படி எந்த ஓர் உட்கருவும் 


108 


முதுகெலும்பற்றவை 


H 


இரண்டு வகை குரோமேட்டின் பொருள்களைக் கொண்டுள்ளது . 
ஒன்று உணவுக் குரோமேட்டின் ( trophochromatin ) என்றும் 
மற்றொன்று இனக் குரோமேட்டின் (idiochromatin ) என்றும் 
கோல்ட்ஸ்கிமிட்டால் அழைக்கப்படுகின்றன . ஓர் உட்கருவின் 
உணவு , வளர்ச்சி , இயக்கம் ஆகிய வேலைகளை உணவுக்குரோ 
மேட்டினும் , இன உற்பத்தி வேலையை இனக்குரோமேட்டினும் 
செய்கின்றன . சிலியேட்டாவில் இந்த இரு குரோமேட்டின் வகை 
களும் சேர்ந்திருக்கவில்லை என்றும் தனித்தனியாகப் பிரிந்து 
முறையே பெரிய உட்கரு ( Macronucleus ) சிறிய உட்கரு ( Micro 
nucleus ) என உருவாகின்றன என்றும் கோல்ட்ஸ்கிமிட் கருதுகிறார் . 

மேக்ஸ் ஹார்ட்மேனின் பாலி எனர்ஜிட் கொள்கைப்படி 
( Max Hartmann s polyenergid theory ) ஓர் உட்கருவானது பல 
உட்கருக்களாகப் பிரிந்து , சிறிதளவு சைட்டோபிளாசத்துடன் 
சேர்ந்து பல உயிரிகளைத் தோற்றுவிக்கும் சக்தியைப் பெற்ற பின் 
அவ்வுட்கரு பாலிஎனர்ஜிட் உட்கருவாகும் . அல்லாது தனித்தியங் 
கும் தன்மைத்தானதும் பல உட்கருக்களை உற்பத்தி செய்யும் சக்தி 
யைப் பெறாததுமான ஓர் உட்கரு ஓர் எனர்ஜிட் ( Monoenergid ) 
உட்கரு எனப்படும் . இவ்வகைப்பாகுபாட்டில் சிலியேட்டாவின் 
பெரிய உட்கரு ஓர்எனர்ஜிட் உட்கருவாகும் . சிறிய உட்கரு பாலி 
எனர்ஜிட் உட்கருவாகும் . இக்கொள்கையினின்றும் நாம் அறிவது 
யாதெனில் - சிலியேட்டாவின் இரு வகை உட்கருக்களும் , முன்னு 
யிரிகளின் ஏனைய உட்கருக்களும் பல சிக்கலான பௌதீக இரசாயன 
அமைப்பைக் கொண்டுள்ளன என்பதே ! 


உட்கரு - சைட்டோபிளாசம் விகிதாச்சாரம் எனும் கொள் 
கையை ஆர் . ஹெர்ட்விக் தோற்றுவித்துள்ளார் . இக்கொள்கைப் 
படி உட்கரு பொருளுக்கும் , சைட்டோபிளாசத்திற்கும் ஒரு குறிப் 
பிட்ட விகிதாச்சாரம் உள்ளது . இவ்விகிதம் மாறும்போது , அதாவது 
சைட்டோபிளாசம் உட்கருப் பொருளைவிட அதிகமாகும் போது 
உட்கரு பிரிந்து செல் பிரிவு நடைபெறுகின்றது என்பது ஹெர்ட்விக் 
கொள்கை . இவ்விகிதாச்சார மாற்றத்தைச் செல் பிரிவு ஏற்படாம 
லும் தடுக்கமுடியும் . உட்கருவானது நீண்டும் , சங்கிலித் தொடர் 
போன்றும் , படர்ந்தும் பல உருவங்களைப் பெற்றும் ( elongated , 
moniliform and branched types ) . இதனால் உட்கருவின் உடற் 
பகுதி மட்டம் அதிகமாகி சைட்டோபிளாசத்தின் அதிகபட்ச 
விகிதம் சரிசெய்யப்படுகிறது . 

உட்கருவினைப்பற்றிய ஆராய்ச்சிக்கு முன்னுயிரிகள் மிகவும் 
உதவியாயுள்ளன . ஏனெனில் , ஒரு செல்லுடலிகளாகிய முன்னுயிர் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


109. 


களின் உட்கருவினைத் தனியாகப் பிரிப்பதும் , பின் சைட்டோபிளாச 
நுண் உறுப்புகளின் நடத்தையைக் கவனிப்பதும் எளிதாயுள்ளது . 
உட்கரு அகற்றப்பட்ட முன்னுயிரிகளில் நடத்தைச் செயல்கள் 
( behaviour ard activities ) , இழப்புமீட்டல் ( regeneration ) ஆகி 
யவை சாதாரண முறையில் நடைபெறுவதில்லை . சிறிது நேரமே 
இவ்வுயிரிகள் உயிர் வாழ்கின்றன . 
குறுயிழை அடித்தள அமைப்பு ( Infraciliature ) 

பிரெஞ்சு அமெரிக்க முன்னுயிரி ஆராய்ச்சியாளர்களின் தீவிர 
முயற்சியின் பயனாக மேஸ்டிகோஃபோரா , சிலியேட்டா ஆகிய முன் 
னுயிரிகளில் குறுயிழை அடித்தள அமைப்பு ( Infraciliature ) என் 
னும் அரிய அமைப்புக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . குறுயிழைகள் 
( cilia ) , நீள் இழைகள் ( flagella ) ஆகியவை அடித்தளத்தில் ஓர் 
ஒழுங்கு முறையான அமைப்பிலிருந்து தான் வளர்ந்து உடலுக்கு 
வெளியில் நீட்டிக் கொண்டுள்ளன அவை முறையற்ற தன்மை 
யில் உடலெங்கும் பரவி வளர்ந்துள்ளவை அல்ல எனக் கண்டுபிடிக் 
கப்பட்டுள்ளது . இவ்வமைப்பினைக் குறுயிழை அடித்தள அமைப்பு 
என அழைக்கின்றோம் . முன்னுயிரிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 
பல நிலைகளிலும் பலவகையான மாற்றங்களை இத்தக் குறுயிழை 
அடித்தள அமைப்பு அடைகின்றது . 

கலோ நிம்ஃபா ( Calonympha ) எனும் முன்னுயிரி கரையானின் 
குடலில் வசிக்கின்றது . இம் முன்னுயிரியின் நீள் இழை (flagellum ) 
உடலின் உள்ளே ஓர் அடிப்படைத்துகளில் ( basal granule ) ஆரம்ப 
மாகின்றது . இது சென்ட்ரோசோம் ( centrosome ) எனவும் அழைக் 
கப்படும் . இதன் அருகில் பக்கவாட்டில் பக்க அடிப்படைத்துகள் 
( parabasal body ) ஒன்று உள்ளது . இதனைக் கண்டுகொள்ள நிற 
மேற்றும் முறையே எளிதானது . சாதாரணமாக நுண்நோக்கியில் 
இது தெரிவதில்லை . வெள்ளி , ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ( silver 
and osmium tetroxide ) ஆகிய இரு நிறமிகளையும் ஏற்கும் குண 
முடையது இந்தப் பக்க அடிப்படைத்துகள் . அடிப்படைத் துகளி 
லிருந்து ( basal granule ) ஒரு நுண் இழை உடலின் மத்தி : ப் பகுதி 
நோக்கிச் செல்கின்றது . இதனை நடு இழை ( Axial filament ) என் 
கின்றோம் . 

மேற்கூறப்பட்ட மூன்று நுண் உறுப்புகளுடனும் 
( Organelles - Basal granulks , parabasal body and axial filament ) 
ஓர் உட்கரு சேர்ந்து அமைந்தால் அந்தக் கூட்டுறுப்பு ( Apparatus ) 
கெரியோ மேஸ்டிகான்ட் ( Caryomastigont ) என்று அழைக்கப் 
படும் . அவற்றினை உட்கரு மேஸ்டிகான்ட் , உட்கருவற்ற மேஸ்டி 
கான்ட் எனவும் அழைக்கலாம் . கலோநிம்ஃபாவில் பல உட்கரு 
மேஸ்டிகான்ட்கள் காணப்படுகின்றன . ஸ்பைரோட்ரைக்கோ 


110 


முதுகெலும்பற்றவை 


நிம்ஃபா ( Spirotrycbonympha ) , லெப்டோஸ்பைரோ நிம்ஃபா 
( Leptospironympha ) ஆகிய முன்னுயிரிகளில் உட்கருவற்ற மேஸ்டி 
கான்ட்கள் காணப்படுகின்றன , இவ்விரு உயிரிகளும் ஓர் உட்கரு 
உடலிகள் ( Uninucleate forms ) அவ்வுட்கரு உடலின் நடுப்பகுதியில் 
அமைந்துள்ளது . நீள் இழைகள் அடுக்காக உடலைச் சுற்றி அமைந் 
துள்ளன . இவற்றின் கீழ்முறையான அடுக்கில் பக்க அடிப்படைத் 
துகள்கள் ( parabasal - bodies ) அமைந்துள்ளன . இன விருத்தி பின் 
போது இம்முறை சற்றும் மாறாமல் பிரிந்து சந்ததி உயிரிகளுக்குச் 
( Offsprings ) செல்கின்றன . 

சிலியேட்டாவில் ஒவ்வொரு நுண்ணிழையும் உடலினுள் ஓர் 
அடிப்படைத்துகளில் முடியும் . 

இவ்வடிப்படைத் துகள்கள் 
கினெட்டோ சோம்ஸ் ( Kinetosomes ) அல்லது இயக்கு நுண் 
ணுறுப்புகள் எனப்படும் . இவ்வியக்கு நுண்ணுறுப்புகளின் வலப் 
புறத்தில் கினெட்டோடெஸ்மா - (Kinetodesma ) என்னும் கயிறு 
போன்ற உறுப்பு உண்டு . இயக்கு நுண்ணுறுப்பு , இயக்குக் கயிற்று 
உறுப்பு ( Kinetodesma ) ஆகிய இரண்டும் இடது வலது என்ற நிலை 
யில் இருப்பதால் , முன்னுயிரிகளை ஆராய்ச்சியின் நிமித்தம் நுண் 
ணோக்கிக் கண்ணாடித் துண்டுகளில் பதம் செய்து நிறமேற்றும் 
போது , எது உயிரியின் முன் , பின் , இடது , வலது ஆகிய பகுதிகள் 
என்பதைக் கண்டுபிடிப்பது எளிதாகின்றது . ஓர் இயக்கு நுண் 
ணுறுப்புத் தொகுதியும் , இயக்குக் கயிற்று உறுப்புத் தொகுதியும் 
சேர்ந்து ஓர் இயக்குத் தொகுதி அல்லது கினெட்டி ( Kinety ) எனப் 
படும் . பல இயக்குத் தொகுதிகள் ( கினெட்டிகள் ) சேர்ந்து குறுயிழை 
அடித்தள அமைப்பு ( Infraciliature ) உண்டாகின்றது . 
ஒருசெல்லுயிரிகளில் உணவூட்டம் ( Nutrition in Protozoa ) 

உணவூட்டம் என்பது உணவை உட்கொள்ளுதல் , செரித்தல் , 
தன்மயமாதல் ஆகிய பல செயல்கள் அடங்கிய ஒரு கூட்டுச்செயல் 
ஆகும் . பலசெல் விலங்குகளில் ( Metazoa ) உணவைப் பிடிப்பதற் 
கும் , உட்கொள்ளவும் , செரித்தலுக்கும் சில தனிப்பட்ட உறுப்புகள் 
உள்ளன . ஆனால் , ஒருசெல் உயிரிகளில் இச்செயல்களை நிகழ்த்த 
ஏதும் தனிப்பட்ட உறுப்புகள் இல்லை . அவற்றில் உடலின் ஏதாவது 
ஒரு பகுதி இச்செயல்களை நிகழ்த்துவதற்கேற்றபடி அமைந்துள்ளது . 
ஒருசெல் உயிரிகளில் முக்கியமாக 6 வகை உணவூட்ட முறைகள் 
காணப்படுகின்றன . அவையாவன ! 

1. முற்றிலும் விலங்கு போன்ற முறை ( Holozoic ) 
2. முற்றிலும் தாவரம் போன்ற முறை ( Holophytic ) 
3. அழுகிய உயிரிகளை உண்ணுதல் ( Saproz ) icor Sprophytic ) 


ணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


111 


4. ஒட்டுண்ணி முறை ( Parasitic ) 
5. செரிமானக் கழிவை உண்ணுதல் ( Coprozoic ) 
6. பலவகைகளில் உண்ணுதல் ( MIxotrophic ) 


மேற்கூறிய 6 முக்கிய முறைகளைத் தவிர , சில ஒரு செல்லுயிரி 
களில் தனிப்பட்ட சில முறைகளில் உண்ணு தல் நடைபெறுகிறது . 
இணைவாழ்வுத்திறம் ( Symbiosis ) என்னும் முறையிலும் , உடன் 
உண்ணுதல் ( Commensatism ) என்னும் முறையிலும் உணவூட்டம் 
நடைபெறுவதை ஒருசெல்லுயிரிகளில் காணலாம் . 


1. முற்றிலும் விலங்கு போன்ற முறை : இம்முறையில் நுண் 
பாசிகள் ( diatoms ) , பாசிகள் ( algae ), பாக்டீரியா போன்ற நுண்மங் 
கள் ஆகியவை உணவாகப் பயன்படுகின்றன . இந்த முறையில் 

ண்ணுவதில் 4 நிலைகள் உள்ளன . அவை முறையே ( அ ) உணவு 
பிடித்து ( food capture ) உட்கொள்ளுதல் ( ingestion ) , ( ஆ ) செரித் 
தல் , ( இ ) உட்கிரகித்தல் , ( ஈ ) தன்மயமாதல் ( assimilation ) ( உ ) 
செரிமானக் கழிவு நீக்கல் ( egestion ) . 


( அ ) உணவுபிடித்து உட்கொள்ளுதல் : ஒருசெல்லுயிரிகளில் 
ஒவ்வொரு வகுப்பையும் சேர்ந்த விலங்குகளில் , உணவு பிடித்தல் 
முறை பலவகைகளில் மாறுபடுகிறது . பொதுவாக இயக்க உறுப்புக் 
கள் ( Locomotor organs ) உணவைப் பிடிப்பதற்குப் பயன்படுகின் 
றன . ரைசோபோடாவில் ( Rhizopoda ) வாய் இல்லாததால் , உட 
லின் ஏதாவது ஒரு பகுதியில் உணவு சிலதுளி நீரோடு சேர்த்து உள் 
ளிழுக்கப்படுகிறது . இப்படி தற்காலிகமாக உணவு எடுக்கப் பயன் 
படுபவை போலிக் கால்கள் ( Pseudopodia ) என்னும் சிறு நீட்சிகளா 
கும் . இவை உணவை அகப்பிளாசத்தினுள் செலுத்துகின்றன . 
உணவு நீர்த்துளியுடன் சேர்ந்து உண்டாகும் கொப்புளம் போன்ற 
பொருளுக்கு உணவு நுண்குமிழி ( food vacuole ) என்று பெயர் . 
இதற்கு உணவைச் சூழ்தல் ( Circumvellation on food ) என்று 
பெயர் . இது அமீபாவில் காணப்படுகின்ற முறையாகும் . வேறு 
சில ரைசோபோடாக்களில் சைட்டோப் பிளாசம் உணவின் மேல் 
கொட்டப்பட்டு உணவு பிடிக்கப்படுகிறது . இதற்கு உணவைச் 
சுற்றி மூடுதல் ( Circumfluence) எனப்பெயர் . வேறு சில ரைசோ 
போடாக்களில் , உணவு நேரடியாக உடலினுள் இழுக்கப்படுகிறது . 
இதற்கு உணவு இறக்குமதி ( Import ) எனப் பெயர் . இன்னும் சில 
ரைசோப்போடாக்களில் புறப்பிளாசத்தில் ஏற்படும் உள்பிதுக்கத் 
தின் காரணமாக உணவு உள்ளே எடுக்கப்படுகிறது . இதற்கு உள் 


112 


முதுகெலும்பற்றவை 


பிதுக்கமுறை ( Invagination ) எனப் பெயர் . இதில் , போலிக்கால் 
களில் உண்டாகும் நச்சுப்பொருள் மூலம் உணவு ( சிறு நுண்ம உயி 
ரிகள் ) கொல்லப்பட்டுப் பிறகு உண்ணப்படுகிறது . 


மாஸ்டிகோபோரா , சிலியேட்டா ஆகியவற்றில் உணவு பிடித் 
தல் என்னும் செயல் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மூலம் 
தான் நடைபெறுகிறது . இதற்கு இயக்க உறுப்புகளாகிய , நீள் 
இழை (flagellum ) , குறு இழை ( cilia ) ஆகியவை பெரிதும் உதவு 
கின்றன . இவ்வுறுப்புகள் தமது அசைவால் நீரில் ஒரு சுழற்சியை 
( Water currents ) உண்டாக்குகின்றன . இச் சுழற்சியின் காரண 
மாக நீரானது சிறு உணவுப் பொருள்களை உடலினுள் எடுத்துச்செல் 
கிறது . கைலோடான் ( Chilodon ) , ப்ரோரோடான் ( Prorodon ) 
ஆகிய 

சிலியேட்டாக்களில் , உணவுப்பாதையானது ( செல் 
தொண்டை ) ட்ரைக்கைட்டுகள் ( Trichites ) என்னும் குச்சிகளினால் 
ஆதாரமாகத் தாங்கப்பட்டுள்ளது . பாரமீசியத்தில் செல்வாயானது 
முதலில் பெரிஸ்டோமியல் பள்ளம் ( Peristomial groove) என்னும் 
பள்ளத்திலிருந்து , பெரிஸ்டோமியல் கால்வாயாக வரும் குழலின் 
இறுதியில் அமைந்துள்ளது . வர்டி செல்லாவில் ( Vorticella ), அது 
பெரிஸ்டோமியல் தட்டு ( Poristomial disc ) என்னும் தட்டின் அடிப் 
புறத்தில் உள்ளது . பாரமீசியத்தில் உள்ள ட்ரைக்கோசிஸ்டுகளும் 
( Trichocysts ), வர்டி செல்லாவில் உள்ள மையோநீம்களும் ( Myo 
nemes ) உணவுப்பொருள்களாகிய நுண்ணிய உயிரிகளைக் கொல்ல 
உதவுகின்றன . சக்டோரியா ( Suctorla ) தனது உணர்நீட்சிகளின் 
(tentacles ) மூலம் சிறு உயிரிகளைக் கொன்று அவற்றின் புரோட்டோ 
பிளாசத்தை உறிஞ்சுகின்றது . 

( ஆ ) செரித்தல் | சில உயிரிகளில் , அகப்பிளாசத்தில் சுரக் 
கும் அமில நீரினால் உணவு கொல்லப்பட்டு , பிறகு அங்கேயே சுரக் 
கும் காரநீரினால் உணவு ஜீரணிக்கப்படுகிறது . ஒரு செல் உயிரி 
களில் இப்படி நடக்கும் ஜீரணத்திற்கு செல்உள் செரிமானம் 
( Intracellular digestlon ) எனப் பெயர் . செரித்தலுக்குப் பலவகை 
நொதிகள் ( Enzymes ) தேவை . இவையும் அகப்பிளாசத்தினால் 
சுரக்கப்படுகின்றன . இந்நொதிகளுள் சில மாவுப்பொருள்களைச் 
செரிமானம் செய்யவும் , சில புரதங்களைச் செரிமானம் செய்யவும் , 
இன்னும் சில கொழுப்புகளைச் செரிமானம் செய்யவும் பயன்படுகின் 
றன . 


( இ ) உட்கிரகித்தல் : ஜீரணிக்கப்பட்ட உணவு , ஒருசெல் உயிரி 
களின் புரோட்டோபிளாசத்தில் உள்ள பொருள்களுக்கு இணையாக 
மாற்றப்பட்டு , புரோட்டோப்பிளாசத்தினால் உட்கிரகிக்கப்படுகிறது . 


துணை விலங்குலகம் ! புரோட்டோசோவா 


113 


அமீபாவில் ஜீரணிக்கப்பட்ட உணவு , உணவு நுண்குமிழியுடன் , 
அகப்பிளாசத்தின் அசைவினால் , தானும் அசைந்து உடலின் பல 
பகுதிகளுக்குச் செல்கிறது . பாரமீசியத்தில் இவ்வசைவு ஒரு குறிப் 
பிட்ட பாதையிலேயே நிகழ்கிறது . அந்த அசைவிற்கு சைக்லோ 
ஸிஸ் ( Cyclosis ) எனப் பெயர் . 

( ஈ ) தன்மயமாதல் : புரோட்டோப்பிளாசத்தின் வேதியத் 
தன்மைக்குச் சமமாக மாறுதலடைந்த உணவானது , புரோட் 
டோப்பிளாசத்துடன் ஒன்றறக் கலந்துவிடுதலுக்குத் தன்மயமாதல் 
எனப்பெயர் . 


( உ ) செரிமானக்கழிவு நீக்கல் : செரிமானத்திற்குப் பிறகு , 
அதனால் உண்டான கழிவுப் பொருள்களும் செரிக்கப்படாமல் எஞ் 
சிய பொருள்களும் ( Undigested matter ) உடலின் வெளியில் தள்ளப் 
படுகின்றன . ரைசோபோடாவில் இவை உடலின் ஏதாவது ஒரு 
பகுதியினால் தள்ளப்படுகின்றன . ஆனால் ஃபிள ஜெல்லேட்டாக்கள் , 
சிலியேட்டாக்கள் ஆகியவற்றில் இவை உடலின் ஏதாவது ஒரு 
குறிப்பிட்ட பகுதியினால் மட்டும் வெளித்தள்ளப்படுகின்றன . இப் 
பகுதி பெரும்பாலும் உடலின் பின் பகுதியில் இருக்கிறது . இதற்கு 
மலப்புழைப்பகுதி ( Anal spot ) எனப் பெயர் . இதனை சைட்டோபைக் 
( Cytopyc ) என்றும் கூறலாம் . 


2. முற்றிலும் தாவரம் போன்ற முறை : இதற்கு உணவு 
தயாரித்து உண்ணுதல் ( Autotrophic nutrition ) எனப் பெயர் . 
அதாவது தாவரங்களில் உள்ளது போலவே , இவை சூரிய 
வெளிச்சம் , பச்சையம் ( Chlorobhyll ) ஆகியவற்றின் மூலம் ஒளிச் 
சேர்க்கை ( Photosynthesis ) நடத்தி , அதனால் ஸ்டார்ச் ( Starch ) 
என்னும் மாவுப் பொருளைத் தயாரித்து உண்கின்றன . பச்சையத் 
தைத் தம் உடலில் கொண்டுள்ள பைடோ மொனாடைனா ( Phyto 
monadina ) , யூக்ளினாய்டினா ( Euglenoidina ) , பாலிமாஸ்டிஜைனா 
( Polymastigina ) ஆகிய மாஸ்டிகோ போராக்களில் இம்முறை காணப் 
படுகிறது . மாவுப்பொருளைத் தயாரிக்க தண்ணீர் , கரியமிலவாயு 
ஆகியவை தேவை . பச்சையம் அவற்றின் உடலிலுள்ள குரோ 
மேட்டோபோர்கள் ( Chromatcphores ) என்னும் பகுதியில் உள்ளது . 
மிகுதியாக உள்ள மாவுப்பொருள் பாரமைலம் ( Paramylum ) என்னும் 
ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு பாரமைலம் உறுப்புகள் ( Paramylum 
bodies ) அல்லது பைரினாய்டுகளில் ( Pyrenoids) சேமித்து வைக்கப் 
படுகிறது . 


8 


114 


முதுகெலும்பற்றவை 


பல 


3. அழுகிய உயிரிகளை உண்ணுதல் ( Saprozoic nutrition ) : 
இறந்து , அழுகிய செடிகள் அல்லது விலங்குகளை உண்ணும் 
முறை சில ஒருசெல் உயிரிகளில் நன்கு காணப்படுகிறது . இறந்து 
போன உயிரிகள் , உடைத்துத் துண்டுகளாக்கப்பட்டுத் தண்ணீரில் 
கரைந்துவிடுகின்றன . இந்நீரானது உடலின் வெளிச் சவ்வினால் 
ஊடுபரவுதல் ( diffusion ) என்னும் முறையில் பரவி அகப்பிளா 
சத்தை அடைகிறது . செரேடியம் என்னும் கடல்வாழ் டைனோ 
ஃபிளஜெல்லேட்டாவில் ( Dinoflagellata ) 

நுண்குமிழிகள் 
சிக்கலாக அமைந்துள்ளன . இந்த அமைப்பிற்குப் பெயர் ப்யூஸியூல் 
( Pusiule ) என்பது ஆகும் . இது உணவை மேற்கூறிய முறையில் 
உட்கொள்ள உதவுகிறது . 

4. ஒட்டுண்ணி முறை ( Parasitic Nutrition ) : சில ஒரு செல் 
உயிரிகள் மற்ற விலங்குகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து , 
அவற்றின் உணவையோ , உடற்திசுக்களையோ உண்டு , அவற்றிற்கு 
இன்னல் விளைவிக்கின்றன . இந்த முறை ஒட்டுண்ணிமுறை 
எனப்படுகிறது . ஓர் ஓட்டுண்ணியைத் தாங்கியுள்ள விலங்கு 
விருந்தோம்பி ( Host ) எனப்படுகிறது . ஒட்டுண்ணிகளை , அவை 
உணவைப் பெறும் முறைக்கேற்ப இருவகைகளாகப் பிரிக்கலாம் . 
அவையாவன : 

( அ ) உணவு திருடிகள் ( Food robbers ) : இவை விருந் 
தோம்பியின் உணவை மாத்திரம் எடுத்துக் கொண்டு வாழ்கின்றன . 
இவற்றால் விருந்தோம்பிக்குக் கெடுதி இல்லை . மனிதனின் குடலில் 
வாழும் பேலன்டிடியம் 
பேலன்டிடியம் கோலை ( Balantidium coli ) 

என்னும் 
ஒட்டுண்ணியும் , தவளையின் மலக்குடலில் வசிக்கும் ஒபாலைனா 
ரானாரம் ( Opalina ranarum ) என்னும் ஒட்டுண்ணியும் இவ்வகை 
யைச் சேர்ந்தவை . 

( ஆ ) தீங்கு செய்யும் ஒட்டுண்ணிகள் ( Pathogenic parasites ) : 
இவை விருந்தோம்பியின் திசுக்களையோ, ரத்தத்தையோ உண்டு , 
விருந்தோம்பிக்கு நோய்களையும் சாவையும் உண்டாக்குகின்றன . 
மலேரியா ஒட்டுண்ணி மலேரியா காய்ச்சலையும் , டிரிபனாசோமா 
( Trypanosoma ) உறக்க நோயையும் ( Sleeping sickness ) உண்டாக்கு 
கின்றன . இவற்றைப்போல் பல ஒட்டுண்ணிகள் உள்ளன . 


5. செரிமானக் கழிவை உண்ணுதல் ( மலம் உண்ணுதல் ) 
( Coprozoic nutrition ) : ரிங்கோமோனாஸ் ( Rbynochomonas ) , 
டில்லினா ( Tillina ) ஆகியவை சில விலங்குகளின் செரிமானக் 
கழிவை உண்டு வாழ்கின்றன . இவை பெரும்பாலும் விருந் 
தோம்பியின் மலப்புழைக்கு அருகில் வாழும் . 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


115 


- 


6. பலவகைகளில் உண்ணுதல் ( Mixotrophic nutrition ) ஒரு 
விலங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உண்பதற்கு இப்பெயர் 
வழங்குகிறது . இந்தப் பலமுறைகள் , 

இந்தப் பலமுறைகள் , ஒரே காலத்திலோ , அல்லது 
பல்வேறு பட்ட காலங்களிலோ , சூழ்நிலைக்கேற்றபடி நடைபெறு 

எடுத்துக் காட்டாக யூக்ளினா க்ரேசிலிஸ் என்னும் உயிரி 
சூரிய வெளிச்சத்தின்போது முற்றிலும் தாவரம் போன்ற முறையி 
லும் , இருட்டில் பச்சையத்தை இழந்து , அழுகிய பொருள்களை 
உண்டும் வாழ்கிறது . 


கின்றன . 





சில தனிப்பட்ட உண்ணும் முறை ( Some special methods of 
nutrition ) : மேற்கூறிய 6 வகைகளைத் தவிர , சில ஒரு செல்லுயிரிகள் 
வேறு முறையிலும் உண்கின்றன . அவையாவன : 


( அ ) இணை வாழ்வுத்திறன் ( Symbiosis ) : இரு வேற்றின 
விலங்கள் இணைந்து வாழ்ந்து , ஒன்றுக்கொன்று 

ஒன்றுக்கொன்று நன்மைகளை 
( உதவிகளை ) பரிமாறிக் கொண்டால் , அவற்றை இணைவாழ்விகள் 
என்றழைக்கலாம் . கரையான்கள் ( Termites ) என்னும் உயிரிகளின் 
குடலில் வாழும் டிரைக்கோநிம்பா ( Trichonympha ) என்னும் ஒரு 
செல் உயிரிகள் கரையானின் உணவிலுள்ள செல்லுலோஸ் 
( Cellulose ) என்னும் மாவுப்பொருளை ஜீரணித்துக் கொடுத்து , 
தாமும் சிறிது பகிர்ந்து கொண்டு வாழ்கின்றன . ரேடியோலேரியாவின் 
உடலிலுள்ள மஞ்சள் செல்கள் ( Yellow cells ) உணவு தயாரித்து 
ரேடியோலேரியாவுக்கு அளித்துத் தாமும் உண்கின்றன . பாரமீசியம் 
பர் ஸாரியா ( Paramecium bursarla ) , ஸ்டென்டார் ( Stentor ) ஆகிய 
சிலியேட்டாக்களில் இணைவாழ்விகளாக உள்ள ஜுக்ளோவெல்லா 
( Zoochlovella ) என்னும் பாசிகள் அவற்றிற்கு உணவு தயாரித்து 
அளிக்கின்றன . 


( ஆ ) உடன் உண்ணுதல் ( Commensalism ) : இம்முறையில் , 
இரு வேற்றின விலங்குகள் இணைந்து வாழ்ந்து அதில் ஏதேனும் 
ஒன்று மாத்திரம் அந்த இணைவால் நன்மையடைந்து , மற்றொன்று 
அதனால் நன்மையோ , தீமையோ ஏதுமின்றி வாழ்ந்து வருகிறது . 
பல சிலியேட்டாக்கள் தவளை , மீன் ஆகியவற்றின் உடலின்மேல் 
உடன் உண்ணிகளாக (Commensals ) வாழ்கின்றன . 


ஒரு செல்லுயிரிகளில் இனப்பெருக்கம் ( Reproduction in 
Protozoa ) 


இனப் பெருக்கம் எனும் செயல் உயிர் வாழ்வதற்கு இன்றிய 
மையாத செயல்களில் ஒன்றாகும் . இச் செயல் இளம் உயிரிகளை ! 


116 


முதுகெலும்பற்றவை 


உண்டாக்கவும் , அதனால் தனது இனத்தைப் பாதுகாக்கவும் பயன் 
படுகிறது . இனப் பெருக்கம் நடைபெறாவிட்டால் , விலங்குகளின் 
இனமே அழிந்துவிடும் ஒரு செல்லுயிரிகளில் இனப்பெருக்கமானது: 
பல முறைகளில் நடைபெறுகிறது . உடலின் பல பகுதிகள் இச் 
செயலுடன் தொடர்புள்ளவை . பொதுவாக ஒருசெல் உயிரிகளில் 
நடைபெறும் இணைப் பெருக்கத்தை இரு முக்கிய வகைகளாகப் 
பிரிக்கலாம் . அவையாவன : 


I. 


கலவா இனப்பெருக்கம் ( Asexual Reproduction ) . 


[ I. கலவி இனப்பெருக்கம் ( Sexual Reproduction ). 


I. கலவா இனப்பெருக்கம் : இம்முறையில் பல ஒருசெல் " 
உயிரிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன . கலவா இனப்பெருக்கம்: 
4 முறைகளில் நடைபெறுகிறது . அவையாவன : 


( 1 ) இருசமப்பிளவு முறை ( Binary fission ) 
( 2 ) பலபிளவு முறை ( Multiple fission ) 

அல்லது சைசோகனி ( Schizogony ) 
( 3 ) பிளாஸ்மோடோமி ( Plasmotomy ) 
( 4 ) மொட்டுவிடுதல் ( அ ) முகிழ்தல் ( Budding or 

Gemmation ) . 


கலவா 


( 1 ) இருசமப்பிளவு முறை : 

இனப்பெருக்க முறை 
களிலேயே பெரிதும் நடைபெறுவது இம்முறையாகும் . இதில் ஓர் 
உயிரியின் உடல் இருசம அளவுள்ள சேய் உயிரிகளாகப் ( Daughter 
individuals ) பிரிகிறது . இதில் முதலில் உட்கரு பிரிந்த பின்னர் , 
சைட்டோபிளாசம் பிரிகிறது . இப்பிரிவு உடலில் நிகழும் ஒரு 
சுருக்கத்தின் ( Constriction ) காரணமாகத் துவங்குகிறது . இச்சுருக் 
கத்தின் ஊடே பிளவு நிகழுகிறது . பிளவு நிகழக் கூடிய வகை 
களை ஐந்தாகப் பிரிக்கலாம் . அவையாவன ! 


( 1 ) எளிய பிளவு ( Simple fission ) இதில் உடலில் தோன்றும் 
சுருக்கம் ஒரு குறிப்பிட்ட பக்கமாகவே இருப்பதில்லை . இதனை 
அமீபாவில் ( Amoeba ) காணலாம் . உட்கரு பிரிந்து , பின் சைட்டோ 
பிளாசமும் பிரிந்ததும் சுருங்கும் நுண்குமிழிகள் ( Contractile 
vacuole ) ஒரு சேய் உயிரியில் மட்டும் சென்றுவிடுவதால் , மற்றொன் 
றில் புதிய சுருங்கும் நுண்குமிழி தோன்றுகிறது . 

ஆர்செல்லா 
( Arcella ) , டிஃப்ளூஜியா ( Difflugia ) ஆகிய ஓடுடைய லோபோ சாக் 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


117 


உயிரி 


களில் ( Shelled lobosa ) இப்பிரிவு நடந்தபின் ஒரே சேய் 
மாத்திரம் ஓட்டினுள் வாழும் . மற்றொரு உயிரி வெளியில் வந்து 
புதிய ஓடு ஒன்றை உண்டாக்கிக் கொள்கிறது . 


ii . நீள் இருசமப் பிளவு ( Longitudinal binary fission ) : 
யூக்ளினா ( Euglena ) முதலிய பலவகை மாஸ்டிகோபோராக்களிலும் , 
வர்ட்டி செல்லா ( Vorticella ) 

போன்ற 

சிலியேட்டாக்களிலும் 
--எப்போதும் பிளவு நீளப்பிளவாகவே நிகழ்கிறது . பிளவு முதலில் 
முன்முனையில் ( Anterior end ) துவங்குகிறது . இது உடலை நீள 
வாட்டில் இருசமப் பிளவுகளாகப் பிரிக்கிறது . 

iii . குறுக்கு இருசமப் பிளவு ( Transverse Binary fission ) : 
பாரமீசியத்தில் குறுக்குவாட்டில் உடல் இருசமப்பகுதிகளாகப் 
ஃபிரிகிறது . இதனால் , அதன் உடலினுள் இருக்கும் பெரிய உட்கரு 
( Meganucleus ) , சிறிய உட்கரு ( Micronucleus ) ஆகிய இரண்டு உட் 
கருக்களிலும் , உடலின் நடுப்பகுதியிலும் குறுக்கு வாட்டில் சுருக்கம் 
தோன்றி , பிறகு பிளவுபடுகிறது . 


iv . கோணலான இருசமப்பிளவு அல்லது சாய்வான இருசமப் 
பிளவு ( Oblique Binary fission ) : செரேடியம் ( Ceratium ) போன்ற 
--சில டைனோபிளஜெல்லேட்டாக்களில் ( Dinoflagellates ) உடல் சாய் 
--வாகப் பிளவுபடுகிறது . இது உடலைக் கோணலான முறையில் இரு 
பகுதிகளாகப் பிரிக்கிறது . 


V. திரும்பத்திரும்பப் பிளவுபடுதல் அல்லது மீண்டும் மீண்டும் 
-- பிளவுபடுதல் ( Repeated fission ) : வால்வாக்ஸ் ( Volvox ) , கிளாமி 
டோமோனாஸ் ( Chlamydomonas ) ஆகியவற்றில் திரும்பத் திரும்ப 
பிளவு நிகழ்வதால் பல செல்கள் தோன்றினாலும் , அவை பிரிந்து 
செல்லாமல் இருந்து , அதனால் காலனிகளைத் ( Colony ) தோற்றுவிக் 
கின்றன . கோல்போடா ( Colpoda ) , டில்லினா ( Tillina ) ஆகிய 
சிலியேட்டாக்கள் தமக்குக் கூடு உண்டாக்கிய பின்பே ( Encystment ) 
..பிளவுறுகின்றன . 


2. பலபிளவு முறை ( அ ) சைசோகனி ( Multiple fission or 
Schizogony ) : இதற்கு ஸ்போர் தோன்றுதல் ( Spore formation ) 
என்றும் ஒரு பெயர் உண்டு . இம் முறையில் உட்கரு முதலில் பல 
--பிளவுகளை அடைந்து , துண்டுகளாகிறது . பிறகு சைட்டோபிளாச 
-மும் அது போலவே பிளவுறுகின்றது . பிறகு ஒவ்வொரு துண்டு 
சைட்டோபிளாசமும் ஒரு துண்டு உட்கருவைச் சூழ்வதால் , புதிய 
உயிரிகள் தோன்றுகின்றன . இம்முறை ரேடிபோலேரிபா ( Radio 


118 


முதுகெலும்பற்றவை 


ஸ்போரோசூவா 
: aria ) , ஃபொராமினிபெரா (Foraminifera) , 
( Sporozoa ), ஃப்ளஜெல்லேட்டா ( Flagellata) ஆகியவற்றில் காணப் 
படுகிறது . இது சாதாரண நிலையில் நடக்கும்போது ஏகமோகனி 
( Agamogon ) ) என்றும் , இனச்செல் உண்டாகும்போது நடந்தால் 
இனச்செல் தோற்றம் 

அல்லது 

காமிடோகனி ( Gametogopy) 
என்றும் , ஸ்போர் தோன்றும்போது நடந்தால் ஸ்போ ரோகனி 
( Sporogopy ) என்றும் அழைக்கப்படுகிறது . 


-- 


3 . பிளாஸ்மோடோமி ( Plasmotomy ) : பல உட்கருக்களைக் 
கொண்டுள்ள ஒபாலினா ( Oplina ) , ஆக்டினோஸ்பீரியம் ( Actinos 
phaerium ) போன்ற உயிரிகள் இம்முறையில் பிளவுபடுகின்றன . 
இதில் சைட்டோபிளாசம் மட்டும் சுருக்கம் பெற்று , பிளவுபடுகிறது .. 
ஆனால் , உட்கருக்கள் பிளவுபடுவதில்லை . மொத்த உட்கருக்களில் 
கொஞ்சம் உட்கருக்கள் ஒரு சேய் உயிரிக்கும் , மீதி உட்கருக்கள் 
மற்றொரு உயிரிக்கும் சென்றுவிடுகின்றன . சேய் உயிரிகள் இதன் 
பிறகு தமது உட்கருக்கள் பிளவு பெறுவதால் , எப்பொழுதும் உள்ள 
அளவு உட்கருக்களை உடலில் பிறகு பெறுகின்றன . 


4. மொட்டுவித்தல் அல்லது முகிழ்தல் ( Budding or Gemma 
tion ) : சக்டோரியா ( Suctoria ) போன்ற உயிரிகளின் உடலில் 
இனப்பெருக்கத்தின் போது சில பிதுக்கங்கள் ஏற்படுவதைக் 
காணலாம் . இவற்றை மொட்டுகள் ( Buds ) எனலாம் .. 

இம் 
முறையை மொட்டுவித்தல் என்கிறோம் . ஒவ்வொரு மொட்டும் 
தாயின் உடலின் ஒரு பகுதியைப் பெறுகிறது . பின்பு அம்மொட்டு 
வளர்ச்சியடைந்து தாயைவிட்டுப் பிரிகிறது . ஒரே ஒரு மொட்டு 
மட்டும் தோன்றினால் அதை எளியமுறை மொட்டுவித்தல் ( Simple 
gemnation ) என்றும் , பல மொட்டுகள் தோன்றுதல் ( Multiple 
gemmation ) என்பது மற்றொரு வகையாகவும் கருதப்படுகின்றன . 
மொட்டுகள் உடலின் வெளிப்புறத்தில் பிதுக்கங்களாகத் தோன்றி 
னால் அதனை வெளி மொட்டு விடுதல் ( Exogenous Budding ) என்றும் 
அவை உடலின் உட்புறம் பிதுக்கங்களாக இருந்தால் அதனை உள் 
மொட்டு விடுதல் ( Endogenous Budding ) என்றும் அழைக்கலாம் . 
வெளிமொட்டுக்களை நாக்டிலூகா ( Noctiluca ) , எபிலோடா ஆகிய 
வற்றில் காணலாம் . சில ஸ்போரோசூவாக்களிலும் ( Sporozoans ) , 
சக்டோரியா விலும் உள்மொட்டுகளைக் காணலாம் . 

அவை தாயின் 
உடலினுள்ள வளர்ப்பு அறையினுள் ( Brood chamber ) சென்று: 
வளர்கின்றன . 

II . கலவி இனப்பெருக்கம் ( Sexual reproduction ) : மேற்கூறிய 
கலவா இனப்பெருக்கம் தொடர்ந்து நடைபெற்றால் ஓர் உயிரியினு 


119 


I 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


டான 


டைய வீரியமும் ( Vigour ) , உடற்செயல்திறனும் ( Vitality ) பிளவு 
காரணமாகச் சிறிது சிறிதாகத் தனது இளம் உயிரிகளுக்குப் பகிர்ந் 
தளிக்கப்படுவதால் , பல தலைமுறைகளுக்குப் பிறகு வரும் வழித் 
தோன்றல்களில் ( Descendents ) இப்பண்புகள் குறைந்து மறைந்து 
விடும் . அப்படி ஒரு நிலை ஏற்படின் உயிரிகளின் இனமே அழிவுறும் . 
ஆகவே , கலவா இனப்பெருக்க முறையால் இழந்த வீரியம் , உடற் 
செயல்திறன் ஆகியவற்றைத் திரும்பப் பெற கலவி இனப்பெருக்கம் 
மிகமிக இன்றியமையாததாகும் . இது எங்ஙனமெனில் , ஆண் 
உயிரியிலிருந்து வரும் விந்தும் ( Sperm ) பெண் உயிரிகளிலிருந்து 
வரும் அண்டமும் இணைந்து ஒன்றறக் கலப்பதால் இவ்வெவ்வேறு 
செல்களிலுள்ள வெவ்வேறு வகைப்பட்ட உட்கருக்களும் இணை 
கின்றன . இந்த இரண்டு வகை இனச் செயல்களிலும் வீரியம் , 
உடற்செயல்திறன் ஆகியவை மாறுபடுவதால் , இவை இரண்டும் 
சேரும்போது , இப்பண்புகள் மிகுதியாகச் சேர்த்துவைக்கப்பட்டு 
இளம் உயிரிகள் அவற்றைப் பெறுகின்றன . அப்பண்புகளை 
எடுத்துச் செல்லும் செல்களிலுள்ள குரோமோசோம் இணைகள் 
( Chromosome pairs ) , விந்து , அண்டம் இவைச் சேர்வதால் உண் 

கருமுட்டையில் ( Zygote ) இருமடங்காகின்றன ( 2n ) . 
( Diploid ) இந்த இருமடங்கு இணைகளுக்கு மேற்கூறிய பண்புகள் 
மிகுதியாக இருப்பதால் தான் , அவை இப்பண்புகளைப் பாதுகாக்க 
உதவுகின்றன . 

ஒருசெல் உயிரிகளில் நடைபெறும் கலவி இனப்பெருக்கத்தினை 
4 முக்கிய வகைகளாகப் 

பகுத்துள்ளனர் . அவையாவன : 
( 1 ) சிங்காமி ( Syngamy ) ( அ ) இனச்சேர்க்கை , ( 2 ) இணைவு 
( Conjugation ) , ( 3 ) எண்டோமிக்ஸிஸ் ( Endomixis ) 4. ஆட்டோ 
மிக்ஸிஸ் ( Autonixis ) . 

( 1 ) சிங்காமி ( அ ) இனச்சேர்க்கை : இது இரண்டு இனச் 
செல்கள் (விந்து , அண்டம் ) ஒன்றறக் கலத்தலைக் குறிக்கும் செயலா 
கும் . அவைச் சேர்ந்து கருமுட்டை ( Zygote ) உண்டாகிறது . கரு 
முட்டையிலுள்ள உட்கரு கரு முட்டை உட்கரு அல்லது சிங்கேரியான் 
( Synkarion ) எனப்படும் . இம்முறை 7 வகைகளில் நடைபெறு 
கிறது . அவையாவன : 

( அ ) தன் இனச்செல் கருவுறுதல் ( Autogamy ) ; ஒரே தாய் 
உயிரியிடமிருந்து உண்டான இரண்டுவித இனச் செல்கள் இணை 
தல் . எடுத்துக்காட்டு : ஆக்டினோ பிரிஸ்சால் ( Actinophryssol ). 

( ஆ ) பிற இனச்செல் கருவுறுதல் ( Exogamy ) : இரண்டு 
வெவ்வேறு உயிரிகளிலிருந்து வெளிப்பட்ட இனச்செல்கள் சேர்தல் . 
எடுத்துக்காட்டு : பலவகை சிலியேட்டாக்கள் . 


120 


முதுகெலும்பற்றவை 


( இ ) முழுச்சேர்க்கை ( Hologamy ) : வளர்ச்சியுற்ற இரண்டு 
உயிரிகள் ஒன்றுடன் ஒன்று முழுக்கவும் சேர்ந்து விடுகின்றன . 
இங்கு உயிரிகளே இனச்செல்களைப் போலச் சேருகின்றன . எடுத்துக் 
காட்டு : கோப்ரோமோனாஸ் ( Copromonae ). 

( ஈ ) சிற்றினச்செல் கருவுறுதல் ( Merogamv ) : இணையும் 
இனச்செல்கள் மிகச்சிறியனவாக இருக்கும் . இவை சாதாரண உயிரி 
களின் பிளவின் காரணமாகத் தோன்றும் செல்களாகும் . எடுத்துக் 
காட்டு : சிலியேட்டாக்கள் . 


( உ ) பேரினச் செல் கருவுறுதல் ( Macrogamy ) ! ஆக்டினோ 
பிரிஸ்சால் போன்றவற்றில் தோன்றும் இனச்செல்கள் பெரியவை 
யாக் இருப்பதால் , அவற்றின் சேர்க்கையை இவ்விதம் அழைக் 
கலாம் . 


( ஊ ) சம இனச்செல் கருவுறுதல் ( Isogamy ) : எல்பீடியத் 
தில் ( Elphidium ) சேரும் இனச்செல்கள் இரண்டும் சம அளவும் 
பண்புகளும் உள்ளவை . அவை முதலில் பல பிளவு முறையினால் 
உண்டாக்கப்படுகின்றன . 


( எ ) சமமற்ற இனச்செல் கருவுறுதல் ( Anisogamy ) : சேரும் 
இனச்செல்கள் ஒன்றுக்கொன்று சமமில்லாதிருந்தால் , அதை 
இவ்விதம் அழைக்கலாம் . எடுத்துக்காட்டு : பிளாஸ்மோடியத்தில் 
( Plasmodium ) ஆண் இனச்செல் ( Microgamete or sperm ) பெண் 
இனச்செல்லை ( Macrogamete or ovam ) விடச் சிறியதாக உள்ளது . 
மேலும் ஆண் செல்லில் பெரிய உட்கருவும் பெண் செல்லில் சிறிய 
உட்கருவும் உள்ளன . 


இரு 


ன்று 


( 2 ) இணைவு முறை ( Conjugation ) : இம்முறையில் 
உயிரிகள் ஒன்றுடன் ஒன்று தற்காலிகமாகச் சேர்ந்து அவற்றின் 
உஃகருக்களைப் பரிமாறிக் கொள்கின்றன . பாரமீசியத்தில் அப்படி 
இணையும் இணைவிகள் ( Conjugants ) ஒரே அளவு , தோற்றம் உடை 
யவை . ஆனால் வர்ட்டிசெல்லாவில் (Vorticella ) அவற்றில் ஒன் 
பெரிதாகவும் மற்றொன்று சிறிதாகவும் உள்ளது . இணைவுற்ற , இணைவி 
களில் உள்ள பெரிய உட்கரு ( Meganucleus ) உடைந்து சிதறி 
மறைகிறது . ஆனால் , சிறிய உட்கரு ஒவ்வொன்றிலும் இரண்டு 
முறை பிரிந்து , ஒவ்வொரு இணைவியிலும் 4 சிறிய உட்கருக்கள் 
தோன்றுகின்றன . அவற்றில் மூன்று மறைந்துவிடுகின்றன . எஞ்சி 
யிருக்கும் ஓர் உட்கரு சமமற்ற முறையில் இரண்டாகப் பிரிவதால் 
ஒரு பெரிய நிலையான முன் உட்கருவும் ( Stationary Pronucleus ) , 
மற்றொரு சிறிய இடம்பெயரும் முன் உட்கருவும் ( Migratary 


துணை விலங்குலகம் : புரோட்டோசோவா 


121 


கின்றன . 


Pronucleus ) தோன்றுகின்றன ஒவ்வொரு இணை வியிலுமுள்ள 
இடம்பெயரும் முன் உட்கரு , மற்றொரு இணைவியிலுள்ள நிலையான 
முன் உட்கருவை நோக்கி நகர்ந்து சென்று அதனுடன் ஒன்றறக் 
கலக்கிறது . இதனால் இணைவி உட்கரு ( Conjugant Nucleus ) 
என்னும் ஒரே உட்கரு ஒவ்வொரு இணைவியிலும் தோன்றுகிறது . 
இது நடந்ததும் , இணைவிகள் இரண்டும் பிரிந்துவிடுகின்றன . 
அவற்றிற்கு முன்னாள் இணைவிகள் ( Exconjugants ) எனப் பெயர் . 
அவற்றில் ஒவ்வொன்றிலுமுள்ள உட்கரு மூன்று முறை பிரிவதால் , 
ஒவ்வொரு இணைவியிலும் மொத்தம் எட்டு உட்கருக்கள் தோன் 

இவற்றில் 4 உட்கருக்கள் பெரியவையாக வளர்ந்து 
பெரிய உட்கருக்கள் ( Meganucleus ) ஆகின்றன . எஞ்சிய 4 சிறிய 
உட்கருக்களில் 3 மறைந்துவிடுகின்றன . எஞ்சியிருக்கும் ஒரு சிறிய 
உட்கரு மட்டும் பிரிகிறது . . அது முதலில் பிரியும்போது சைட்டோ 
பிளாசமும் பிரிவதால் உண்டாகும் உயிரிகளில் இரண்டு பெரிய 
உட்கருக்களும் ஒரு சிறிய உட்கருவும் உள்ளன . பிறகு , அவ்வுயிரி 
--களிலுள்ள உட்கருவும் சைட்டோபிளாசமும் பிரிவதால் ஒவ்வொரு 
இணைவிக்கும் 4 சேய் பாரமீசியங்கள் தோன்றுகின்றன . இதில் 
ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய உட்கருவும் ஒரு சிறிய உட்கருவும் 
உண்டு . மொத்தம் 8 சேய் பாரமீசியங்கள் தோன்றுகின்றன . 

எண்டோமிக்ஸிஸ் ( Endomixis ) : பாரமீசியம் அரீலியா 
( Paramecium aurelia ) என்னும் உயிரி பில் ஒரு பெரிய உட்கருவும் , 
இரண்டு சிறிய உட்கருக்களும் உள்ளன . இம்முறை இவ் ஒரே 
உயிரியில் மட்டும் நிகழ்கிறது . இதனை உட்கரு மறுசீரமைப்பு 
( அ ) உட்கரு மறுமலர்ச்சி ( Nuclear reorganisation ) என்கிறார்கள் . 
ஏனெனில் பாரமீசியத்தில் குறுக்கு இரு சமப்பிளவின் மூலம் உட்கரு 
தனது வீரியத்தை இழந்துவிடுவதால் , அது இம்முறையினால் மறு 
படியும் மாற்றியமைக்கப்பட்டுத் திரும்பவும் வேலைகளைச் செய்யமுடி 
கிறது . முதலில் பெரிய உட்கரு தேய்ந்து மறைகிறது . சிறிய 
உட்கருக்கள் இரண்டும் இரண்டு முறை பிளவுபடுவதால் மொத்தம் 8 
உட்கருக்கள் தோன்றுகின்றன . இந்த 8 உட்கருக்களில் 6 
மறைந்து இரண்டுமட்டும் எஞ்சியுள்ளன . இந்நிலையில் உடல் 
இரண்டு பகுதிகளாகப் பிரிகிறது . ஒவ்வொரு பகுதியிலும் ஓர் 
உட்கரு செல்கிறது . பிறகு ஒவ்வொரு சேய் உயிரியிலும் உள்ள 
உட்கருக்கள் இரண்டு முறை பிரிந்து நான்கு ஆகின்றன . 
நான்கில் இரண்டு பெரியதாகி பெரிய உட்கருக்கள் ஆகின்றன . 
இந்நிலையில் உடல் இரண்டாகப் பிரிகின்றது . அப்போது ஒவ்வொரு 
சிறிய உட்கருவும் இரண்டாகப் பிரிகின்றது . ஆகையால் மொத்தம் 
4 சேய் உயிரிகள் தோன்றுகின்றன . ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய 
உட்கருவும் 2 சிறிய உட்கருக்களும் உள்ளன . 


3 . 


122 


முதுகெலும்பற்றவை 


* 4. ஆட்டோமிக்ஸிஸ் ( Automixis) : இதில் இரண்டு வகைகள் 
உள்ளன . 

அவையாவன : ( அ ) பீடோகமி ( Paedogamy) 
( ஆ ) ஆடோகமி ( Autogamy ) . 

( அ ) பீடோகமி ( Peadogamy ) : இதில் இணையும் 2 முன் உட் 
கருக்களும் ( Pronuclei ) தனித்தனி செல்களில் உள்ளன . ஆனால் அந் 
தத் தனித்தனி செல்கள் ஒரே பெற்றோரிடமிருந்து உண்டானவை . 
ஆக்டீனோபிரிஸ்சாலில் உயிரி முதலில் இரண்டாகப் பிரிகிறது . இது 
பிளவுபடுதல் முறையில் நடக்கிறது . பிறகு இந்த இரண்டு உயிரி 
களும் இணைந்து கொள்ளுகின்றன . இவற்றில் உட்கருக்களும் பிரிய 
ஆரம்பிக்கின்றன . அவை இரண்டு முறை பிரிந்து ஒவ்வொன்றிலும் 
நான்கு உட்கருக்கள் ஆகின்றன . பிறகு இந்த நான்கில் மூன்று 
உட்கருக்கள் மறைந்துவிடுகின்றன . இந்நிலையில் ஒவ்வொரு உயிரி 
யிலும் ஓர் உட்கரு மட்டும் எஞ்சியுள்ளது . இந்த உயிரிகள் இரண்டும் 
இனச் செல்களைப் போல் சேர்ந்து கருமுட்டை உண்டாகிறது . இக் 
கருமுட்டை ஒரு கூட்டினால் ( Cyst ) மூடப்படுகிறது . பீடோகமியை 
இளம் உயிரி இணைதல் எனலாம் ( Paedos - குழந்தை ; gamy திரு 
மணம் ) 

( ஆ ) ஆடோகமி ( Autogamy ) : இதுவும் ஒரே உயிரியில் 
நிகழும் உட்கரு மறுமலர்ச்சி ஆகும் . பாரமீசியம் அரீலியா என்னும் 
இரண்டு உட்கருவுடைய உயிரியில் இது நிகழ்கிறது . இதில் பெரிய 
உட்கரு உடைந்து சிதறுகிறது . சிறிய உட்கருக்கள் இரண்டு 
முறை பிரிந்து எட்டு உட்கருக்கள் உண்டாகின்றன அவற்றில் 
ஆறு மறைந்துவிடுகின்றன . எஞ்சியுள்ள இரண்டு உட்கருக்கள் 
முன் உட்கருக்கள் ( Pronuclei ) எனப்படுகின்றன . இவை இரண்டும் 
இணையும் . இவை இணைந்து வளர்வதற்காக , உடலின் மேற்புறம் 
ஒரு கூம்பு ( cone ) போன்ற பிதுக்கம் ஏற்படுகிறது . அந்தக் கூம்பு: 
புரோட்டோபிளாசக் கூம்பு ( Protoplasmic Cone ) எனப்படுகிறது . 
இந்தக் கூம்புபோன்ற பகுதியின் உள்ளே உள்ள இடத்தில் இரண்டு 
முன் உட்கருக்களும் நகர்ந்து , பிறகு 

பிறகு ஒன்றறக் கலக்கின்றன . 
இதனால் உண்டாகும் உட்கரு கருமுட்டை உட்கரு ( Synkarion ) 
எனப்படுகிறது . இது இரண்டு முறை பிரிவதால் நான்கு உட்கருக் 
கள் தோன்றுகின்றன . இந்த நான்கில் இரண்டு உட்கரு கள் 
பெரிதாகி பெரிய உட்கருக்களாகின்றன . இந்நிலையில் உடல் 
இரண்டாகப் பிரிகிறது . பெரிய உட்கா க்கள் ஒவ்வொன்றும் ஒவ் 
வொரு சேய் பாரமீசியத்தை அடைகின்றன . சிறிய உட்கருக்கள் 
மாத்திரம் ஒரு முறை பிரிவதால் , அவை மொத்தம் நான்காகி , ஒவ் 
வொரு சேய் உயிருக்கும் இரண்டு வீதம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன . 
ஆகவே ஆடோகமியினால் இரண்டு சேய் உயிரிகள் தோன்று 


கின்றன . 


4. மெட்டசோவா 

(( Metazoa ) 

அல்லது 
பல செல்களையுடைய பிராணிகள் 

பொதுப் பண்புகள் 


பல 


இதுவரை கவனித்து வந்த பிராணிகள் யாவும் சிறிய உரு 
வத்தையுடைய ஒரு செல் பிராணிகளாகும் . இவ் வுயிரிகளின் சிறிய 
அளவு , அவைகளின் எளிய செல்லில்லாத் தன்மைக்கு ஒத்ததாக 
வுள்ளன எனக் கூறலாம் . இவற்றினுடலைச் சுற்றியமைந்து உரு. 
வத்தைத் தருகின்ற மெல்லிய படலமானது , திரவப் பொருட்கள் 
ஊடுருவிச் செல்லக்கூடிய தன்மையைப் பெற்றுள்ளது . எனவே 
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உடல் பருமனாகாமல் , அதைப் 
பலப்படுத்தி , உறுதியாக்கித் தரக்கூடிய உறுப்புகள் தோன்ற 
வாய்ப்பில்லாமற் போகிறது . உயிரி உறுதிபெறுதல் மட்டும் முக் 
நோக்கமல்ல . உயிரியின் தொழில்களும் , 

அதன் 
புரோட்டோபிளாசமும் , உயிரியைச் சுற்றியிருக்கும் திரவமும் , 
பொருள்கள் பரிமாறிக்கொள்ளும் தன்மையைப் பொறுத்திருக் 
கிறது . உயிரிகள் திறமையுடன் செயல்களைச் செய்தல் , அவற்றின் 
பரப்புக் கன பரிமாண விகிதத்தைச் சார்ந்துள்ளது . பிராணி பெரி 
தாக இருந்தால் , வெளியுலகுடன் தொடர்பு கொள்ளும் 
அத 
னுடல் பரப்புக் குறைகிறது . உயிரியினுடல் பெரிதாகும் பொழுது 
அதன் மேற்பரப்பு இருபடி ( Square ) அள விலதிகரிக்கிறது . ஆனால் , 
அதனுடைய கனபரிமாணம் மூன்றுபடி ( Cube ) அளவில் அதிகரிக் 
கும் . எனினும் பரப்புக் கனபரிமாண விகிதத்தில் பெரிதாகிய உயிரி 
களை ஆராயும் பொழுது அவற்றினுடல் பல செல்களாலானது என் 
பது புலனாகும் . ஒவ்வொரு செல்லும் , பொதுப்படையாக ஒரு 
செல் உயிரிகளின் உடலமைப்பை ஒத்திருப்பதைக் காணலாம் . 
ஏனெனில் , அவை ஒவ்வொன்றும் உடலின் முக்கியச் செயல்கள் 
யாவையும் செய்யக்கூடிய தன்மையுடையன வாக உள்ளன . இருப் 


124 


முதுகெலும்பற்றவை 


பல 


பினும் ஒவ்வொன்றும் தனித் தன்மை பெற்று , ஒன்றுக்கொன்று 
மாறுபட்டுக் காணப்படும் . இவ்விதம் தனிப் பண்புகளைக் கொண்ட 
பல செல்களையுடைய பெரிய உயிரிகள் உடல் ஆக்கத்திலும் , 
உருவத்திலும் , சிக்கலான அமைப்பைத் தோற்றுவிக்கு 
மாற்றலைப் பெற்றுள்ளன . தனித் தனிப் பண்புகளைக் கொண்ட 
பல செல்களாலான உருவமைப்பைப் பெற்றிருப்பதே , வகை 
பாட்டில் ஒரு செல் பிராணிகளிலிருந்து , பல செல் பிராணிகளைத் 
தோற்றுவிக்கக் காரணமாகவுள்ளது . 

பல செல் உயிரிகளை , அவைகளின் பெரிய உருவத்தை மட்டும் 
அடிப்படையாகக் கொண்டு பிரித்துணர்வதில்லை . அவற்றின் ஒவ் 
" வொரு பாகமும் அடைந்திருக்கும் உயர் நிலை மாறுபாடுகளையும் , 
தனிப் பண்புகளையும் அடிப்படையாகக் கொண்டு தான் உணர் 
கிறோம் . இதையே தான் உடலியல் மாறுபாடுகள் என்கிறோம் . 
இவை உடலின் பெரிய பாகங்கள் மட்டுமின்றி , தனிப்பட்ட செல் 
களையும் பாதிக்கின்றன . உடலியல் சிக்கல்களை உண்டாக்குவதே 
பெரிய உருவத்தின் இறுதியான செயலெனக் கருதிவிடக் கூடாது . 
உருவம் பெரிதாக ஆனதினால் , சுற்றுப்புற பௌதீக ஆதிக்கக் கூறு 
களின் தாக்குதலினால் , உயிரி பின்மீது சுமத்தப்பட்ட மாறுபாடு 
களே யெனக்கொள்ள வேண்டும் . உடலினளவு பெரிதாவது அது 
அடையும் உடலமைப்பியலின்சிக்கலைப் பொறுத்தது எனக்கூறலாம் 
உயிரியின் உடல் பெரிதாகப் பெரிதாக , அதன் உருவமைப்புச் சிக்க . 
லாகிறது . உடல் அமைப்பியல் வேறுபாட்டுக்குத் தக்கபடி , அதனு 
டற் செயலியலின் வேலைப் பாகுபாடும் அமைகிறது . அதாவது 
உடலின் ஒரு குறிப்பிட்ட பாகம் , உயிரியின் ஒரு குறிப்பிட்ட 
வேலையை மட்டும் செய்கிறது . அதைத் தவிர அந்தப் பாகம் வேறு 
வேலை , செய்வதில்லை . எனவே அப்பாகம் தன் குழைவியல்புத் 
( Plasticity ) தன்மையை இழந்து விடுகிறது . அத்தன்மையை இழந்த 
போதிலும் அப்பாகம் தான் செய்யும் வேலையில் தனித் தன்மைப் 
பெற்று விளங்குகிறது . மாறுபாடடைதலும் , தனித் தன்மை 
பெறுதலும் , பல செல் உ பிரிகளுக்கு மட்டுமே சொந்தமான பண்புக 
ளன்று . ஏனெனில் , இப்பண்புகள் 

செல் உயிரிகளான 
சீலியோஃபோராவிலும் காணப்படுகின்றன . ஆனால் , இரண்டிற்கும் 
வித்தியாசமுண்டு . பல செல் உயிரிகளில் , தனித்தனிச் செல்கள் 
தனித்தனிப் பண்புகளையடைந்து , அத்தகைய செல்களின் சேர்க்கை 
யால் , தனித்தனி உறுப்புகளாகி அதனதன் வேலையைச் செய்கின் 
றன . மேலும் , பல - செல் உயிரிகளின் உடலமைப்பு முறைக்கும் 
(Organisation ) உடலின் வளர்ச்சிக்கும் நேரிடையான தொடர்புக 
ளுள்ளன . இது அவற்றின் உறுப்புகளையும் , உறுப்பு மண்டலங் 
களையும் நோக்குங்கால் நன்கு புலனா தம் . 


துணை விலங்குலகம் : மெட்டசோவா 


125 


பல - செல் உயிரிகளில் உணவு சம்பந்தப்பட்ட அலுவல்களைக் 
கவனிக்க , உடலில் அகப்படையினாலான ஒரு தனிப்பாகம் ஒதுக்கப் 
பட்டுள்ளது . இப்பாகம் ஒரு சிறு பையாகவும் , உயர்ந்த உயிரிகளில் 
ஓர் உணவுப் பாதையாகவும் அமைந்துள்ளது . அது தன்னறையில் 
உணவுப் பொருட்களைக் கொண்டு சீரண நீரைச் சுரந்து , உணவைக் 
கரைத்துவிடும் . சீரணிக்கப்பட்ட உணவானது ஊடுருவி மற்றப் 
பாகங்களுக்குச் சென்று , தன்மயமாக்கப்படுகிறது . இத் கைய 
உணவு மண்டலம் பெரிய உயிரிகளுக்கு அத்தியாவசியமாகிறது . 
ஏனெனில் அவைத் தங்களுடைய காரியங்களைச் சரிவர செயல் 
படுத்த , அதிகமான உணவுப் பொருள் தேவைப்படுகிறது . அதிக 
உணவுப் பொருளை உண்டு , சீரணித்துத் திசுக்களுக்கனுப்ப உணவு 
மண்டலம் அவசியமாகிறது . 


மேலும் உயர்ந்த , சிக்கலான அமைப்பையுடைய பெரிய உயிரி 
களில் , பல உடல் உறுப்புகள் உணவுப்பாதையிலிருந்து வெகு 
தொலைவில் தள்ளி அமைந்துள்ளன . இவ் வுறுப்புகள் தங்களுக்குத் 
தேவையான உணவுப் பொருட்களை ஊடுருவுதல் மூலம் அடைய 
வாய்ப்பற்றுவிடுகின்றன . 

எனவே சீரணிக்கப்பட்ட 

உணவுப் 
பொருட்களை , உடலின் பல உறுப்புகளுக்கும் எடுத்துச் செல்வதற் 
காகத் தனியே ஒரு போக்குவரத்து மண்டலம் தோன்றியுள்ளது . 
தட்டைப் புழுக்களினுடல்களில் உணவுப்பாதையானது கிளைத்துப் , 
பல நுண்கிளைகளைவிட்டு , உடலின் பல பாகங்களிலும் வியாபித்து 
அவ்வேலையைச் செய்கிறது . மற்ற உயர்ந்த உயிரிகளில் அதாவது 
உடற்குழியுடலிகளில் நடுப்படையிலிருந்து தோன்றிய இரத்தச் 
சுழற்சி மண்டலம் இப்பணியைச் செய்து வருகிறது . 


பெரிய உயிரிகளில் புறப்படையாலான உடற்பரப்பு மட்டுமே 
வெளியுலகுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் அப்பாகம் மட்டும் 
தான் உணரும் பண்பைப் பெற்றுள்ளது . வெளித்தூண்டுதலுக் 
கேற்ப , பயன் ( விளைவு ) தரும் உறுப்புகள் அதாவது தசைகளும் 
சுரப்பிகளும் , உடலினுள் உணர் உறுப்புகளிலிருந்து தூரத்திலமைந் 
துள்ளன . ஆகையினால் உணர்வியையும் , விளைவியையும் ( Efector ) 
இணைக்கவேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது . இப்பணியைச் 
செய்ய நரம்பு மண்டலம் தோன்றியுள்ளது . இம்மண்டலம் நரம்புச் 
செல்களாலானது . நரம்புச் செல் , பல பக்கங்களைப்பெற்று , அதி 
லிருந்து சைட்டோபிளாசத்தினாலான பல நீட்சிகள் கிளைக்கப் 
பெற்றிருக்கும் . இந் நீட்சிகளுக்கு நரம்பு நார்கள் என்று பெயர் . 
தரம்பு -உணர்ச்சி ( Nervo - sensory ) மண்டலத்தின் ஒரு பகுதியே 
நரம்பு மண்டலமெனக் கருதப்படுகிறது . 


126 


முதுகெலும்பற்றவை 


இம் மண்டலம் எளிய நிலையில் உடற்பரப்பிலுள்ள பல உணர் 
விச் செல்கள் , அதிலிருந்து கிளம்பும் நார்கள் உட்சென்று விளை விச் 
செல்லில் முடியும் அமைப்பைப் பெற்றுள்ளது . இத்தகைய எளிய 
அமைப்பு எந்த உயிரிலும் காணப்படவில்லை . அதாவது உணர் விக் 
கும் விளைவிக்கும் நேரிடையான தொடர்பு , எந்த உயிரிலும் காணப் 
படவில்லை . உணர்ச்சித் தூண்டுதல் , நரம்புச் செல்களைக் கொண்ட 
சங்கிலித் தொடரினால் , விளைவு உறுப்புக்கு எடுத்துச்செல்லப்படு 
கிறது . இச் சங்கிலித் தொடரிலுள்ள நரம்புச் செல்கள் , ஒன்றோ 
டொன்று நேரிடையாகப் புரோட்டோபிளாசத் தொடர்பு கொண் 
டவையல்ல . ஒரு நரம்புச் செல்லின் நரம்பு நார் , மற்றொரு நரம்புச் 
செல்லின் நரம்பு நாருடன் சேருமிடத்தில் இரண்டும் பல கிளைகளா 
கப் பிரிந்துள்ளன . இரண்டிற்கும் நடுவிலுள்ள இடைவெளியில் 
நரம்புப் பொருளற்ற திரவம் அமைந்துள்ளது . இவ் இடைவெளிக் 
குக் கூடல்வாய் ( Synapse ) என்று பெயர் . உணர்விக்கும் விளைவிக்கு 
மிடையில் குறைந்தது இரு நரம்புச் செல்கள் காணப்படும் . உணர்வி 
அதன் பெயருக்கேற்பத் தூண்டுதல் பெற்று , அதை நரம்பு உணர்ச்சி 
யாக மாற்றுகிறது . இவ்வுணர்ச்சி உள்செல் நரம்பு நாரின் ( Afferent 
fibre ) வழியாகச் சென்று கூடல்வாயின் மூலம் அடுத்திருக்கும் 
நரம்புச்செல் நாருக்குச் சென்று நரம்புச் செல்லை யடைகிறது . இந்த 
நரம்புச் செல்லுக்கு இடை நரம்புச் செல் ( Intermediary nerve ) 
அல்லது சேர்க்கை நரம்புச்செல் ( Association nerve ) என்று பெயர் 
உணர்ச்சி இச் செல்லிலிருந்து மற்றொரு நாரின் வழியே சென்று 
அடுத்த கூடல்வாயின் வழி அடுத்திருக்கும் நரம்புச் செல்லை யடை 
யும் . இதிலிருந்து வெளிசெல் நரம்பு நாரின் ( Efferent fibre ) வழி 
யாகச் சென்று விளைவியில் முடியும் . விளைவியில் தேவையான வினை 
உண்டாகும் . இத்தகைய நரம்புச் சங்கிலிக்கு எளிய அனிச்சைச் 
செயல் ( Simple reflex arc ) என்று பெயர் . 

தாழ்ந்த பல- செல் உயிரிகளில் இத்தகைய எளிய மறுவினைவில் 
குறுக்கும் நெடுக்கமாக இணைக்கப்பெற்றிருக்கின்றன . உணர்விகள் 
அவ்வளவாகத் தனித்தன்மை யடையவில்லை . உணர்விச்செல்கள் 
இங்குமங்குமாக உடற்பரப்பில் பரவிக் கிடக்கின்றன . இடை 
நரம்புச் செல்களுக்கும் , விளைவி நரம்புச் செல்களுக்கும் , பல கிளைக 
ளுள்ளன . இக் கிளைகள் யாவும் அநேகமாக ஒரே நீளமுடையன 
வாக உள்ளன . இந்த நரம்பு நார்கள் பல விதமாக இணைந்து ஒரு 
நரம்புவலையை ( Nerve net ) ஏற்படுத்தியுள்ளன . இந் நரம்புவலை 
உடலின் வெளியடுக்கில் அமைந்துள்ளது . 

உயர்ந்த பலசெல் உயிரிகளின் நரம்புச் செல்களின் நரம்பு 
நார்கள் , எல்லாப் பக்கங்களிலும் ஒரே மாதிரியாக வளர்ந்திராமல் , 


துணை , விலங்குலகம் ; மெட்டசோவா 


127 


ஒன்று அல்லது இரண்டு நார்கள் மட்டும் மிகவும் நீளமாகக் காணப் 
படும் . மேலும் பல நரம்பு நார்கள் ஒரே உறையினால் சூழப்பட்டு 
நரம்பாக அமைந்திருக்கும் . நரம்புச் செல்லின் செல் உடல்களும் 
( Cell body ) இடை நரம்புச் செல்களும் ஒன்றாகச் சேர்க்கப்பட்டு 
மத்திய நரம்புமண்டலம் உருவாகியுள்ளது . மத்திய நரம்பு மண்ட 
லத்தை உணர்விகளுடனும் , விளைவிகளுடனும் இணைக்கும் நரம்பு 
களுக்குப் புற நரம்பு மண்டலம் என்று பெயர் . இத்தகைய அமைப் 
பினால் மறுவினைவில்களின் இணைப்பும் தொடர்பும் மத்திய 
நரம்பு மண்டலத்தில் தான் நடைபெறுகின்றன . நரம்பு நார்களின் 
நீளம் அதிகரித்திருப்பதால் மறுவினைவில்லின் கூடல் வாய்கள் 
குறைகின்றன . ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட உணர்வினால் 
கிரகிக்கப்பட்ட உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட பாதையிலேயே செல்லு 
கிறது . நரம்புவலை அமைப்பில் , பல திசைகளிலும் செல்வது போல 
இதில் செல்வதில்லை . மேலும் குறிப்பிட்ட மறுவினையைத் தோற்று 
விக்கிறது . 


எனவே 


அநேகத் தாழ்ந்த பலசெல் உயிரிகள் நீரில் வாழ்வன . அவற் 
றின் உடற் பரப்பின் தோல் மூலம் காற்று மாற்றங்கள் நடைபெறு 
கின்றன . நீரிலுள்ள பிராணவாயு உடலின் தோல் வழியாக 
ஊடுருவி உட்செல்லுகிறது . அதேபோல் கரியமிலவாயு தோலின் 
வழியாகவே ஊடுருவி வெளிச்செல்லுகிறது . ஆனால் , சில பலசெல் 
உயிரிகளின் உடலைச் சுற்றி கெட்டியான கூடுகள் உருவாகியுள்ள 
தால் இத்தகைய சுவாசமுறை கையாளப்படுவதில்லை . 
அவைகளினுடலில் பலவகைப்பட்ட சுவாச உறுப்புகள் தனியே 
தோன்றியுள்ளன . தரையில் வாழும் பலசெல் உயிரிகளுக்குக் 
காற்றுக் குழாய்களும் , நுரையீரல்களும் தோன்றியுள்ளன . 

இதேபோன்று , உடலின் வளர் சிதை மாற்றங்களினால் ஏற் 
படும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற நெப்ரீடியங்கள் , சிறு 
நீரகம் போன்ற உறுப்புகள் தோன்றியுள்ளன . 

இவ்விதமாக உடலிலுள்ள பலசெல்களும் பலவிதங்களில் 
தனித்தன்மை பெற்றுத் தனி உறுப்பு மண்டலங்கள் தோன்றி 
யுள்ளன . இனவிருத்திச் செய்யும் பொருட்டு இனச்செல்கள் ஒதுக் 
கப்பட்டு , அவை உயிரியின் இனப்பெருக்கத்தைக் கவனித்து வரு 
கின்றன . இவ்வினப்பெருக்கச் செல்கள் உடல் செல்களினின்றும் 
தனித்துத் திகழ்கின்றன . 

பல செல் உயிரிகளில் காணப்படும் மாறுபாடுகளும் தனித் 
தன்மைகளும் , பல தரப்பட்டனவாகவுள்ளன . இவைகளை அடிப் 
படையாகக் கொண்டு பல செல் உ பிரிகளை இரு பெரும் பிரிவு 


128 


முதுகெலும்பற்றவை 


களாகப் பிரிக்கலாம் . அவை இருபடை ( Diploblastic ) உயிரிகள் , 
முப்படை ( Triploblastic ) உயிரிகள் என்பன . பொரிஃபரா என்னும் 
புழையுடலிகளும் , சிலெண்ட்டிரேட்டா என்னும் குழியுடலிகளும் , 
இருபடை உயிரிகள் பிரிவைச் சேர்ந்தவை . மற்றப் பல செல் உயிரி 
கள் , முப்படை உயிரிகள் பிரிவைச் சேர்ந்தவை . 


-- 


: 


5. கிளை 1 . பாரசோவா 

தொகுதி . பொரிஃபரா ( Porifera) 
இத் தொகுதியில் வரும் உயிரிகளின் உடற் பரப்பில் அநேகத் 
துளைகள் காணப்படும் . ஆகையால் இவைகளுக்குப் புழையுடலி 
கள் எனப் பெயர் வந்தது . இவை வேறு பொருட்களின் மீது நிரந் 
தரமாக ஒட்டிக்கொண்டு வாழ்க்கை நடத்துவன . அநேக உயிரிகள் 
கடல் நீரிலும் சில நன்னீரிலும் வாழ்வன . உருவத்தில் கிளைகள் 
போன்றோ, கிளைத்தோ , புனல் போன்றோ காணப்படும் . பெரும் 
பாலானவை மங்கிய பழுப்பு நிறத்துடனிருப்பவை . சில சிவப் 
பாகவும் , சில மஞ்சளாகவும் காணப்படும் . இவைகளின் உடல் 
பல செல்களாலான போதிலும் , செல்கள் ஒழுங்காகச் சேர்க்கப் 
பட்டுத் திசுக்களினமைப்பைப் பெறவில்லையாதலால் , இவைகட்கு 
உறுப்புகளும் , உறுப்பு மண்டலங்களும் ஏற்படவில்லை . உடல் அகச் 
சட்டகத்தினால் ( Endoskeleton ) தாங்கப்படுகிறது . அகச்சட்டகம் 
தனித்தனி நுண் முட்களாலோ ( Spicules ) அல்லது ஸ்பான்ஜின் 
இழைகளாலோ ஆனது . உணவின் சீரணம் செல்லினுள் நடை 
பெறும் . எல்லா உயிரிகளும் இழந்த பாகத்தைப் புதுப்பித்துக் 
கொள்ளும் ஆற்றல் பெற்றவை . இத் தொகுதிக்கு உதாரணமாக 
லுயுகோசொலினியா ( Leucosoletia ) , சைக்கான் ( Sycon ) என்ப 
வைகளின் அமைப்பைக் கவனிப்போம் . 
லுயுகோசொலினியா ( Leucosolenia ) 

இது ஓர் எளிய அமைப்புடைய கடற்பஞ்சு . இது சிறிய 
கிளைகளையுடைய 

அமைப்புடையது . கடல் ஒர நீர் 
மட்டத்திற்கு அடியில் தரையிலோ , பாறைகளிலோ , வேறு 
பொருள்களின் மீதோ ஒட்டிக்கொண்டிருக்கும் . இது , வெள்ளை 
அல்லது வெளிர் மஞ்சள் நிறமுடையது . இந்தக் காலனி ஆரச்சமச் 
சீர் உடைய பல உருளைவடிவமுடைய செங்குத்துக் குழாய்களா 
லானது . இந்தக் குழாய்கள் அடிப்பாகத்தில் ஒன்றுடன் ஒன்று 
சமக்கிடக்கை ( Horizontal ) குழாய்களால் இணைக்கப்பட்டிருக்கும் . 
ஒவ்வொரு செங்குத்து உருளைக் குழாயும் 25 மி . மீ . நீளம் இருக்கும் . 
செங்குத்து உருளைக் குழாய் அமைப்பில் எளிய ஒலிந்தஸ் ( Olynthus ) 

9 


காலனி 


130 


முதுகெலும்பற்றவை 


நிலையைப் பெற்றிருக்கிறது . உருளைக் குழாயின் சுவர் மெல்லியது . 
இதன் நடு அறைக்கு ஸ்பாஞ்சோசீல் ( Spongocoel ) . அதாவது புழை 
யுடலிக் குழி என்று பெயர் . இந்தப் புழையுடலிக் குழி , உருளையின் 
நுனியில் உள்ள துவாரத்தின் வழியே 

வழியே வெளித் திறக்கிறது . 
( படம் 76 ) இத் துவாரத்தை வடிகால்புழை ( Osculum ) என்று 
கூறலாம் . இதன் உடற் சுவரின் வெளிப்புறம் மெல்லிய மேல் 

எபிதீலியத்தினாலும் , உட்புறம் உள் 
எபிதீலியத்தினாலும் சூழப்பட்டு இவ் 
விரண்டிற்கும் இடையில் ஜெல்லி 
போன்ற பொருளைப் பெற்றிருக்கும் . 
ஒரே வரிசையில் அமைந்த தட்டை 
யான செல்களைக் கொண்டது மேல் 
எபிதீலியம் . இந்தச் செல்களுக்குப் 
பினாக்கோசைட்டுகள் ( Pinacocytes ) 
என்று பெயர் . உள் எபிதீலியம் புழை 
யுடலிக் குழியைச் சூழ்ந்து அமைந் 
துள்ளது . இதுவும் ஒரே வரிசையில் , 
அமைந்த , உருண்டையான நீள் 
இழைகளையுடைய காலர் செல்களால் 
ஆனது . இச் செல்களுக்குக் கோய 
னோசைட்டுகள் ( Choanocytes ) 

என்று பெயர் . ஜெல்லி போன்ற 
படம் 16 

இடையடுக்கில் பலவகையான அமீ 

பாய்டு செல்களும், நுண்முட்களும் 
எளிய ஆஸ்கனாய்டு நிலை 

உள்ளன . 

சுண்ணத்திலான இந்த 
1. ஆஸ்குலம் ; 2. காலர் செல் ; 
3. புழையுடலிக் குழி ; 4. மேல் நுண் முட்கள் உடலைத்தாங்கி , கடற் 
தோல் ; 5. போரோசைட்புழை ; பஞ்சுகள் நிமிர்ந்து நிற்க உதவுகின் 
6. மீசன்கைம் ; 7. அமீபோசைட் ; 
8. நுண்முள் . 

றன . சில நுண்முட்கள் மெல்லிய 
ஊசி 

போன்றவை . மற்றவை மூன்று அல்லது நான்கு கிளை 
போன்ற ஆரங்களுடையவை . 


உருளையின் சுவர் பல சிறு புழைகளினால் துளைக்கப்பட்டுள்ளது . 
இவைகளுக்குப் பாய்கால் புழைகள் ( Incurrent pores ) 

என்று 
பெயர் . இந்தப் புழைகள் வெளிப்புறத்திலிருந்து புழையுடலிக் 
குழி வரை வியாபித்துள்ளன . ஒவ்வொரு புழையும் செல்லுள் 
புழையாக அமைந்துள்ளது . அதாவது இழை உடைய உருண்டைச் 
செல்லில் புழை அமைந்துள்ளது . இச் செல்லுக்கு போரோசைட் 
( Porocyte ) என்று பெயர் . இப் புழை தேவைக்குத் தக்கபடி 
திறந்து மூடும் தன்மை பெற்றது . 


தொகுதி : பொரிஃபரா 


131 


உணவு உட்கொள்ளலும் சுவாசித்தலும் 

புழையுடலிக் குழியைச் சுற்றியுள்ள கோயனோசைட்டுகளின் 
நீள் இழைகளின் அசைவினால் , நீரில் ஓட்டம் ஏற்பட்டு வடிகால் 
புழை வழியாக நீர் வெளித்தள்ளப்படுகிறது . இதனால் வெளியி 
லுள்ள நீர் பாய்கால் புழை வழியாகப் புழையுடலிக் குழிக் 
குட்சென்று , 

வடிகால் புழைவழியாக வெளிச் செல்லுகிறது . 
உட் செல்லும் நீரில் வரும் நுண் உயிரிகளும் , உயிரிப் பொருள்களும் 
*புழையுடலியின் உணவாகின்றன . உணவுப் பொருட்களை கோயனோ 
- சைட்டுகள் பிடித்துத் தன்னுள் செலுத்துகின்றன . செல்லினுள் 
சீரணம் நடைபெறுகிறது . சீரணிக்கப்பட்ட உணவுப் பொருள் 
அமீபோசைட்டுகளால் மற்றச் செல்களுக்கு எடுத்துச்செல்லப் 
படுகிறது . இவ்விதம் உடலிலுள்ள செல்கள் எல்லாம் உணவைப் 
பெறுகின்றன . 


| 


கலந்தூடு பரவுதல் ( Diffusion ) முறையில் நீரில் கலந்துள்ள 
பிராண வாயு செல்லினுள்ளும் , செல்லிலுள்ள கரியமில வாயு நீருக் 
--கும் செல்லுகின்றன . இவ்விதம் சுவாசம் நடைபெறுகிறது . 
வெளிச் செல்லும் நீரின் மூலம் கழிவுப் பொருட்கள் உடலைவிட்டு 
வெளிச் செலுத்தப்படுகின்றன . 


இனப்பெருக்கம் 

பாலிலி இனப் பெருக்கமும் , பால் இனப்பெருக்கமும் நடை 
பெறுகின்றது . பாலிலி இனப்பெருக்கம் முகிழ்தல் ( Budding ) 
முறையில் நடக்கிறது . பால் இனப் பெருக்கத்தில் , ஆண் இனச் 
செல்களும் பெண் இனச் செல்களும் உற்பத்தியாகி , இணைந்து கரு 
முட்டையாகிறது . கருமுட்டை வளர்ந்து பாரன்கைமுலா ( Paran 
< chymula ) லார்வா ஆகிறது . சில மணி நேரம் தனி வாழ்க்கைக்குப் 
பிறகு இந்த லார்வா கடல் மட்டத் தரையில் ஒட்டிக்கொண்டு , 
வளர்ந்து முழு உருவம் அடைகிறது . 


சைக்கான் ( Sycon ) 


இந்தக் கடற்பஞ்சிற்கு கிரான்ஷியா ( Grantia ) , ஸ்கைப்பா 
< ( Scypha ) என்ற வேறு பெயர்களும் உண்டு . இது கடல் வாழ் சிறிய 
உயிரி . இது கடலில் வேலை இறக்க ( Low tide ) பகுதிக்குக் கீழ் 
உள்ள பாறைகளிலும் மற்ற உறுதியான பொருள்களின் மீதும் 
ஒட்டிக்கொண்டு வாழும் . இதில் பல இனங்கள் உண்டு . சில 
தனித்து வாழ்வன . மற்றவை காலனியாக வாழ்வன . ஆனால் , 
உருவத்தில் யாவும் ஒத்திருக்கும் . 


132 


முதுகெலும்பற்றவை 


இதை , 


AKI 


பல 


இவை உருளை வடிவமுடைய உயிரிகள் .. உருளை உயரத்தில் 
15 முதல் 30 மி . மீ . குறுக்கில் 5 முதல் 6 - மிமீ . வரையில் இருக்கும் . 
உருளை அநேகமாக நடுவில் பருத்தும் , முனையில் குறுகியும் இருக் 
கும் . வாழும் இடத்திற்கும் , சுற்றுப்புறத்திற்கும் தகுந்தாற்போல் 
நிறம் மாறியிருக்கும் . உருளையின் நுனியில் வடிகால் புழை அமைந் 
திருக்கும் . இதற்கு ஆஸ்குலம் ( O3culum ) என்றும் பெயர் ( படம் 77 ) . 

வடிகால் புழையைச் சுற்றிலும் ஓர் அச்சு நுண் 
முட்கள் ( MonaxOD ) வட்டமாக அமைந்துள் 
ளன . இவை வடிகால் புழைக்கு மேல் நீட் . 
டிக்கொண்டிருக்கும் . ஆகையால் 
வடிகால்புழை இழைவரிசை ( Oscular fringe) 
என்று கூறுகிறோம் . உடலின் மேற்பரப்பில் 
பல மேடுகளும் பள்ளங்களும் காணப்படும் .. 
ஒவ்வொரு பள்ளத்திலும் 

புழைகள் 
காணப்படும் . இவைகள் பாய்கால் 

புழைக 
ளாகும் . உருளையின் மத்தியப் பாகத்தில் 
புழையுடலிக்குழி அமைந்துள்ளது . உருளை 
யின் 

சுவரில் மிசோகிளியா ( Mesogloea ) 
அதிகமாக இருப்பதால் அது தடித்துள்ளது . 
சுவரில் இரண்டுவிதக் கால்வாய்கள் அமைந்த 

திருப்பதால் , சுவரில் மடிப்புகள் தோன்றியுள் 
படம் 77 ளன . இரண்டுவிதக் கால்வாய்களில் ஒன்றிற்குப் 

பாயும் கால் வாய் என்றும் , மற்றொன்றுக்கு . 
சைக்கான் நீள் , ஆரக்கால்வாய் என்றும் பெயர் . இவை புழை 
* வெட்டுத் தோற்றம் 

யுடலிக் குழியைச் சுற்றி ஒன்றையடுத்து ஒன்றா 
1. ஆஸ்குலம் ; கவும் , 

அமைப்பையும் பெற்றிருக் 
2. பாயும் கரல்வாய் ; 

கின்றன . இவைகளின் அமைப்பு , பாட்டில்- 
3. ஆரக் கால்வாய் ; 
4. தோல் துளை . பிரஷ் அமைப்பை ஒத்திருக்கும் . 


1000 


: 


ஆர 


திசு அமைப்பியல் 

கடற்பஞ்சின் உடலைச் சுற்றியிருக்கும் மேல் தோல் பினாக்கோ 
சைட்டுகளினால் ஆனது . இந்தச் செல்கள் ஒன்றன் விளிம்பை 
ஒன்று தொட்டுக்கொண்டு , தளர்ந்து அடுக்காக அமைந்துள்ளன . 
பாயும் கால்வாய்கள் குறுகிய இடைவெளியுடைய வடிவம் பெற் 
றுள்ளன . பாயும் கால்வாய் வெளிப்புறத்தில் துளை சவ்வினால் 
மூடப்பட்டிருக்கும் . இந்தச் சவ்வில் 

அல்லது நான்கு 
காணப்படும் . இந்தச் துளைகள் செல்களினால் 
சூழப்பட்டவை . . ஆனால் , லுயூக்கோசொலினியாவில் 

துளைகள் 
செல்லுள் அமைந்தவை . பாயும் கால்வாயின் உட்புறம் துளைகள் : 


மூன்று 


துளைகள் 


68A 


தொகுதி : பொரிஃபரா 


133 


அற்று இருக்கும் . அதாவது பாயும் கால்வாய் புழையுடலிக்குழியு 
( டன் நேர் தொடர்பற்று இருக்கும் . ஆரக்கால்வாய்களுக்கு நீள் 
இழையுடைக்கால்வாய்கள் ( Flagellated canals ) என்ற பெயரும் 
உண்டு ( படம் 78 ) . ஆரக்கால்வாயின் வெளிப்புறம் மூடுண்டும் , 
உட்புறம் வடிகால்வாயுடன் தொடர்பு கொண்டும் இருக்கும் . ஆரக் 
கால்வாய் எட்டுப் பக்கங்களைக் கொண்டது . வடிகால்வாய் புழை 
யுடலிக் குழியினுள் திறக்கிறது . ஆரக்கால்வாய்க்கும் , வடிகால் 
வாய்க்கும் இடையில் ஒரு மெல்லிய படலம் 

வியாபித்துள்ளது . 
இந்தப் படலத்தில் ஒரு துளை உள்ளது . இதற்கு வெளிச்செல் 
குழல் துளை ( Apopyle ) என்று பெயர் . ஆரக்கால்வாயின் சுவர் 
மட்டுந்தான் கோயனோசைட்டுகளினால் சூழப்பட்டுள்ளது . 


7 


ଛନ୍ତି 


13 


4 


14 


Liz 


படம் .73 


சைக்கான் ஆரக்கால்வாயின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 


1. நுண் முள் ; 2. துளைச் சவ்வு ; 3. துளை ; 4. உட்செல் குழல் துளை ; 5. நுண் 

முள் ; 6. பாயும் கால் வாய் ; 7. ஆரக் கால்வாய் ; 8. வெளிச் செல் துளைப் 
படலம் ; 9. காலர் செல் ; 10. மீசோகிளியா ; 11. அமீபாய்டு செல் ; 
12. ஆம்ஃபிபிளாஸ்டுலா ; 13. வடிகால்வாய் ; 14. வெளிச் செல் துளை . 


பல 


சிறு 


ஆரக்கால்வாயும் பாயும் கால்வாயும் அருகருகே செல்லு 
கின்றன . இவை இரண்டும் 

துவாரங்களின் மூலம் 
தொடர்பு கொண்டுள்ளன . இத் துவாரங்களுக்கு உள்செல் குழல் 
துளைகள் ( Prosop } las ) என்று பெயர் . இந்த உள் செல் குழல் 
துளைகள் போரோசைட்டில் அமைந்துள்ளதென்று 

ஒரு சாரார் 
கருதுகின்றனர் . மேற்புறத்தோலுக்கும் உட்புறத் தோலுக்கு 
மிடையிலுள்ள பகுதியில் மிசோகிளியா வியாபித்துள்ளது . இந்த 
மிசோகிளியா அடர்த்தியாக இருக்கிறது . இதில் உடலைத் தாங்கும் 


134 


முதுகெலும்பற்றவை 


நுண் முட்கள் அமைந்துள்ளன . மேலும் இதில் பலவகை அமீபோ 
சைட்டுகளும் உள்ளன . ஆகையால் மிசோகிளியாவை , மீசன் 
கைம் ( Mesenchyme ) என்று கூறலாம் . 


அமைப்பையும் வேலையையும் அடிப்படையாகக் கொண்டு 
அமீபோசைட்டுகளைப் பல வகைகளாகப் பிரித்துள்ளனர் . அவை 
யாவன ; கோலன்சைட்டுகள் ( Collencytes ) , குரோமோசைட்டுகள் 
( Chromocytes ) , தீசோசைட்டுகள் 

தீசோசைட்டுகள் ( Thesocytes ) , ஸ்கிளிரோ 
பிளாஸ்டுகள் (Sceleroblasts ) , ஆர்க்கியோசைட்டுகள் ( Archaeo- 
cytes ) என்பன . 


கோலன்சைட்டுகள் 

இவை சிறிய அமீபோசைட்டுகள் . விண்மீன் போன்ற அமைப்புப் 
பெற்றுப் போலிக்கால்களை உடையவை . 

உடையவை . இச் செல்கள் ஒன்றுடன் 
ஒன்று சேர்ந்து இணைப்புத் திசு போன்று அமைந்துள்ளன . 


குரோமோசைட்டுகள் 

இவை நிறமித் துகள்களையுடைய செல்கள் . இவைகள் மழுங்கிய 
போலிக்கால்களையுடையவை . 


தீசோசைட்டுகள் 

இவை மழுங்கிய போலிக்கால்களையுடைய செல்களே . சீரணிக் 
கப்பட்ட உணவுப் பொருள்களைக் கிரகித்து , உடலின் மற்றப் பகுதி 
களுக்கு இவைகள் கொண்டு செல்லுகின்றன . மேலும் உணவுப் 
பொருள் களைச் சேமித்து வைக்கும் பணியையும் செய்கின்றன . 


ஸ்கிளிரோபிளாஸ்டுகள் 

இவை நுண் முட்களை உண்டுபண்ணும் 


பணியில் ஈடுபடும் 


கின்றன . 


ஆர்க்கியோசைட்டுகள் 

இவை இளம் அமீபோசைட்டுகள் . உடலிலுள்ள மற்றச் செல் 
களை உண்டுபண்ணும் பணியில் இவை ஈடுபட்டுள்ளன . 
செல்களும் இதிலிருந்துதான் உண்டாகின்றன . 


இனச் 


சட்டகம் ( Skeleton ) 

மிசோகிளியாவில் உள்ள நுண்முட்கள் இவைகளுக்குச் சட்டக 
மாகின்றன . 

நுண் முட்கள் ஸ்கிளிரோபிளாஸ்ட்களிலிருந்து 


தொகுதி : பொரிஃபரா 


135 


உண்டுபண்ணப்படுகின்றன . இவை சுண்ணத்தினாலான குச்சி 
போன்ற முட்கள் . இதில் ஓரச்சு முட்கள் , மூன்று அச்சு முட்கள் , 
நான்கு அச்சு முட்கள் என்ற மூன்று வகை நுண்முட்கள் உள்ளன . 
ஊசி போன்ற ஓரச்சு முட்கள் ஆஸ்குலத்தைச் ( Osculum ) சுற்றி 
ஒரு வரிசையில் அமைந்துள்ளன . ஈட்டி போன்ற ஓரச்சு முட்கள் , 
ஆரக்கால்வாயின் வெளிப்புறச் சுவரிலிருந்து கொத்துக் கொத்தாக 
நீட்டிக் கொண்டிருக்கின்றன . மூன்று அச்சு முட்கள் ஆரக்கால் 
வாயின் பக்கச் சுவர்களை வலுப்படுத்துகின்றன . மூன்று அச்சு 
முட்களும் , நான்கு அச்சு முட்களும் சேர்ந்து புழையுடலிக் குழிச் 
சுவரைப் பலப்படுத்துகின்றன . உடலின் பெரும்பகுதி ஜெல்லி 
போன்ற மிசோகிளியாவினாலானபோதிலும் , அதில் உள்ள நுண் 
முட்கள் சுவர்களைப் பலப்படுத்தி உருவத்தைக் கொடுக்கின்றன . 


உணவு முறை 


நீரில் உள்ள நுண் உயிரிகளும் , உயிரிப் பொருள்களும் கடற்பஞ் 
சின் உணவாகின்றன . உணவுப் பொருள் கோயனோசைட்டுகளால் 
உள் எடுக்கப்பட்டுச் சீரணிக்கப்படுகிறது . உணவுப்பொருள் இந்தச் 
செல்லிடம் நீரினால் கொண்டு வரப்படுகிறது . ஆகையால் , 
தொடர்ந்து நீர் கடற்பஞ்சுவின் உடலில் ஓடிக் கொண்டிருக்க 
வேண்டும் . இத்தகைய நீரோட்டம் கோயனோசைட்டுகளின் நீள் 
இழைகளினால் தோற்றுவிக்கப்படுகிறது . ஆரக்கால்வாயிலுள்ள 
கோயனோசைட்டுகளின் நீள் இழைகளின் அசைவினால் , அதிலுள்ள 
தண்ணீர் புழையுடலிக் குழிக்குள் சென்று , ஆஸ்குலம் வழியாக 
வெளிச்செல்லுகிறது . அதே நேரத்தில் , வெளியிலுள்ள தண்ணீர் 
உடல் பரப்பிலுள்ள உட்செல் துளை வழியாகப் பாயும் கால் வாயை 
அடைந்து , உட்செல் குழல் துளை வழியாக ஆரக்கால்வாயை 
அடைகிறது . இங்குள்ள நீள் இழைகளின் அசைவினால் தண்ணீர் 
வெளிச்செல் குழல் துளை வழியாக , வடியும் கால்வாயை அடைந்து , 
அங்கிருந்து புழையுடலிக் குழியை அடைகிறது . இங்கிருந்து ஆஸ் 
குலம் வழியாக வெளிச் செல்லுகிறது . இவ்விதம் தொடர்ந்து 
நீரோட்டம் நடந்துகொண்டிருக்கும் . இந்த நீருடன் வரும் நுண் 
உயிரிகள் கோயனோசைட்டின் காலரில் ஒட்டிக் கொண்டு அதன் 
வழியே செல்லினுள் செல்லுகிறது . சீரணம் செல்லினுள் நடை 
பெறுகிறது . சீரணிக்கப்பட்ட உணவு தீசோசைட்டுகளால் கிரகிக் 
கப்பட்டு உடலின் மற்றப் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . 

கடற்பஞ்சிற்குச் சுவாச உறுப்புகளும் , கழிவு உறுப்புகளும் 
கிடையாது . சுற்றியிருக்கும் தண்ணீரிலிருந்து பிராண வாயு உடல் 
செல்லுக்குள் ஊடுருவிச் செல்லுகிறது . அதேபோல் கரியமில 
வாயுவும் , கழிவுப் பொருள்களும் வெளிச்செல்லுகின்றன . 


136 


முதுகெலும்பற்றவை 


இனப்பெருக்கம் 

கலவாமுறை , கலவி முறை ஆகிய இரண்டு வகையிலும் இனப் 
பெருக்கம் நடைபெறுகிறது . முகிழ்தல் முறையில் பாலிலி இனப் 
பெருக்கம் ஏற்படுகிறது . உடலின் அடிப் பாகத்திலிருந்து 
மொட்டுக் கிளம்பி வளர்ந்து முழு உருவம் அடைகிறது . சில சம 
யத்தில் அம்மொட்டுத் தாய் உடலை விட்டுப் பிரிந்து தனியே வேறு 
பொருளின் மீது ஒட்டிக் கொண்டு வளர்ந்து , முழு உருவம் அடை 


கிறது . 


கலவி இனப்பெருக்கம் 

இது இருபால் உயிரி ( Hermaphrodite animal ) . ஆண் , பெண் 
என்ற இரண்டு இனச் செல்களும் ஓர் உயிரியினால் உண்டுபண்ணப் 
படுகிறது . ஆண் உறுப்பு பெண் உறுப்பு என்று தனித் தனியே 
கிடையாது . அமீபோசைட்டுகளில் ஒருவகையான ஆர்க்கியோ 
சைட்டுகள் இனச் செல்களை உண்டுபண்ணுகின்றன . 


பெரிய உட்கருவையுடைய ஆர்க்கியோசைட் பெண் தாய் 
இனச் செல்லாகிறது . இதன் அருகிலிருக்கும் கோயனோசைட் 
ஒன்று தாதிச்செல்லாகி , உணவுப்பொருளைக் கொடுத்துத் தாய் 
இனச் செல்லை வளரச் செய்யும் . முழு வளர்ச்சியும் அடைந்த பிறகு , 
பெண் தாய் இனச் செல் முதிர்ந்து பெண் இனச் செல்லாகிறது . 


பெரிய அமீபோசைட் ஓர் ஆண் தாய் இனச் செல்லாகிறது . 
இதைச் சுற்றிப் பல தட்டையான முழுச்செல்கள் சூழ்ந்துக் கொள்ளு 
கின்றன . இவ்விதம் ஆண் தாய் இனச் செல் உறை தோன்றுகிறது . 
ஆண் தாய் இனச் செல் இரு முறைப் பிரிந்து நான்கு செல்களா 
கின்றன . இந்த இரண்டு பிரிவில் ஒன்று குன்றல் பிரிவு ( Melosis ) 
ஆகும் . இவ்விதம் ஏற்பட்ட நான்கு செல்லும் நான்கு ஆண் இனச் 
செல்லாகின்றன . ஆண் இனச் செல்லிற்கு உருண்டையான தலை 
யும் , நீண்ட வாலும் உள்ளன . ஆண் இனச் செல் உண்டானதும் 
புழையுடலிக் குழியை அடைந்து நீரோட்டத்தினால் வெளியே 
எடுத்துச் செல்லப்படுகிறது . 
கருவுறுதல் 

கருவுறுதல் கடற்பஞ்சின் உடலினுள் ஏற்படுகிறது . பெண் 
இனச் செல் இருந்த இடத்தைவிட்டு அசைவதில்லை . ஆண் இனச் 
செல் பெண் இனச் செல்லை நாடிச் சென்று அத்துடன் கலக்கிறது . 
நீரில் மிதந்து கொண்டிருக்கும் ஆண் இனச் செல் கடற்பஞ்சின் 
புழையுடலிக் குழிக்குள் உட்செல்லும் நீருடன் எடுத்துச் செல்லப் 
படுகிறது . உ ட்சென்ற ஆண் இனச் செல் பெண் இனச் செல்லுக்கு 


தொகுதி : பொரிஃபரா 


137 


மேல் இருக்கும் கோயனோசைட்டுக்குள் புகுந்ததும் வாலை இழந்து 
விடுகிறது . பிறகு விந்து நுழைந்த கோயனோசைட் தன் காலரை 
யும் , நீள் இழையையும் இழந்து அமீபாய்டு செல்லாகிறது . பின்னர் , 
இது பெண் இனச் செல் பக்கம் நகர்கிறது . அது சமயம் , பெண் 
இனச் செல்லில் , அமீபாய்டு செல் படும் இடத்தில் உள்பிதுக்கம் 
ஏற்பட்டு , அமீபாய்டு செல்லைத் தழுவிக்கொள்ளுகிறது . அமீபாய்டு 
செல்லினுள்ளிருக்கும் ஆண் இனச் செல் துளைத்துக் கொண்டு 
சென்று பெண் இனச் செல்லுடன் கலந்து கருமுட்டையாகிறது . 
கருமுட்டை இருக்கும் இடத்திலேயே வளர்கிறது . பிளந்து பல 
வாகும் ( Cleavage ) முறையில் ஒரு செல் கருமுட்டை பல செல்க 
ளாகி வளர்கிறது . இந்த முறையில் வளர்ந்து லார்வா ஆகிறது . 
இந்த லார்வாவிற்கு ஆம்ஃபிபிளாஸ்ட்டுல்லா என்று பெயர் . ( படம் 
83 ) இந்த லார்வா உயிரியின் உடலை விட்டு வெளி வந்து தண் 
ணீரில் நீந்திக் கொண்டிருக்கும் . சில மணி நேர வாழ்க்கைக்குப் 
பிறகு இந்த லார்வா தரையில் தங்கி ஒரு முனையினால் ஒட்டிக் 
கொண்டு மறுமுனை வளர்ந்து , நீண்டு உருளை உருவத்தை உண்டு 
பண்ணும் . வளரும் முனையில் , துளை ஏற்பட்டு அது ஆஸ்குலமாகும் . 
உடல் பரப்பில் பல துளைகள் தோன்றி , அவை உள் செல் துளைகளா 
கின்றன . பிறகு உடற் சுவரில் பிதுக்கங்கள் தோன்றி ஆரக்கால் 
வாய்களும் , பாயும் கால்வாய்களும் உண்டாகின்றன . இவ் விதம் 
அது முழு உருவத்தை அடைகிறது . 
யுழையுடலிகளின் வகைபாடு 

புழையுடலிகளெல்லாம் கடல் நீரிலோ அல்லது நன்னீரிலோ 
வாழ்வன . உடலின் பரப்பில் பல நுண் துளைகளும் , ஒன்று அல் 
லது பல பெரிய துளைகளும் காணப்படும் . உடலினுள் புரையோடி 
னாற் போலப் பல குழாய்கள் காணப்படும் . இவைகளின் உடலைத் 
தாங்கிக் கொண்டு அமைந்துள்ள சட்டகம் நுண்முட்களினால் அல் 

நுண் இழைகளினாலானது . இந்த முட்கள் சுண்ணப் 
பொருளால் அல்லது சிலிக்கா ( Silica ) பொருளால் ஆக்கப்பட்டிருக் 
கும் . நுண் இழைகள் ஸ்பாஞ்சின் என்ற பொருளால் ஆக்கப் 
பட்டிருக்கும் . சட்டகப் பொருளின் தன்மையையும் , ஆக்கத்தை 
யும் அடிப்படையாகக் கொண்டு இத்தொகுதியை மூன்று வகை 
களாகப் ( Class ) பிரித்திருக்கிறார்கள் . அவை கேல்கேரியா 
( Calcarea ), 600ime 19.oofloder ( Hexactinellida ) , 14.6.ro 
பாஞ்சியே ( Demospongiae ) என்பன . 

1. கேல்கேரியா 
இதில் வரும் உயிரிகள் எல்லாம் கடலில் ஆழமற்ற இடங்களில் 
வாழ்வன . இவைகளில் சில தனியாகவும் , மற்றவை காலனியாக 


லது 


வகை 


138 


முதுகெலும்பற்றவை 


வும் வாழ்வன . உருவத்தில் உருளை போலும் , உயரத்தில் ஆறு அங்கு 
லத்திற்கும் உயராமலும் இருப்பவை . உடல் பரப்பு மிருதுவாக 
இராது . இவைகள் நிறத்தில் வெள்ளை அல்லது மங்கிய பழுப்பு 
மஞ்சள் நிறம் கொண்டவை . இவற்றின் சட்டகம் தனித்தனியான 
நுண்முட்களாலானது . நுண்முட்கள் சுண்ணப் பொருளாலானது . 
நுண்முட்கள் , ஓர் அச்சு அமைப்பு , மூன்று அச்சு அமைப்பு , நான்கு 
அச்சு அமைப்பு என்று மூன்று வகை அமைப்புகளைக் கொண்டது . 
இந்த வகை இரண்டு வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ஒன்று 
ஹோமோசீலா ( Homocoela ) ; மற்றொன்று ஹெட்டிரோசீலா 
( Heterocoela) . 


வரிசை 1. ஹோமோசீலா 
இந்த வரிசையில் உள்ள உயிரிகள் வெகு எளிய அமைப்பை 
உடையன . இவைகள் ஆஸ்கான் வகையைச் சேர்ந்ததால் , மெல்லிய 
மடிப்புகளற்ற உடற்சுவரை உடையன . மேலும் புழையுடலிக்குழி 
முழுவதும் கோயனோசைட்டுகளால் சூழப்பட்டுள்ளது . லுயுக்கோ 
சொலினியா ( Leucosolenia ), கிளாத்ரைனா ( Clathrina ) முதலிய 
பேரினங்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை . 


வரிசை 2. ஹெட்டிரோசீலா 
இந்த வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் சிக்கலான அமைப்பை 
உடையன . தடித்த , மடிப்புகளையுடைய உடற்சுவரை உடையன . 
கோயனோசைட்டுகள் ஆரக்கால்வாயில் அதாவது நீள் இழையுடை 
அறைகளில் ( Flagellated chambers ) மட்டுந்தான் உள்ளன . புழை 
யுடலிக்குழி தட்டையான பினாக்கோசைட்களால் சூழப்பட்டிருக் 
கும் . கால்வாய் மண்டலம் சைக்கனாய்டு ( Syconoid ) 

( Syconoid ) அல்லது 
லுயுக்கனாய்டு ( Leuconoid ) வகையைச் சேர்ந்தது . 

சைக்கான் 
( Sycon ) , லுயுசெல்லா ( Leucella ) , கிரான்ஷியாப்சிஸ் ( Grantiopsis ) 
முதலிய பேரினங்கள் இந்த வரிசையைச் சேர்ந்தவை . 


வகை 


2 . ஹெக்ள்ஆக்டினிலிடா 
இந்த வகையைச் சேர்ந்த உயிரிகள் அநேகமாக ஆழ்கடலில் 
வாழ்வன . கடலில் 300 அடிகள் முதல் 3 மைல் ஆழம்வரை உள்ள 
பகுதிகளில் இவை வசிக்கின்றன . இந்த உயிரிகள் 3 அடி உயரம் வரை 
வளரக் கூடியவை . இவற்றின் உருவம் உருளை வடிவம் கொண்டது . 
சிலவற்றின் உருவம் புனல் போன்றும் , கோப்பைப் போன்றும் 
இருக்கும் . சிலவற்றிற்கு அடித்தண்டு இருக்கும் . முதிர்ப் பருவத்தில் 
மேல் தோல் 

தோல் அற்றுவிடும் . இவற்றின் சட்டகம் மூன்றச்சு 


தொகுதி : பொரிஃபரா 


139 


அமைப்புக்கொண்ட நுண்முட்களாலானது . ஆகையால் ஆறு கதிர் 
களுடன் இருக்கும் . எனவே இவ் வகைக்கு ஹெக்ஸ் ஆக்டினிலிடா 
என்று பெயர் சூட்டப்படுகிறது . நுண்முட்கள் சிலிக்காவினால் 
ஆனவை . இந்த நுண்முட்கள் தனித்தனியே மிசோகிளியாவில் 
அமைந்திருக்கும் . சிலவற்றில் இந்த நுண்முட்கள் ஒன்றுடன் 
ஒன்று இணைக்கப்பட்டு வலைப்பின்னலைப் 

போன்று 

அமைந் 
திருக்கும் . இவற்றின் குழாய் மண்டலம் எளிய 

அமைப்பைப் 
பெற்றவை . கோயனோசைட்டுகள் நீள் இழையுடைய அறைகளில் 
மட்டுந்தான் காணப்படும் . இவ்வகை இரண்டு வரிசைகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . அவை ஹெக்ஸ்ஆஸ்டிரோபோரா (Hexas 
terophora ) , ஆம்பிடிஸ்கோபோரா ( Ampidiscophora ) என்பன . 

வரிசை 1 . ஹெக்ஸ்ஆஸ்டிரோபோரா 
இவ் வரிசையிலுள்ள உயிரிகளின் நுண்முட்கள் ஹெக்ஸ்ஆஸ் 
டர்கள் ( Hexasters ), அதாவது விண்மீன் போன்ற அமைப்புடை 
யது . நீள் இழையுடைய அறைகள் ஒழுங்கான அமைப்பைப் பெற்று 
ஒன்றிலிருந்து மற்றொன்றைத் தெளிவாகக் கண்டறியும் வகையில் 
அமைந்துள்ளன . யூபிலெக்டெல்லா ( Euplectella ) அல்லது 
வீனஸின் பூக்கூடை ( Venus s flower basket ) , ஸ்டேரோகாலிப்டஸ் 
( Staurccalyptus ) முதலியன இவ் வரிசையைச் சேர்ந்தவை . 
யூபிலெக்டெல்லா ( படம் 79 ) 

இதை வீனஸின் பூக்கூடை என்றும் கூறு 
வார்கள் . இவை பிலிப்பைன் தீவுகளுக்கு அரு 
கில் உள்ள 

கடலில் 

வாழ்கின்றன . இவை 
காய்ந்த பிறகு பார்வைக்குக் கண்ணாடி இழைக 
ளாலான கூடுபோல் தோன்றும் . ஆகையால் 
இவைகளைக் கண்ணாடிக் கடல் பஞ்சுகள் என் 
றும் கூறுவதுண்டு . இவை உருவத்தில் வளைந்த 
உருளை போன்று சுமார் 6 முதல் 12 அங்குலம் 
உயரம் உடையதாக இருக்கும் . கடலில் இது 
வாழும் பாகத்தில் மெதுவான ஆனால் , நிரந்தர 

3 

படம்.79 
மான நீரோட்டம் இருப்பதால் அதற்கொப்ப 
உடல் வளைந்துக் காணப்படும் . உடலின் சட்ட 

யூபிலெக்டெல்லா 
கம் நான்கு அல்லது ஆறு கதிர்களையுடைய 1. சல்லடைத் தகடு ; 
நுண் முட்களாலானது . இந்த நுண்முட்கள் 2. துளைகள் ; 
ஒன்றின் நுனியுடன் ஒன்று இணைந்து உறுதி 3. சிலிக்கா இழை . 
யாக்கப்பட்டுள்ளன . பார்ப்பதற்குக் 

இழைகளினால் 
பின்னப்பட்ட கூடைபோல இருக்கும் . உயிரியின் அடிப்பாகத்தி 
லிருந்து கிளம்பும் சிலிக்காவினாலான நீண்ட இழைகளினால் உயிரி 


கண்ணாடி 


140 


முதுகெலும்பற்றவை 


மணலுடன் இனைக்கப்பட்டிருக்கும் . உயிரியின் மேல்புற நுனியி 
லுள்ள ஆஸ்குலம் சல்லடைத் தகட்டினால் மூடப்பட்டிருக்கும் . 
இதன் புழையுடலிக் குழியில் சில பகிர்ந்துண்ணும் உயிரிகள் 
வாழும் . இந்தக் குழியில் ஸ்பாஞ்சிகோலா வீனஸ்டா ( Spongicola 
Venusta ) என்ற பத்துக் கால் உயிரிகள் இரண்டு , சிறைப் படுத்தப் 
பட்டிருக்கும் . ஆயுட்காலம் முழுவதும் இவை இரண்டும் இந்த 
இடத்திலேயே வாழும் . ஆகையால் இந்த ஸபாஞ்சை ஜப்பான் 
நாட்டு மக்கள் கல்யாணப் பரிசாக வழங்குகிறார்கள் . 

வரிசை 2. ஆம்பிடிஸ்கோபோரா 
இந்த வரிசையில் வரும் உயிரிகளின் உடற் சட்டகம் ஆம் 
பிடிஸ்க் என்ற நுண்முட்களாலானது . நுண் முள்ளின் இரு முனை 
களும் டிஸ்க் போன்று இருக்கும் . டிஸ்குகளிலிருந்து பற்கள் பின் 
னோக்கி நீட்டிக்கொண்டிருக்கும் . ஹையலோனிமா ( Hyalonema ) , 
பெரோனிமா ( Phaeronema ) முதலிய பேரினங்கள் இந்த வரிசை 
-யைச் சேர்ந்தவை . 


ஹையலோனிமா ( படம் 80 ) 

இதைக் கண்ணாடிக் கயிறு ஸ்பாஞ்சு 
( Glass rope sponge ) என்றும் கூறுவதுண்டு . 
இது கடல் மட்டத்தில் பத்து முதல் பதினைந்து 
மீட்டர் ஆழத்தில் சில இடங்களில் வாழ் 
கின்றன . ஓர் அச்சு நுண்முட்கள் இணைந்து 
நீண்ட கண்ணாடி இழைப் போன்ற உருப் 
பெற்றுள்ளன . இதைப் போன்ற பல இழைகள் 
முறுக்கப்பட்டுக் கயிறு போன்ற உறுப்பு உண் 
டாகி உயிரியைத் தரையுடன் பொருத்து கிறது . 
இந்தக் கயிற்றின் நுனியில் உருண்டையான 
அல்லது கோழிமுட்டை வடிவமுள்ள உயிரி 
ஒட்டிக்கொண்டிருக்கும் . உயிரியின் சட்டகம் 
ஆம்பிடிஸ்க்களாலானது . கண்ணாடிக் கயிறு 

உயிரியின் மத்தியிலேயே அச்சாகச் சென்று 
படம் . 80 

நீட்டிக்கொண்டிருக்கும் . இதற்குக் 
ஹையலோ நீமா குடல் சார்ந்த கூர் உருளை ( Gastial cone ) என்று 
1. குடல் சார்ந்த பெயர் . 

கூருருளை ; 
2. சுவாந்தெல்லே ; 
3. கண்ணாடி இழை வகை 3. டிமோஸ்பாஞ்சியே 
கள் . 

இவ் வகையில் வரும் உயிரிகள் யாவும் உயர்ந்த உடல் 
அமைப்பை உடையவை . தற்காலத்தில் வாழும் அநேக ஸ்பாஞ்சிகள் 


( 
H 


நுனியில் 


தொகுதி : பொரிஃபரா 


141 


இந்த வகையைச் சேர்ந்தவை : இவை பல நிறங்கள் உடையவை .. 
இவற்றின் சட்டகம் சிலிக்காவினாலான நுண்முட்களாலோ அல்லது 
ஸ்பாஞ்சின் இழைகளினாலோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ உண் 
டாகியிருக்கும் . சிலவற்றிற்குச் சட்டகமே இராது . இதில் வரும் 
நுண் முட்கள் இருவகைப்பட்டனவாக இருக்கும் . ஒரு வகைக்கு 
மைக்கிரோஸ்கிளிர்கள் ( Microscleres ) என்றும் . மற்றொரு வகைக்கு 
மெகாஸ்கிளிர்கள் ( Megascleres ) என்றும் பெயர் . இவற்றின் கால் 
வாய் மண்டலம் மிகச் சிக்கலான அமைப்புடையது . நீள் இழை 
யுடைய அறைகள் மிகச் சிறியவை . இந்த வகை நான்கு வரிசை 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை 1. மிக்சோஸ்பாஞ்சியே . ( Myxospongia ) 

இதில் வரும் உயிரிகள் மிக எளிய அமைப்புடையவை . உடற் 
சுவரில் சட்டகம் கிடையாது . ஆகையால் இவை மற்றப் பொரு 
ளின் மீது படர்ந்து வளரும் ஆஸ்கரெல்லா ( Oscarella ) , ஹெலி 
சார்க்கா ( Halisarca ) முதலியவை இந்த வரிசையைச் சேர்ந்தவை . 


. 


வரிசை 2. டெட்ராக்டினிலிடா ( Tetractinellida ) 


இந்த வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் ஆழமற்ற கடலோரங் 
களில் வாழ்வன . இவைகளின் உருவம் உருண்டையாகவோ 
அல்லது தட்டையாகவோ இருக்கும் . இவற்றின் நுண்முட்கள் 
நான்கு அச்சு அமைப்புடையன . இவைகளுக்கு ஸ்பாஞ்சின் 
இழைகள் கிடையாது . இவற்றின் உடற்பரப்பில் ஒன்று முதல் 
பல ஆஸ்குலங்கள் அமைந்திருக்கும் . இவற்றின் மிசன் கைம் 
( Mesenchyme ) அதிக வளர்ச்சியடைந்து தடித்திருக்கும் . இவற்றின் 
கால்வாய் மண்டலம் லுயூக்கனாய்டு ( Leuconoid ) வகையைச் 
சேர்ந்தது . கோண்ட்ரோசியா ( Chondrosia ) , ஜியோடியா ( Geodia) , 
டெட்டிலா ( Tetilla ) முதலிய பேரினங்கள் இந்த வரிசையைச் 
சேர்ந்தவை . 


வரிசை 3 . மான் ஆக்சானிடே ( Monaxonidae ) 

இவ் வரிசையில் வரும் உயிரிகள் ஆழமற்ற கடலோரங்களிலும் 
ஆழ்கடலிலும் உள்ளன . உடலின் உருவம் பலதரப்பட்டாதாக 
இருக்கும் . இவற்றின் நுண்முட்கள் ஓர் அச்சு அமைப்புடையவை . 
இந்த நுண்முட்கள் சில உயிரிகளில் ஸ்பாஞ்சின் இழைகளால் 
இணைக்கப்பட்டிருக்கும் . தேத்தியா ( Tethya ) , கிளையோனா ( Cliona ), 
ஸ்பாஞ்சில்லா ( Spongilla ) , ஹெலிக்காண்ட்ரியா (Halichondria ) , 


142 


முதுகெலும்பற்றவை 


பேரினங்கள் இவ் 


மைக்ரோசியோனா ( Microciona ) முதலிய 
வரிசையைச் சேர்ந்தவை . 


கிளையோனா 

இதை துளைக்கும் ஸ்பாஞ்சு என்றும் கூறுவதுண்டு . இது உல 
கில் எல்லாப் பகுதிகளிலும் கடலில் காணப்படும் . இது பாறை 
களின் மீதும் , மெல்லுடலிகளின் கூடுகளின் மீதும் , மற்றப் பொருள் 
களின் மீதும் நன்கு ஒட்டிக்கொண்டு படர்ந்து வளர்ந்துகொண் 
டிருக்கும் . இவைகளின் மீதுள்ள இடுக்குகளிலெல்லாம் நுழைந்து 
வளர்ந்திருக்கும் . இதன் உடலில் பல ஆஸ்குலங்கள் உள்ளன . 


ஸ்பாஞ்சில்லா 

இவை நன்னீரில் வாழ்பவை . இவை உலகிலுள்ள குளம் , 
குட்டை , ஆறு , ஏரி முதலிய எல்லா நன்னீரிலும் காணப்படும் . 
நீரினுள் இருக்கும் கல் , குச்சி , செடி , கொடி , மற்றப் பொருட்கள் 
இவைகளின் மீது ஒட்டிக் கொண்டு படர்ந்து வளரும் . ஆகையால் 
இதற்கு ஓர் உருவம் கிடையாது . இவை மஞ்சள் , பழுப்பு , பச்சை 
முதலிய நிறங்களைக் கொண்டிருக்கும் . இவற்றின் கால்வாய் மண்ட 
லம் மிகச் சிக்கலான ரேகான் ( Rhagon ) அமைப்பைக் கொண்டி 
ருக்கும் . இவை பாலிலி இனப் பெருக்கத்தில் ஜெம்மியூல்களை 
( Gemmule ) உண்டுபண்ணுகின்றன . இந்த ஜெம்மியூல்கள் 
சிறப்புத் தன்மை உடையவை . 


வரிசை 4. கெரட்டோசா ( Keratosa ) 
இவைகளைச் சாதாரணமாகக் கெட்டியான ஸ்பாஞ்சுகள் என்று 
கூறலாம் . இவை உருண்டு திண்மையான அமைப்புடையவை . 
இவற்றின் மேல்புறம் தடித்து உறுதியான தோல் போல் அமைந் 
திருக்கும் . இவற்றின் உடலில் நுண்முட்கள் கிடையாது . ஸ்பாஞ் 
சின் இழைகள் மட்டுந்தான் உள்ளன . கருநிறம் உடைய இவை 
உஷ்ண , மித உஷ்ணப் பிரதேசக் கடல் பாகங்களில் தான் வசிக் 

யூஸ்பாஞ்சியா ( Euspongia ) ஹிப்போஸ்பாஞ்சியா 
( Hippospongla ) முதலிய பேரினங்கள் இதைச் சேர்ந்தவை . 
யூஸ்பாஞ்சியா 

இதை சிலர் உடம்பைத் தேய்த்துக் குளிப்பதற்காக உப 
யோகிப்பதால் , குளிக்கும் ஸ்பாஞ்சு என்ற பெயர் இதற்கு வந்தது . 
இவை மத்தியத்தரைக் கடலிலும் , மெக்ஸிகோ வளைகுடாவிலும் , 
மேற்கு இந்தியத் தீவுகளை அடுத்தக் கடலிலும் வாழ்கின்றன . மிகப் 
பெரிய திண்மையான உருவ அமைப்புடையவை . இவற்றின் உடற் 


கின்றன . 


தொகுதி : பொரிஃபரா 


143 


சட்டகம் ஸ்பாஞ்சின் இழைகளால் மட்டுந்தான் ஆனது . இந்த 
ஸ்பாஞ்சுகளைக் கொக்கிக் கொண்டு கடல் 

அடி 

மட்டத் 
திலிருந்து பிடுங்கி , 

கடல் மேல் மட்டத் 

தண்ணீரில் 
போட்டுவிடுவார்கள் . இங்கு இவை சதை அழுதம் வரை விடப் 
படும் . பிறகு இவைகளை எடுத்துப் பிழிந்து நன்கு உலர்த்து வார்கள் . 
இவ்விதம் செய்வதினால் ஸ்பாஞ்சின் செல்கள் எல்லாம் அழிந்து 
வெளிப்படுத்தப்பட்டு , ஸ்பாஞ்சின் இழை வலைப் பின்னல் மட்டும் 
தங்கியிருக்கும் . இதை உலர்த்தி நிறமேற்றி விற்பனைக்கு அனுப்பு 
வார்கள் . இவை கடைகளில் குளிக்கும் ஸ்பாஞ்சாக ( Bath sponge ) 
விற்கப்படும் . மத்தியதரைக் கடலில் உற்பத்தியாகும் ஸ்பாஞ்சு 
மிக உயர்ந்த ரகத்தைச் சேர்ந்தது . 
ஹிப்போஸ்பாஞ்சியா 

இதை அமெரிக்க நாட்டில் குதிரை ஸ்பாஞ்சு என்று அழைக் 
கிறார்கள் . இது ஃபிளோரிடா ( Florida ) , பஹாமாஸ் (Bahamas ) 
முதலிய இடங்களுக்கருகில் கடலிலுள்ள பாறைகளில் , பத்து முதல் 
பதினைந்து மீட்டர் ஆழத்தில் , ஒட்டிக்கொண்டு வளர்வன . ஒவ் 
வொன்றும் 50 ஆண்டுக் காலம் வரையில் வாழும் இயல்பு பெற் 
றவை . யூஸ்பாஞ்சியாவைப் போலவே இதையும் எடுத்துப் பதப் 
படுத்தி விற்பனைக்கு அனுப்புகிறார்கள் . இதை குதிரைகளைத் தேய்த் 
துக் குளிப்பாட்டுவதற்கு உபயோகிக்கிறார்கள் . 

ஸ்பாஞ்சின் கால்வாய் மண்டலம் 
ஸ்பாஞ்சின் உடற்செயலியலில் ( Physlology ) முக்கியப் பங்கு 
கொண்டிருப்பது உணவைக் கொண்டுவரும் நீரோட்டமே . ஸ்பாஞ் 
சின் உடலிலிருந்து வெளிச்செல்லும் பொருட்களும் , சுற்றுப்புறத் 
திலிருந்து உடலுக்குள் செல்லும் பொருட்களும் இந்த நீரோட்டத் 
தைத்தான் சார்ந்திருக்கிறது . உணவுப் பொருட்களும் , பிராண 
வாயுவும் உடலுக்குள் கொண்டுவருவதற்கும் , உடலிலிருந்து 
கழிவுப் பொருள்களையும் , இனச் செல்களையும் வெளிக்கொண்டு 
செல்வதற்கும் இந்த நீரோட்டம் உதவுகிறது . ஆகையால் சுற்றுப் 
புற நீர் உடலுக்குட் சென்று , வெளிவரத் தகுந்த அமைப்பு இல்லை 
என்றால் உயிரியின் வாழ்க்கை பாதிக்கப்படும் . சுற்றுப்புறத்தி 
லிருந்து நீரை உள்ளே அனுப்புவதற்கும் , உடலில் சென்ற நீரை 
வெளியே அனுப்புவதற்கும் தனித்தனியே உடற் பரப்பில் துளைகள் 
அமைந்துள்ளன . உடலினுள் நீரோட்டத்தை உண்டு பண்ணுவ 
தற்கு கோயனோசைட்டுகளின் நீள் இழைகள் உதவுகின்றன . 
உடலினுள் நீர் ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்வதற்காகக் 
குழாய்கள் அமைந்துள்ளன . இந்தக் குழாய்களின் அமைப்பிற்குக் 
கால்வாய் மண்டலம் என்று பெயர் . 


EBTOR 
: 

: 


144 


முதுகெலும்பற்றவை 


உடற் சுவரில் உள்ள கால்வாய்களின் அமைப்புச் சிலவற்றில் 
எளியதாகவும் , மற்றவற்றில் சிக்கலாகவும் உள்ளன . உடற்சுவரின் 


1 


1 


a. 


13 


8 


8 


பார்ப்பு 


1 


ĄAL 


B 


to 


131 


DITY 


கய 


ARA 


F 


IL 


- 


D 


C 


அ 


Io 


படம் 81 


ஸ்பாஞ்சின் கால்வாய் மண்டலம் 
A. ஆஸ்கான் நிலை ; B. சைக்கான் நிலை ; C. இறுதி சைக்கான் நிலை ; D. லியூக் 

கானின் யூரிபைலஸ் நிலை ; E. லியூக்கானின் அப்போடல் நிலை ; F : லியூக் 

கானின் டைப்புலோடல் நிலை , 
1 ; மீசன்கைம் ; 2. கோயனோசைட் அடுக்கு ; 3. உட்செல் துளை ; 4. உட்செல் 

குழல் துளை ; 5. ஆரக்கால்வாய் ; 6. பாயும் கால்வாய் ; 7 : ஆஸ்குலம் ; 
8. புழையுடலிக் குழி ; 9. வெளிச்செல் துளை ; 10. தோல் துளை ; 11. வடி 
கால்வாய் ; 12 . நீளிழையுடைய அறை ; 13 . வெளிச் செல் குழல் ; 

14. வெளிச்செல் குழல் துளை ; 15. உட்செல் குழல் . 
கனமும் , அமைப்பும் மாறுபட மாறுபட கால்வாய்களின் அமைப் 
பும் மாறுபடுகின்றன . கால்வாய்களின் அமைப்பை அடிப்படை 


தொகுதி : பொரிஃபரா 


145 


யாகக் கொண்டு இதை மூன்று முக்கிய வகைகளாகப் பிரிக்கலாம் . 
அவை ஆஸ்கான் ( Ascon ) , சைக்கான் ( Sycon ) , லுயூக்கான் 
( Leucon ) என்பன . 


ஆஸ்கான் அமைப்புரு 

இது மிக எளிய அமைப்பையுடைய கால்வாய் மண்டலம் . 
லுயூக்கோசொலினியா ( Leucosolenia ) , கிளாத்ரைனா ( Clathrina ) 
முதலியவற்றின் வளர்ச்சிப் பருவத்தில் , ஒலிந்தஸ் ( Olyathus ) 
நிலையை அடையும் பொழுது , ஆஸ்கான் அமைப்பு நன்கு தெரிகிறது . 
இது ஆரச்சமச்சீர் கொண்டு உட்கூடுடைய குவளை போல் இருக்கும் . 
இது ஒரு முனையினால் தரையில் பிணைந்திருக்கும் . மறுமுனையில் 
ஆஸ்குலம் துவாரம் இருக்கும் . உடலின் உட்கூட்டிற்குப் புழை 
யுடலிக்குழி என்று பெயர் . இக் குழி , நுனி பிலுள்ள குறுகிய வட்ட 
மான ஆஸ்குலம் என்ற துளை வழியே திறக்கிறது இதன் உடற் 
சுவர் மெல்லியது . இதன் வெளிப்புறம் உள்ள மேல் எபிதீலியம் 
தட்டையான பினாக்கோசைட்டுகளால் ஆனது . இந்தச் செல்கள் 
ஒரு வரிசையில் அமைந்துள்ளன . உடற் சுவரின் உட்புறமுள்ள உள் 
எபிதீலியம் கோயனோசைட்டுகளாலானது . இச் செல்கள் உள் 
குழியைச் சுற்றிலும் ஒரு வரிசையில் அமைந்துள்ளன . உடற்சுவரில் 
இவ்விரண்டு படலங்களுக்கு மிடையில் உள்ள பாக ) மீசன்கைமா 
வினால் ஆனது . இதில் உடலைத் தாங்கும் நுண் முட்களும் , அமீபாய்டு 
செல்களும் உள்ளன . இதன் உடற்சுவரில் பல நுண் துளைகள் 
உள்ளன . இவைகளுக்குப் பாய்கால் புழைகள் (Incurrent pores ) 
என்று பெயர் . இந்தப் புழைகள் ஒவ்வொன்றும் போரோசைட் 
( Porocyte) என்ற செல்லில் குழாய் போல் அமைந்துள்ளன . 
புழையுடலிக் தழி பிலுள்ள கோயனோசைட்டுகளின் நீள் இழை 
களின் அசைவினால் புழையுடலிக் குழியிலுள்ள நீர் ஆஸ்குலம் வழி 
யாக வெளித் தள்ளப்படுகிறது . அதே சமயம் உடலைச் சுற்றியுள்ள 
நீர் , பாய்கால்புழை வழியாகப் புழையுடலிக் குழியை அடைகிறது . 
இவ்விதம் தொடர்ந்து நீரோட்டம் ஏற்பட்டுக்கொண்டிருக்கும் . 
சைக்கான் அமைப்புரு 

எளிய அமைப்புருக்களிலிருந்து சிக்கலான அமைப்புருக்கள் 
உண்டாகியுள்ளன . உடற்சுவரின் வெளிப்பிதுக்கங்களால் , மடிப் 
புகள் ஏற்பட்டுச் சுவரின் கனம் அதிகரிக்கிறது . இதனால் உயிரியின் 
பருமன் அதிகரிக்காமல் நீர் செல்லும் பாதையின் பரப்பு அதிகரிக்கப் 
படுகிறது . இந்த மாறுதல்களின் முதல் நிலை சைக்கான் அமைப்புரு 
வில் காணப்படுகிறது . ஆஸ்கான் அமைப்புருவிலிருந்து சைக்கான் 
அமைப்புருவைத் தத்துவ நியதிப்படி அடையலாம் . ஆஸ்கான் 
அமைப்புருவின் உடற்சுவரில் நிலையான இடைவெளித் தூரங்களில் 

10 


146 


முதுகெலும்பற்றவை 


நுனிப் 


விரல் போன்ற பிதுக்கங்கள் ஏற்பட்டு , கோயனோசைட்டுகள் புழை 
யுடலிக் குழியைவிட்டு , இந்தப் பிதுக்கங்களின் உட்சுவரில் வந்து 
அமையுமானால் சைக்கான் அமைப்புரு ஏற்படும் . இவ் விரல் 
போன்ற பிதுக்கங்களுக்கு ஆரக்கால்வாய்கள் 

என் 

பெயர் . 
சைக்கான் அமைப்புரு இரண்டு மூன்று நிலைகளில் அமைந்துள்ளன . 
ஸைசிட்டா ( Saycetta ) இனத்தில் முதல் நிலைக் காணப்படுகிறது . 
இதில் ஆரக்கால்வாய்கள் மத்திய உருளையிலிருந்து கிளம்பி தனித் 
தனியே நீட்டிக்கொண்டிருக்கும் . அதாவது ஆரக்கால்வாய்கள் 
ஒன்றுடன் ஒன்று வெளிப்புறம் சேர்க்கப்படாமல் நிற்கும் . இவை 
களுக்கு இடையில் வெளி நீர்ப் பரவியிருக்கும் . 
சைக்கானில் ( Sycon ) இதன் இரண்டாம் நிலைக் 

காணப் 
படுகிறது . இதில் ஆரக்கால்வாய்கள் தனித்திராமல் 
பாகத்தில் ஒன்றுடன் ஒன்று படலத்தினால் இணைக்கப்படுகிறது . 
அதனால் ஆரக்கால்வாய்களுக்கு இடையிலுள்ள பாகங்களும் கால் 
வாய் அமைப்பைப் பெறுகின்றன . இந்தக் கால்வாய்களுக்குப் பாயும் 
கால்வாய்கள் என்று பெயர் . இந்த அமைப்பினால் ஆரக்கால் 
வாயும் , பாயும் கால்வாயும் அடுத்தடுத்து அமைந்திருக்கும் . பாயும் 
கால்வாயின் சுவர் எபிதீலியம் செல்களால் ஆனது . ஏனென்றால் 
இவை ஆஸ்கனாய்டு அமைப்புருவின் வெளிப்புறத்திலிருந்து 
தோன்றியவை . ஆரக்கால்வாயின் சுவர் கோயனோசைட்டுகளால் 
சூழப்பட்டிருக்கும் . ஆகையால் ஆரக்கால்வாய்க்கு நீள் இழை 
யுடைய அறை என்றும் பெயர் . பாயும் கால்வாய் , ஆரக்கால் 
வாய்களை இணைத்திருக்கும் படலத்திலுள்ள துளைகள் வழியே 
வெளி நீருடன் தொடர்பு கொண்டிருக்கும் . இத் துளைகளுக்குத் 
தோல் துளைகள் என்று பெயர் . பாயும் கால்வாய் தன்னைச் சுற்றி 
யிருக்கும் ஆரக்கால்வாய்களுடன் பல நுண்துளைகளினால் தொடர்பு 
கொண்டிருக்கும் . இத் துளைகளுக்கு உட்செல்குழல் துளைகள் 
( Prosopyle ) என்று பெயர் . 

ஆரக்கால்வாய் வெளிச் செல்குழல் துளை ( Apopyle ) வழியாக 
வெளிச்செல் கால்வாயில் திறக்கிறது . வெளிச்செல் கால்வாய் 
புழையுடலிக்குழியில் திறக்கிறது . புழையுடலிக் குழி ஆஸ்குலம் 
வழியே வெளியில் திறக்கிறது . ஆரக்கால்வாயிலுள்ள நீள் இழை 
களின் அசைவினால் 

நீரோட்டம் உண்டுபண்ணப்படுகிறது . 
வெளியிலிருக்கும் நீர்த் தோல் துளைகளின் வழியாகப் பாயும் கால் 
வாய்களை யடைந்து , உட்செல்குழல் துளைவழியே ஆரக்கால் 
வாய்களை யடைகின்றது . இங்கிருந்து வெளிச்செல்குழல் துளை 
வழியே வெளிச்செல் கால்வாயை யடைந்து அங்கிருந்து புழை 
யுடலிக்குழியை யடைகிறது . இக் குழியிலிருந்து ஆஸ்குலம் வழியே 
வெளிச்செல்கிறது . 


தொகுதி : பொரிஃபரா 


147 


வ் 


இன்னும் சிலவற்றில் மேல்தோலும் மீசன்கைமும் மிகுதியாக 
வளர்ந்து வெளிப்புறத்தைச் சுற்றிலும் சூழ்ந்துவிடுகின்றன . 
விதம் வளர்ந்த பாகத்திற்குத் தோல் கார்ட்டக்ஸ் ( Dermal Cortex ) 
என்று பெயர் . கார்ட்டக்ஸ் வளர்ந்ததினால் பாயும் கால்வாயின் வழி 
ஒழுங்கற்றுச் சிதைந்து விடுகிறது . 
எலுயூக்கான் அமைப்புரு ( Leucon type ) 

கோயனோசைட் படலத்தில் மேலும் பிதுக்கங்கள் ஏற்படுவதா 
லும், உடலில் கார்ட்டக்ஸின் கனம் அதிகரிப்பதாலும் , லுயூக்கான் 
அமைப்புரு தோன்றுகிறது . சைக்கான் அமைப்புருவின் ஆரக்கால் 
வாய்களில் வெளிப் பிதுக்கங்கள் தோன்றுகின்றன . இதனால் 
உருண்டையான அறைகள் கொத்துக் கொத்தாக அமைகின்றன 
இந்த உருண்டை அறைகளின் சுவரில் மட்டும் கோயனோசைட்டு 
செல்கள் உள்ளன . இந்த அறைகளுக்கு நீள் இழையுடைய அறை 
கள் என்று பெயர் . அதே சமயத்தில் புழையுடலிக்குழியின் சுவரி 
லும் மடிப்புகள் தோன்றுகின்றன . இதனால் வெளிச்செல் கால்வா 
யின் நீளம் அதிகரிக்கிறது மேலும் உடலில் மீசன்கைம் அதிகரிப் 
பதால் புழையுடலிக் குழியின் கனம் குறைவது மட்டுமின்றி , பாயும் 
கால்வாய்களும் , வெளிச்செல் கால்வாய்களும் கிளைகள் விட்டு அதி 
கரிக்கின்றன . இதனால் ஸ்பாஞ்சின் உருவம் ஒழுங்கற்றுப் போகிறது . 
ஸ்பாஞ்சின் உட்புறம் முழுவதும் சிறு குழாய்கள் அதிகரித்து உடல் 
முழுவதும் குழாய் மயமாகிறது . 

கால்கேரியா வகையைச் சேர்ந்த ஸ்பாஞ்சுகளில் லுயூக்கனாய்டு 
உருவமைப்பு , ஆஸ்கனாய்டு , சைக்கனாய்டு அமைப்புறுப்புகளி 
லிருந்து படிப்படியாக 

படிப்படியாக வளர்ந்து அடையும் . லுயூக்காண்ட்ரா 
( Leucandia) , லுயூசில்லா ( Leucilla ) முதலியவற்றிலும் இந்த முறை 
யில் தான் ஏற்பட்டது . ஆனால் , டிமாஸ்பாஞ்சியா வகையில் லுயூக் 
கனாய்டு அமைப்புரு வேறு விதமாக வளர்ந்துள்ளது . இவைகளில் 
லுயூக்கனாய்டு அமைப்புரு , ரேகான் ( Rhagon ) என்ற லார்வா நிலை 
யிலிருந்து உண்டானது . இந்த லார்வா அமைப்பு முதிர் உயிரியில் 
காணப்படவில்லை . ரேகான் லார்வா , உருவத்தில் கூர் உருளை 
போன்றது . அகன்ற அடிபாகத்தினால் இது வேறு பொருளில் ஒட் 
டிக்கொண்டிருக்கும் . இதன் உடலிலிருக்கும் புழையுடலிக்குழி நுனி 
யிலுள்ள ஆஸ்குலத்தின் வழியே வெளித்திறக்கும் . தரையில் ஒட் 
டிக்கொண்டிருக்கும் பாகமான ஹைப்போபோரில் ( Hypophore ) நீள் 
இழையுடைய அறைகள் கிடையாது . பக்கச் சுவரான ஸ்பாஞ்சோ 
போரில் ( Spongophore ) நீள் இழையுடைய அறைகள் ஒரு வரிசை 
யில் அமைந்திருக்கும் . பக்கச் சுவரின் வெளிப்புறத்தில் பல துளை 
கள் காணப்படும் . இவைகளுக்கு உட்செல் குழல் துளைகள் என்று 
பெயர் . இத் துளைகள் நீள் இழையுடைய அறைகளுடன் தொடர்பு 


148 


முதுகெலும்பற்றவை 


கொண்டிருக்கும் . நீள் இழையுடைய அறைகள் அகன்ற வெளிச் 
செல் குழல் துளைகள் மூலம் புழையுடலிக்குழியில் திறக்கின்றன . 
இது கான் ரேகானின் அமைப்பு . இதிலிருந்து லுயூக்கனாய்டு அமைப் " 
புரு தோன்றியதாகக் கருதப்படுகிறது . 

லுயூக்கனாய்டு அமைப்புருவில் மூன்று முக்கிய நிலைகளைக் காண 
லாம் அவை யூரிபைலஸ் ( Eurypylous ) , அப்போடல் ( Aphodal), 
டிப்ளோடல் ( Diplodal ) என்பன . 
யூரிபைலஸ் அமைப்பு 

லுயூக்கான் வகையில் இது எளிய அமைப்பைக் கொண்டது . 
ரேகான் நிலையிலிருந்து இது வந்தது . ரேகானின் ஸ்பாஞ்சோ 
போரியில் உள்ள நீள் இழையுடைய அறைகளில் வெளிப் பிதுக்கங் 
கள் ஏற்பட்டுப் பல நீள் இழையுடை அறைகள் உண்டாகின்றன . 
இதனால் பாயும் கால்வாயும் , வெளிச்செல்லும் கால்வாயும் நீண்டுவிடு 
கின்றன . நீள் இழையுடை அறைகள் அகன்ற வெளிச்செல் குழல் 
துளை வழியே வெளிச்செல் கால்வாயில் திறக்கிறது . வெளிச்செல் 
கால்வாய்கள் பல ஒன்று சேர்ந்து பெரிய கால்வாயாகி ஆஸ்குலம் 
வழியே வெளித்திறக்கிறது . இன்னும் சிலவற்றில் மேல்தோலும் 
மீசன்கைமும் அதிக வளர்ச்சியடைந்து கார்ட்டக்ஸ் தோன்றியுள் 
ளது . இக் கார்ட்டக்ஸில் பல இடைவெளிகள் ஏற்பட்டு அவை 
பாயும் கால்வாயுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . இந்த இடங்களில் 
நீள் இழையுடைய அறைகள் இராது . இப்பாகத்திற்கு எக்டோ 
சோம் ( Ectosome ) என்று பெயர் . உட்பாகத்தில் நீள் இழைபுடைய 
அறைகள் இருக்கும் . இப்பகுதிக்குக் கோயனோ சோம் ( Choanosome ) 
என்று பெயர் . 

பெயர் .. யூரிபைலஸ் அமைப்புருவில் நீரோட்டத்தின் 
போக்கு ; சுற்றுப்புற நீர் மேல் தோல் துளை உள்செல் குழல் துளை 
- நீள் இழையுடைய அறை – வெளிச்செல் குழல் துளை – வெளிச் 
செல் கால்வாய் > வெளிச் செல் பெரிய கால்வாய் – ஆஸ்குலம் – 
வெளிப்புறம் . 
அப்போடல் ( Aphodal ) அமைப்புரு 

இந்த அமைப்புப் பல லுயூக்கனாய்டு ஸ்பாஞ்சுகளில் உள்ளது . 
இதில் வெளிச்செல் குழல் துளைக்கும் , வெளிச்செல் கால்வாய்க்கும் 
இடையில் வெளிச்செல் குழல் ( Aphodus ) அமைந்துள்ளது . ஆகை 
யால் இதற்கு அப்போடல் என்று பெயர் . 
டிப்ளோடல் ( Diplodal ) அமைப்புரு 

இந்த அமைப்பில் நீள் இழையுடைய அறையின் இருபுறமும் 
குழல் உண்டு . பாயும் கால்வாய்க்கும் , உட்செல் குழல் துளைக்கும் 
இடையில் ஒரு குழல் அமைந்திருக்கும் . இதற்கு உட்செல் குழல் 


தொகுதி : பொரிஃபரா 


149 


என்று பெயர் . இதேபோல் வெளிச்செல் குழல் துளைக்கும் , வெளிச் 
செல் கால்வாய்க்கும் இடையில் வெளிச்செல் குழல் அமைந்திருக் 
கும் . ஆகையால் இதற்கு டைப்ளோடல் , அதாவது இரு பக்கமும் 
குழல் உடையது என்று பெயர் வந்தது . இதில் நீரோட்டத் தின் 
போக்கு ; வெளிப்புற நீர் > மேல்தோல் துளைகள் > தோலடி இ டங் 
-கள் > பாயும் கால்வாய்கள் > உட்செல் குழல்கள் - > உட்செல் 
* குழல் துளைகள் > நீள் இழையுடை அறைகள் – வெளிச்செல் குழல் 
துளைகள் – வெளிச்செல் குழல்கள் > வெளிச்செல் கால்வாய்கள் > 
பெரிய வெளிச்செல் கால்வாய்கள் > ஆஸ்குலம் > வெளி இடம் . 


ஸ்பாஞ்சுகளின் இனவிருத்தி 
ஸ்பாஞ்சுகள் பாலிலி முறையிலும் , பால் முறையிலும் இன 
விருத்திச் செய்கின்றன . பாலிலி இனப்பெருக்கம் மூன்று முறையில் 
நடைபெறுகின்றது . அவை இழப்பு மீட்டல் ( Regeneration ) , முகிழ் 
தல் ( Budding ), ஜெம்முலேஷன் ( Gemmulation ) என்பன . 


இழப்பு மீட்டல் 

எல்லா உயிரிகளும் , முக்கியமாக எளிய அமைப்புடைய உயிரி 
--கள் , தம்முடலில் இழந்த பாகத்தை அல்லது காயமுற்ற பாகத்தை 
உண்டுபண்ணிக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவை இந்த முறைக்கு 
இழப்பு மீட்டல் என்று பெயர் . உயிரிகளுக்குள் மிகுந்த எளிய 
அமைப்புடைய ஸ்பாஞ்சுகள் தங்கள் பாகத்தை மீட்டுக்கொள்ளும் 
-ஆற்றலை நன்கு பெற்றுள்ளன . ஒரு ஸ்பாஞ்சு பல சிறு துண்டு 
-களாக்கப்பட்டாலும் , ஒவ்வொரு சிறு துண்டும் வளர்ந்து முழ உரு 
வத்தைப் பெற்று விடும் . H. V. வில்சன் என்பவர் ஸ்பாஞ்சுகளில் 
செய்த பரிசோதனை இழப்பு மீட்டல் ஆற்றலை நன்கு விளக்குகிறது . 
இவர் ஸ்பாஞ்சைச் சிறு துண்டுகளாக்கி அவைகளைப் பட்டுத்துணி 
யில் வைத்துப் பிழிந்து எடுத்துச் செல்களைத் தனித்தனிப்படுத் 
தினார் . இவ்விதம் தனிப்படுத்தப்பட்ட செல்கள் , உகந்த 
திரவப் பொருளில் இடப்பட்டதும் , ஒன்றுடன் ஒன்றுகூடி வளர்ந்து 
முழு உருவமடைந்தது . இதனால் இழப்பு மீட்டல் ஆற்றல் மிக 
அதிக அளவில் ஸ்பாஞ்சுகளில் உண்டு என்பது புலனாகிறது 


எமுகிழ்தல் 

தாவரங்களில் மொட்டுவிட்டு , அது வளர்ந்து எவ்வாறு கிளை 
* யாகிறதோ , அதேபோல் ஸ்பாஞ்சுகளிலும் பக்கவாட்டில் மொட்டு 
கள் கிளம்பி வளர்ந்து கிளைகளாகின்றன . இவ்விதம் காலனி 
அமைப்பு உண்டாகிறது . எல்லா ஸ்பாஞ்சுகளிலும் இத்தகைய 


முதுகெலும்பற்றவை 


இனப்பெருக்கம் சாதாரணமாக ஏற்படுகிறது . சில ஸ்பாஞ்சுகளில் 
மொட்டுகள் தாயுடலிலிருந்து பிரிந்துச்சென்று வேறு பொருள்களின் 
மீது ஒட்டிக்கொண்டு வளர்ந்து முழு உருவம் அடைகிறது . இன் 
னும் சிலவற்றில் உருளையின் நுனி விண்டு , அது தனியே சென்று 
வளர்ந்து முழு உருவத்தையும் உண்டுபண்ணுகிறது . 


ஜெம்முலேஷன் 

எல்லா நன்னீர் ஸ்பாஞ்சுகளும் , சில கடல் நீர் ஸ்பாஞ்சுகளும் 
வாழத் தகுதியற்ற காலங்களில் இம்முறையில் இனப்பெருக்கம் செய் 

உடலுக்குள் ஜெம்யூல் ( Gemmule ) ( படம் -82 ) என்ற 
மொட்டுகளை உண்டுபண்ணிவிட்டு அழிந்துவிடுகின்றன . இந்த 
ஜெம்யூல் சாதகமில்லாத காலங்களில் அவ் விதமே இருந்து , சாதக 
மான காலம் வந்ததும் , வளர்ந்து ஸ்பாஞ்சு ஆகிறது . 


சின்றன . 


Z 


3 


நன்னீர் ஸ்பாஞ்சுகளில் ஜெம்யூல் முறை இனப்பெருக்கம் 
அதிகமாகக் காணப்படுகிறது . உடலுள்ள சில அமீபோசை 
சைட்டுகள் 

ஒன்றுகூடும் . இவை அனேகமாக 
ஆர்க்கியோசைட்டுகளி லிருந்து . 
தோன்றியவை . செவிலிச் செல் 

களான டிரோபோசைட்டுகளின் 
h : 

மூலம் இந்த ஆர்க்கியோசைட்டு 
கள் உணவைப் பெற்று அதைச் 
சேமித்து 

வைத்துக்கொள்கின் 
றன . பிறகு சில அமீபோசைட்டு 
கள் இந்த ஆர்க்கியோசைட்டு 
களைச் சுற்றித் தூண் போல் ஒரு . 
வரிசையில் அமைகின்றன . தூண் 
போல் 

வரிசையில் 
புடம் 82 

அமைந்த செல்கள் அடிப்புறத் 
நன்னீர் ஸ்பாஞ்சின் ஜெம்யூல் தில் தடித்த , உறுதியான படலத் 
1. மைக்ரோபைல் ; 

தைச் சுரக்கின்றன . பிறகு மேற் 
2. உட்படலம் ; 

புறத்தில் மெல்லிய படலத்தைச் 
3. ஆம்பிடிஸ்க் ; 

சுரக்கின்றன . இதே சமயத்தில் 
4. ஆர்க்கியோசைட்களின் தொகுதி . 
உடலிலுள்ள ஸ்கிளிரோபிளாஸ்டுகள் ஆம்பிடிஸ்க் நுண்முட்களைச் 
சுரக்கின்றன . இந்த ஆம்பிடிஸ்க் நுண்முட்கள் வளரும் ஜெம்யூலை 
அடைந்து இரண்டு படலங்களுக்கு மிடையில் ஆரவாக்கில் 
அமைகின்றன . ஜெம்யூல் முழு வளர்ச்சியடைந்ததும் , 
செல்களும் , ஸ்கிளிரோபிளா ஸ்டுகளும் , டி ரோடோசைட்டுகளும் 
ஜெம் யூலை விட்டுச் சென்றுவிடுகின்றன . முழுவளர்ச்சியடைந்த 


தூண் 


தொகுதி : பொரிஃபரா 


151 


ஜெம்யூல் ஒரு சிறிய கெட்டியான பந்து போல் இருக்கும் . இதன் 
உட்பாகம் முழுவதும் உணவுப் பொருட்களைக் கொண்ட ஆர்க்கியோ 
சைட்டுகள் கூட்டமாக அமைந்திருக்கும் . இதைச் சுற்றிலும் இரு 
படலங்களும் , அதற்கிடையில் ஆரவாக்கில் அமைந்த ஆம்பிடிஸ்க்கு 
களும் கொண்ட உறுதியான உறை அமைந்துள்ளது . இந்த 
உறையின் ஒரு முனையில் சிறு துவாரம் இருக்கும் . இதற்கு 
மைக்ரோப்பைல் ( Micropyle ) என்று பெயர் . இவ்விதம் ஜெம்யூல் 
உண்டுபண்ணப்படுகிறது . 


குளிர் பிரதேசத்திலுள்ள நன்னீர் ஸ்பாஞ்சுகள் இலையுதிர் 
காலத்தில் பல ஜெர் யூல்களை உண்டு பண்ணி விட்டுத் தாம் அழிந்து 
விடுகின்றன . இந்த ஜெம்யூல்கள் குளிர் காலம் முழுவதும் செய 
லற்று இருக்கின்றன . வசந்த காலம் பிறந்ததும் , அதாவது சாதக 
மான பருவம் வந்ததும் இந்த ஜெம்யூல்கள் பொரிய ஆரம் 
பிக்கின்றன . ஜெம்யூலின் உள்ளிருக்கும் செல்கள் மைக்ரோப்பைல் 
வழியாக வெளிவந்து வேறுபாடடைந்து ஒழுங்குற அமைந்து புது 
ஸ்பாஞ்சு ஆகிறது . 


கடல் ஸ்பாஞ்சுகளில் ஜெம்யூல் , உண்டாகும் முறையிலும் , 
தன்மையிலும் மாறுபடுகிறது . சில ஆர்க்கியோசைட்டுகள் ஒன்று 
சேர்கின்றன . அவைகளைச் சுற்றி தட்டைச் செல்களாலான ஒரு 
மெல்லிய படலம் சுரக்கப்படுகிறது . பிறகு இந்தச் செல்கள் தூண் 
செல்களாகின்றன . இவைகளில் நீள் இழைகள் தோன்றுகின்றன . 
இந்த நீள் இழைகள் பின் முனையில் மட்டும் தோன்றுவதில்லை . இவ் 
விதம் உண்டான ஜெம்யூல் நீரில் நீந்திச் சென்று நீள்- இழையற்ற 
முனையினால் ஒட்டிக் கொண்டு , நீள் இழைகளை இழந்து விடுகிறது . 
பிறகு உள்ளிருக்கும் செல்கள் வேறுபாடடைந்து , ஒழுங்குற 
அமைந்து சிறு ஸ்ப ஞ்சாகிறது . 


கலவிமுறை இனப்பெருக்கம் 


சில ஸ்பாஞ்சுகளைத் தவிர மற்ற எல்லா ஸ்பாஞ்சுகளும் இரு 
பால் உயிரிகள் . அதாவது ஆண் இனச் செல்லும் , பெண் இனச் 
செல்லும் ஒரே உயிரியினால் உண்டுபண்ணப்படும் . இனச் செல்களை 
உண்டுபண்ணும் இன உறுப்புகள் கிடையாது . ஆர்க்கியோசைட்டு 
கள் இனச் செல்களாக மாறுகின்றன . 


ஓர் ஆர்க்கியோசைட் , பக்கத்திலுள்ள செவிலித்தாய் செல் 
களின் மூலம் உணவுப்பெற்று வளர்ந்துப் பெரிதாகி பெண் தாய் 
னச் செல்லாகிறது . இது அனேகமாகக் கோயனோசைட்டுக்குக் 


152 


முதுகெலும்பற்றவை 


கீழ் இருக்கும் , பெண் தாய் இனச்செல் முதிர்ந்து பெண் இனச் 
செல்லாகிறது . 


ஒரு பெரிய அமீபோசைட் ஆண்தாய் இனச்செல்லாகிறது . 
இப் பெரிய அமீபோசைட் ஒன்று அல்லது பல தட்டையான செல்க 
ளால் சூழப்படுகிறது . இச் செல்களுக்கு மூடிச் செல்கள் என்று 
பெயர் . இவ்விதம் தொன்றிய ஆண்தாய் இனச்செல் இரண்டு 
மூன்று முறை பிரிந்து ஸ்பர்மடோசைட்டுகள் உண்டாகின்றன . 
. இந்த ஸ்பர்மடோசைட்டுகள் , விந்துக்கள் அல்லது ஆண் இனச் 
செல்களாகின்றன . ஆண் இனச் செல்லிற்கு உருண்டையான 
தலையும் நீண்ட வாலும் இருக்கும் . இவை வெளிச் செல்லும் 
நீரோட்டத்துடன் உடலை விட்டு வெளியே செல்லுகின்றன . 


ஆண் இனச் செல் மற்றொரு ஸ்பாஞ்சின் புழையுடலிக் குழியை 
உட்செல்லும் நீருடன் சென்று அடைகிறது . பெண் இனச் செல் 
லுக்கு மேலே அமைந்திருக்கும் கோயனோசைட்டுக்குள் ஆண் 
இனச் செல் நுழைகிறது . உடன் கோயனோசைட்டுத் தன் நீள் 
இழையை இழந்து அமீபாய்டு செல்லாகி , பெண் இனச்செல் மீது 


அகம் 


படம்.83 


ஆம்ஃபிபிளாஸ்டுலா லார்வா 
1. துகளுடைய பெரிய செல்கள் ; 2. நீளிழையுடைய சிறிய செல்கள் . 


படிகிறது . அதே சமயம் பெண் இனச் செல்லில் உள் பிதுக்கம் 
ஏற்பட்டு அமீபாய்டு செல்லை அணைத்துக்கொள்கிறது . ஆண் இனச் 
செல் பெண் இனச் செல்லினுள் துளைத்துக்கொண்டு சென்று கலக் 
கிறது . இவ்விதம் கருமுட்டை உண்டாகிறது . 


கருமுட்டை முழுசமப்பிளவு ( Holoblastic cleavage ) முறையில் 
பல செல்களாகி கருக்கோளமாகிறது . கருக்கோளத்தின் செல்களில் 
நீள் - இழைகள் தோன்றி அது லார்வாவாகிறது . இந்த லார்வா 
வெளிச்செல் கால்வாய் வழியாகப் புழையுடலிக்குழியை அடைந்து , 
ஆஸ்குலம் வழியே வெளியேறுகிறது . சில மணி நேர தனி வாழ்க் 


தொகுதி : பொரிஃபரா 


153 


கைக்குப் பிறகு இந்த லார்வா தரையில் ஊன்றி , வளர்ந்து , பல 
மாற்றங்களை அடைந்து இறுதியில் ஸ்பாஞ்சு ஆகிறது . 


இதன் வளர்ச்சியில் இருவித 
லார்வாக்கள் 

தோன்றுகின்றன . 
அவை பாரன்கைமுலா ( Paren 
chymula ) , ஆம்ஃபிபிளாஸ்டுலா 
( Amphiblastula ) . 


பாரன்கைமுலா லார்வா 


0 


வகை 


2 


படம் . 81 


செல்கள் 


எளிய கால்கேரிய 
ஸ்பாஞ்சுகளின் வாழ்க்கையில் 
வரும் லார்வாவிற்கு பாரன்கை 
முலா என்று பெயர் . கருமுட்டை 
முழுச் சமப்பிளவு 

முறையில் 
பிரிந்து பல செல்லாகி , கருக் 
கோளத்தை உண்டுபண்ணு 
கிறது நடுக்குழி கொண்டு சுற்றி 

சீலோபிளாஸ்டுலா 
லும் 

செல்களாலான 
சுவரை 
யுடைய இக் கருக்கோளத் 

1. நீளிழைச் செல்கள் ; 

2. கீழ்முனை துகளுடைய 
திற்கு சீலோபிளாஸ்டுலா ( Coelo 
blastula ) என்று பெயர் ( படம் 84 ) . 
சுவரில் அமைந்திருக்கும் செல்கள் நீண்டு , தூண் போன்று நீள் 
இழைகளைப் பெற்றிருக்கும் . கீழ் முனையில் மட்டும் உருண்டையான 
இழைகளற்ற சில செல்கள் காணப்படும் . இவை ஆர்க்கியோ 
சைட்டுகள் . இந்த ஆர்க்கியோசைட்டுகளும் , இதைச் சுற்றியிருக் 
கும் நீள் - இழையுடைய செல்களும் சுவர்ப் பரப்பைவிட்டுக் குழியுள் 
செல்லுகின்றன . உட்சென்ற இழையுடைய செல்கள் தங்கள் 
இழைகளை இழந்துவிடுகின்றன . பிறகு உட்சென்ற செல்கள் பிரிந்து 
பல செல்களாகி , குழி முழுவதையும் நிரப்பிவிடுகின்றன . இந் 
நிலையில் இந்த லார்வாவிற்கு பாரன்கைமுலா அல்லது ஸ்டீரியோ 
காஸ்ட்ருலா ( Stereo - gastrula ) என்று பெயர் . இந்த லார்வா சில 
மணி நேரத் தனி வாழ்க்கைக்குப் பிறகு உட்செல்கள் , வெளிப்புறம் 
சென்று உயிரியைச் சூழ்ந்து கொள்கின்றன . இவைகள் மேல் 
தோலாகவும் , மீசன்கைமாகவும் 

வளர்கின்றன . நீள் - இழை 
யுடைய செல்கள் மேற்கூறிய செயலால் உயிரினுள் அகப்பட்டுக் 
கொள்வதால் அவை கோயனோசைட்டுகளாக வளர்கின்றன . பிறகு 
லார்வாவின் முன் முனை தரையில் ஒட்டிக்கொண்டு , எதிர்முனையில் 
ஆஸ்குலம் தோன்றி இது இளம் ஸ்பாஞ்சாக மாறுகிறது . 


154 


முதுகெலும்பற்றவை 


ஆம்ஃபிபிளாஸ்டுலா ( படம் 83 ) 

சைக்கான் , சைக்கேண்ட்ரா ( Sycandra ) முதலிய ஸ்பாஞ்சு 
களின் வாழ்க்கையில் வரும் லார்வாவிற்த ஆம்ஃபிபிளாஸ்டுலா 
என்று பெயர் . கருமுட்டை முழுச் சமப்பிளவு முறையில் பிரிந்து 
கருக்கோளம் உண்டாகிறது . இக் கருக்கோளத்தின் சுவரிலுள்ள 
செல்களில் இருவகை தோன்றுகின்றன . முன் முனையிலுள்ளவை 
சிறியவை ; பின் முனையிலுள்ளவை துகள்களையுடைய பெரியவை , 
முன் முனையிலுள்ள சிறிய செல்கள் நீள் - இழையுடையவை . இந்த 
நீள் -இழைகள் கருக்கோளக் குழியை நோக்கி அமைந்திருக்கும் . 
சிறிய செல்கள் எண்ணிக்கையில் பெரிய செல்களைவிட அதிகம் . 
இத்தகைய கருக்கோளத்திற்கு ஸ்டோமோபிளாஸ்டுலா ( Stomobla 
stula ) என்று பெயர் . துகள்களுடைய பெரிய செல்களின் 
நடுவில் ஒரு துளைத் தோன்றி அது உணவு உட்கொள்ளும் வாய் 
போல் பயன்படுகிறது . பிறகு இதில் தலைகீழ்த் திருப்பம் 
( Inversion ) ஏற்படுகிறது . வாய் வழியே உட்புறம் வெளிவரு 
வதால் , முதலில் வெளிப்புறமாக இருந்த செல்கள் இப்பொழுது 
உட்புறமாகிவிடுகின்றன . இப்பொழுது 

லார்வாவின் 
மேற்புறத்தில் , பாதிக்கு மேற்பட்ட செல்கள் நீள் - இழைகளைக் 
கொண்டும் , மீதியுள்ள செல்கள் நீள் - இழைகளற்றும் காணப்படும் . 
இந்த லார்வாவிற்கு ஆம்ஃபிபிளாஸ்டுலா என்று பெயர் . இந் 
நிலையில் இந்த லார்வா உயிரியை விட்டு வெளிவருகிறது . சில மணி 
நேரத் தனி வாழ்விற்குப் பிறகு இது இரு அடுக்குக் கோளமாக 
மாறுகிறது . இந்த முறையில் நீள் - இழைபுடைய சிறிய செல்கள் 
உள்ளிழுக்கப்பட்டு கோயனோசைட்டுகளாகவும் , இழையற்ற 
செல்கள் புறப்படையாகவும் மாறி இரு அடுக்கு உருவாகிறது . 
இது தரையில் ஊன்றி வளர்ந்து இளம் ஸ்பாஞ்சாகிறது . 


இந்த 


ஸ்பாஞ்சின் இன உறவுகள் அல்லது சார்புத் தன்மைகள் ( Affinities ) 

ஸ்பாஞ்சின் இனஉறவு , விலங்கின் வகைப்பாட்டில் அதன் 
இடம் முதலியன பற்றிக் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன . 
முற்காலத்தில் ஸ்பாஞ்சுகள் , உயிரற்ற பொருள்கள் என்றும் , தாவர 
வகையைச் சேர்ந்தவை என்றும் கருத்துகள் உலவி வந்தன . ஆனால் 
1765 ஆம் ஆண்டில் எல்லிஸ் ( Ellis ) என்ற ஆங்கில இயற்கை 
நூல் வல்லுநர் ஸ்பாஞ்சுகளின் உடலில் நீரோட்டம் ஏற்படுவதைக் 
கண்டறிந்தார் . ஆகையால் அவர் இது விலங்கினத்தைச் சேர்ந்தது 
என்று முடிவு கட்டினார் . இவருக்குப் பிறகு வந்த லின்னயஸ் 
( Linnaeus) , லாமார்க் ( Lamarck ) , கூவியர் ( Cuvier ) முதலிய உயிரி 
வல்லுநர்கள் ஸ்பாஞ்சுகளை சூபைட்டுகள் ( Zoophytes ) 
வகைப்படுத்தி , சிலென்டரேட்டா 

தொகுதியைச் 


பல் 


என்று 


தொகுதி : பொரிஃபரா 


155 


சேர்ந்த ஆந்தசோவா வகையுடன் சேர்த்தார்கள் . பிறகு . 
1836 ஆம் ஆண்டு ராபர்ட்கிரான்ட் ( Robert grant ) என்பவர் 
பொரிஃபரா என்ற தொகுதியை ஏற்படுத்தி ஸ்பாஞ்சுகளை 
அதில் சேர்த்தார் . 

தொகுதி புரோட்டோசோவா 
விற்கும் , யூமெட்டசோவாவிற்கும் இடையில் வைக்கப்பட்டது . 


மெட்டசோவா இன உறவு 

ஸ்பாஞ்சுகள் பல செல்களாலான உயிரிகள் என்பதில் சிறிது 
கூட சந்தேகங் கிடையாது . ஒரு செல் கருமுட்டையில் ஆரம்பித்துப் 
பிரிந்து , பல செல்களாகி உருவம் பெற்றுள்ளன . இருந்தும் இவை 
பல செல் உயிரிகளில் மிக எளிய அமைப்பைப் பெற்றுள்ளன . பல 
செல் உயிரிகளின் பரிணாமத்தில் முதற்படியில் அமைந்துள்ளன . 


சிலென்டரேட்டாக்களுக்கும் 


உள்ள 


ஸ்பாஞ்சுகளுக்கும் , 
ஒற்றுமைகள் . 


1. இரண்டும் வேறு பொருளின் மீது ஒட்டிக்கொண்டு நிலை 
யான வாழ்க்கை நடத்துபவை . 


2. இரண்டும் இரு படை சுவருடையவை . உடற்குழியற்றவை : 
இரு படைக்கும் நடுவில் மீசோகிளியா உடையவை . 


3. இரண்டும் பாலிலி முறையில் இனப்பெருக்கம் செய்து 
காலனி உருவைத் தோற்றுவிக்கின்றன . 


4. ஸ்பாஞ்சுகளின் பாரன்கைமுலா லார்வா , சிலென்டரேட்டா 
வின் பிளானுலா லார்வாவை ஒத்திருக்கிறது . 


இரண்டிற்கும் உள்ள வேற்றுமைகள் 
1. ஸ்பாஞ்சுகளின் செல்கள் மிகவும் எளிய அமைப்புக் 
கொண்டு ஒன்றுடன் ஒன்று சார்ந்து உள்ளன . 


2. ஸ்பாஞ்சுகளில் உறுப்புகளும் , உறுப்பு மண்டலங்களும் 
கிடையாது . செல்களின் சேர்க்கையால் எபிதீலியம்தான் உண்டா 
கியுள்ளது . 


3. எபிதீலியம் செல்களும் , மீசன்கைமும் ஒரே அடிப்படை 
செல்களிலிருந்து கிளம்பியவை . 


உள்ளது 
4. சிலென்டரேட்டாவில் 
செல்கள் கிடையாது . 


போன்று 

கொட்டும் 


156 


முதுகெலும்பற்றவை 


5. உணவுப் பொருள்களின் சீரணம் செல்லினுள் தான் நடை 
பெறுகிறது . 


6. கோயனோசைட் செல்கள் ஸபாஞ்சுகளில் தான் காணப்படு 


கின்றன . 


7. ஸ்பாஞ்சுகளின் கருவியல் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது . 


ஸ்பாஞ்சுகளுக்கும் , புரோட்டோசோவாக்களுக்கும் 

உள்ள 
ஒற்றுமைகள் ! 

ஸ்பாஞ்சுகள் காலனி புரோட்டோசோவாக்களைச் சில பண்பு 
களில் ஒத்துள்ளன . 

இரண்டிலும் சீரணம் செல்லினுள் தான் நடை 
பெறுகிறது . காலர் செல்களும் , அமீபாய்டு செல்களும் கோயனோ 
பிளஜல்லேட்டுகளில் உள்ளது போலவே இதிலும் உள்ளன . 
ஆம்ஃபிபிளாஸ்டுலா லார்வாவின் உள்வெளித் திருப்பம் அல்லது 
தலைக்கீழ்த் திருப்பம் வால்வாக்சில் நடப்பதுபோலவே நடக்கிறது . 

கோயனோ பிளஜல்லேட்டுகளிலுள்ள புரோட்டிரோ 
ஸ்பாஞ்சியா பேரினத்திற்கும் , ஸ்பாஞ்சிற்கும் பல ஒற்றுமைகள் 
உள்ளன . ஆகையால் சிலர் , ஸ்பாஞ்சுகள் இதிலிருந்து பரிணாமித்து 
வந்தவை என்று கருதுகிறார்கள் . ஸ்பாஞ்சுகளில் கோயனோ 
சைட்டுகள் உடலினுள் அமைந்துள்ளன . ஆனால் , புரோட்டிரோஸ் 
பாஞ்சியாவில் இவை வெளிப்புறத்தில் அமைந்துள்ளன . 

ஆகை 
யால் சிலர் இக் கொள்கையை மறுக்கிறார்கள் . மேலும் ஸ்பாஞ்சு 
லார்வாவில் கோயனோசைட்டுகள் கிடையாது . இதற்குப் பதிலாகச் 
சாதாரண நீள்-இழை செல்கள்தான் இருக்கின்றன . ஆகையால் 
ஸ்பாஞ்சுகள் சாதாரண நீள்-இழையுடலி புரோட்டோசோவாக்களி 
லிருந்து பரிணாமித்து வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் . மெட்ட 
சோவாக்களைத் தோற்றுவித்த நீள் - இழையுடலி புரோட்டோசோ 
வாக்களிலிருந்து , ஸ்பாஞ்சுகள் தோன்றாமல் , வேறு நீள்-இழையுடலி 
புரோட்டோசோவாவிலிருந்து தோன்றியிருக்கலாம் என்ற கருத்து 
நிலவுகிறது . ஸ்பாஞ்சுகள் விலங்குகளின் பரிணாம நேர்க்கோட்டில் 
அமையாமல் , பக்கக்கோட்டில் அமைந்துள்ளன . இதிலிருந்து வேறு 
தொகுதிகள் பரிணாமம் அடையவில்லை . ஸ்பாஞ்சுகள் நிலையான 
வாழ்க்கை மேற்கொண்டதால் , கால்வாய் மண்டலத்தில் தான் 
மாறுதல்களும் , முன்னேற்றங்களும் அடைந்துள்ளன . 


ஸ்பாஞ்சினுடைய சட்டகம் 

ஸ்பாஞ்சினுடைய சட்டகம் ஸ்பிக்யூல் அதாவது நுண்முட்கள் 
மட்டும் அல்லது ஸ்பாஞ்சின் ( Spongin ) இழைகள் மட்டும் அல்லது 


தொகுதி : பொரிஃபரா 


15T 


யவை . 


இரண்டும் சேர்ந்து உண்டாகி இருக்கலாம் . நுண்முட்கள் யாவும் 
குறிப்பிட்ட உருவம் பெற்று ஸ்படிகம் போன்ற தோற்றம் உடை 

இவை ஒரு முள் போன்ற தோற்றம் உடையவை . இவை 
ஒரு முள் போன்றோ அல்லது ஒரு புள்ளியிலிருந்து கதிர்கள் போல் 
நீட்டிக் கொண்டிருக்கும் முட்களைப்போன்றோ அமைந்திருக்கும் . 
இவை உயிர்ப் பொருளாலான மத்திய அச்சைப் பெற்று அதைச் 
சுற்றிலும் சுண்ணம் அல்லது நீர் எடுக்கப்பட்ட சிலிக்கா போன்ற 
உயிரற்ற பொருள்களைப் பெற்றிருக்கும் . இவை பல உருவங்களைக் 
கொண்டுள்ளன . 


நுண்முட்களை அவற்றின் பருமன் கொண்டு மெகாஸ்கிளிர்கள் 
( Megascleres ) . மைக்ரோஸ்கிளிர்கள் ( Microscleres ) என்று இரு 
வகைகளாகப் பிரிக்கலாம் . மெகாஸ்கிளிர்கள் எனப்படும் பெரிய 
நுண்முட்கள் ஸ்பாஞ்சின் உடலைத் தாங்கும் சட்டகமாகப் பணி 
யாற்றுகின்றன . மைக்ரோஸ்கிளிர்கள் எனப்படும் சிறிய 

சதை 
நுண்முட்கள் மீசோகிளியாவில் இங்குமங்குமாகச் சிதறுண்டு 
கிடப்பன . கால்கேரியா போன்ற ஸ்பாஞ்சுகளில் இந்த இருவகை 
நுண்முட்களுக்கும் உள்ள பருமன் பற்றிய வேறுபாடு அவ்வளவு 
தெளிவாகக் காணப்படுவதில்லை . ஆகையால் நுண்முட்களை அவை 
பெற்றிருக்கும் அச்சுகள் , கதிர்கள் இவைகளின் எண்ணிக்கையை 
அடிப்படையாகக் கொண்டு ஐந்து வகைகளாகப் பிரித்துள்ளார்கள் . 


1 . 

மான் ஆக்சான் ( Monaxon ) நுண் முட்கள் 

இவை ஓர் அச்சைப் பெற்று நேராக அல்லது வளைவாக இருக் 
கும் நுண்முட்கள் . அச்சின் ஒரு முனையில் மட்டும் அல்லது இரு 
முனைகளிலும் வளர்ச்சியடைந்த நுண்முட்கள் தோன்றியிருக்கும் . 
அச்சின் ஒரு முனையில் மட்டும் வளர்ச்சி ஏற்பட்டு உண்டாகும் நுண் 
முள்ளுக்கு மான் ஆக்டினல் மான் ஆக்சான் ( Monactlnal Monaxon ) 
என்று பெயர் . இதைச் சுருக்கமாக ஸ்டைல் ( Style ) என்றும் 
கூறுவதுண்டு . ஸ்டைலின் முக்கிய அமைப்பு ஒரு முனை திரளையாக 
வும் மறு முனை கூறாகவும் இருப்பது . திரளை முனை அகன்று பருத் 
திருக்கும் ஸ்டைலுக்கு டைலோஸ்டைல் ( Tylostyle ) என்று பெயர் . 
திரளை முனையில் முட்களை உடைய ஸ்டைல் , அக்காந்தோஸ்டைல் 
( Acanthostyle ) என்றழைக்கப்படும் . எப்பொழுதும் ஸ்டைலின் கூர் 
முனை ஸ்பாஞ்சின் உடலின் வெளிப்புறம் நீட்டிக்கொண்டிருக்கும் . 
மத்தியப் புள்ளியிலிருந்து இருமுனைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ள 
மான் ஆக்சான்களுக்கு டைஆக்டினல் மான் ஆக்சான் ( Diactinal 
monaxons ) அல்லது டைஆக்டின்கள் ( Diactines ) என்று பெயர் . 
இதைச் சுருக்கமாக ராப்ட்டுகள் ( Rhabds ) என்று கூறுவதுண்டு . 


158 


முதுகெலும்பற்றவை 


இரு முனைகளும் கூறாக உள்ள ராப்ட்டுகளுக்கு ஆக்ஸி ( Oxea ) 
என்றும் , இரு முனைகளும் ஈட்டி போன்ற அமைப்புடைய ராப்ட்டு 
களுக்கு டார் நோட் ( Tarnote ) என்றும் , இரு முனைகளும் திரளாக 


23 


ப 


2 


- 


3 


45 6 7 


ஓ 


16 


E 


4 


14 


r 


- 


29 


10 


* 


29 


K 


la 


( 
-- 


LAN 


30 


eir 


SAN 


ல 


படம் . 85 


ஆக்சி ; 


ஸ்பாஞ்சின் நுண்முட்கள் 
1. அக்காந்தோ ஸ்டைல் ; 2. ஸ்டைல் ; 3. டைலோஸ்டைல் ; 4 . 

5. ஸ்ட்ராங்கைலி ; 6. டார்னேட் ; 7. டைலோட் ; 8. கேல் திராப்ஸ் ; 
9. டைஅனி ; 10-13 : ட்ரை அனிக்கள் ; 14. ஸ்பைராஸ்டர் ; 15. ஆக்ஸி 
யாஸ்டர் ; 16. ஸ்ட்ராங்கைல் ஆஸ்டர் ; 17. ஸ்பியர் ஆஸ்டர் ; 18. ஸ்டீர் 
ஆஸ்டர் ; 19. ஸானிட் ஆஸ்டர் ; 20-21 . கீலாஸ் ; 22 சிக்மா ; 23. டோக்ஸா ; 

ட்ரைக்ரீபிட் டெஸ்மா ; 26-27 ராப்டோக்ரீபிட் டெஸ்மா ; 
28. ட்ரைரேடியேட் ; 29. 30. ஆம்பிடிஸ்க் ; 31. பிளிஸி ஆஸ்டர் . 


24 , 25 . 


உள்ள ராப்ட்டுகளுக்கு ஸ்ட்ராங்கைல் ( Strongyle ) என்றும் இரு 
முனைகளும் குண்டூசி போலப் பருத்திருக்கும் ராப்ட்டுக்கு டைலோட் 
( Tylote ) என்றும் பெயர் . 


மைக்ரோஸ்கிளிரிக் டைஆக்டின் நுண்முட்களை அவற்றின் 
முன் மைக்ரோ என்ற எழுத்தைச் சேர்த்துப் பெயர் சூட்டுவது 


தொகுதி : பொரிஃபரா 


159 


வழக்கம் . டைஆக்டினல் மைக்ரோஸ்கிளிர்களில் வளைந்த நுண்முட் 
கள் காணப்படுகின்றன . இவற்றில் மிகச் சாதாரணமாகக் காணப் 
படுபவை C போன்ற உருவமுடைய சிக்மாஸ்களும் ( Sigmas) , 
வில் போன்ற டோக்சாஸ்களும் ( Toxas ) , பின்னோக்கி வளைந்துள்ள 
கொக்கிகளையும் , தட்டுகளையும் கொண்ட சிலாஸ்களும் , ( Chelas ) 
ஆகும் . இரு முனைகளிலும் சமமான அமைப்புடைய சிலாஸ்களுக்கு 
ஐசோசிலாஸ் ( Isochelas ) என்றும் சமனற்றதற்கு ஆன்ஐசோ 
சிலாஸ் ( Anisochelas ) என்றும் பெயர் . சுருளாக அமைந்த சிக் 
மாஸ்களுக்கு சிக்மாஸ்பையர்ஸ் ( Sigmaspires ) என்று பெயர் . 
முட்களைக் கொண்ட குட்டையான மைக்ரோஸ்கிளிரிக் மான் 
ஆக்சான்களுக்கு ஸ்ட்ரேப்டாஸ்டேர்ஸ் ( Streptasters ) TOT OF 
பெயர் . இவற்றில் முக்கியமானவை சுருளாக வளைந்த ஸ்பைராஸ் 
டேர்ஸ் ( Spirasters ) குச்சி போன்ற சானிடாஸ்டேர்ஸ் ( Sanictas 
ters ) இரு முனைகளிலும் முட்களைக் கொண்ட ஆம்பி ஆஸ்டர்ஸ்கள் 
( Amphiasters ) ஆகும் . 


2. டெட்ரா ஆக்சான்கள் ( Tetraxons ) 


டெட்ராஆக்சான்கள் நுண் முட்களை டெட்ராக்டின்கள் 
( Tetractines ) என்று அழைப்பதுண்டு . இந்த நான்கு கதிர்களை 
யுடைய நுண்முட்கள் ஒவ்வொரு கதிராக இழந்து மூன்று கதிர் , 
இரண்டு கதிர் , ஒற்றைக் கதிர் அமைப்புகளைக் கொண்ட நுண்முட் 
களாகின்றன 


டெட்ராக்சான் நுண்முள்ளின் நான்கு கதிர்களும் ஒரே நீள 
மாக இருந்தால் அதை கேல்த்ராப்ஸ் ( Calthrops ) என்று அழைக் 
கிறோம் . பொதுவாக இந்த நான்கு கதிர்களில் ஒன்று மிகவும் 
நீண்டிருக்கும் . மற்ற மூன்றும் சிறியனவாக இருக்கும் . நீண்டி 
ருக்கும் கதிருக்கு ரேப்டோம் ( Rhabdome ) என்றும் , குட்டையாக 
இருக்கும் மூன்று கிளாடிகளைச் ( Cladi ) சேர்த்து கிளாடோம் 
( Cladome ) என்றும் அழைக்கிறோம் . இத்தகைய நுண்முட்களை 
டிரைஆனின்கள் ( Trianes ) என்று கூறலாம் . டிரை ஆனின்கள் 
பல உருவங்களில் காணப்படுகின்றன . கிளாடிகளின் நுனி பிள 
வுண்டும் கிளைத்தும் இருக்கலாம் . கிளாடோய் தன் மூன்று கதிர் 
களில் ஒன்றை இழந்து டை ஆனி ( Diane ) என்ற பெயர் பெறும் . 
கிளாடோம் கிளாடிகளுக்குப் பதிலாக முனை பருத்த டிஸ்க் ( Disk ) 
போன்ற உரு பெற்றிருக்கலாம் . இன்னும் சிலவற்றில் டிஸ்க் 
குடையப்பட்டிருக்கும் . இத்தகைய டிஸ்க்குகள் ரேப்டோமின் இரு 
முனைகளிலும் தோன்றியிருக்கலாம் . இவைகளுக்கு 

வைகளுக்கு ஆம்பிடிஸ்க் 
குகள் ( Amphidisks ) என்று பெயர் . 


160 


முதுகெலும்பற்றவை 


கால்கேரியா ஸ்பாஞ்சுகளில் சாதாரணமாகக் காணப்படும் 
டிரை ஆக்டினல் ( Triactinal) , நுண்முள் டிரைஆனி , நுண்முட் 
களில் ஒரு வகை என்று கருதப்படுகிறது . டிரைஆனி ரேப்டோமை 
இழந்து மூன்று கதிர்களை 

கிளாடோமைமட்டும் 
பெற்றுள்ளது . 


உடைய 


3 . 


டிரை ஆக்சான் நுண் முட்கள் 


இவைகளை ஹெக்ச் ஆக்டினல் ( Hexactinal ) நுண்முட்கள் 
என்றும் கூறுவதுண்டு . இவை மூன்று அச்சுகளைக் கொண்ட நுண் 
முட்கள் . இந்த மூன்று அச்சுகளும் ஒன்றையொன்று செங்கோணத் 
தில் குறுக்கிடுவதால் , ஆறு கதிர்கள் அமைப்பைப் பெற்றுள்ளன . 
இந்த ஆறு கதிர்களும் ஒரு மத்தியப் புள்ளியிலிருந்து ஒன்றுக் 
கொன்று செங்கோணத்தில் நீட்டிக் கொண்டிருக்கும் . இந்த அடிப் 
படை உருவிலிருந்து கதிர்களின் குறைப்பினால் பல மாறுபாடுகளைப் 
பெற்றிருக்கும் . கதிர்கள் , வளைதல் , கிளைத்தல் , மூண்டுகள் தோன் 
றல் முதலிய பல மாறுதல்களையும் பெற்றிருக்கும் . இந்த வகை 
நுண்முட்கள் ஹெக்ஆக்டினிலிடியே உயிரிகளில் தான் 

காணப் 
படுகின்றன . 


4. பாலி ஆக்சான்கள் ( Polyaxons) 

இந்த நுண்முட்கள் ஒரு மத்தியப் புள்ளியிலிருந்து நீட்டிக் 
கொண்டிருக்கும் சம நீளமுள்ள பல கதிர்களைப் பெற்றுள்ளன . 
இந்தத் தன்மை அமைப்பு மைக்ரோஸ்கிளிர் நுண்முட்களில் அதிக 
மாகக் காணப்படுகின்றன இவைகளுக்கு ஆஸ்டர்கள் ( Asters ) 
என்று பெயர் . சிறிய மத்திய இடத்தைக் கொண்டு கூரிய கதிர் 
களை உடையனவற்றை ஆக்சி ஆஸ்டர்கள் ( Oxyasters ) என்றும் 
முனை திரண்ட கதிர்களை உடையனவற்றை ஸ்ட்ராங்கைல் ( Stron 
gylasters ) என்றும் முனை பருத்த கதிர்களை உடையனவற்றை 
டைல் ஆஸ்டர்கள் ( Tylarters ) என்றும் கூறுவதுண்டு . பெரிய 
மத்திய இடத்தைக் கொண்டு தெளிவான கதிர்களை உடையன 
வற்றை ஸ்பிர் ஆஸ்டர்கள் ( Spherasters ) என்றும் சிறிய கதிர்களைக் 
கொண்டவற்றை ஸ்டிர் ஆஸ்டர்கள் ( Sterrasters ) என்று கூறுவ 
துண்டு . 


5. ஸ்பியர்கள் ( Spheres ) 

ஒரு மையத்தைக் கொண்டு வட்டங்களில் வளர்ச்சி 
அடைந்துள்ள நுண்முட்களுக்கு ஸ்பியர்கள் என்று பெயர் . 


பல 


தொகுதி : பொரிஃபரா 


161 


என்று 


பல ஸ்பாஞ்சுகளில் டெஸ்மா ( Desma ) என்ற தனிவகை 
யான நுண்முள் காணப்படுகிறது . சாதாரணமாக மிகச் 
சிறிய கிரிப்பிஸ்மான் ஆக்சான் அல்லது டெட்ராக்சான் நுண் 
முள்ளின் மேல் ஒழுங்கற்ற பல 
அடுக்குகளில் சிலிக்கா படிந்து 
தோன்றியதற்கு டெஸ்மா 

பெயர் . ஆரம்பத்தில் 
படியும் சிலிகா கிரிப்பிஸ் உரு 
வைச் சுற்றி ஒழுங்காக அமை 

ஒழுங்கற்ற 
முறையில் சிலிக்கா படிந்து 
பல கிளைகளையும் புடைப்பு 
களையும் தோற்றுவிக்கிறது . 
அனேகமாக டெஸ்மாக்கள் 

படம் 96 . 
ஒன்று சேர்ந்து வலைப் பின் 
னலைத் தோற்றுவிக்கும் . இத் 

நுண்முள்ளின் வளர்ச்சி 
தகையச் சட்டகத்திற்கு லித் 

1 , 2 , 3 , 4. மான் ஆக்சான் நுண்முள் 
திஸ்டிட் ( Lithistid ) என்று வளர்ச்சி ; 5. ஸ்பாஞ்சின் 
பெயர் . 

வளர்ச்சி . 


கிறது . 


பிறகு 


oo 


0 


000 


இழை 


ஸ்பாஞ்சின் என்ற சட்டகங்கள் புரோட்டின் பொருள்களால் 
ஆன இழைகளால் ஆனவை . இந்த இழைகள் வலைப் பின்னலைப் 
போலவோ அல்லது கிளைகளையுடையதாகவோ அமைந்திருக்கும் . 
மான் ஆக்சினிடேகளில் நுண்முட்கள் எல்லாம் ஸ்பாஞ்சின் இழை 
களினால் இணைக்கப்பட்டிருக்கும் . கேரட்டோசாவில் சட்டகம் 
முழுவதும் ஸ்பாஞ்சின் இழைகளினால் தான் ஆனது . 


நுண்முட்கள் எல்லாம் மீசன்கைம் செல்களினால் தான் சுரக்கப் 
படுகின்றன . இப் பணியைச் செய்யும் மீசன்கைம் செல்களுக்கு 
ஸ்கிளிரோபிளாஸ்ட்டுகள் என்று பெயர் . சுண்ண நுண்முட்களின் 
தோற்றம் நன்கு கண்டறியப்பட்டுள்ளது . 


மான் ஆக்சான் நுண் முள்ளின் தோற்றம் 

முதலில் இரு உட்கருக்களைக் கொண்ட ஸ்கிளிரோ பிளாஸ்டி 
னுள் நடுவட்டத்தில் சிறு சுண்ணப் பொருள் சுரக்கப்படுகிறது . 
இந்தச் சுண்ணப்பொருள் ஓர் உயிர்ம அச்சு நூலைச் சுற்றி அமைக்கப் 
படுவதாக நம்பப்படுகிறது . இரு உட்கருக்களுக்கும் இடையில் 
சுரக்கப்பட்ட நுண்முள் வளர வளர இரு உட்கருக்களும் சிறுகச் 
சிறுக விலகி இறுதியில் செல் இரண்டாகப் பிரிந்துவிடுகிறது . இந்த 

11 


162 


முதுகெலும்பற்றவை 


ரெண்டு செல்களில் ஒன்றான தோற்றுவிக்கும் செல் நுண் முள்ளின் 
உள் முனையிலும் , மற்றொன்றான உறுதிப்படுத்தும் செல் 
முள்ளின் வெளி முனையிலும் அமைந்துள்ளன . 


நுண் 


நுண்முள் முக்கியமாகத் தோற்றுவிக்கும் செல்லினால் தான் 
உண்டாக்கப்படுகிறது . இச் செல் ஸ்பாஞ்சின் உட்புறம் மெதுவாக 
நகர்ந்து நுண்முள்ளின் உருவத்தையும் நீளத்தையும் தோற்று 
விக்கிறது . உறுதிப்படுத்தும் செல் , சுண்ணம் சுரந்து நுண் 
முள்ளுக்கு மேலும் கனத்தை உண்டு பண்ணுகிறது . இச் செயலில் 
உறுதிப்படுத்தும் செல் உள்நோக்கிச் செல்கிறது . நுண்முள் முழு 
வதும் உண்டான பிறகு தோற்றுவித்ததும் உறுதி தந்ததும் 
ஒன்றன்பின் ஒன்றாக நுண்முள்ளைவிட்டு மீசோகிளியாவினுள் 
சென்றுவிடுகின்றன . 


டிரைரேடியேட் நுண்முள்ளின் தோற்றம் 

இந்த நுண்முள் மூன்று ஸ்கிளீரோபிட்டுகளால் சுரக்கப்படு 
கிறது . மூன்று ஸ்கிளீரோபிட்டுகள் ஒன்றாக வந்து முக்கூறு வடி 
வில் அமைந்து ஒவ்வொன்றும் தோற்றுவிப்பவர் , கெட்டிப்படுத் 
துபவர் என இரண்டாகப் பிரிந்து மூன்று நுண்முட்களைத் தோற்று 
விக்கின்றன . இம் மூன்று நுண்முட்களும் ஆரம்பத்திலேயே 
ஒன்றாக இணைந்து டிரைரேடியேட் உருவத்தைப் பெற்றுவிடுகிறது . 
மான் ஆக்சானில் வரும் செல்கள் எவ்விதம் பணிபுரிகின்றனவோ 
அவ்விதமே இங்கும் செய்கின்றன . 


சிலிக்காவாலான நுண்முட்களின் தோற்றம் பற்றி விளக்கம் 
தெளிவடையவில்லை . சிலிக்கோபிளாஸ்ட் என்னும் ஒரு செல்லி 
னுள் இந்த நுண்முள் சுரக்கப்படுவதாகக் கருதப்படுகிறது . 


ஸ்பாஞ்சின் பொருளாலான இழைகள் ஸ்பாஞ்சோ பிளாஸ்ட் 
என்னும் மீசான்கைம் செல்லினால் சுரக்கப்படுகிறது . ஸ்பாஞ்சே 
பிளாஸ்ட்டுகள் வரிசையாக அமைந்து தன்னுள் ஸ்பாஞ்சின் குச்சி 
களைச் சுரக்கின்றன . ஒரு செல்லின் ஸ்பாஞ்சின் குச்சிகள் அடுத் 
துள்ள ஸ்பாஞ்சின் குச்சிகளுடன் சேர்ந்து ஸ்பாஞ்சின் இழைகளா 
கின்றன . இவ்விதம் பல நீண்ட இழைகள் தோன்றுகின்றன . ஒரு 
குறிப்பிட்ட அளவு ஸ்பாஞ்சின் பொருட்களைச் சுரந்த பிறகு 
ஸ்பாஞ்சோபிளாஸ்ட்டுகளுள். நுண் குமிழிகள் தோன்றி வளர்வதால் 
அச் செல்கள் அழிந்துவிடுகின்றன . 


6. கிளை 2. யூமெட்டசோவா 


பிரிவு : ரேடியேட்டா 


தாகுதி , சிலென்டிரேட்டா 


( Coelenterata ) 


என்னும் குழிக்குடலிகள் 


இந்தத் தொகுதியைச் சேர்ந்த உயிரிகள் உண்மையான பல 
செல் உயிரிப் பிரிவைச் ( Eumetaz ) 1 ) சேர்ந்தவை . உடல் பல செல் 
களால் ஆனது . ஒரேவகையான செல்கள் சேர்ந்து திசுக்கள் 
அமைப்பைக் கொடுத்துள்ளன . இதில் உள்ள உயிரிகள் ஆரச்சமச் 
சீர் அல்லது இரு ஆரச்சமச்சீர் கொண்டவை . இவை ஒரே 
உடலறை கொண்டவை . இதற்கு வயிற்றறை அல்லது சீரணக் 
குழி ( Gastiic cavliy ) என்று பெயர் . இக்குழி வெளி உலகுடன் 
தொடர்பு கொண்டிருக்கும் துவாரத்திற்கு வாய் என்று பெயர் . 
இதற்கு மலவாய் கிடையாது . இதன் உடற்சுவர் இரு அடுக்கு 
-களால் 

ஆனது . வெளிப்புறம் உள்ள அடுக்கிற்குப் புறப்படை , 
( Ectoderm ) என்றும் , உட்புறமுள்ள அடுக்கிற்கு அகப்படை 
( Endoderm ) என்றும் பெயர் . இவ் விரண்டு படைகளுக்குமிடையில் 
காணப்படும் ஜெல்லி போன்ற பொருளுக்கு ‘ மீசோகிளியா 
( Mesogloea ) என்று பெயர் . புறப்படை உயிருக்கு உருவத்தைக் 
கொடுப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பையும் அளிக்கிறது . அகப் 
படை சீரண நீரைச் சுரப்பதற்கும் , சீரணிக்கப்பட்ட பொருளை 
உட்கிரகிக்கவும் உதவு கிறது . உட்சுவர் , அகப்படை , புறப்படை 
என்ற 

இரு படைகளால் ஆன உயிரிகளுக்கு இருபடைப் 
( Diploblastic ) பிராணிகள் என்று பெயர் . . இவற்றின் வாழ்க்கை 
வரலாற்றில் இருவித தனி உருவ அமைப்புடைய உயிரிகள் 
உள்ளன . அவற்றில் ஒன்று பாலிப்பு ( Polyp ) ; மற்றொன்று மெடுசா 
( Medusa ). பாலிப்பு ஒரே இடத்தில் ஊன்றி நிற்கும் நிலையான 
வாழ்க்கை உடையது . மெடுசா அங்கும் இங்கும் நீந்திச் செல்லக் 
கூடிய இயங்கும் வாழ்க்கை உடையது . இப்பிராணி களில் சில தனி 
உயிரிகளாகவும் , மற்றவை 

காலனி உயிரிகளாகவும் 

காணப் 
படுகின்றன . இவை அநேகமாகக் கடலில் வாழ்வன . சில ஆழக் 


164 


முதுகெலும்பற்றவை 


கடலிலும் , சில கடல் பரப்பிலும் ( Pelagic ), மற்றவை ஆழக்குறை 
வான கடல் ஓரங்களிலும் வாழ்கின்றன . 


ஒன்று 


இந்தத் தொகுதி இரண்டு உள்தொகுதிகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . ஒன்று நிடேரியா ( Caidaria ) ; மற்றொன்று அநிடேரியா 
( Acnidaria ) . நிடேரியா உள் தொகுதியிலுள்ள பிராணிகளில் இரு 
உரு 

-ரு அமைப்புடைய உயிரிகள் காணப்படுகின்றன . 
பாலிப்பு ; மற்றொன்று மெடுசா . பாலிப்பு ஊன்றி நிலைத்து நிற்கும் . 
உயிரி . மெடுசா தனித்து நீந்திக் கொண்டிருக்கும் உயிரி . மெடுசா 
நீந்துவதற்குத் தசைகள் உதவுகின்றன . இந்த உயிரிகளில் கொட் 
டும் செல்பைகள் ( Nematocysts) உள்ளன . இவை ஆரச்சமச்சீர் 
டையவை . 


அநிடேரியா உட்தொகுதியைச் சேர்ந்த பிராணிகள் தனித்து : 
வாழ்வன . இவை நீரில் நீந்துவதற்குக் குறு இழைகள் உதவுகின்றன . 
இவைகளுக்குக் கொட்டும் செல்பைகள் கிடையாது . இவை இரு. 
ஆரச்சமச்சீர் 

உயிரிகள் . தற்காலத்தில் ஹைமென் 
( Hyman ) போன்ற சிலர் இவ்விரண்டையும் இரு தனித்தனித் 
தொகுதிகளாகவே பிரித்துள்ளார்கள் . இங்கு நாம் பழைய வகை . 
பாட்டையே கையாளுகிறோம் . 


உடைய 


உள்தொகுதி 

ாகுதி நிடேரியா மூன்று வகைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . அவை : ஹைட்ரோசோவா ( Hydrozoa ), ஸ்கைஃபோ 
சோவா ( Schyphozoa ) . ஆன்தோசோவா ( Anthozoa ) என்பன . 


உள்தொகுதி 1. நிடேரியா 

வகை 1. ஹைட்ரோசோவா 
உதாரணம் : ஹைட்ரா வல்காரிஸ் ( Hydra vulgaris ) 

ஹைட்ரா சாதாரணமாகத் தாவரங்கள் நிறைந்த குளம் , 
குட்டைகளில் வாழும் . இது தண்ணீரில் உள்ள செடி , கொடி 
அல்லது கல்போன்ற மற்றப் பொருள்களின் மீது ஒட்டிக்கொண்டு 
நிலையான வாழ்க்கை நடத்தும் உயிரி . இதன் உருவம் கூடான 
உருளையைப் போன்றது . இதன் ஒருமுனை தட்டையாகவும் , 
மறுமுனை கூராகவும் இருக்கும் . ( படம் 87 ) தட்டையான முனையினால் 
வேறு பொருளின் மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . கூர் நுனியில் ஐந்து, 
அல்லது ஆறு விரல் போன்ற உறுப்புகள் ஒரு குவிந்த வடிவமுள்ள 
பாகத்தைச் சுற்றி ஒரு வட்டத்தில் அமைந்திருக்கும் . இவைகளுக்கு 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


165 


ணர் நீட்சிகள் ( Tentacles ) அல்லது டென்டகிள்கள் என்று பெயர் . 
அக் குவிந்த வடிவமுள்ள பாகத்திற்கு ஹைப்போஸ்டோம் 
( ( Hypostome ) அல்லது மேனுபிரியம் ( Manubrium ) என்று பெயர் . 
இதன் நுனியில் வாய்த்துவாரம் அமைந்திருப்பதால் இம்முனை , 
வாய்முனை என்ற பெயர்பெற்றது . இதற்கு மலவாய் கிடையாது . 
வேறு பொருளில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தட்டையான பாகத் 
திற்கு அடித்தட்டு ( Basal disc ) என்று பெயர் . இதன் உடல் சுருங்கி 
நீளக்கூடிய தன்மையுடையது . நீண்டிருக்கும் பொழுது இதன் 
நீளம் சுமார் 15 மி . மீ . இருக்கும் . தண்ணீரில் சிறு அசைவு 
ஏற்பட்டாலும் இதன் உடல் சுருங்கிவிடும் . அதுசமயம் உடலின் 
நீளம் சுமார் 2. மி . மீ . இருக்கும் . 


உள் அமைப்பும் செல் அமைப்பியலும் 


இதன் உடல் கூடான உருளைப் போன்றது . ஒருமுனை தட்டை 
யாகவும் , மறுமுனை கூராகவும் இருக்கும் . கூர்முனையின் நுனியில் 


4 


2 


20 


3 


படம் 87 


படம் . 88 


ஹைட்ரா 
1. உணர் நீட்சி ; 
* 2 . நடு உடல் ; 
3. அடித்தட்டு , 


ஹைட்ரா குறுக்குவெட்டுத் 

தோற்றம் 
1. புறப்படை ; 
2. அகப்படை ; 
3. மீசோகிளியா ; 
4. வயிற்றறைக் குழி ; 
5. இடையீட்டுச் செல் . 


அமைந்திருக்கும் வாய் , வபிற்றறையுடன் தொடர்பு கொண்டிருக் 
எகும் . வயிற்றறை , கூடான உணர்நீட்சிகளிலும் வியாபித்துள்ளது . 


166 


முதுகெலும்பற்றணை 


வயிற்றறையைச் சுற்றியிருக்கும் உடற்சுவர் , புறப்படை , அகப் 
படை என்ற இரண்டு அடுக்குகளால் ஆனது ( படம் . 88 ) . இவ் 
விரண்டு படைகளுக்குமிடையில் உருவற்ற ஜெல்லி போன்ற 
பொருள் அமைந்திருக்கும் . இதற்கு மீசோகிளியா என்று பெயர் . 
ஹைட்ரா பல செல்கொண்ட உயிரியானாலும் , செல்கள் இரண்டு 
படையில் தான் அமைந்துள்ளன . அதாவது அகப்படை , புறப்படை 
என்பன . இத்தகைய அமைப்புடைய உயிரிகளை ஈரடுக்குப் 
பிராணிகள் என்று கூறுகிறோம் . 


புறப்படை 


முனை 


AARANAR 


இதன் 


குறுகியும் 
குறுகிய 


இது பலவகைப்பட்ட செல்களாலானது ( படம் 89 ) . இதில் 
அதிகமாகக் காணப்படும் செல்களுக்குத் தசை எபிதீலியல் செல்கள் 

( Musculoepithelial cells ) 
என்று பெயர் . இச் செல்கள் 
பேரிக்காய் போன்ற உருவ 
முடையவை . இச்செல்லின் 
வெளிமுனை அகன்றும் , உள் 

இருக்கும் ... 

உள் முனை 
இரண்டு மூன்று நீட்சிகளாக , 
கண்டுள்ளன . இதில் மையோ 
னிம்கள் உள்ளன . ஆகையால் 
இந்நீட்சிகள் சுருங்கும் தன்மை 

உடையன . இந்த நீட்சிகள் 
படம் .89 

செல்லுக்கு நேர்கோணமாக 

வும் , உயிரியின் நீள் .அச்சுக்கு . 
ஹைட்ரா திசுவியல் 

இணையாகவும் 

அமைந் 
1. தசை எபிதீலியல் செல் ; 2. ஆக்கச் 

இலைவை 
செல் ; 3. மீசோ கிளியா ; 4. அகப்படைச் துள்ளன . 

மீசோகிளி 
செல் ; 5. கொட்டும் செல் ; 6. நரம்புச் யாவை ஒட்டினாற் போல 
செல் ; 7. மையோனிம் ; 8. கொட்டும் அமைந்துள்ளன . இந்த நீட்சி 

9. முள் ; - 10. இழை ; கள் சுருங்கும்பொழுது உடல் 
11. உட்கரு . 

குட்டையாகும் . இவை நீளும் . 
பொழுது உடலும் நீளும் . இச் செல்களின் உதவியால் ஹைட்ரா 
தன் உடலை நீட்டவும் , சுருக்கவும் , தன்னைத் தேவையான திசை 
யில் வளைக்கவும் முடிகிறது . 


| 


செல் இழை ; 


தசை எபிதீலியல் செல்களின் உள் முனைகளின் இடை 

டையில் 
ள இடத்தில் இடையீட்டுச் செல்கள் ( Interstitial ) அல்லது 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


17 


ஆக்கச் செல்கள் ( Formative cells ) அமைந்துள்ளன . இவை புறப் 
படையில் உள்ள எந்த வகையான செல்களாக வேண்டுமானாலும் 
மாறக்கூடிய தன்மை வாய்ந்தவை . தேவைக்கு வேண்டிய செல் 
களாக மாறும் தன்மை பெற்றிருப்பதால் இவை ஆக்கச் செல்கள் 
என்று பெயர்பெற்றன . சில ஆக்கச் செல்கள் கொட்டும் செல்களை 
( Caldoblasts ) உண்டாக்குகின்றன . 


கொட்டும் செல் 

இது முட்டை வடிவமாக இருக்கும் . இதனுள் ஒருபுறமாக ஓர் 
உட்கரு இருக்கும் . செல்லின் மேல் பரப்பிலிருந்து கொட்டும் செல் 
இழை ( Cnidocil ) நீட்டிக்கொண்டிருக்கும் . இதனுள் ஒரு கொட்டும் 
செல்பை ( Nematocyst) உள்ளது . இந்தப் பை இரு சுவரால் ஆனது . 
இதன் மேல்புறம் ஒரு மூடி உண்டு . இப்பையின் ஒரு முனை உள் 
நோக்கி மடிந்து கூடான இழைபோல் நீண்டு சுருளாக அமைந் 
திருக்கும் . இவ்விழையின் ஆரம்ப இடத்தில் சில முட்கள் ( Barbs ) 
இருக்கும் . இந்தப் பையுள் நச்சுத் திரவம் உள்ளது . கொட்டும் 
செல் பை சுவர் சுருங்கும் தன்மை உடையது . கொட்டும் செல் 
இழை , ஓர் உணர் உறுப்பு . இவ்விழையில் எந்தப் பொருளாவது 
பட நேரிட்டால் , அவ்வுணர்ச்சி கொட்டும் செல்லுக்குச் செலுத்தப் 
படுகிறது . உடனே கொட்டும் செல்பை சுருங்கி அதனுள் இருக்கும் 
நச்சுத் திரவம் இழைச் சுருளை வெளித் தள்ளுகிறது . அச்சுருளின் 
அடியில் இருக்கும் முட்கள் வெளிப் பொருளின் மேல் கொட்டுவதால் 
நச்சுத் திரவம் அப்பொருளினுள் செலுத்தப்படுகிறது . உயிருள்ள 
பொருளாக இருந்தால் அது இறந்துவிடுகிறது . சில கொட்டும் செல் 
களில் முட்கள் இருப்பதில்லை . இவற்றின் இழைச் சுருள் பிற உயிரின் 
மேல் சுற்றிக் கொள்ளுகிறது . இன்னும் சில கொட்டும் செல்களின் 
சுருள் இழையின் நுனி திறந்திருக்கும் . முட்கள் இராது . இழை , 
வெளி வந்தவுடன் அதன் நுனியில் உள்ள துவாரத்தின் வழியே 
திரவம் வெளிப்பட்டு வேறு பொருளின் மீது ஒட்டிக் கொள்ளும் . 
ஹைட்ரா தன்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் , தன் 
உணவுப் பொருள்களைப் பிடிப்பதற்கும் , நகரும்பொழுது உணர் நீட்சி 
களைத் தரையின் மீது ஒட்ட வைக்கவும் இக்கொட்டும் செல்களை 
உபயோகப்படுத்திக் 

கொள்கின்றது . 

இக்கொட்டும் செல்கள் 
உடலின் அடிப்பாகத்தைத் தவிர மற்ற எல்லாப் பாகங்களிலும் 
காணப்படுகின்றன . உணர் நீட்சிகளில் இவை அதிகமாக உள்ளன . 


" 


புறப்படையில் காணப்படும் மற்றொருவகை செல்லுக்கு நரம்புச் 
செல் ( Nerve cell ) என்று பெயர் . இந்த நரம்புச் செல் பல பக்கங் 
களைக் கொண்டது . இதன் முனைகள் நீண்டு இழைபோல் காணப் 


168 


முதுகெலும்பற்றவை 


படும் . ஒரு செல்லின் இழை மற்றொரு செல்லின் இழையுடன் 
தொடர்பு கொண்டிருக்கும் . இவ்விதமாக நரம்புச் செல்கள் வலைப் 
பின்னலைப் போலமைந்து உள்ளன . இந்த நரம்பு வலை ( Nerve net ) 
புறப்படையின் அடியில் மீசோகிளியாவை ஒட்டினாற் போல் 
அமைந்திருக்கும் . 


வை 


இவைகள் மட்டுமல்லாமல் ஹைட்ராவின் அடிப்பாகத்திலுள்ள 
புறப்படையில் பல சுரப்பிச் ( Gland ) செல்கள் உள்ளன . 
களினால் சுரக்கப்படும் திரவத்தின் உதவியால் ஹைட்ரா மற்றப் 
பொருள்களின் மீது ஒட்டிக்கொள்கிறது . 


புறப்படையில் தசை எபிதீலியல் செல்கள் , இடையீட்டுச் 
செல்கள் , கொட்டும் செல்கள் , நரம்புச் செல்கள் , சுரப்பிச் செல்கள் 
முதலியவை உள்ளன . மேலும் , இடையீட்டுச் செல்களிலிருந்து 
தான் இனச் செல்களும் ( Germ cells ) உண்டுபண்ணப்படு கின்றன . 


அகப்படை 

அகப்படைச் செல்கள் புறப்படைச் செல்களைவிடப் பெரிதாக 
வும் , நீண்டும் காணப்படும் . இவற்றில் பெரிய நுண் குமிழிகள் 
காணப்படும் . இச் செல்கள் வயிற்றறையைச் சுற்றிலும் அமைந் 
துள்ளன . வயிற்றறையை நோக்கியிருக்கும் இதன் முனைகள் 
போலிக் கால்களை உண்டுபண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவை . சில 
வற்றில் இம்முனையில் நீள் - இழைகள் காணப்படும் . ஹைப்போஸ் 
டோமில் உள்ள அகப்படைச் செல்கள் மற்ற அகப்படைச் செல்களை 
விடச் சிறியதாக இருக்கும் . இதில் நீள் - இழை உடைய செல் 
களோ , போலிக்கால்கள் உண்டுபண்ணும் ஆற்றல் பெற்ற செல் 
களோ கிடையாது . சீரண நீரைச் சுரப்பதே இவற்றின் முக்கிய 
வேலை . அகப்படைச் செல்களின் வெளிமுனை அதாவது , மீசோகிளி 
யாவை அடுத்திருக்கும் முனை சுருங்கக்கூடிய இரு இழைகளாக 
நீண்டுள்ளது . இதில் மையோனிம்கள் உள்ளன . இந்த நீட்சிகள் 
உயிரியின் நீள் அச்சுக்குக் குறுக்காக அமைந்துள்ளன . இவை 
வளைத்தசைகளாக அமைந்துள்ளன . இவை சுருங்குவதனால் உடல் 
குறுக்கு அச்சில் குறைந்து நீள் அச்சில் நீளுகிறது . புறப்படையில் 
உள்ள தசை எபிதீலியல் செல்களும் அகப்படைச் செல்களும் உயிரி 
யின் இடப் பெயர்ச்சியில் முக்கியப் பங்கு கொள்கின்றன . 


மீசோகிளியா 


புறப்படைக்கும் . அகப்படைக்கும் இடையில் இருக்கும் ஜெல்லி 
போன்ற பொருளுக்கு மீசோகிளியா என்று பெயர் . புறப்படைச் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


169 


செல்களின் தசை இழைகளும் , நரம்புச் செல்களின் நரம்பு வலையும் 
இதில் அமைந்துள்ளன . இதைச் சுற்றியிருக்கும் செல்களினால் இது 
சுரக்கப்படுகிறது . 


இடப் பெயர்ச்சி 


ஹைட்ரா இரு முறையில் நகருகிறது . ஒன்று கம்பளிப் புழு 
நகர்தலை ஒத்த முறை ; மற்றொன்று குட்டிக்கரணம் போடுதல் 
( Somersault) . 


முதல் முறை 


கொள்கின்றன . 


உணர் 


ஹைட்ரா தன் உடலை 

ஒரு பக்கமாக வளைத்து உணர் 
நீட்சிகளைத் தரைப்பக்கம் 

கொண்டு வருகிறது . 

இவ்விதம் 
கொண்டு வரப்பட்ட 

உணர் 
நீட்சிகள் தரையில் ஒட்டிக் 

பின்னர் 
ஹைட்ராவின் அடிப்பக்கம் 
தரையிலிருந்து விடுவிக்கப் 
பட்டு , 

நீட்சிகளின் 
அருகில் இழுக்கப்பட்டுத் தரை 
யில் ஒட்டிக் கொள்கிறது . 
பின்னர் உணர்நீட்சிகள் விடு 
விக்கப்படு கின்றன . முன் 
செய்த முறையை மறுபடியும் 

படம் 90 
திருப்பிச் செய்கிறது . இதனால் 

ஹைட்ரா சலனம் 
ஹைட்ரா இடம்விட்டு இடம் A. குட்டிக்கரணம் போடுதல் ; 

B. கம்பளிப்புழுவை ஒத்தது . 
நகர்கின்றது . உடலை வளைப் 
பதற்கும் , நீட்டுவதற்கும் உடலிலுள்ள தசை இழைகள் உதவு 


கின்றன . 


இரண்டாம் முறை 


இது தன் உடலை ஒரு பக்கமாக வளைத்து , உணர் நீட்சிகளைத் 
தரைப்பக்கம் கொண்டுவந்து தரையில் ஒட்டிக்கொள்கிறது . 
பின்னர் ஹைட்ராவின் அடிப்பாகம் தரையிலிருந்து விடுவிக்கப் 
பட்டு நிமிர்ந்து நேராகிறது . இந் நிலையில் ஹைட்ரா தலைகீழாக 
நிற்கும் . அதாவது , உணர் நீட்சிகள் தரையில் ஊன்றப்பட்டு , அடிப் 
பாகம் மேல்நோக்கி நீட்டிக்கொண்டிருக்கும் . பின்னர் அடிப்பாகம் 
மறுபக்கம் வளைந்து கீழ்நோக்கிச்சென்று தரையில் ஒட்டிக்கொள்ள , 


170 


முதுகெலும்பற்றவை 


டனே உணர் நீட்சிகள் விடுபட்டு உடல் நிமிர்ந்து நேராகி மேல் 
நோக்கிச் சென்றுவிடும் . இவ்விதம் தன் பழைய நிலையை ஹைட்ரா 
அடையும் . இம்முறையைத் திரும்பத் திரும்பச்செய்து இடம்விட்டு 
டம் நகரும் . இதற்குக் குட்டிக்கரணம் போடுதல் என்று பெயர் . 


உணவு முறை 


நீரில் உள்ள நுண்உயிரிகள் இதற்கு உணவாகின்றன . இது , 
தான் ஒட்டிக்கொண்டிருக்கும் இடத்தில் இருந்தவாறே உணர் நீட்சி 
களை நீட்டி நீரில் அசைத்துக்கொண்டிருக்கும் . நீரில் வாழும் 
நுண் உயிரிகள் உணர்நீட்சிகளின்மேல் படுமானால் ஹைட்ரா , தன் 
கொட்டும் செல்லின் உதவியினால் அவைகளைக் கொட்டுகின்றது . 
கொட்டுண்ட உயிரி உணர்விழந்து இறந்துவிடும் . ஹைட்ரா தன் , 
உணர் நீட்சிகளை வளைத்து அவ் வுணவை வாய்த் துவாரத்திற்குக் 
கொண்டுவரும் . இங்கு வயிற்றறையிலிருந்து வெளிப்படும் ஒரு 
பிசின் போன்ற திரவத்தில் அவ் வுணவுப்பொருள் ஒட்டிக்கொள் 
கிறது . பிறகு உணவு வாயின்வழியே வயிற்றறையை அடைகிறது . 
இவ்விடம் சுரக்கப்படும் சீரண நீரினால் உணவுச் சீரணிக்கப்படு 
கிறது . இந்த உணவுப்பொருள் அகப்படை நீள் இழைச் செல்களின் 
உதவியால் வயிற்றறையில் சுழன்றுகொண்டிருக்கிறது . அகப் 
படையிலுள்ள செல்கள் போலிக்கால்களை உண்டு பண்ணி உணவுப் 
பொருளைத் தன்னுள் எடுத்துக்கொண்டுவிடும் . செல்லினுள் சென்ற 
உணவு அங்குச் சீரணிக்கப்பட்டுப் பின்னர் உடலின் மற்றச் செல் 
களுக்கு ஊடுருவிச் செல்கிறது . சீரணிக்கப்படாத பொருள் 
வாயின் வழியே வெளியேற்றப்படுகிறது . 


சுவாசித்தலும் கழிவு நீக்கமும் 

இந்தச் செயல்களைப் புரிய தனி உறுப்புகள் கிடையா . உயிரி 
யின் எல்லாச் செல்களும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் , நீரில் கரைந் 
துள்ள பிராணவாயு செல்லுக்கும் , செல்லிலிருந்து கரியமிலவாயு 
நீருக்கும் ஊடுருவிச் செல்லுகின்றன . வளர்சிதை மாற்றத்தினால் 
உடலில் உண்டாகும் கழிவுப் பொருள்களும் செல்களிலிருந்து , 
ஊடுருவி வெளிச் செல்லுகின்றன . 


நரம்பு மண்டலம் 

நரம்பு மண்டலம் முதன் முதலில் சிலென்டிரேட்டாவில் 
தான் தோன்றுகிறது . ஹைட்ராவில் இது மிக எளிய அமைப்பைக் 
கொண்டுள்ளது . இது நரம்புச் செல்களால் ஆனது . 

நரம்புச் 
செல்கள் பல பக்கங்களை உடையன . அதன் முனைகள் நீண்டு 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


17 


இழைகளாக அமைந்துள்ளன . ஒரு செல்லின் இழைகள் மற்றச் 
செல்களின் இழைகளுடன் தொடர்புகொண்டு நரம்புவலை அமைப் 
பைப் பெற்றுள்ளது ( படம் 91 ) . சில இழைகள் 
புறப்படை , அகப்படைகளில் உள்ள உணர் 
செல்களுடன் தொடர்புகொண்டுள்ளன . இந்த 
நரம்பு வலைப் 

பின்னல் ஹைப்போஸ்டோம் 
பகுதியிலும் , அடித் தகட்டின் பகுதியிலும் 
அதிகமாகச் சேர்ந்து நரம்பு வளைய அமைப் 
பைத் தோற்றுவித்துள்ளன , இந்த நரம்புவலை 
மீசோகிளியாவின் வெளி ஓரத்தில் அமைந் 
துள்ளன . இதனால் உடலில் ஓர் இடத்தில் ஏற் 
படும் உணர்ச்சி மற்றப் பாகங்களுக்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . உணர்ச்சிக்கேற்றபடி உடலில் படம் : 91 
இயக்கங்கள் உண்டாகின்றன . 

ஹைட்ராவின் நரம்பூ 
இனப்பெருக்கம் 

ஹைட்ரா இரு முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது . அவை 
கலவா இனப்பெருக்கம் கலவி இனப்பெருக்கம் என்பன . 


வலைப் பின்னல் 


1 


கலவா இனப்பெருக்கம் 

இதன் உடற்சுவரில் ஓரிடத்தில் ஒரு பிதுக்கம் ஏற்பட்டு அது 
பெரிதாக வளர்ந்து கிளை போல் தோற்றமளிக்கும் . இதனுள் இருக்கும் 
குழி உடல் அறையுடன் தொடர்பு கொண்டிருக்கும் . இக் கிளையின் 
நுனியில் துவாரம் தோன்றி அது வாயாக அமையும் . இதைச் சுற்றி 

ணர்நீட்சிகள் ஒரு வட்டத்தில் கிளம்பும் . இவ்விதம் சேய் ஹைட்ரா 
( Daughter bydra ) தாயின் உடலில் தோன்றும் . பிறகு சேய் 
ஹைட்ரா தாய் உடலுடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் பகுதியில் ஒடுக் 
கம் ஏற்பட்டு அது அதிகரித்துக்கொண்டே சென்று இறுதியில் சேய் 
ஹைட்ரா தாயிடமிருந்து பிரிக்கப்படுகிறது . இவ்விதம் பிரிந்து 

சேய் ஹைட்ரா தரையில் ஒட்டிக்கொண்டு தன் 
வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது . இத்தகைய இனப்பெருக்கத்திற்கு , 
முகிழ்தல் ( Budding ) என்று பெயர் . 


சென்ற 


கலவி இனப்பெருக்கம் 

அநேகமாக எல்லா ஹைட்ராவும் ஒரு பாலிகள் ( Unisexual ) . 
அதாவது , ஆண் இன உறுப்புகளும் , பெண் இன உறுப்புகளும் 
தனித்தனி உயிரிகளில் காணப்படும் . சில ஹைட்ராக்கள் இரு 
பாலிகள் ( Bisexual ) ; அதாவது , ஆண் இன உறுப்புகளும் , பெண் 
இன உறுப்புகளும் ஒரே உயிரியில் காணப்படும் . இருந்தும் 

இருந்தும் இவை 


172 


முதுகெலும்பற்றவை 


9 


வெவ்வேறு காலங்களில் முதிர்கின்றன . முதலில் ஒருபால் இன 
உறுப்பு மட்டும் தோன்றி வளர்ந்து முதிரும் . இதனால் சொந்தக் 

கருத்தரித்தல் தடுக்கப்படுகிறது . ஆண் 
இன உறுப்பான விந்துச் சுரப்பி ( Testis ) 
உடல் மையத்துக்கு மேலுள்ள பாகத்தி 
லும் , பெண் இன உறுப்பான அண்டச் 
சுரப்பி அல்லது சூல்பை ( Ovary ) ( படம் 92 ) 
கீழ் உள்ள பாகத்திலும் தோன்றுகின்றன . 

விந்துச் சுரப்பி புறப்படையிலுள்ள 
ஆக்கச் செல்களிலிருந்து உண்டாகும் . ஓர் 
உயிரியில் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று 

விந்துச் சுரப்பிகள் தோன்றும் . ஆக்கச் 
படம் 92 

செல்கள் பலமுறை பிரிந்து , கூட்டமாகி , 
- ஹைட்ரா நீள் வெட்டுத் தசை எபிதீலியல் செல்களுக்கும் , மீசோகி 

தோற்றம் ளியாவுக்கும் இடையில் அமையும் . இதற்கு 
1. புறப்படை ; 
2. மீசோகிளியா ; 

விந்துச் சுரப்பி என்று பெயர் . இதற்குள்ளி 
3. அகப்படை ; 

ருக்கும் செல்களுக்கு விந்துத் தாய் செல் 
4. விந்துச் சுரப்பி ; கள் ( Sperm mother cells ) என்று பெயர் . 
5. அண்டச் சுரப்பி ; இந்த விந்துத் தாய் செல் ஒவ்வொன்றும் 
6. வயிற்றறைக் குழி ; 

இருமுறை பிரிந்து நான்கு விந்துகளா 
7. வாய் ; 

கின்றன . விந்திற்கு உருண்டைத் தலையும் , 
8. ஹைப்போஸ்டோம் ; 
9. மொட்டு ; 

நீண்ட வாலும் உண்டு . விந்துக்கள் முழு 
10. உணர் நீட்சி . 

வளர்ச்சி அடைந்தபின் விந்துச் சுரப்பி 
யைச் சூழ்ந்திருக்கும் புறப்படையில் பிளவு ஏற்பட்டு விந்துக்கள் 
நீரில் விடப்படுகின்றன . விந்துக்கள் நீரில் இங்கும் அங்கும் நீந்திக் 
கொண்டிருக்கும் . 

அண்டம் சுரப்பியும் , விந்துச் சுரப்பி போலவே தோன்றி வளர் 
கிறது . இதிலுள்ள ஆக்கச் செல்கள் எல்லாம் வளர்ந்து அண்டங்கள் 
ஆவதில்லை . ஒரு செல் மட்டும் வளர்ந்து , அருகிலுள்ள மற்றச் 
செல்களைப் போலிக்காலைக் கொண்டு விழுங்கி உண்டு பெரிதாகிறது . 
இறுதியில் அண்டச் சுரப்பியில் சேமித்து வைக்கப்பட்ட உணவுப் 
பொருளைக் கொண்ட ஒரே அண்டம் தான் இருக்கும் . அண்டம் 
முதிர்ந்ததும் அண்டப் பையைச் சூழ்ந்திருக்கும் புறப்படையில் 
பிளவு ஏற்பட்டு அண்டம் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும் . 


கருவுறுதல் ( Fertilization ) 

அண்டத்தை அடையும்வரை விந்துக்கள் நீரில் நீந்திக்கொண் 
டிருக்கும் . விந்துக்கள் அண்டத்தையடைந்ததும் ஒரு விந்து அண்டத் 


தொகுதி : சிலென்டிரேட்டா : 


173 . 


: 


திற்குள் சென்று இரண்டின் உட்கருக்களும் கலக்கின்றன . இம் 
முறையைக் கருவுறுதல் என்கிறோம் . விந்துவும் அண்டமும் கலந்த 
பின் உண்டாகும் செல்லுக்குக் கருமுட்டை என்று பெயர் . 


G 


O 


A 


8 


படம் 93 


ஹைட்ரா இளம் பருவ வளர்ச்சி 
A. பிளாஸ்டுலா ; B. கேஸ்ட்ருலா ; 

C. 
1. புறப்படை; 2. அகப்படை ; 3. மீசோகிளியா ; 4. உறை ; 5. பிளாஸ்டோசீல் . 


வளர் கரு ; 


வளர்ச்சி 


என்று 


கருமுட்டை ஹைட்ராவின் உடலில் இருக்கும் பொழுதே வளர 
ஆரம்பித்துவிடுகிறது . கருமுட்டை அடுத்தடுத்துப் பிரிந்து பல செல் 
களாகி கருக்கோளம் ( Blastula ) ( படம் 93A ) ஆகிறது . இக் கருக் 
கோளத்தின் உள்ளிருக்கும் காலியான இடத்திற்கு பிளாஸ்டோசீல் 
( Blastocoel ) அல்லது கருக்கோளக்குழி 

பெயர் . கருக் 
கோளத்தின் செல்கள் பிரிந்துகொண்டே இருப்பதால் உண்டாகும் 
செல்கள் உள் குழியை நிரப்பிவிடுகின்றன . இந் நிலையில் இதற்கு 
கேஸ்ட்ருலா ( Gastrula ) ( படம் 93 B ) என்று பெயர் கோளத்தைச் 
சுற்றியிருக்கும் செல்களைப் புற அடுக்குச் செல்கள் என்றும் , உள்ளி 
ருக்கும் செல்களை அக அடுக்குச் செல்கள் என்றும் கூறுகிறோம் . இந் 
நிலையில் இதைச் சுற்றி ஒரு கூடு உருவாகி ஹைட்ராவின் உடலி 
லிருந்து விடுபட்டு நீரின் அடிமட்டத்தை அடைகிறது . இங்கு இது 
செயலற்ற நிலையில் பல வாரங்கள் கிடக்கிறது . பிறகு வாழ்க்கைக்கு 
உகந்த காலம் வந்ததும் செயல்பட ஆரம்பிக்கிறது . கோள உரு மா 
முட்டை வடிவம் அடைகிறது உள் செல்களின் கூட்டத்தில் பிளவு 
ஏற்பட்டுப் பெரிதாகிறது . அது சமயம் செல்கள் அப்பிளவைச் சுற்றி 
ஒரு வரிசையில் அமைகின்றன . இம் மாறுதலுக்குப் பிறகு வளர் கரு 
( Embryo ) கூட்டை விட்டு வெளிப்படுகிறது . வெளி வந்ததும் ஒரு 
முனையைத் தரையில் ஊன்றிக்கொள்கிறது . மறுமுனையில் வாயும் , 
அதைச்சுற்றி உணர் நீட்சிகளும் உண்டாகின்றன . வாய் , நடு இடை 
வெளியுடன் தொடர்பு கொள்ளுகிறது நடுவில் உள்ள இடைவெளி 
வயிற்றறை ஆகிறது . புற அடுக்குப் புறப்படையாகவும் , அக அடுக்கு 


174 


முதுகெலும்பற்றவை 


அகப்படையாகவும் மாறுகின்றன . இவ் விரண்டிற்கும் இடையில் 
மீசோகிளியா சுரக்கப்படுகிறது . இவ்விதம் இளம் 

ஹைட்ரா 
தோன்றி வளர்ந்து பெரிதாகிறது . 


- இழப்பு மீட்டல் ( Regeneration ) 

ஹைட்ரா தன் இழந்த பாகத்தை மறுபடியும் உற்பத்திசெய்து 
கொள்ளக்கூடிய தன்மையைப் பெற்றிருக்கிறது . ஹைட்ராவை 
இரண்டு மூன்று துண்டுகளாக வெட்டினாலும்கூட , ஒவ்வொரு 
துண்டும் தன்னிடம் இல்லாத மற்றப் பாகங்களைத் தானே உற்பத்தி 
செய்துகொண்டு முழு உருவத்தைப் பெற்றுவிடும் . ஹைட்ராவை 
மிகச்சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டினாலும் அத் துண்டுகளில் 
புறப்படையும் , அகப்படையும் ஒரு சிறுபாகம் இருந்தாலே போது 
மானது . அச் சிறிய துண்டு இழப்பு மீட்டல் முறையில் தன் இழந்த 
பாகங்களை உற்பத்தி செய்து முழு உருபை அ ந்து விடும் . இம் 
முறைக்கு இழப்பு மீட்டல் என்று பெயர் . இது போன்ற பிராணிகள் 
இத் தன்மையைப் பெற்றிருப்பது இவற்றிற்கு மிகுந்த அனு 
கூலத்தைத் தருகின்றது . எதிர்பாராத முறையில் உடலில் சில 
பாகங்களை இழந்தாலும் அவற்றை உற்பத்தி செய்து கொண்டு நல் 
வாழ்வு நடத்த ஏதுவாகிறது . 


உதாரணம் 2. ஒபீலியா ஜெனிகுலேட்டா ( Obelia geniculata ) 

ஒபீலியா கடலில் வாழும் உயிரி . கடலின் ஓரமிருக்கும் செடி 
களிலும் பாறைகளிலும் ஒட்டிக்கொண்டு வாழும் . பல கிளைகளை 
யுடைய செடிபோல் தோற்றமளிக்கும் . இது , பருமனில் நூலை ஒத்தி 
ருக்கும் . பல உயிரிகள் ஒன்று சேர்ந்து காலனி வாழ்க்கை வாழ் 
கின்றன . முதலில் இது ஹைட்ரா போன்ற உருவத்துடன் 
வாழ்க்கை ஆரம்பிக்கிறது . பின்னர் வளர்ந்து பாலிலி இனப் 
பெருக்க முறையில் மொட்டுகள் விட்டு , அம் மொட்டுகளும் 
வளர்ந்துப் பிரியாமல் ஓட்டிக்கொண்டு வாழ்கின்றன . இவ் விதம் 
.காலனி உண்டாகிறது . 

இந்தக் காலனியில் உள்ள தனி உயிரிகளுக்குச் சூவாய்டுகள் 
( Zooids ) என்று பெயர் . இந்தச் சூவாய்டுகள் பொதுவான ஒரு 
தண்டுடன் சேர்ந்திருக்கும் . தரையில் சமக்கிடைக்கையில் ஓடும் 
தண்டிற்கு ஹைட்ரோரைஸா ( Hydrorhiza ) என்றும் , அதிலிருந்து 
மேலே செங்குத்தாகச் செல்லும் கிளைகளுக்கு ஹைட்ரோகுலஸ்கள் 
( Hydrocaulus ) என்றும் பெயர் . ஹைட்ரோகுலஸிலிருந்து பக்க 
வாட்டில் செல்லும் கிளைகள் ஒவ்வொன்றும் சூவாய்டைத் தாங்கி 
நிற்கின்றன . இந்தச் சூவாய்டுகள் இருவகை உரு அமைப்புக்கொண் 





தொகுதி : சிலென்டிரேட்டா 


175 . 


S.S 


| 


பல 


lo 


முவ்வுரு 


படம் 94 


டுள்ளன . ஒருவகை ஹைட்ராவைப்போல் நீள் உருளை போன்று , 
நுனியில் வாயும் , உணர் நீட்சிகளும் பெற்றுள்ளது . இதற்குப் 
பாலிப்பு ( Polyp ) அல்லது ஹைட்ரான்த் ( Hydranth ) என்ற பெயர் . 
மற்றொரு வகை நீள் உருளை போன்று உருவம் பெற்று வாயும் , 
உணர் நீட்சிகளும் இன்றி இருக்கும் . 
இதற்கு பிளாஸ்டோஸ்டைல் ( Blasto 
style ) என்று பெயர் . ( படம் 94 ) இது 
போல் இரண்டுவகை சூவாய்டுகளை 
உடைய காலனிக்கு இரு உரு அமைப் 
யுடைய ( D imorphic ) காலனி என்று 
பெயர் . சில சமயங்களில் பிளாஸ்டோஸ் 
டைலின் மேல் 

கிண்ணங்கள் 
போன்ற 

உறுப்புகள் உண்டாகும் . 
இவைகளுக்கு மெடுசா மொட்டுகள் 
( Medusa buds ) என்று பெயர் . 
இத்தகைய காலனிகளை 
அமைப்பு ( Trimorphic ) காலனிகள் 
என்று கூறலாம் . 

ஹைட்ரோரைஸா, ஹைட்ரோ ஒபீலியா காலனி 
குலஸ் ஆகிய இரண்டும் , இரு பாகங் 1. உணர் நீட்சி ; 
களை உடையன . வெளிப்பக்கம் உள்ள 

2. மேனு பிரியம் ; 

3. ஹைட்ரோ தீக்கா ; 
-றுதியான கைட்டின்னால் ( Chitin ) ஆன 

4. பாலிப்பு : 
உறைக்குப் பெரிசார்க் ( Perisare ) 5. மெடுசா ; 
என்றும் உள்பக்கமுள்ள மிருதுவான 6. கோனோதீக்கா ; 
பாகத்திற்குச் சீனோசார்க் ( Coenosarc ) 

7 , பிளாஸ்டோஸ்டைல் ; 

8. பெரிசார்க் : 
என்றும் பெயர் . சீனோசார்க் தன்னுள் 

9. சீனோசார்க் ; 
குழாய் கொண்டுள்ளது . இக்குழாய்க் 

10 : ஹைட்ரோகுலஸ் ; 
குச் சீனோசார்க்கல் குழாய் 

11. ஹைட்ரோரைஸா . 
பெயர் . இக் குழாயின் சுவர் புறப் 
படை , 

மீசோகிளியா , அகப்படை என்ற மூன்று அடுக்கு 
களால் ஆனது . புறப்படையினால் சுரக்கப்படும் திரவம் கெட்டி 
யாகிப் பெரிசார்க்காக மாறுகிறது . மேலும் , இந்தப் பெரிசார்க் 
புறப்பட்டைச் செல்களினால் புறப்படையுடன் ஆங்காங்கே இணைக் 
கப்பட்டிருக்கும் . இதன் வேலை ஓயீலியா காலனியைக் காப்பாற்று 
வதே யாகும் . மேலும் , இந்தப் பெரிசார்க் 

பாலிப்பையும் , 
பிளாஸ்டோஸ்டைலையும் சுற்றி உறைபோல் வியாபித்துள்ளது . 
பாலிப்பைச் சுற்றியிருக்கும் உறைக்கு ஹைட்ரோ தீக் ( ( Hydro 
theca ) என்று பெயர் . பெரிசார்க் , பாலிப்பின் அடியில் உள்நோக்கிச் 


1 


என்று 


176 


முதுகெலும்பற்றவை 


சென்று தட்டுப்போல் அமைந்துள்ளது . பாலிப் இத் தட்டின் மேல் 
தங்கியுள்ளது . இத் தட்டிற்கும் அடியில் பெரிசார்க் , பல 

வளை 
யங்கள் போன்று உருப்பெற்றுள்ளது . 


பாலிப்பு ( படம் 95 ) 

இது உட் கூடு உடைய உருளை வடிவம் கொண்டது . இதன் 
அடிப்பாகம் சீனோசார்க்குடன் இணைந்திருக்கும் . இதன் நுனிப் 
பாகம் கூர் உருளை வடிவம் பெற்று நடுவில் வாய் துவாரம் பெற்றுள் 
ளது . கூர் உருளை வடிவான ஹைப்போஸ்டோமின் அடியில் ஒரு .. 
வட்ட வரிசையில் உணர்நீட்சிகள் அமைந்துள்ளன . உடலினுள்ளி 
ருக்கும் கூட்டிற்கு வயிற்றறை என்று பெயர் . இது வாய் வழியே 
வெளி உலகுடனும் , கீழ்ப்புறம் சீனோசார்க்கல் குழாயுடனும் , 
தொடர்புகொண்டுள்ளது . சீனோசார்க்கல் குழாய் காலனியின் 
மற்றச் சுவாய்டுகளுடன் தொடர்புகொண்டுள்ளது . பாலிப்பின் 
உடற்சுவரின் அமைப்பு சீனோசார்க்கின் அமைப்பையே ஒத்திருக் 
கிறது . அதாவது , புறப்படையும் , அகப்படையும் , இவ் விரண்டிற்கு 
மிடையில் ஜெல்லிபோன்ற மீசோகிளியாவையும் கொண்டது . 
உடற் சுவரும் அதிலுள்ள செல்களும் ஹைட்ராவில் உள்ளது . 
போலவே அமைந்துள்ளன . உணர் நீட்சிகள் உட்கூடு அற்றவை . 
இதன் உட்புறம் முழுவதும் அக அடுக்குச் செல்களால் ஆனது . 
மேனுபிரியத்திலும் , உணர் நீட்சிகளிலும் கொட்டும் செல்கள் 
நிறைய உள்ளன . இவற்றின் உதவியால் பாலிப்பு உணவுப் பொரு .. 
ளைப் பிடித்து உட்கொள்ளுகின்றது . வயிற்றறையில் சீரணிக்கப் 
பட்ட உணவு சீனோசார்க் கால்வாய் வழியாகக் காலனியில் மற்றப் 
பாகங்களுக்குக் கொண்டு செல்லப்பட்டு ஆங்காங்கே உட்கிரகித்துக் . 
கொள்ளப்படுகிறது . ஆகையால் பாலிப் , காலனிக்குத் தேவையான 
உணவைச் சேகரிக்கும் பணியினைச் செய்கிறது . 


பிளாஸ்டோஸ்டைல் 


இது உட்கூடுடைய கதை போன்ற உருவமுடையது . இதற்கு 
வாய் , உணர் நீட்சிகள் முதலியன கிடையா . இதன் முனை 
தட்டையாகி தட்டுவடிவம் பெற்றுள்ளது . இதன் உடற் சுவரில் 
சீனோசார்க்கிலுள்ள மூன்றடுக்குகளும் காணப்படுகின்றன . பிளாஸ் 
டோ ஸ்டைலைச் சூழ்ந்திருக்கும் உறைக்கு கோனோ தீக்கா ( Gono 
theca ) என்று பெயர் . பிளாஸ்டோஸ்டைலின் முக்கிய வேலை பாலிலி 
முறையில் இனப்பெருக்கம் செய்வதே . இதன் உடற்சுவரிலிருந்து 
பல மொட்டுகள் கிளம்பி , தட்டையாகி , பின் கிண்ண வடிவம் 
பெறுகின்றன . இவைகளுக்கு மெடுசா மொட்டுகள் என்று பெயர் . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


177 , 


முழு வளர்ச்சி அடைந்ததும் , இவை பிளாஸ்டோஸ்டைலிலிருந்து 
விடுபட்டுக் கோனோ தீக்காவின் நுனியில் உள்ள துவாரத்தின் 
வழியே வெளியேறித் தனிவாழ்க்கைத் துவங்குகின்றன . 


மெடுசா ( படம் 96 ) 

இது நீரில் தனித்து வாழும் உயிரி . ஜெல்லி போன்று வழவழப் 
பாகவும் , குடைபோல் ஒரு பக்கம் குவிந்தும் ( Con vex ) மறுபக்கம் 
குழிந்தும் ( Concave ) இருக்குமிது , தன்னுடைய குவிந்த பாகத்தி 
னால் பிளாஸ்டோஸ்டைலுடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் . குழிந்த 
பாகத்தின் மத்தியிலிருந்து உள் துளை உடைய பிடிபோன்ற உறுப்பு 
நீட்டிக் கொண்டிருக்கும் . இதற்கு மேனுபிரியம் என்று பெயர் . 


ECCASE 


7 


HUDI 


-8 


S 


படம் .95 


படம் .96 


படம் 95. ஓபீலியா பாலிப்பு 
1. வாய் ; 2 : மேனு பிரியம் ; 3. டென்டகிள் ; 4. புறப்படை ; 5. மீசோகிளியா ; 
6. அகப்படை ; 7. வயிற்றறைக்குழி ; 8. பீடம் ; 9 , ஹைட்ரோதீக்கா . 

படம் 96. ஒபீலியா மெடுசா 
1. டென்டகிள் ; 2. மேனு பிரியம் ; 3. வாய் ; 4. ஆரக்கால்வாய் ; 5. வட்டக் 

கால்வாய் ; 6. இனச்சுரப்பி ; 7. ஸ்டாட்டோசிஸ்ட் . 


குடையின் விளிம்பிலிருந்து பல உணர் நீட்சிகள் நீட்டிக்கொண் 
டிருக்கும் . பிளாஸ்டோஸ்டைலிலிருந்து விடுபடும்போது மெடுசா 
விற்குப் பதினாறு உணர்நீட்சிகள் தான் இருக்கும் . ஆனால் , மெடுசா 

உணர்நீட்சிகள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் 
கொண்டே போகும் . குடையின் விளிம்பிலிருந்து பீடம்போல் ஒரு 


வளர வளர 


. 


12 


17.8 


முதுகெலும்பற்றவை 


துணை 


A 


படலம் 

உள்நோக்கி வியாபித்திருக்கும் . இதற்கு வேலம் 
( Velum ) என்று பெயர் . மேனுபிரியத்தின் நுனியில் அமைந்துள்ள 
வாய் , மேனுபிரிய கால் வாயின் மூலம் இரைப்பையுடன் தொடர்பு 
கொண்டிருக்கும் . ( படம் 97 A ) உடலின் நடுவிலிருக்கும் இரைப் 
பையிலிருந்து நான்கு ஆரக்கால்வாய்கள் கிளம்பி வெளிநோக்கிச் 
சென்று குடையின் விளிம்பிலுள்ள வட்டக் கால்வாயில் திறக்கின் 
றன . ஆரக் கால்வாய்களின் இடைவெளித் தூரம் சமமாகக் காணப் 
படும் . 

நான்கு ஆரக்கால்வாய்களும் உடலின் நான்கு எதிர் ஆரங் 
களில் ( Par radii ) செல்லுகின்றன . எதிர் ஆரங்களை இரு சமமாகப் 
பிரிக்கும் கோட்டிற்கு இடை ஆரக்கோடு ( Inter radius ) என்று 
பெயர் . இடை ஆரத்திற்கும் எதிர் ஆரத்திற்கும் நடுவில் செல்லும் 

கோடு , 

ஆரத்தைக் 
( Ad radius ) குறிக்கிறது . துணை 
ஆரத்தில் 

அமைந்திருக்கும் 

எட்டு உணர் நீட்சிகளின் அடி 
B. 

யிலும் உணர் உறுப்புகள் உள் 

ளன . இவைகளுக்கு ஸ்டாட் 
8 

டோசிஸ்டுகள் ( Statocysts ) 
(படம் 97 B) என்று பெயர் . 
இது ஸ்டாட்டோலி த்கள் 
( Statoliths ) என்ற உணர் துகள் 

கள் கொண்டு பை போல் 
பயும் 97 . 

காணப்படும் . இந்தப் பையின் 
A. ஒபீலியா மெடுசர குறுக்கு வெட்டுத் உறை மெல்லியதாக இருக்கும் . 
தோற்றம் ; B. ஸ்டாட்டோசிஸ்ட் . 

இதிலிருந்து உள்நோக்கிச் சிறு 
புறப்படை ; 2 . மீசோகிளியா ; 

ரோமங்கள் நீட்டிக்கொண் 
அகப்படை ; 4. இனச்சுரப்பி ; 
5. வேலம் ; 6. வாய் ; 7. உணர் நீட்சி ; 

7. உணர் நீட்சி ; டிருக்கும் . மெடுசா நடுநிலை 
8. ஸ்டாட்டோசிஸ்ட் ; 9. குறு இழை , 

( Equilibrium ) இழக்கும் 
10. ஆட்டோலித் . 

பொழுது இப்பையில் உள்ள 
உணர்ச்சித் துகள்கள் , ஒரு பக்கமாகச் சென்று சுவரின் மேலுள்ள 
ரோமங்களில் படிவதால் அதிக அழுத்தத்தை உண்டு பண்ணுகின் 
றன . இதனால் மெடுசா நடு நிலை இழந்த பக்கத்தை உணர்கிறது . 
இந்த உணர்ச்சி நரம்புகளின் மூலம் தசைகளுக்குச் சென்று 
வேண்டிய சுருக்கங்களை உண்டுபண்ணி மெடுசாவை நடு நிலைக்குக் 
கொண்டுவருகிறது . 


1 . 
3 . 


மெடுசாவின் உடலிலும் பாலிப்பில் உள்ளது போன்ற அதே 
அடுக்குகள் தான் உள்ளன . மீசோகிளியாமட்டும் தடித்து ஜெல்லி 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


179 


போல் இருப்பதால் இதற்கு ஜெல்லி மீன் என்ற பெயர் வந்தது . 
குடையின் குவிந்த , குழிந்த இருபுறமும் , மேனுபிரியத்தின் வெளிப் 
புறமும் புறப்படையால் ஆனவை . தசை எபிதீலியல் செல்களின் 
சுருங்கும் இழை நார்கள் அதிக வளர்ச்சியடைந்துள்ளன . நரம்புச் 
செல்களும் அதிக வளர்ச்சி அடைந்து குடையின் விளிம்பைச் சுற்றி 
லும் ஒரு நரம்பு வளையத்தைத் தோற்றுவித்துள்ளன . தனி வாழ்க் 
கைக்குத் தக்கபடி தசைகளும் நரம்புகளும் வளர்ச்சியடைந்து 
உயிரியின் உயர்ந்த தன்மையைப் புலப்படுத்துகின்றன . வயிற்றறை 
யும் , எல்லாக் கால்வாய்களும் , மேனுபிரியக் கால்வாயும் அகப்படை 
யால் ஆனவை . ஆரக்கால்வாய்களுக்கு இடையில் உள்ள பாகத் 
தில் அகப்படை மெல்லிய படலமாக வியாபித்திருக்கிறது . இதற்கு 
அகப்படை லாமெல்லா ( Lamella ) என்று பெயர் . 


மெடுசா நீரில் நீந்த ஆரம்பித்த பிறகு அதன் குடையின் உட் 
புறம் வெளியிலும் , வெளிப்புறம் உள்ளு மாகப் புரண்டு விடுகிறது . 
இந் நிலையிலேயேதான் தன் வாழ்க்கையை நடத்துகிறது . குடை 
விளிம்பில் அமைந்திருக்கும் தசை நார்கள் சுருங்கும் போது , கிண் 
ணத்தினுள் இருக்கும் நீர் வெளித்தள்ளப்படுவதால் , மெடுசா எதிர்த் 
திசையில் நீந்துகிறது . பிறகு தசை நார்கள் விரிவதால் தண்ணீர் 
கிண்ணத்தினுள் செல்லுகிறது . மறுபடியும் தசை நார்கள் சுருங்கு 
வதால் தண்ணீர் வெளித்தள்ளப்பட்டு மெடுசா எதிர்த்திசையில் 
செல்லுகிறது . இந்நிலை மாறிமாறி ஏற்படுவதால் மெடுகா நீந்து 
கிறது . 


மெடுசா பால்முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது . மெடுசா 
வில் ஆண் , பெண் என்ற இரு பால்களும் உள்ளன . ஒவ்வொரு 
மெடுசாவிலும் நான்கு இனச்செல் சுரப்பிகள் உள்ளன . இவை 
நான்கும் நான்கு ஆரக்கால்வாய்களிலும் அமைந்துள்ளன . 
குடை 
யின் குழிந்த பக்கத்தில் ஆரக்கால்வாய்களின் அடியில் இவை 
நீட்டிக்கொண்டிருப்பது நன்கு தெரியும் . இனச்செல் சுரப்பி வெளிப் 
புறத்தில் புறப்படையாலும் உட்புறத்தில் அகப்படையாலும் சூழப் 
பட்டுள்ளது . இதனுள் இனச்செல்கள் வளர்ந்து , முதிர்கின்றன . 
முதிர்ந்த பின் இவை நீரில் விடப்படுகின்றன . நீரில் விழுந்த 
விந்துவும் . , அண்டமும் கலந்து கருமுட்டை உண்டாகிறது . கரு 
முட்டை.. , பிளவு முறையில் பிரிந்து பலவாகி பிளாஸ்டுலா அல்லது 
கருக்கோளம் 

ஆகிறது . கருக்கோளத்தின் செல்கள் பிரிந்து 
கொண்டே இருப்பதால் அவைக் கோளத்தில் காலியிடத்தை 
நிரப்பிவிடுகின்றன . பிறகு வெளி அடுக்குச் செல்கள் குறு இழை 
களைப் பெறுகின்றன . இப்பொழுது இந்த வளர்கரு முட்டையை 


180 ) 


முதுகெலும்பற்றவை 


விட்டு வெளிவந்து 

வெளிவந்து நீரில் - நீந்துகிறது இந்நிலையில் இதற்கு , 
பிளானுலா ( Planula ) என்று பெயர் (படம் 98 ) . இது சில நாட் 
களுக்குத் தனி வாழ்க்கை நடத்தும் . பிறகு உடலிலுள்ள குறு இழை 
களை இழந்து ஓர் ஆதாரப் பொருளின் மேல் தங்குகிறது . இதன் 
உடலினுள் இருக்கும் செல்களின் மத்தியில் குமிழி ஏற்பட்டு அது 
விரிவடைந்து வயிற்றறை ஆகிறது . நுனியில் வாயும் அதைச் 
சுற்றி உணர் நீட்சிகளும் தோன்றுகின்றன . இவ்விதம் இளம் உயிரி 
உண்டாகிறது . இது முகிழ்தல் முறையில் வளர்ந்து கிளைகள் 
கொண்டு காலனியாகிறது . 


T 





3 


பி 


படம் 98 


1 : 


ஒபீலியாவின் வாழ்க்கைச் சக்கரம் 
காலனி ; 2 . ஆண் , பெண் மெடுசாக்கள் ; 3. அண்டம் ; 4. விந்து : 
5. கரு முட்டை ; 6 , 7. கருமுட்டையின் வளர்ச்சி ; 8. பிளானுலா ; 
9. பிளானுலா தரையில் ஒட்டிக் கொள்ளுதல் ; 

10. பாலிலி முறை: 
இனப் பெருக்கம் . 


ஒபீலியாவின் வாழ்க்கை வரலாற்றில் இருதலைமுறைகள் 
காணப்படுகின்றன . ஒன்று கலவா இனப்பெருக்கத் தலைமுறை ; மற் 
றொன்று கலவி இனப்பெருக்கத் தலைமுறை . ஒபீலியா காலனியி 
லிருக்கும் பிளாஸ்டோஸ்டைல் கலவா முறையில் மெடுசாக்களை 
உண்டாக்குகின்றன . மெடுசாவில் இனச் சுரப்பிகள் தோன்றி 

னச் செல்கள் உண்டுபண்ணி அவைக் கலந்து , கருமுட்டையாகி , 
வளர்ந்து ஒபீலியா காலனி தோன்றுகிறது . ஆகையால் , ஒபீலியா 
காலனி கலவா முறையில் இனப்பெருக்கம் செய்து மெடுசாக்களை 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


181 


4 


உண்டாக்குகின்றன . மெடுசாக்கள் கலவிமுறையில் இனப்பெருக் 
கம் செய்து ஒபீலியா காலனி தோன்றுகிறது . இவ் விதம் கலவா 
தலைமுறையும் , கலவி தலைமுறையும் மாறிமாறி வரும் வாழ்க்கை 
வரலாற்றிற்குத் தலைமுறை மாற்றம் ( Alternation of generations ) 
அல்லது மெட்டாஜெனிசிஸ் ( Metagenesis ) என்று பெயர் . ஆனால் , 
- கூர்ந்து நோக்குங்கால் தலைமுறை மாற்றம் ஒபீலியாவின் வாழ்க் 
கையில் ஏற்படுகிறது என்று கூறுவதற்கில்லை . ஒபீலியா , முகிழ்தல் 
முறையில் பல சுவாய்டுகளை உடைய காலனியைத் தோற்றுவிக் 
--கிறது . அவ்விதம் தோன்றும் சுவாய்டுகளில் மெடுசா ஒன்று . 
ஒபீலியா ஓர் இடத்தில் ஊன்றி வாழ்கிறது . இது தன் இனத் 
“ தைப் பரவச் செய்வதற்குத் தனித்து நீந்தும் சுவாய்டு தேவைப்படு 
கிறது . அந்த வேலையை மெடுசா செய்கிறது . மேலும் மெடுசாவில் 
* தோன்றும் இனச் செல்கள் அது காலனியில் இருக்கும்போது 
தோன்றிவிடுகின்றன . 

ஆகையால் எது கலவா தலைமுறை , எது கலவி தலைமுறை என்று 
--குறிப்பிட்டுக் கூற முடியாது . ஒபீலியாவில் பல உரு அமைப்புத் 
தன்மை ( Polymorphism ) புலனாகிறது , என்று கொள்வதுதான் 
சரியான கொள்கை . பாலிப்புகள் காலனியின் உணவு வேலையைக் 
கவனிப்பது , பிளாஸ்டோஸ்டைல்கள் முகிழ்தல் முறையில் மெடு 
சாக்களை உண்டுபண்ணுவது , மெடுசாக்கள் இனச்செல்களை உதிர்ப் 
பது முதலிய 

பணிகளைச் செய்துவருகின்றன . ஆகையால் தற் 
-காலக் கொள்கையின்படி ஒபீலியாவின் வாழ்க்கையில் தலைமுறை 
மாற்றம் கிடையாது . வாழ்க்கை வரலாறு , முட்டையில் ஆரம் 
--பித்துப் பால் முதிர் உயிரி வரையில் தொடர்ந்து நடைபெறும் 
செயலே ; வாழ்க்கை முட்டையில் ஆரம்பித்துக் கருமுட்டை , 
பிளானுலா லார்வா , காலனி , பால் முதிர் மெடுசா எனப் படிப்படி 
யாக வளர்ந்து செல்கிறது . 

வகை 1. ஹைட்ரோசோவா ( Hydrozoa ) 
இந்த வகையில் வரும் உயிரிகள் ஆரச்சமச்சீர் கொண் 

இவை பல உரு அமைப்பு ( Polymorphism ) கொண் 
டவை . பாலிப்பு , மெடுசா ஆகிய இரு உருவங்களையும் பெற்றோ 
அல்லது பாலிப்பு உருவம் மட்டுமோ அல்லது மெடுசா உருவம் 
மட்டுமோ பெற்ற உயிரிகளாக இருக்கும் . வயிற்றறைக் குழாய் 
மண்டலத்தில் கொட்டும் செல்கள் இருக்காது . மீசோகிளியா செல் 
களற்ற ஜெல்லியால் ஆனது . இனச் செல்கள் 

புறப்படையில் 
முதிர்கின்றன . பாலிப் , மேனுபிரியம் பெற்றிருக்கும் . மெடு சா 
கிராஸ்பிடோட் ( Craspedote ) வகையைச் சேர்ந்தது . 


டவை . 


I 


182 


முதுகெலும்பற்றவை 


இந்த வகையை ஐந்து வரிசைகளாகப் பிரிக்கலாம் . அவை 
ஹைட்ராய்ட்டா (Hydrolda ) , மில்லிபோரைனா ( Milliporina) , 
ஸ்டைலாஸ்டிரைனா ( Stylasterina ) , டிராக்கிலைனா ( Trachylina ), 
சைஃபனோபோரா ( Siphonophora ) என்பன . 


வரிசை 1. ஹைட்ராய்ட்டா 


இதில் வரும் உயிரிகள் தனி உயிரிகளாகவோ , அல்லது காலனி 
உயிரிகளாகவோ இருக்கலாம். பாலிப் உரு அமைப்பு ஓங்கி 
நிற்கும் . உணர் உறுப்புகள் மெடுசாவில் தான் காணப்படும் . 
வை புறப்படை செல்களிலிருந்து தோன்றியவை . உணர் உறுப் 
புகள் கண் அல்லது ஸ்டாட்டோசிஸ்ட்டாக இருக்கும். மெடுசாக் 
கள் சிலவற்றில் தனித்து வாழ்வன . சிலவற்றில் காலனியிலேயே 
ஒட்டிக் கொண்டிருக்கும் . இந்த வரிசையில் இரண்டு உள் வரிசை 
கள் உள்ளன . 


உள்வரிசை 1. ஜிம்னோபிளாஸ்டியே ( Gymnoblastea ) அல்லது . 
ரதிக்கேட்டா ( Athecata ) 


இந்த உள்வரிசைக்கு ஆந்தோமெடுசே ( Anthomedusae ) 
என்ற மற்றொரு பெயரும் உண்டு . பாலிப்பைச் சுற்றி ஹைட்ரோ 
தீக்காவும் , இனப்பெருக்கச் சுவாய்டைச்சுற்றி கோனோதீக்காவும் 
வியாபித்திருக்காது . இவற்றின் மெடுசாக்களுக்கு ஆந்தோ மெடு 
சாக்கள் என்று பெயர் . இது உருவத்தில் குழிந்த கிண்ணத்தை ஒத் 
திருக்கும் . இனச்செல் சுரப்பிகள் மேனுபிரியத்தில் காணப்படும் . 
புறப்படைக்கும் , அகப்படைக்கும் இடையில் இனச் செல்கள் 
உற்பத்தியாகின்றன . மெடுசாவின் உணர் நீட்சிகளினடியில் 
கண்கள் காணப்படும் . மெடுசாவில் ஆண், பெண் என்ற இரு . 
பால்களும் உண்டு . இந்த உள்வரிசையில் சில தனி உயிரிகளும், 
காலனி உயிரிகளும் உள்ளன . 


ஹைட்ரா 

இது தனி உயிரி . இதன் வாழ்க்கையில் மெடுசா கிடையாது 
புரோட்டோஹைட்ரா ( Protohydra ) 

இதுவும் ஒரு தனி உயிரியே . இதற்கு உணர் நீட்சிகள் 
கிடையாது ; மெடுசாவும் கிடையாது . இது பிரிட்டன் , வடக்கு . 
ஐரோப்பா முதலிய நாடுகளிலுள்ள குளங் குட்டைகளில் 
காணப்படுகிறது . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


183 


பிலஜோஹைட்ரா ( Pelagohydra ) 

நியூசிலாந்து நாட்டின் கடலோரத்திலிருந்து ஒருதரம் எடுக்கப் 
பட்டது . இது நீரில் மிதந்து கொண்டிருக்கும் உயிரி . இதன் அடித் 
தட்டுப் பருத்து மிதவையாக மாறியுள்ளது . இந்தப் பகுதியில் 
உணர் நீட்சிகளும் , பிளாஸ்டோஸ்டைல்களும் உள்ளன . 
காரிமார்ப்பா ( Corymorpha ) 

இதுவும் ஒரு தனி உயிரியே . இதன் அடிப்பாகம் நீண்டு தண்டு 
போல் அமைந்திருக்கும் . இதனுதவியால் தரையில் ஊன்றி நிற் 
கிறது . பாலிப்பின் உணர்நீட்சிகள் இழைபோல் உள்ளன . இவை 
இரு கும்பலாக அமைந்துள்ளன . ஒன்று பாலிப்பின் அடியில் ஒரு 
வரிசையில் அமைந்துள்ளது . மற்றொன்று பாலிப்பின் வாயைச் 
சுற்றிப் பல வரிசைகளில் அமைந்துள்ளது . கோனோபோர்கள் 
( Gonopbores ) அதாவது இனச்செல் தாங்கிகள் அடிவரிசை உணர் 
நீட்சிகளின் ஓரமாக அமைந்துள்ளன . இதில் உண்டாகும் மெடு 
சாக்கள் விடுவிக்கப் பட்டுத் தனி வாழ்க்கை நடத்துகின்றன . 


3 


6 


B 


படம்: 100 


படம் 99 . 


| 


போகையின்வில்லா 
1. பாலிப் ; 2. கோனோபோர் ; 

3 : மெடுசா ; 4. மேனுபிரியம் ; 
5. டென்டகிள் ; 6 , வேலம் . 


யூடெண்டிரியம் 
1. கைப்போஸ்டோம் ; 2. ஆண் 
கோனோபோர் ; 3. பெண் 
கோனோபோர் . 


போகையின்வில்லா ( Bougainvillea ) ( படம் 99 ) 

இது ஒபீலியா போன்ற காலனி உயிரி . பாலிப்புகள் நீண்ட 
தண்டையுடையன . மெடுசாக்கள் பிளாஸ்டோஸ்டைலிலிருந்து 


184 


முதுகெலும்பற்றவை 


தோன்றுவதில்லை . சீனோசார்க்கிலிருந்து நேரே கிளம்புகின்றன . 
மெடுசா குழிந்த கிண்ண அமைப்புக் கொண்டது . மெடுசா முழு 
வளர்ச்சி அடைந்ததும் காலனியிலிருந்து விடுபட்டுத் தனித்து 
வாழும் . 


. 


யூடெண்டிரியம் ( Eudendrium ) ( படம் 100 ) 

இதுவும் காலனி உயிரி . இதன் பாலிப்பின் ஹைப்போஸ்டோம் 
நன்கு வளர்ந்திருக்கும் . இதன் உணர் நீட்சிகள் இழைபோல் நீண் 
டிருக்கும் . கோனோபோர்கள் வளர வளர பாலிப்பின் உருவம் 
மாறுகிறது . உணர் நீட்சிகளும் வாயும் மறைந்துவிடுகின்றன . 
இறுதியில் பாலிப்பிலிருந்து கோனோ போர்கள் தான் கொத்துக் 
கொத்தாகத் தொங்கிக்கொண்டிருக்கும் . 


3 


+ 


படம் . 10 ! 


ஹைட்ராக்டினியா 


1 , கேஸ்ட்ரோசுவாய்டு ; 
2. டாக்டைலோசுவாய்டு ; 
3. கோனோபோர் ; 
4. பிளாஸ்டோஸ்டைல் . 


படம் . 102 

டியூபுலேரியா 
1. குட்டை உணர் நீட்சி 
2. நீள் உணர் நீட்சி ; 
3. ஹைட்ரான்த் ; 
4. ஆண் கோனோபோர் ; 
5. தண்டு . 


ஹைட்ராக்டினியா ( Hydractinia ) ( படம் 101 ) 

இதுவும் காலனி உயிரி . இது துறவி நண்டு ( Hermit crab ) 
வசிக்கும் வயிற்றுக்காலிகளின் ( Gastropoda ) கூடுகளின் மீது 
வளர்ந்திருக்கும் . இதன் தண்டு அக்கூட்டின் மீது தட்டையாகப் 
படர்ந்து வியாபித்திருக்கும் . இந்தக் காலனியில் மூன்று உரு 
அமைப்புடைய சுவாய்டுகள் உள்ளன . ஒன்று கேஸ்ட்ரோசு வாய்டு 
( Gastrozooid ) . இது பாலிப் போன்ற உருவமுடையது . இதன் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


185 


வேலை உணவு உட்கொண்டு , சீரணித்து , மற்றச் சுவாய்டுகளுக்குக் 
கொடுப்பது ; மற்றொன்று டாக்டைலோசுவாய்டு ( Dactylozoold ) . 
இதுவும் பாலிப் போன்ற உருவம் கொண்டது . ஆனால் வாய் 
கிடையாது . மேலும் உணர் நீட்சிகள் சிறியவை . இந்தச் சுவாய்டில் 
நிறைய கொட்டும் செல்கள் உள்ளன . இந்தச் சுவாய்டின் முக்கிய 
வேலை காலனியை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தலும் , உணவுப் 
பொருள்களைப் பிடித்துக் கொடுப்பதுமாகும் . 


மூன்றாவது வகை சுவாய்டுக்குக் கோனோபோர் என்று பெயர் . 
இது மெடுசா போன்ற உருவம் உடையது . இனச் செல்களை உண்டு 
பண்ணுவதே இதன் வேலை . 





டியூபுலேரியா ( Tubularia ) ( படம் 102 ) 

இது தனித்தோ , காலனியாகவோ கடலில் வாழும் பிராணி . 
இதன் பாலிப் அல்லது ஹைட்ரான்த் ( Hydranth ) ஒபீலியாவின் 
பாலிப்பிலிருந்து பலவகையில் மாறுபட்டிருக்கும் . பெரியதாகவும் , 
நல்ல நிறமுடையதாகவும் இருக்கும் . பாலிப்பில் இரண்டுவித 
உணர் நீட்சிகள் உள்ளன . ஒன்று நீளமானது ; மற்றொன்று 
குட்டையானது . நீள உணர்நீட்சிகள் பாலிப்பினடியில் ஒரு வட்ட 
வரிசையில் அமைந்துள்ளன . குட்டையான உணர் நீட்சிகள் 
பாலிப்பின் நுனியில் ஒரு வட்ட வரிசையில் அமைந்துள்ளன . 
பாலிப்பின் உடலில் கீழ்வரிசை உணர் நீட்சிகளுக்கு மேலே , 
கோனோபோர்கள் ஒட்டிக்கொண்டு இருக்கும் . ஒரு காலனியில் 
உள்ள கோனோபோர்கள் எல்லாம் ஒரே இனத்தைச் சேர்ந்தவை . 
இதில் உண்டாகும் மெடுசாக்கள் விடுபடுவதில்லை . 


கிளாவா ( Clava ) 

இது கிளைகளற்ற காலனி . பாலிப்பின் உடற்பரப்பிலிருந்து பல 
ழை போன்ற உணர் நீட்சிகள் கிளம்பி இருக்கும் . பாலிப்பின் 
அடியிலிருந்து பல கோனோ போர்கள் கிளம்பியிருக்கும் . 
பென்னேரியா ( Pesnaria ) ( படம் 103 ) 

இது பல கிளைகளையுடைய காலனி . கடலில் வாழ்வது . பாலிப் 
பின் மேல் இருவித உணர்நீட்சிகள் காணப்படும் . ஒன்று இழை 
போன்று நீண்டது ; மற்றொன்று முனை தடித்த குட்டையானது . 
நீண்ட உணர் நீட்சிகள் பாலிப்பின் அடியில் ஒரு வட்ட வரி சை 
யில் அமைந்திருக்கும் . முனை தடித்த குட்டையான உணர் 
நீட்சிகள் பாலிப்பின் உடலில் பரவலாகக் கிளம்பியிருக்கும் . 


கோனோ 


186 

முதுகெலும்பற்றவை 
உள்வரிசை 

2 . 

கேலிப்டோபிளாஸ்டியா (Calyptoblastea ) 

அல்லது திக்கேட்டா ( Thecata ) 
இதை லெப்டோ - மெடுசே ( Leptomedusae ) என்றும் கூறுவ 
துண்டு . இவை காலனியாக வாழ்வன . ஹைட்ரான் த்தைச் சுற்றி 

ஹைட்ரோதிக்காவும் , 
சுவாய்டைச் சுற்றி கோனோதிக் 
காவும் வியாபித்திருக்கும் . இன 
களின் 

மெடுசாக்கள் அநேக 
மாகக் 

காலனியிலேயே ஒட் 
டிக்கொண்டிருக்கும் . சிலவற்றில் 
( ஒபீலியா ) மெடுசா காலனியிலி 
ருந்து விடுபட்டுத் தனித்து 
வாழும் . மெடுசா தட்டுப்போல் 
அல்லது ஆழமான தட்டுப்போல் 

இருக்கும் . இனச் சுரப்பிகள் ஆரக் 
படம் . 103 

கால்வாயில் கிளம்பி நீட்டிக் 

ஸ்டாட்டோ 
பென்னேரியா 

கொண்டிருக்கும் . 
1. மேனு பிரியம் ; 2. நீள் உணர் நீட்சி ; சிஸ்ட்கள் இதன் உணர்ச்சி உறுப் 
3. கோனோபோர் ; 4 , வளையங்கள் ; புகள் . 
5. குட்டை உணர் நீட்சி . 

ஒபீலியா இந்த உள்வரிசையைச் சேர்ந்தது . 
சர்ட்டுலேரியா ( Sertularia ) ( படம் 104 ) 

இது காலனி உயிரி . கடலில் 
வாழ்வது . ஹைட்ரோரைசா 
விலிருந்து கிளம்பும் செங்குத்துத் 
தண்டு கணுக்கள் 

கொண்ட 
அமைப்பைப் பெற்றுள்ளது . ஒவ் 
வொரு கணுவிலும் எதிரெதிராக 
இரு சுவாய்டுகள் அமைந்துள் 

பாலிப்புகள் ஹைட்ரோ 
திக்காவினால் சூழப்பட்டிருக்கும் . 
பாலிப் சுருங்கும்போது முழு 
வதும் ஹைட்ரோதிக்காவிற்குள் 
சென்று அதன் துவாரம் மூடியால் 
மூடப்படும் . 
புளுமுலேரியா ( Plur ularia ) 
( படம் 105 ) 

சர்ட்டுலேரியா 
இதுவும் காலனி உயிரி . 1. பாலிப் ; 2. ஹைட்ரோதிக்கா; 
இதன் 

3. கோனோதிக்கா ; 4. கோனோபோர் . 
செங்குத்துத் 


ளன . 


2 


படம் .104 . 


தண்டி 5 . 

டி 5. மூடி . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


187 


லிருந்து இரு பக்கங்களிலும் மாறி மாறி கிளைகள் கிளம்பியிருக்கும் . 
இந்தக் கிளைகளின் ஒருபுறத்தில்மட்டும் பாலிப்புகள் முளைத்திருக்கும் . 
பாலிப்புகளைச் சூழ்ந்திருக்கும் பைகள் காம்பற்றவை . இவை உணவு 
உட்கொள்ளும் பணியில் ஈடுபட்டவை . இதைத் தவிர சிறிய 
பாலிப்புகளும் உள்ளன . 

இவற்றிற்கு நெமட்டோபோர்கள் 
( Nematophores ) என்று பெயர் . இதைச் சூழ்ந்திருக்கும் பைக்கு 


க 


21 


கம் 


A 


படம் . 105 . 


புளுமுலேரியா 


A. காலனி; B. ஒரு பாலிப் , 
1. ஹைட்ரோ திக்கா ; 2. நெமட்டோதிக்கா 3. நெமட்டோ போர் ; 

4. பாலிப் . 


நெமட்டோதிக்கா என்று பெயர் . இவைகளுக்கு வாய் கிடையாது . 
இதன் முனை தடித்துப் பருத்திருக்கும் . இதில் கொட்டும் செல்களும் , 
ஒட்டும் செல்களும் 

இதன் உதவியால் 
காலனியைக் காப்பாற்றுகிறது . ஒவ்வொரு ஹைட்ரோதிக்காவிலும் 
மூன்று நெமட்டோபோர்கள் அமைந்திருக்கும் . 


உள்ளன . 


கம்பானுலேரியா ( Companularia ) ( படம் 106 ) 


இதுவும் ஒரு காலனி உயிரி . ஹைட்ரோரைசாவிலிருந்து தண்டு 
கள் கிளம்பி ஒவ்வொன்றும் ஒரு சுவாய்டில் முடியும் . பாலிப்பைத் 
தாங்கியிருக்கும் தண்டு நீளமாக இருக்கும் . இதைச் சூழ்ந்திருக்கும் 
பெரிசார்க் முழுநீளமும் வளையம் வளையமாக அமைந்திருக்கும் . 


188 


முதுகெலும்பற்றவை 


பிளாஸ்டோஸ்டைலைத் தாங்கி 
யிருக்கும் தண்டு குட்டை யானது . 
மெடுசாக்கள் காலனியிலிருந்து விடு 
படுவதில்லை . 


8 


A 


வரிசை 2 , மில்லிபோரைனா 


( Milliporipa ) 


ப 


இந்த வரிசையைச் சேர்ந்த உயி 
ரிகள் காலனி வாழ்க்கை நடத்து 

கின்றன . இவை பவளப் பாறையை 
படம் .106 

உண்டு பண்ணுபவை . இதை 
கம்பானுலேரியா ; 

ஹைட்ராய்ட் பவளப் பாறை என்று 
A. காலனி , B. மெடுசா ; 

அழைக்கின்றனர் . இந்தக் காலனி 
1. ஹைட்ரான்த் ; (பாலிப் ) 
2. கோனோபோர் ; 

யில் இரு உருவ 

அமைப்புடைய 
3. உணர் நீட்சி . 

பாலிப்புகள் உள்ளன . பாறை 
சுண்ணாம்பினால் ஆனது . பாறையில் பல நுண் துளைகள் காணப் 
படும் . ஆகையால்தான் இப்பெயர் வந்தது . 


மில்லிபோரா ( Millipora ) ( படம் 107 ) 
இது உஷ்ணப் பிரதேசக் கடல்களிலுள்ள 

பவளப் பாறை 
களில் காணப்படும் . காலனியின் உயிரிகளுக்குப் பெரிசார்க் கிடை 
யாது . ஆனால் , புறப்படையினால் சுரக்கப்பட்ட சுண்ணாம்பினால் ஆன 
வெளிக் கூடு உண்டு . இக் கூடு மிக அதிகமாக வளர்ந்து பாறை 
போல் அமைந்துள்ளது . இதற்கு சீனாஸ்டியம் ( Coenosteum ) 
என்று பெயர் . இந்தப் பாறையினுள் பல கிளைகளைக் கொண்ட 
கால்வாய்கள் உள்ளன . இந்தப் பாறையின் மீது ஆயிரக்கணக் 
கான துளைகள் இருக்கும் . இவற்றில் சில பெரியதாகவும் 
மற்றவை சிறியதாகவும் இருக்கும் . பெரிய துளைகளுக்கு கேஸ்ட்ரோ 
போர்கள் ( Gastropores ) என்றும் சிறிய துளைகளுக்கு டாக்டை 
லோபோர்கள் ( Dactylopores ) என்றும் பெயர் . ஒவ்வொரு கேஸ்ட் 
ரோயோரைச் சுற்றிலும் பல டாக்டைலோபோர்கள் அமைந் 
திருக்கும் . 


உயிருள்ள காலத்தில் --கேஸ்ட்ரோபோர்களின் வழியே 
கேஸ்ட்ரோசுவாய்டுகளும் , டாக்டைலோபோர்களின் வழியே 
டாக்டைலோசு வாய்டுகளும் நீட்டிக் கொண்டிருக்கும் . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


189 


பாறைகளின் உள்ளிருக்கும் கால்வாய்களின் வழியே இந்தச் 
சுவாய்டுகள் சீனோசார்க்கினால் இணைக்கப்பட்டிருக்கும் . கேஸ்ட் 
ரோசுவாய்டு தடித்துக் குட்டையாக 
இருக்கும் . இதற்கு வாயும் , நான்கு 
முதல் ஆறு வரை முனை பருத்த 
உணர் நீட்சிகளுமுள்ளன . 
காலனியின் உணவு வேலையைக் 
கவனித்துக் கொள்ளும் . 

டாக் 
டைலோ சுவாய்டுகள் மெலிந்து 
நீண்டிருக்கும் . இதன் மேல் இங்கும் 
அங்குமாக முனைத் தடித்த உணர் 
நீட்சிகள் காணப்படும் . இதில் 

படம் .107 
நிறைய கொட்டும் செல்கள் உள் 
ளன . இவை உணவுப் பொருளைப் 

மில்லிபோரா 
பிடித்து கேஸ்ட்ரோசுவாய்டுக்கு 1. கேஸ்ட்ரோ சுவாய்டு ; 

2. டாக்டைலோ சுவாய்டு ; 
அனுப்புகின்றன . 

3. சீனாஸ்டியம் . 


மெடுசாக்கள் எளிய அமைப்பு உடையவை . சீனோசார்க்கிலி 
ருந்து நேராக இவை உண்டுபண்ணப்படுகின்றன . இவை சீனாஸ்ட் 
டியத்தில் உள்ள ஆம்புல்லே ( Ampullae ) என்னும் சிறு பள்ளங் 
களில் தங்குகின்றன . 


வரிசை 3. ஸ்டைலாஸ்டிரைனா ( Stylasterina ) 


இது அமைப்பில் மில்லிப்போரைனாவை ஒத்தது . இதிலுள்ள 
டாக்டைலோசுவாய்டுகள் கெட்டியானவை . அதாவது உட்கூடு 
அற்றவை . இதிலுள்ள கேஸ்ட்ரோபோர்கள் கிண்ணம் போன்ற 
அமைப்புடையவை . கிண்ணத்தின் விளிம்பில் பல பள்ளங்கள் 
உள்ளன . கிண்ணத்தின் மத்தியில் கேஸ்ட்ரோசுவாய்டும் , விளிம்பி 
லுள்ள பள்ளங்களில் டாக்டைலோசுவாய்டுகளும் அமைந்துள்ளன 
(படம் 108 ) . கேஸ்ட்ரோசுவாய்டின் அடியில் ஒருமுள் ( Style ) நீட்டிக் 
கொண்டிருக்கும் . இதனால் தான் இதற்கு ஸ்டைலாஸ்டிரைனா 
என்ற பெயர் வந்தது . இவற்றின் மெடுசா எளிய அமைப்புக் 
கொண்ட ஸ்போரோசேக்காக உள்ளது . இனச் சுரப்பிகள் தான் 
இதில் காணப்படும் . பிளானுலா லார்வாவாக இளம் உயிரி வெளி 
வரும் . 


190 


முதுகெலும்பற்றவை 


A 


5 : 


4 


மில்லிபோரைனாவும் . ஸ்டை 
லாஸ்டிரைனாவும் ஹைட்ரோ 
சோவான் பவளப் பாறைகளை 
உண்டு பண்ணுபவை . இந்த 
இரண்டு வரிசைகளையும் சிலர் 
ஹைட்ரோகோரலைனா ((Hydro 
corallina) என்ற ஒரு வரிசையில் 
சேர்த்துள்ளார்கள் . 


6 


வரிசை 4. டிராக்கிலைனா 
படம் .108 . 

( Trachylina) 
ஸ்டைலாஸ்டிரைனா 

இந்த வரிசையில் வரும் உயி 
A. சட்டகத்தின் ஒரு பாகம் B. பெரி 
தாக்கப்பட்ட ஒரு பாகம் : 1. ஆம் ரிகள் எல்லாம் மெடுசா 
புல்லா ; 2 . கேஸ்ட்ரோபோர் 3. டாக்டை அமைப்பைக் 

கொண்டவை . 
லோபோர் ; 4. கேஸ்ட்ரோ சுவாய்டின் பாலிப் உரு அமைப்புக் கிடை 
கிண்ணம் ; 5. டாக்டைலோபோரின் 

யாது . இவைகளின் உணர் உறுப் 
கிண்ணம் ; 6. அடிமுள் . 

புகளுக்குடென்டாகுலோசிஸ்ட்டு 
கள் ( Tentaculocysts ) என்று பெயர் . இவை உருவத்தில் குறைந்த 
உணர் நீட்சிகள் . இதனுள் உணர் உறுப்புகள் இருப்பதால் இவை 
களுக்கு டென்டாகுலோசிஸ்ட்டு என்று பெயர் வந்தது . இதன் 
உட்புறம் அகப்படையினாலும் , வெளிப்புறம் புறப்படையினாலும் 
ஆனது . இதனுள்ளிருக்கும் லித்தோசிஸ்ட்கள் ( Lithocysts ) என்ற 
உணர்செல்கள் அகப்படையிலிருந்து உருவானவை . இந்த வரிசை 
இரண்டு உள்வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


உள்வரிசை 1. டிராக்கிமெடுசே ( Trachymedusae ) 


கின்றன . 


உள்ளதோ 


இதில் வரும் உயிரிகள் குடை போன்ற உருவ அமைப்பு உடை 
யவை . குடையின் விளிம்பு பிளவுகளற்று எளிய அமைப்பு உடை 
யது . உணர் நீட்சிகள் விளிம்பிற்குச் சற்று மேலிருந்து கிளம்பு 
உடலில் 

எத்தனை ஆரக்கால்வாய்கள் 
அத்தனை உணர் நீட்சிகளும் 

உள்ளன . 

சில மெடுசாக்களில் 
உணர் 

நீட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் . 
இவைகளின் மேனுபிரியம் நீண்டிருக்கும் . இனச்சுரப்பிகள் 
ஆரக்கால் வாயில் அமைந்திருக்கும் . டென்டாகுலோசிஸ்ட்டுகள் 
குடையின் 

விளிம்பில் உணர் நீட்சிகளுக் கிடையில் அமைந் 
துள்ளன . ஜெரியோனியா 

ஜெரியோனியா ( Geryonia ) ( படம் 109 ) , கோனியோ 
நிமஸ் ( Gonionemus ) முதலியவை இதைச் சேர்ந்தவை . 


3 


(Ot 


PUNALLA UUN 
தொகுதி : சிலென்டிரேட்டா 

191 
நன்னீரில் வாழும் இரண்டு மெடுசாக்கள் இந்த உள் வரிசையில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . ஐரோப்பா , பிரிட்டன் , அமெரிக்கா 
முதலிய நாடுகளில் , குளங்க 
ளில் காணும் கிராஸ்பிடே 
கஸ் டா ( Craspedacusta ) 
( படம் 110 ) என்ற உயிரி இதில் 
ஒன்றாகும் . இது சுமார் 15 
முதல் 20 மி . மீ . 

வரை 
விட்டம் கொண்ட குடையை 
யுடையது . குடையின் விளிம் 
பில் 

பல உணர் நீட்சிகள் 
மூன்று வரிசைகளில் அமைந் 

6 
துள்ளன . இதன் இனப்பெ 
-ருக்க முறை வளர்ச்சியில் 
வரும் ஹைட்ரா - போன்ற 
உருவத்திற்கு மைக்ரோ 

படம் : 109 . 
ஹைட்ரா - ரைடிரி ( Micro 
hydera ryderi ) என்று பெயர் . 

ஜெரியோனியா 
இது மிகச் சிறியது ; உணர் 

1. குழாய்கள் ; 
நீட்சிகள் அற்றது ; இதிலிருந்து 

2. ஸ்டாட்டோசிஸ்ட் ; 
சிறு மெடுசாக்கள் மொட்டுக் 

3. வேலம் ; 

4. இனச் சுரப்பி ; 
கள் போல் உண்டு பண்ணப் 

5. போலி மேனு பிரியம் ; 
படுகின்றன . 

6. மேனுபிரியம் . 


5 


லிம்னோனிடா தங்கனீக்கா ( Limnocnida tanganyicae ) என்ற 
மற்றொன்று ஆப்பிரிக்க நாட்டின் ஏரிகளில் காணப்படுகிறது . இது 
சுமார் ஓர் அங்குல விட்டமுடையது . இதன் இனச் சுரப்பிகள் 


படம் -10 

கிராஸ்பிடேகஸ்டா 
வயிற்றறையில் காணப்படுகின்றன . இச்சுரப்பிகளிலிருந்து மெடு 
சாக்கள் முகிழ்தல் முறையில் உண்டுபண்ணப்படுகின்றன . 


192 


முதுகெலும்பற்றவை 


உள்வரிசை 2. நார்க்கோமெடுசே ( Narcomedusae ) 


இவற்றின் குடை விளிம்பு பிளவுபட்டு அந்தப் பிளவில் உணர் 
நீட்சிகளின் அடிப்பாகம் பொருந்தியிருக்கும் . உணர்நீட்சிகளின் 


படி 


படம். 111 . 


குயூனினா 
1. வயிற்றுப்பை ; 2 : உணர் நீட்சி ; 3. பெரோனியம் ; 4. ஆட்டோபோர்பே , 


கின்றன . 


குடையின் ( குவிந்த ) மேற்புறத்தின் மத்தியிலிருந்து கிளம்பு 

இவை உட்கூடு அற்றவை . ஒவ்வொரு பிளவின் 
பள்ளத்திலும் , குடையின் 

விளிம்பிலிருந்து உணர் நீட்சியின் 
ஆரம்பம் வரை உள்ள புறப்படை தடித்திருக்கும் . இதற்கு . 
பெரோனியம் ( Peronium ) என்று பெயர் ( படம் 111 ) . இதில் 


AAL 


படம் .113 


A. இளம் ஆக்டினுலா 


ஆக்டினுலா 
B. முதிர் ஆக்டினுலா மொட்டு விடுதல் . 
1. மொட்டு . 


கொட்டும் செல்கள் நிறைந்துள்ளன . மேலும் குடையின் விளிம்பில் 
தடித்த புறப்படையாலான தடங்கள் உள்ளன . 

இவற்றிற்கு . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


193 


என்று 


ஆட்டோபோர்பே ( Otoporpae ) 

பெயர் . இதிலிருந்து 
டென்டாக்குலோசிஸ்டுகள் கிளம்பி குடை விளிம்பிற்கு வெளியே 
நீட்டிக் கொண்டிருக்கும் . மேனுபிரியம் மிகக் குட்டையானது . 
ஆகவே வாய் நேரே வயிற்றில் திறக்கிறது . குயூனினா ( Cunina ) , 
ஏஜினா ( Aegina ) , சால் மேரிஸ் ( Solmaris ) முதலியன இதைச் 
சேர்ந்தவை . 


இவற்றின் வாழ்க்கை வரலாற்றில் பிளானுலா , ஆக்டினுலா 
( Actinula ) ( படம் 112 ) , மெடுசா பருவங்கள் உள்ளன . ஹைட்ரான்த் 
நிலையே கிடையாது . 

இந்த உள்வரிசையைச் சேர்ந்த 
சால்மன்டெல்லாவுக்கு (Salmun 
della ) இரண்டு உணர் நீட்சிகள் 
உண்டு . 


3 


ஹைட்ராக்டினா ( Hydroctena ) 
( படம் 113 ) என்ற ஓர் அதிசய 

4 . 
உயிரி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது . 
இது டினோபோராவைச் ( Cteno 
phora ) சில அம்சங்களில் ஒத் 

படம் 113 
திருக்கிறது . உச்சி - உணர் உறுப் 

ஹைட்ராக்டினா 
பிலும் ( Apical sense organ ) 

1. உணர் நீட்சி ; 
பையிலிருந்து கிளம்பும் உணர் 

உணர் நீட்சிப்பை ; 
நீட்சிகளிலும் இது டினோ 

வாய் எதிர் உணர் உறுப்பு ; 
போராவை ஒத்துள்ளது . குடை 4. வாய் . 
யின் விளிம்பில் உணர் உறுப்புகள் கிடையாது . இவைகளெல்லாம் 
வெளி ஒற்றுமையைத்தான் காட்டுகின்றன . இவைகளுக்கு இன 
ஒற்றுமை கிடையாது . 


2 . 
3 . 


வரிசை 5. சைப்பனேபோரா ( Siphonophora ) 


இது காலனி உயிரி . இதில் வரும் உயிரிகள் யாவும் கடல் 
பரப்பில் வாழ்வன . பல உரு அமைப்புக் ( Polymorphic ) கொண் 
டவை . காலனியில் பலவித சுவாய்டுகள் உள்ளன . ஒவ்வொரு 
சுவாய்டும் ஒவ்வொரு பணிபுரியும் தன்மை பெற்றது , சில 
சுவாய்டுகள் உணவைப் பிடித்து உண்ணும் பணியைச் செய் 

சில சுவாய்டுகள் காலனியை எதிரிகளிடமிருந்து 
காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன ; சில சுவாய்டுகள் காலனியை 


கின்றன ; 


13 


194 


முதுகெலும்பற்றவை 


மிதக்க வைக்கும் வேலையைச் செய்கின்றன ; சில சுவாய்டுகள் 
காலனி நீரில் நீந்திச் செல்ல உதவுகின்றன ; இன்னும் சில 
சுவாய்டுகள் இனச் செல்களை உற்பத்திச் செய்யும் வேலையைக் 
கவனித்துக்கொள்கின்றன . இவ்விதம் காலனியின் ஒவ்வொரு 
வேலையையும் ஒவ்வொரு விதமான சுவாய்டு செய்து வருகிறது . 
இதற்குப் பல உரு அமைப்புத் தன்மை என்று பெயர் . 


பாலிப் , மெடுசா என்ற இரண்டு சுவாய்டுகளும் , வேலைக்கு 
ஏற்ப மாற்றங்கள் அடைந்து பல சுவாய்டுகளைத் தோற்றுவித் 


2 


9 


d 


5 


படம் .114 


படம் .15. 


படம் 114. சைப்பனோபோரின் பொது அமைப்பு . 
1. சீனோசார்க் ; 2. நியூமெட்டாபோர் ; 3 : நெக்டோகாலிக்ஸ் ; 4. பிராக்ட் 
அல்லது ஹைட்ரோபில்லியம் ; 5 , டாக்டைலோசுவாய்டு ; 6. கேஸ்ட்ரோ 
சுவாய்டு ; 7. கோனோசுவாய்டு ; 8. உணர் நீட்சி ; 9. கார்மீடியம் . 

படம் 115 . 

ஒரு கார்மீடியம் 
1. ஸ்டோலன் ; 2. பிராக்ட் ; 3. உணர் நீட்சி ; 4. டாக்டைலோ சுவாய்டு ; 

5. கோனோசுவாய்டு ; 6. கேஸ்ட்ரோசுவாய்டு , 


துள்ளன . பாலிப்பிலிருந்து மூன்றுவித சுவாய்டுகளும் , மெடுசா 
விலிருந்து நான்குவித சுவாய்டுகளும் தோன்றியுள்ளன . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


195 


கேஸ்டிரோ சுவாய்டு (படம் 115-6 ) 


பல 


இது பாலிப்புப் போன்ற அமைப்புடையது . இதன் அடியில் 
ஒரே உணர்நீட்சிதான் இருக்கும் . இந்த உணர் நீட்சி பல கிளை 
களாகத் தோன்றி ஒவ்வொன்றும் கொட்டும் செல்களைப் 
பெற்றிருக்கும் . இந்தச் சுவாய்டின் முக்கிய வேலை உணவுப் 
பொருள்களைப் பிடித்து உண்டு காலனிக்கு வேண்டிய உணவுச் 
சத்தைக் கொடுப்பதே . 


டாக்டைலோசுவாய்டு (Dactyloz )oid ) ( படம் 115.4 ) 


இது மற்றொரு வகை . இதற்கு வாய் கிடையாது . இது உட் 
கூடுடைய கதை போன்றிருக்கும் இதன் அடியில் ஓர் உணர் 
நீட்சி இருக்கும் . இது காலனியை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் 
பணியைச் செய்கிறது 


கோனோசுவாய்டு ( Gonozoold ) ( படம் 115-5 ) 


பாலிப்பின் மற்றொரு உரு அமைப்பு . இதன் முக்கிய வேலை 
இனச்செல்களைத் தாங்கும் கோனோபோர்களை உண்டுபண்ணுவது . 

மேற்கூறிய மூன்று வகைகளும் பாலிப்பிலிருந்து மாறுபட்ட உரு 
அமைப்பை உடையவை . 


மெடுசா , வேலைக்கு ஏற்ப மாறுபட்டு நான்குவித உரு அமைப்பு 
களைப் பெற்றுள்ளது . 


1. நெக்டோக்காலிக்ஸ் ( Nectocalyx) ( படம் 114-3 ) 


இது மெடுசா போன்ற அமைப்புடையது : அதாவது மணிக் 
கிண்ணம் போன்ற உருவம் : கால்வாய் மண்டலம் , வேலம் , தசை 
அமைப்பு எல்லாவற்றிலும் மெடுசா போலவே இருக்கும் . ஆனால் , 
மேனுபிரியமும் உணர் நீட்சிகளும் கிடையாது . இது சுருங்கி விரிவ 
தால் காலனி , நீரில் நீந்திச் செல்கிறது . ஆகையால் இதற்கு நீந்தும் 
மணி ( Swimming bell ) என்ற பெயர் வந்தது . 


2. நியூமெட்டோபோர் ( Paeumatophore ) ( படம் 114-2 ) 

இது பருத்து , பலூன்போல் தன்னுள் காற்றைக் கொண்டு மித 
வையாகிறது . இது , காலனி நீரில் அமுங்கி விடாமல் மிதப்பதற்கு 
உதவுகிறது . 


196 


முதுகெலும்பற்றவை 


3. ஹைட்ரோபில்லியம் ( Hpdrophyllium ) அல்லது பிராக்ட் ( Bract ) 
( படம் 115-2 ) 


மெடுசா போன்ற உரு , தட்டையாகி இலைபோல் மாறியுள்ளது . 
து தனக்கு அடியில் இருக்கும் சுவாய்டுகளை மூடி மறைக்க உதவு? 
கிறது . 


4. கோனோபோர் ( Gonophore ) 

மெடுசாவின் இனச்சுரப்பிகள் மட்டும் வளர்ந்து மற்றப் பாகங்கள் 
வளர்ச்சிக் குன்றி இருக்கும் . இது இனச் சுரப்பிகளைத் தாங்கும் 
தண்டுபோல் தோற்றமளிக்கும் . 


இவ்விதம் ஒரு காலனியில் பல உரு அமைப்புக் கொண்ட . 
சுவாய்டுகள் உள்ளன . பிளானுலா லார்வாவிலிருந்து காலனி உண் 
டாகிறது . பிளானுலா மெடுசா போன்ற உருமாற்றம் அடைகிறது . 
இதிலிருந்து உட்கூடு உடைய தண்டு கிளம்புகிறது . இத் தண்டு 
வளர வளர , அதில் ஒவ்வொரு சுவாய்டாக மொட்டு விட்டுக் கிளம்பு ? 
கிறது . மொட்டுகள் வரிசையாகத் தண்டின் ஒரே பக்கத்தில் கிளம்பு 
கின்றன . தண்டு மெல்லியதாக இருப்பதால் மொட்டுகள் வளர வளர 
தண்டு சுருண்டுவிடுகிறது . இதனால் சுவாய்டுகள் தண்டைச் சுற்றி 
லும் கிளம்புவதுபோல் தோன்றும் . டைப்பிஸ் ( Diphyes ) , ஹேலிஸ் 
டெம்மா ( Hallstemma ) முதலியவற்றில் தண்டு மிக நீளமாக இருக் 
கும் . இத்தண்டில் இடம் விட்டுவிட்டு கூட்டமாகச் சுவாய்டுகள் 
கிளம்பியிருக்கும் . இவ்வித சுவாய்டுகள் கூட்டத்திற்கு கார்மீடியம் 
( Cormidium ) என்று பெயர் . ஒவ்வொரு கார்மீடியத்திலும் ஒரு 
ஹைட்ரோபில்லியம் , ஒரு டாக்டைலோசுவாய்டு , ஒரு கோனோ. 
சுவாய்டு , ஒரு கேஸ்ட்ரோசுவாய்டு காணப்படும் . பைசேலியா 
( Physalia ) , பார்ப்பிட்டா ( Porpita ) போன்ற மற்றவற்றில் தண்டு 
நீளமாக வளர்வதில்லை . தண்டு பருத்துக் கனமாகி இருக்கும் . இதன் 
அடியில் மொட்டுகள் கிளம்பி சுவாய்டுகளாக வளரும் . ஆகையால் 
இது நெருக்கமான அமைப்புக்கொண்ட காலனியாகிறது . 


இந்த வரிசை இரண்டு உள் வரிசைகளாகப் பிரிக்கப்பட்ட 
டுள்ளது . 


உள்வரிசை 1 . காலிக்கோபோரா ( Calycophora ) 

இதில் வரும் காலனிக்கு மிதவை ( Float ) கிடையாது . இரண்டு 
மூன்று நீந்தும் மணிகள் தான் இருக்கும் . இதற்கு உதாரணம் 
டைப்பிஸ் ( Diphyes ). 


* தொகுதி : சிலென்டிரேட்டா 


197 


உள் வரிசை 2 . 


பைஸ்சோபோரிடே ( Physophorida ) 


இதில் வரும் காலனி களுக்கு மிதவை உண்டு . மிதவையும் மற் 
புறச் சுவாய்டுகளும் அமைப்பிலும் மாறுபட்டிருக்கும் . 

ஹேலிஸ் 
டெம்மா , பைசேலியா , பார்ப்பிட்டா , வெலெல்லா முதலியவை 
இதற்கு உதாரணங்கள் . 


(ஹேலிஸ்டெம்மா 


இதற்கு மேற்புறத்தில் சிறிய மிதவை உண்டு . இந்த மிதவை 
துவாரமற்றது . இதிலிருந்து தொங்கிக்கொண்டிருக்கும் தண்டில் மிக 
வையை அடுத்துப் பல நீந்தும் மணிகள் உள்ளன . இதற்குக் கீழ் 
உள்ள தண்டில் கூட்டம் கூட்டமாகச் சுவாய்டுகள் கிளம்பி பிருக்கும் . 


பைசேலிபா ( படம் 116 ) 


இதற்குப் போர்ச்சுகீசிய சிப்பாய் ( Portuguese man of war ) 
என்ற பெயரும் உண்டு இதை , தவறி , 

மனிதன் கையில் எடுத்தால் 
அதன் கொட்டும் செல்கள் மனிதனைக் 
கொட்டிவிடும் . கொட்டும் செல்லிலிருந்த 
நச்சுத் திரவம் மனித உடலில் சென்ற 
தும் அரிப்பை உண்டுபண்ணுவதால் 
அவ் விடம் வீங்கி விடும் இந்த நச்சுச் 
திரவத்தால் உயிர் துறந்த மனிதர்களும் 
உண்டு . இது பார்வைக்கு வெளிர் நீல 
நிறமாக இருக்கும் . 20 அல்லது 25 மி . 
.மீ . நீளமுடைய பைபோல் இருக்கும் . 
இதன் மிதவையினுர் காற்று நிரம்பி 
இருக்கும் . பை பின் உள்ளிருக்கும் 
காற்றை அதிகப்படுத்தவும் , குறைக்க 
வும் இது ஆற்றல் பெற்றிருக்கிறது . இத 
னால் நீரில் மிதக்கவும் , அழுந்தவும் முடி 2. டாக்டைலோசுவாய்டு; 

1. நியூமெட்டோபோர் ; 
கிறது . மிதவையின் அடியில் சுவாய்டு 3. உணர் நீட்சி ; 

4. கேஸ்ட்ரோசுவாய்டு ; 
கள் கூட்டம் கூட்டமாக அமைந்துள் 5. கோனோசுவாய்டு . 
ளன . கேஸ்ட்ரோசுவாய்டுக்கு உணர் நீட்சி கிடையாது . டாக்டை 
லோசுவாய்டுக்குப் பல கிளைகளைக் கொண்ட நீண்ட உணர்நீட்சி 
இருக்கும் . கோனோசுவாய்டுகள் கொத்துக்கொத்தாக அமைந்திருக் 
கும் . நீந்தும் மணிகள் கிடையாது . 


படம் 116 
பைசேலியா 


198 


முதுகெலும்பற்றவை 


பார்ப்பிட்டா ( படம் 117 ) 

இதன் மிதவை அழுந்தித் தட்டையாகி வட்ட வடிவத்தில் 
இருக்கும் . இதனுள் பல காற்றறைகள் உள்ளன . இத் தட்டின் அடி 


1 . 


5 . 


படம் 117 . 


பார்ப்பிட்டா 


4. கோனோசுவாய்டு ; 


1. தட்டு ; 2. காற்றறைகள் ; 3. கேஸ்ட்ரோசுவாய்டு ; 

5. டாக்டைலோசுவாய்டு . 


யில் மத்தியில் ஒரு கேஸ்ட்ரோசுவாய்டும் , அதைச் சுற்றி கோனோ 
சுவாய்டுகள் பல வட்டங்களிலும் அமைந்திருக்கும் . வட்டத்தின் 
விளிம்பில் டாக்டைலோசுவாய்டுகள் அமைந்திருக்கும் . 


வெலெல்லா ( படம் 118 ) 
அமைப்பில் இது 

பார்பிட் . 
டாவை ஒத்திருக்கும் . ஆனால் , 
மிதவை ராம்பஸ் அதாவது சாய் 
சதுர வடிவம் கொண்டு மேலே 
பாய்மரம் போன்ற 

நீட்சியைக் 
கொண்டது . 


T ) 


மேற்கூறிய சைபனோபோரா 
படம் .118 . 

காலனிகள் , பல உரு அமைப்புத் 

தன்மையை நன்கு புலப்படுத்து 
வெலெல்லா 
1. பாய்மரம் ; 

கின்றன . இதில் வரும் பாலிப்பு : 
2. உணர் நீட்சி , 

களும் மெடுசாக்களும் பல 

அமைப்புகளில் காணப்படுகின் 
றன . இத்தகைய பல உரு அமைப்புத் தன்மை தோற்றத்தைப் 


உரு . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


199 


பற்றி இருவிதக் கருத்துகள் உலவிவருகிறன்றன . அவையாவன : 
பாலி ஆர்கன் கொள்கை . பாலிபர்சன் கொள்கை . 


பாலி ஆர்கன் கொள்கை ( Poly organ vlew) 

சைபனோபோராவில் வரும் ஒவ்வோர் உருவமும் மெடுசாவின் 
ஒவ்வோர் உறுப்பாகும் . அதாவது மேனுபிரியம் , உணர் நீட்சிகள் 
கூடை முதலியவை நன்கு வளர்ந்து , தனித்தனியே பிரிந்து , தனித் 
தனி பணியைச் செய்யும் உருக்களாகி , காலனியைத் தோற்றுவித் 
துள்ளன என்பதே இக் கொள்கையாகும் . இதன்படி காலனியின் 
முதல் உயிரி மெடுசா என்பதே கருத்தாகிறது . 
பாலிபர்சன் கொள்கை ( Polyperson view) 

சைபனோபோராவில் உள்ள ஒவ்வொரு உருவமும் தனித் 
தன்மை எய்திய பாலிப்புகளிலிருந்து தோன்றியவை . இதில் வரும் 
பாலிப்பு , மெடுசா உருவத்தைத் தோற்றுவிக்கும் ஆற்றல் பெற்றது . 
பாலிப்புகள் தனித்தனிப் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அதற்கேற் 
றாற்போல் மாற்றமடைந்துள்ளன . அதேபோன்று மெடுசாக்களும் 
தனித்தனி பணியில் ஈடுபட்டு அதற்குத் தகுந்தாற்போல் மாற்ற 
மடைந்துள்ளன . இக் கொள்கையின்படி காலனியின் முதல் உயிரி 
பாலிப்பு என்பதாகும் . 
பல உரு அமைப்புத் தன்மையின் தோற்றம் 

வகை ஹைட்ரோசோவா பல உரு அமைப்புத் தன்மைக்குச் 
சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது . முக்கியமாக வேலைகளைப் 
பகிர்ந்து செய்யும் பண்பைப் , 

உரு அமைப்புத் தன்மை 
வலியுறுத்துகிறது . அதாவது ஒவ்வொரு வேலையையும் ஓர் உயிரி 
யின் தனித்தனி உறுப்புகள் செய்கின்றன என்பதைவிட ஒவ்வொரு 
வகை சுவாய்டுகளும் செய்கின்றன என்று கொள்வதே பொருந்தும் . 
சுவாய்டுகள் பிரித்துக்கொண்ட தனித்தனி வேலையைச் செய்வது 
என்பது , சிலென்டிரேட்டாவின் தாழ்ந்த அமைப்புருவின் காரணத் 
தினால் ஏற்பட்டுள்ளது . சில சிலென்டிரேட்டாக்களில் பல 
அமைப்புத்தன்மை காணப்படவில்லை . ஏனெனில் இது பின் 
தோன்றிய நிலையாகும் . கேஸ்ட்ரோசுவாய்டு , கோனோசுவாய்டு 
என்ற இரு உரு அமைப்பு , சில ஏதிக்கேட்ஹைட்ராய்டாவில் 
காணப்படுகிறது . மற்ற ஹைட்ராய்டாக்களில் கேஸ்ட்ரோ 
- சுவாய்டு , கோனோப்போர் , கோனோசுவாய்டு என்ற மூவுரு அமைப் 
புத்தன்மைக் காணப்படுகிறது . சைப்பனோபோராவில் பல 
அமைப்புத் தன்மை முதிர்ந்த நிலையில் காணப்படுகிறது . இதில் 
மூன்று வகை பாலிப்பு உருக்களும் , 

உருக்களும் , நான்குவகை மெடுசா 
உருக்களும் உள்ளன . 


பல 


200 


முதுகெலும்பற்றவை 


பல 


பல உரு அமைப்புத் தன்மை , வாழ்க்கை வரலாற்றுடன் 
நெருங்கிய தொடர்புகொண்டுள்ளது . ஹைட்ரா . போன்ற ஓர் 
உரு அமைப்பு உயிரியின் வாழ்க்கை மிக எளியது . இதன் 
வாழ்க்கைச் சக்கரம் பாலிப்பு , முட்டை - பாலிப்பு என்ற சூத்திரத் 
தில் அடங்கும் . இவற்றில் பாலிப்பானது பாலிலி , பால் என இரு 
முறைகளிலும் இனப்பெருக்கம் செய்கிறது . இந் நிலை ஆந்தோ 
சோவா வகையில் நன்கு காணப்படுகிறது பல உரு அமைப்புத் 
தன்மை தோன்றியவுடன் , இனப்பெருக்க வேலை பிரிக்கப்படுகிறது . 
பாலிப்புப் பாலிலி முறையையும் , கோனோப்போர் பால் முறைபையும் 
மேற்கொள்ளுகின்றன மேலும் இவற்றின் முட்டை , நேரிடையாகத் 
தன்னைத் தோற்றுவித்த உயிரியாக வளர்வதில்லை . ஆனால் , பாலிப் 
பாக வளர்கிறது . எனவே வாழ்க்கைச் சக்கரம் , பாலிப்பு - மெடுசா 
முட்டை - பிளானுலா - பாலிப்பு என்ற முறையில் அமைகிறது . 
ஆகையால் இதன் வாழ்க்கைச் சக்கரத்தில் தலைமுறை மாற்றம் 
ஏற்படுகின்றது என்ற கொள்கை தோன்றுகிறது . 

உரு அமைப்புத் தன்மை தோன்றியதால் தலைமுறை 
மாற்றம் ஏற்பட்டதா ? அல்லது ஆதி சிலென்டிரேட்டாக்களின் 
வாழ்க்கைச் சக்கரம் பல உரு அமைப்புத் தன்மையைத் தோற்று 
வித்ததா என்ற கேள்வி எழுகிறது . முதல் அனுமானத்தின் படி 
சிலென்டிரேட்டாவின் முதல் உருவம் பாலிப்பு என்றும் அது பால் 
முறையில் இனப்பெருக்கம் செய்து மெடுசாவைத் தோற்றுவித்தது 
என்றும் உணர ஏதுவாகிறது . எனவே தலைமுறை மாற்றம் தோன்றி 
யது எனக் 

கொள்ளலாம் . இரண்டாவது அனுமானத்தின் படி 
தாயாதி உருவம் மெடுசா என்றும் , பாலிப்பு தலைமுறை நிரந்தர 
லார்வா உருவம் என்றும் உணர ஏதுவாகிறது . டிராக்கிமெடுசா 
வின் வாழ்க்கைச் சரித்திரத்தை நோக்குங்கால் இரண்டாவது அனு 
மானம் சரியென்று தோன்றுகிறது . டிராக்கிமெடுசாவின் 
வாழ்க்கைச் சக்கரத்தில் மெடுசா - முட்டை - பிளானுலா - ஆக்டி 
னுலா - மெடுசா என்ற நிலை காணப்படுகிறது . அனேக டிராக்கி 
மெடுசாவில் ஆக்டினுலா , முகிழ்தல் முறையில் பல ஆக்டினுலாக் 
களைத் தோற்றுவிக்கிறது . ஹைட்ராய்ட் காலனி போன்ற தோற்றத் 
தைக் கொடுக்கின்றன . அனேக டிராக்கிலைன்கள் ஹைட்ராய்டு 
காலனி போல் , மெடுசா மொட்டுகளை விடுகின்றன . இதிலிருந்து 
புலனாவது என்னவெனில் ஆக்டினுலா நிரந்தர லார்வா என்பதும் , 
அது முதலில் பாலிலி முறையில் மொட்டுகள் விட்டன என்பதும் , 
பின்னர் நிரந்தரமாகத் தரையில் ஒட்டிக்கொண்ட வாழ்க்கையை 
மேற்கொண்டுவிட்டன என்பதுமாகும் . இவ்விதமாக ஆக்டினுலா 
நேரிடையாக மெடுசாவாகாமல் , முகிழ்தல் முறையில் மெடுசாக்களை 
மொட்டுவிடத் தொடங்கின . பாலிலிகளாகப் பாலிப்புகள் இவ் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


2011 


ஒரு போலி 


வகை 


உள்ளது . 


விதம் தோன்றின 

என் 

று இக் கொள்கை வலியுறுத்துகிறது . 
சைபனோ போராவின் வளர்ச்சியை நோக்குங்காலும் இது ஒத்து 
வருகின்றது . இதில் பிளானுலாவின் ஒரு பாகம் மெடுசாவாகி , மறு 
பாகம் முகிழ்தல் முறையில் மொட்டுவிடும் பாலிப்பு உருவைப் 
பெற்றுள்ளது . இக் கொள்கையின்படி தலைமுறை மாற்றம் என்பது 

அனுமானமாகிறது . மெடுசாதான் முதிர் உயிரி , 
யாலிப்பு நிரந்தர லார்வா என்ற கொள்கையே வலுவுறுகிறது . 

2. ஸ்கைஃபோசோவா ( Scyphozoa ) 
உதாரணம் : ஆரிலியா ( Aurelia ) 

ஆரிலியா சொறி மீன் வகைகளில் ஒன்றாகும் . இது அனேக 
மாக எல்லா கடல்களிலும் சாதாரணமாகக் காணப்படும் ஜெல்லிமீன் . 
வெளித்தோற்றம் 

இது மூன்று அல்லது நான்கு அங்குலம் விட்டமுடைய , மேல் 
பக்கம் சிறிது குவிந்தும் கீழப்பக்கம் சமனாகவும் , தட்டுப்போன்ற 
அமைப்புடையது . சமனான கீழ்ப்பாகத்தின் நடுவில் சிறிய மேனு 
பிரியம் உள்ளது . இதன் நுனியில் நான்கு பக்கங்களை உடைய 
வாய் 

இந்த 

வாயின் 
நான்கு மூலைகளும் நீண்டு , கொடி 
போல் தொங்குகின்றன . ( படம் 119 ) 
இவற்றிற்கு வாய்கைகள் ( Oral arms ) 
என்று பெயர் . குடையின் விளிம்பு 
எட்டுச் சமப்பாகங்களாக , வடுக்களி 
பிரிக்கப்பட்டுள்ளது . 

இந்த 
வடுக்கள் ஒவ்வொன்றிலும் 
டென்டாகுலோசிஸ்ட் உள்ளது . 
குடையின் விளிம்பிலிருந்து அனேக 

படம் . 119 
சிறிய உட்கூடுடைய உணர் நீட்சி 

ஆரிலியா ; வாய்ப்புறத் தோற்றம் 
கள் தொங்கிக் கொண்டிருக்கும் . 1. வட்டக் கால்வாய் ; 
குடை விளிம்பின் உட்பக்கத்திலி 

2. வாய்கை ; 
ருந்து ஒரு மெல்லிய உறுப்பு உள்ளே 4. இன உறுப்புக் கீழ்க் குழி ; 
நீட்டிக்கொண்டிருக்கும் . 

5. இனச் சுரப்பி ; 
வெலேரியம் ( Velarium ) 

7. விளிம்புப் பிளவு ; 
பெயர் , வெலேரியத்தின் நடுப்பாகம் 

8. ஸ்டாட்டோசிஸ்ட் . 
அகப்படையாலும் , வேலத்தின் ( Velum ) நடுப்பாகம் மீசோகிளியா 
வாலும் ஆனது . வெலேரியம் இல்லாத மெடுச்சாக்களை ஏகிராஸ்பி 
டோட்டா ( ACraspedota ) என்றும் , வேலம் உடைய மெடுசாக்களை 
கிராஸ்பிடோட்டா ( Craspedota ) என்றும் வகைப்பாடு செய்துள்ள 


- 


னால் 


3. வாய் ; 


6. உணர் நீட்சி ; 


என்று 


202 


முதுகெலும்பற்றவை 


வை 


னர் . குடையின் கீழ்ப்பாகத்தில் வாய்கைகளுக்கு இடையில் நான்கு 
துளைகள் உள்ளன . இத்துளை கள் ஒவ்வொன்றும் மேலே ஒரு பை 
யுடன் தொடர்புகொண்டிருக்கும் . இப்பைகள் இன உறுப்புக்குக் கீழ் 
அமைந்திருப்பதால் ,இவைகளுக்கு இன உறுப்புக் கீழ்க்குழிகள் ( Sub 
genital pits ) என்று பெயர் . இவைகள் , இருக்குமிடம் காரணமாக 
இப்பெயர் பெற்றதேயல்லாமல் தொழிற் காரணமாக வல்ல . 
சுவாச உறுப்புகளின் வேலையைச் செய்கின்றன . 
செல் அமைப்பியல் 

இதன் செல் அடுக்குகளின் அமைப்பு ஒபீலியா மெடுசாவை 
ஒத்தது . அகப்படைச் செல்கள் எல்லாவற்றிலும் குறு இழைகள் 
உள்ளன . 

புறப்படைக்கும் , அகப்படைக்கு மிடையில் உள்ள 
மீசோகிளியா நன்கு வளர்ந்து தடித்து ஜெல்லிபோலுள்ளது . இதில் 
அமீபா போன்ற செல்கள் உள்ளன . மேலும் இதில் கிளைகளுடைய 
இழைகள் காணப்படுகின்றன . புறப்படைச் செல்களில் இருக்கும் 
தசைநார்கள் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன . குடையின் விளிம்பி 
லுள்ளவை , அதிக வளர்ச்சியடைந்து ஒரு வட்டத்தசையை ஏற் 
படுத்தி உள்ளன . இதனுதவியால்தான் ஆரிலியா நீரில் நீந்துகிறது . 
வயிற்றுச் செல் - குழாய் - நாள மண்டலம் ( Gastro - vascular system ) 

வாயிலிருந்து ஒரு குழாய் கிளம்பி மேனுபிரியத்தின் மத்தியப் 
பாகம் வழியாக மேல் நோக்கிச்சென்று பெரிய இரைப்பையில் திறக் 
கிறது . இரைப்பை , குடையின் மத்தியப் பாகம் முழுமையிலும் பரவி 


10 


புடம் .120 


ஆரிலியா : குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. புறப்படை ; 2. மீசோகிளியா ; 3. அகப்படை ; 4. மூடி ; 5. வட்டக்கால் 

வாய் ; 6. டென்டாகுலோசிஸ்ட் ; 7. இன உறுப்புக் கீழ்க்குழி ; 8. ஆரக் 
கால்வாய் ; 9 , இனச்சுரப்பி ; 10. வயிற்றறை இழைகள் ; 

11 , வாய் : 
12. வயிறு . 


யிருக்கிறது . நான்கு இடை ஆரங்களிலும் இது அகன்ற பை போல் 
அமைந்துள்ளது ( படம் 120 ) . இவற்றிற்கு இரைப்பைப் பைகள் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


203 


( Gastric pouches ) என்று பெயர் . இந்த இரைப்பைப் பையின் வெளிச் 
சுவரில் , மூன்று துவாரங்கள் உள்ளன . இதன் நடுத்துவாரத்தில் 
இருந்து இடை ஆரக்கால்வாய் கிளம்பி சிறிது தூரம் சென்றதும் 
மூன்றாகப் பிரிகிறது . இவை மறுபடியும் பிரிந்து இறுதியில் குடை 
யின் விளிம்பைச் சுற்றிலும் செல்லும் வட்டக் கால்வாயில் திறக் 
கின்றன . இரைப்பைப் பையின் உள்ள மற்ற இரண்டு துவாரங்களி 
லிருந்தும் கிளம்பும் குழாய்கள் , துணை ஆரக்கால்வாய்களாகச் செல் 
லுகின்றன . இவை கிளை ஒன்றும் விடாமல் நேராகச் சென்று 
வட்டக்கால்வாயில் திறக்கின்றன . இரைப்பைப் பைகள் ஒன்றோ 
டொன்று சேருமிடத்திற்கு ஒன்றாக நான்கு கால்வாய்கள் கிளம்பி 
வெளிநோக்கிச் சென்று வட்டக் கால்வாயில் முடிகின்றன . இவை 
களுக்கு எதிர் ஆரக்கால்வாய்கள் என்று பெயர் . இவைகளும் இடை 
ஆரக்கால்வாயைப் போலப் பல கிளைகளை உடையன . எல்லாக் கால் 
வாய்களும் இறுதியில் வட்டக்கால்வாயில் திறக்கின்றன . வட்டக் 
கால்வாயிலிருந்து சிறு கால்வாய்கள் கிளம்பி உணர் நீட்சிகளுக்குச் 
செல்லுகின்றன . இரைப்பைப் பைகளின் அடியிலிருந்து பல நுண் 
இழைகள் கிளம்பி பைக்குள் நீட்டிக் கொண்டிருக்கும் . இவை 
களுக்கு இரைப்பை இழைகள் ( Gastric filaments ) என்று பெயர் . 
இவற்றில் நிறைய கொட்டும் செல்கள் உள்ளன . இவற்றின் உதவி 
யால் இரைப்பையை அடைந்த உயிருள்ள உணவு கொல்லப்படு 
கிறது . 

இரைப்பையிலுள்ள அகப்படைச் செல்களும் , இரைப்பை 
இழைகளும் சீரண நீரைச் சுரக்கின்றன . இங்கு உணவு சிறிது 
சீரணிக்கப்படுகிறது . சிறிது சீரணிக்கப்பட்ட பொருள் அகப் 
படைச் செல்களின் குறு இழைகளின் அசைவினால் ஆரக்கால்வாய் 
களிலும் வட்டக் கால்வாயிலும் செலுத்தப்படுகிறது . இங்குள்ள 
செல்கள் உணவுப் பொருள்களைத் தம்முள் எடுத்து உணவுக்குமிழி 
கள் உண்டுபண்ணி சீரணத்தை முடிக்கின்றன . சீரணிக்கப்பட்ட 
பொருளை அமீபோசைட்டுகள் எடுத்துச்சென்று உடலின் மற்றச் 
செல்களுக்குக் கொடுக்கின்றன . 
திரவச் சுழற்சி 

கால்வாய் மண்டலத்திலிருக்கும் குறு இழைகளின் அசைவினால் 
திரவச் சுழற்சி உண்டாகிறது . இதனால் வெளியிலிருக்கும் நீர் வாயின் 
வழியே இரைப்பையை அடைந்து , எட்டுத் துணை ஆரக்கால்வாய் 
களின் வழியே சென்று வட்டக் கால்வாயை யடைகிறது . இங்கி 
ருந்து இடை ஆரக்கால்வாய்கள் , எதிர் ஆரக்கால்வாய்களில் 
நுழைந்து இரைப்பையை யடைந்து , வாய்கைகளின் பக்கங்கள் 


204 


முதுகெலும்பற்றவை 


| 


குடையின் 


வழியே வெளிச்செல்கிறது . தண்ணீர் இவ்விதம் ஒரு சுற்றுச் சுற்றி 
வர 20 நிமிடங்கள் பிடிக்கும் . இத் திரவச் சுழற்சி தொடர்ந்து 
நடந்து கொண்டே இருக்கும் . இதனால் தண்ணீரில் உள்ள நுண் 
உயிரிகள் இரைப்பைக்குச் செல்லுகின்றன . உடலிலிருந்து கழிவுப் 
பொருள் கள் வெளியேற்றப்படுகின்றன . இந்தச் சுழற்சியால் 
சுவாசமும் நடைபெறுகிறது . 
நரம்பு மண்டலம் 

பல இழைகளையுடைய நரம்புச் செல்களின் இணைப்பினால் 
நரம்பு வலைப் பின்னல் தோன்றியுள்ளது . இந்த நரம்பு வலைப் 
பின்னல் இரண்டாக உள்ளது . ஒன்று குடையின் மேற்புறத்திலும் , 
மற்றொன்று 

கீழ்ப்புறத்திலும் அமைந்துள்ளன . 
டென்டாகுலோசிஸ்டுகள் உள்ள ஆரங்களில் இந்த நரம்பு இழை 
களின் சேர்க்கை அதிகப்பட்டு ஆரத் தடிப்புகளாக அமைந் 
துள்ளன . 

ஆரிலியாவின் உணர்ச்சி உறுப்புகளுக்கு டென்டாகுலோ 
சிஸ்டுகள் என்று பெயர் ( படம் 121 ) . இவை குடை விளிம்பிலுள்ள 
எட்டு வடுக்களிலும் அமைந்துள்ளன . நான்கு எதிர் ஆரங்களிலும் 
நான்கு இடை 

டை ஆரங்களிலும் இவை உள்ளன . ஒவ்வொன்றும் ஒரு 
சிறு காலியான நீட்சி . குடையின் விளிம்பு இதன் மேல் மூடிபோல் 

அமைந்துள்ளது . இந்த நீட்சி 
களின் உட்பக்கம் அகப்படை 
யினால் சூழப்பட்டுள்ளது . அகப் 

படையிலிருந்து தோன்றிய சில 
5 

துகள்கள் இதனுள்ளிருக்கின்றன . 
இவைகளுக்கு ஸ்டாட்டோலித்து 
கள் ( Statoliths ) அல்லது 
ஆட்டோலித்துகள் ( Otoliths ) 

பெயர் . இவைகளும் 
இதைச் சுற்றியிருக்கும் புறப்படை 

யும் சேர்ந்து ஸ்டாட்டோசிஸ்ட்டு 
படம் . 121 

( Statocyst ) ஆகிறது . இங்குள்ள 

புறப்படைச் செல்களில் குறுயிழை 
ஆரிலியா : டென்டாகுலோசிஸ்ட் 

கள் உள்ளன . இதற்கு உணர்ச்சி 
1. புறட்படை ; 2 . 

மீசோகிளியா ; 
3. அகப்படை ; 4. மேல்நுகர்ச்சிக் அட்டை ( Sensory pad ) என்று 
குழி ; 5 , மூடி ; 6. கண் ; 7. ஆரக் 

பெயர் . இவைகள் நரம்பு மண்ட 
கால்வாய் ; 8. ஸ்டாட்டோசிஸ்ட் ; லத்துடன் இணைந்துள்ளன . இந்த 
9. கீழ் நுகர்ச்சிக்குழி . 

ஸ்டாட்டோசிஸ்ட்டுகள் 
ஆரிலியாவின் சமநிலையைக் காக்கும் உறுப்பாக இயங்குகின்றன . 


2 3 


.6 


8 


9 


என்று 


. 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


205 


ஸ்டாட்டோசிஸ்ட்டை ஒட்டினாற்போல் 

இழைகள் 
கொண்ட இரண்டு புறப்படை உணர்ச்சிப் பள்ளங்கள் உள்ளன . 
இதில் ஒன்று குடையின் மேற் பக்கமும் , மற்றொன்று ஸ்டாட்டோ 
சிஸ்ட்டின் கீழுள்ள பகுதியிலும் அமைந்துள்ளன இவைகளுக்கு 
நுகர்ச்சிக் குழிகள் ( Olfactory pits) என்று பெயர் . ஸ்டாட்டோ 
சிஸ்ட்டின் நுனியில் ஒரு பக்கமாக ஒரு நிறமிப் புள்ளி உள்ளது . 
இதற்குக் கண் ( Ocellus ) என்று பெயர் . இவ்விதம் டென்டா 
குலோசிஸ்டின் அருகிலேயே எல்லா உணர்ச்சி உறுப்புகளும் அமைந் 
துள்ளன . 


இனப்பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் 


இவற்றில் ஆண் , பெண் என்ற தனித்தனிப் பால்கள் உண்டு . 
ஆணில் நான்கு விந்துச் சுரப்பிகளும் , பெண்ணில் நான்கு அண்டச் 
சுரப்பிகளும் உள்ளன . இனச்செல் சுரப்பிகள் இரைப்பையின் 
அடித்தளத்தில் குதிரை லாட வடிவத்தில் அமைந்திருக்கும் . 
வெளியிலிருந்து பார்த்தாலே இதன் வடிவம் நன்கு புலப்படும் . 
இனச்செல்கள் அகப்படைச் செல்களிலிருந்து உருவாகின்றன . 
விந்துக்கள் முதிர்ந்ததும் இரைப்பையில் விடப்படுகின்றன . இவை 
இரைப்பையிலிருந்து நீரின் சுழற்சியால் வெளிக்கொண்டு செல்லப் 
படுகின்றன . இவை பெண் ஆரிலியாவின் இரைப்பையை , அது 
உட்கொள்ளும் நீருடன் சென்று அடைகின்றன . முதிர்ந்த அண் 
டங்கள் இரைப்பையில் விடப்படுகின்றன . இங்கு விந்துவும் அண்ட 
மும் கலந்து கருமுட்டை உண்டாகிறது . ஒரே சமயத்தில் பல கரு 
முட்டை கள் உண்டாகும் . கரு முட்டைகள் இரைப்பையை விட்டு 
வெளிவந்து , வாய்கையின் பள்ளங்களில் தங்கி வளர்கின்றன 
கருமுட்டைச்செல் 

அடுத்தடுத்துப் பிரிந்து செல்களாகி 
பிளாஸ்டுலா அல்லது கருக்கோளம் ஆகிறது . கருக்கோளத்தின் 
ஒரு முனையில் உள் பிதுக்கம் தோன்றி அது வளர்ந்து கேஸ்ட்ருலா 
( Gastrula ) அல்லது இரு அடுக்குக் கோளமாகிறது . இதிலிருக்கும் 
குழிக்கு கேஸ்ட்ரோசீல் ( Gastroccel ) என்றும் , இது வெளித் 
திறக்கும் துவாரத்திற்கு பிளாஸ்டோப்போர் ( Blastopore ) என் 
றும் பெயர் . கேஸ்ட்ரோசீலைச் சுற்றியிருக்கும் இரு அடுக்குகளில் 
வெளி அடுக்குப் புறப்படையாகவும் , உள் அடுக்கு அகப்படையாக 
வும் மாறுகின்றன . புறப்படைச் செல்களில் குறு இழைகள் கிளம்பு 
கின்றன ; அதே சமயம் பிளாஸ்டோப்போர் மூடப்படுகிறது . இந் 
நிலையில் இதற்கு பிளானுலா என்று பெயர் . இப் பிளானுலா 
லார்வா வாய்கைப் பள்ளத்திலிருந்து விடுபட்டுத் தண்ணீரில் 
நீந்துகிறது . 


பல 


அங்க 


206 


முதுகெலும்பற்றவை 


சிறிது கால தனி வாழ்க்கைக்குப் பிறகு பிளானுலாலார்வா 
வாய் எதிர்முனையினால் ( Aboral end ) ஒரு பொருளின்மீது ஊன்றி 
நின்று குறு இழைகளை இழக்கின்றன . பிறகு இது ஹைட்ரா 
டியூபாவாக ( Hydratuba ) உருமாற்றம் அடைகிறது . பிளானுலா 
வின் முனையில் மேனுபிரியமும் அதன் நடுவில் வாய்த்துவாரமும் 
தோன்று கின்றன . ( படம் 122 ) நான்கு எதிர் ஆரங்களிலும் நான்கு 
உணர் நீட்சிகள் தோன்றுகின்றன.. பிறகு நான்கு இடை ஆர உணர் 
நீட்சிகளும் எட்டுத் துணை ஆர உணர் நீட்சிகளும் தோன்றுகின்றன . 


P 


2 


2 


(20 ) 


( IRON 


+ 


5 


படம் 122 


ஆரிலியா : வாழ்க்கை வளர்ச்சி நிலைகள் 


1. பிளானுலா ; 2. இளம்பாலிப்பு ; 

டோமா ; 6. எஃபைரா . 


3. ஹைட்ராட்யூபா ; 4 , 5. ஸ்கைபிஸ் 


( அகப்படைச் சுவரிலிருந்து இடை ஆரங்களில் மேடுகள் தோன்றி 
வயிற்றறையில் நீளுகின்றன . இவைகளுக்கு இரைப்பை தடுப்பு 
Gastric ridges ) என்று பெயர் . வட்டமான வாய் சதுரமாகிறது . 
மேனுபிரியம் கீழே அமிழ்ந்து புனல் போன்ற பள்ளங்களை இரைப்பை 
தடுப்புகளில் உண்டாக்குகின்றது . இந்தப் பள்ளங்களுக்கு இடைச் 
சுவர் புனல்கள் ( Septal funnels ) என்று பெயர் . பிளானுலா வரிசை 
யாக இத்தகைய மாற்றங்களையடைந்து பின்னர் ஹைட்ராடியூபா 
( Hydratuba ) வாக மாறுகிறது . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 

207 
ஹைட்ராடியூபாவின் அடியிலிருந்து பக்கத்தண்டு கிளம்பி 
இது முகிழ்தல் முறையில் புது ஹைட்ரா டியூபாவை உண்டுபண்ணு 
கிறது . இவ்விதம் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு மொட் 
டுக்கள் விட்டு ஹைட்ராடி யூபாக்களை உண்டுபண்ணும் . இவ்விதம் 
தோன்றிய ஹைட்ராடியூபா , ஸ்ட்ரோபிலைசேஷன் ( Strobilization ) 
முறையில் எஃபைரா லார்வாக்களை உண்டுபண்ணுகின்றன . இம் 
முறையில் 

இனப்பெருக்கத்தை ஆரம்பித்தவுடன் ஹைட்ரா 
டியூபாவிற்கு ஸ்ட்ரோபிலா ( Strobila ) அல்லது ஸ்கைஃபிஸ் 
டோமோ ( Scyphistoma ) என்று பெயர் . இதன் உடலில் குறுக்குப் 
பள்ளங்கள் தோன்றி , அவை ஆழமாகி பல தட்டுக்களையடுக்கி 
வைத்தாற் போன்ற அமைப்பையடைகிறது . இந்தத் தட்டுகள் 
ஒவ்வொன்றும் ஒரு எஃபைராவாகிறது . 
எஃபைரா லார்வா ( படம் 123 ) 
எஃபைரா பார்வைக்கு மெடுசா போன்றிருக்கும் . 

இதன் 
விளிம்பிலிருந்து எட்டு மடல்கள் நீட்டிக்கொண்டிருக்கும் . இந்த 
மடல்களில் நான்கு எதிர் ஆரங்களிலும் நான்கு இடை ஆரங்களி 
லும் அமைந்திருக்கும் . இந்த மடல்களின் நுனியில் ஆழமான 
பிளவு காணப்படும் . இதில் டென்டாகு 
லோசிஸ்ட் இருக்கும் . வயிற்றறை எதிர் 
ஆர . இடை ஆர நீட்சிகளில் வியாபித் 
திருக்கும் . இதுவே எ ஃபைராவின் 
அமைப்பு . இவ்விதமான 10 அல்லது 
12 எஃபைராக்கள் ஒரு ஸ்கைஃபிஸ்டோ 
மாவிலிருந்து உண்டாக்கப்படும் . ஒவ் 
வொன்றும் எஃபைரா லார்வாவாக விடு 
விக்கப்படும் . 

படம் .123 . 


3 


5 


எஃபைரா லார்வா 
எஃபைராவின் மடல்களுக்கு இடை 

1. மேனு பிரியம் ; 
பயிலுள்ள பாகம் விரைவாக வளர்ந்து உயி 

2. ரொபேலியா ; 
விக்கு வட்ட வடிவத்தை உண்டாக்கும் . 3. மடல்கள் ; 
பின்னர் வட்டத்தின் விளிம்புகளில் உணர் 4. வயிற்றறை இழை ; 
நீட்சிகள் தோன்றும் . இடை சுவர் புனல் 5. ஆரக்கால்வாய் . 
கள் இனச்செல் கீழ்க் குழிகளாக மாறும் . இவ்வித வளர்ச்சிகளை 
யடைந்து எஃபைரா ஆரிலியாவாகிறது . 

ஆரிலியாவின் வாழ்க்கையில் தலைமுறை மாற்றம் காணப்படு 
கிறது என்று சிலர் கூறுகின்றனர் . ஆனால் இதில் தலைமுறை மாற் 
றம் கிடையாது . அதாவது இனச்செல்கள் - கருமுட்டை - பிளா 
னுலா - ஹைட்ராடியூபா - ஸ்கைபிஸ்டோமா 

எஃபைரா 
ஆரிலியா என்று தொடர்ந்து வளர்ந்துகொண்டு இருக்கிறது . 


- 


208 


முதுகெலும்பற்றவை 


ஸ்கைஃபோசோவா- வகைபாடு 


அமைப் 


என்று 


இவை 


இதில் வரும் உயிரிகள் யாவும் மெடுசா உருவ 
புடையவை . இவைகளை ஜெல்லி மீன்கள் என்று கூறுகிறோம் . 
வயிற்றுச் செல் - குழாய் நாள மண்டலம் ( Gastro vascular cavity ) 
இரைப்பை , இரைப்பை பைகள் , ஆரக்கால்வாய்கள் என்ற பிரிவு 
களைக் கொண்டுள்ளது . 

இரைப்பையில் அகப்படையிலிருந்து , 
தோன்றிய இரைப்பை இழைகள் உள்ளன . இனச் சுரப்பிகள் அகப் 
படையிலிருந்து தோன்றியவை . இனச்செல்கள் முதிர்ந்ததும் 
இரைப்பையில் விடப்படுகின்றன . . இதற்கு உண்மையான வேலம் 
கிடையாது . வெலேரியம் தான் உண்டு . உணர்ச்சி உறுப்புகளுக்கு... 
டென்டாகுலோசிஸ்டுகள் அல்லது ரோபேலியங்கள் ( Rhopalia ) 

பெயர் . இதனுள்ளிருக்கும் உணர்ச்சித் துகள்களான 
லித்தோசிஸ்ட்டுகள் அகப்படையிலிருந்து உருவானவை . 
களின் மீசோகிளியா தடித்துப் பருமனாக இருக்கும் . இதில் இழை 
நார்களும் அமீபாய்டு செல்களும் காணப்படும் . இதன் வாழ்க்கை 
வரலாற்றில் ஹைட்ரா போன்ற உரு அமைப்புடைய ஹைட்ரா 
டியூபா தோன்றி அது நேராகவோ அல்லது ஸ்ட்ரோபிலைசேஷன் 
முறையிலோ மெடுசாக்களை உண்டு பண்ணும் . இவ்வகையை ஐந்து ) 
வரிசையாகப் பிரிக்கலாம் . 

வரிசை 1. லூசர்நேரிடே ( Lucernaridae ) 
அல்லது ஸ்டாரோமெடுசே ( Stauromedusae ) 
இவை பிற பொருளின் மீது ஒட்டிக்கொண்டு வாழ்பவை . 
வாய் எதிர்ப் ( Aboral ) பக்கத்திலிருந்து கிளம்பும் தண்டினால் இது 
பிற பொருளின் மீது இணைந்திருக்கும் . குடை விளிம்பு எட்டுத் 


2 


3 


C 


A 


படம் . 24 


A. லூசர்நேரியா ; B. ஹேலிகிளிஸ்டஸ் ; C. உணர் நீட்சிக் கொத்துகள் . 

1. உணர் நீட்சி ; 2. வாய் ; 3. இன உறுப்பு ; 4. தண்டு ; 5. நங்கூரம் . 
துணை ஆரங்களிலும் , மடல் போன்று நீண்டிருக்கும் . இந்த மடல் 
களின் முனையில் உணர் நீட்சிகள் கூட்டமாக அமைந்திருக்கும் . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


209 


இந்த உணர் நீட்சிகள் முனை பருத்து , உட்கூடுடன் குட்டையாக 
இருக்கும் . வாய்கைகள் சிறியவை . இரைப்பையில் பல இரைப்பை 
நீட்சிகள் காணப்படும் . இனச் சுரப்பிகள் பட்டையாக இருக்கும் . 

இவைகளுக்கு ரோபேலியாக்கள் கிடையாது . சில உயிரிகளில் 
நங்கூரங்கள் ( Anchors ) உள்ளன . இவை குடை விளிம்பில் மடல் 
களுக்கு இடையில் வளர்ச்சி குன்றிய உணர் நீட்சிகளாக உள்ளன . 

வைகளுக்கு உணர் பண்புகள் கிடையாது . இவை தடித்த 
லாடம் போன்ற அமைப்புடையவை . இவை ஒட்டும் திரவத்தைச் 
சுரக்கின்றன . 

ஆகையால் இவைகளுக்கு நங்கூரங்கள் அல்லது 
கல்லட்டோசிஸ்டோபோர்கள் (Colletocystophores ) என்ற 
பெயர் . இவ் உறுப்பு ஹேலிக்கிளிஸ்டஸ்சில் ( Haliclystus ) 
( படம் 124 A ) நன்கு வளர்ந்துள்ளது . 

லூசர்நேரியா ( Luceraaria ) ( படம் 124A ) , ஹேலிக்கிளிஸ்டஸ் 
முதலியவை இவ் வரிசையைச் சேர்ந்தவை . 
வரிசை 2. குயூபோமெடுசே ( Cubomedusae )) 

அல்லது காரிப்டிடா ( Carybdeida) 
இதில் வரும் உயிரிகள் கன 
சதுரம் போன்ற உருவமைப் 
புக் கொண்டவை . இவை 
தண்ணீரில் தனித்து நீந்திக் 
கொண்டிருப்பவை . நான் கு 
இடை ஆரங்களிலிருந்தும் 
நான்கு உணர்நீட்சிகள் நீட்டிக் 
கொண்டிருக்கும் . சிலவற்றில் 
இந்த நான்கு இடங்களிலும் 
கூட்டமாக 

உணர்நீட்சிகள் 
அமைந்திருக்கும் . ஒவ்வொரு 
உணர் நீட்சியும் அடியில் தடித் 
துத் தட்டையாக இருக்கும் . 
இதற்கு பிடேலியம் ( Pedallum ) 
என்று பெயர் . நான்கு எதிர் 

படம் -125 
ஆரங்களிலும் ஒவ்வொரு 

கைரர்ப்சால்மஸ் 
ரோபேலியம் அமைந்திருக்கும் . 1. குடை ; 2 : டென்டாகுலோசிஸ்ட் ; 

3. பர்னுலம் ; 

4. பிடேலியம் ; 
இதன் வெலேரியம் நன் கு 

5. வெலேரியம் ; 6. உணர் நீட்சி 
வளர்ந்துள்ளது . குடை விளிம் 
பின் எதிர் ஆரப் பகுதியிலிருந்து ஜெல்லி போன்ற இதழ்கள் 
கிளம்பி வெலேரியத்தைத் தாங்கி நிற்கின்றன . இவைகள் கொட்டி 

14 


2 . 


5 


கள் . 


210 


முதுகெலும்பற்றவை 


னால் மிகவும் கடுகடுக்கும் . ஆகையால் இவைகளைக் கடல் குளவிகள் 
( Sea - wasps ) என்று கூறுவார்கள் . காரிப்டியே ( Carybdea ) , 
டிரைபிடேலியா ( Tripedalia ) , கைராப்சால்மஸ் ( Chiropsalmus ) 
முதலியவை இவ் வரிசைக்கு உதாரணங்கள் . 


பட்டுள்ளது . 


பல 


ளது . 


. 


வகை 3. கோரோநேட்டா ( Coronata ) 
இதில் வரும் உயிரிகளின் குடைப் பரப்புச் சமக்கிடக்கைப் 
பள்ளத்தினால் ( Horizontal groove ) இரு பாகங்களாகப் பிரிக்கப் 

இப் பள்ளத்திற்குக் 
காரோனேரிப் பள்ளம் என்று பெயர் . 
மேல் பாகத்திற்குக் கூர் உருளை 
( Cone ) என்றும் , கீழ்ப் பாகத்திற்குக் 
கிரீடம் ( முடி ) ( Crown ) என்றும் 
டெயர் . இப் பள்ளத்திற்குக் கீழுள்ள 
பாகம் செங்குத்துப் பள்ளங்களினால் 
மடல்களாகப் பிரிக்கப்பட்டுள் 

இவைகளுக்குப் பிடேலியங் 
கள் ( Pedalia ) என்று பெயர் . எல்லா 
பிடேலியங்களிலுமோ அல்லது 
ஒன்று விட்டு ஒன்றாக உள்ள பிடேலி 
யங்களிலுமோ ஒவ்வோர் 

உணர் 
நீட்சிகள் இருக்கும் . பிடேலியங் 
படம் 126 . 

களுக்குக் கீழே , குடையின் விளிம்பு 
பெரிபைலா 

தசை மடிப்புகளாக ( Lappets ) 
1. கூர் உருளை ; 

அமைந்துள்ளது . இந்தத் தசை 
2. காரோனேரிப் பள்ளம் ; 
3. பிடேலியங்கள் ; 

மடிப்புகளில் சிலவற்றில் ரோபேலி 
4. டென்டாகுலோசிஸ்ட் ; யங்கள் ( Rhopalla ) அமைந்திருக் 
5. தசை மடிப்புகள் ; 
உணர் நீட்சிகள் ; 

கும் . பெரிகால்பா ( Pericolpa ) , 
7. கிரீடம் . 

பெரிபைலா ( Periphylla ) ( படம் 126 ) , 
நாசித்தோயி ( Nausithoe ) முதலியவை இவ்வரிசையைச் சேர்ந் 
தவை . 


6. 


வரிசை 4. சிமயோஸ்டோமியே ( Semaeostomeae ) 

அல்லது டிஸ்கோமெடுசெ ( Discomedusae ) 
இவை சாஸர் ( Saucer ) அல்லது தட்டுப்போன்ற குடை அமைப் 
புடைய , தனித்து நீந்தும் உயிரிகள் . எட்டுக்குக் குறையாத 
டென்டாகுலோசிஸ்டுகள் கொண்டவை . சதுரவாயின் நான்கு 
மூலைகளும் கொடி போல் நீண்டு வாய்கைகளாக அமைந்துள்ளன . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


211 


ஆரிலியா ( Aurella ) , பெலேஜியா ( Pelagia ) , கிரைஸ்சோரா 
( Chrysaora ) முதலியவை இதற்கு உதாரணங்கள் . 


வரிசை 5 , 


ரைஸ்சோ ஸ்டோமியே ( Rhizostomeae ) 


1 . 


இவை தனித்து நீந்தும் ; உணர் நீட்சிகள் அற்ற உயிரிகள் . 
வாய் கைகள் நான்கும் , பிரிந்து எட்டாகியுள்ளன . வாய்கை களி 
-லிருந்து பக்கக் கிளைகள் கிளைத்துப் 
பலவாகி , இணைந்து கால்வாய்க 
ளைத் தோற்றுவித்துள்ளன . இவை 
களின் வளர்ச்சியினால் வாய்த் 
துவாரம் மூடப்பட்டுவிடும் . வாய் 
கை களில் உள்ள உறிஞ்சிகளினால் 
உணவு உறிஞ்சப்படுகிறது . ரைஸ் 
சோஸ்டோமா ( Rhiz ) stoma ) , 
காசியோப்பியே ( Cassiopea ) 
( படம் 127 ) , ஸ்டோமோலோப்பஸ் 
( S o.rolop lus ) முதலியவை இவ் 
வரிசையைச் சேர்ந்தவை . 

காசியோப்பியா 
1. குடை ; 2. டென்டாகுலோசிஸ்ட் ; 
3. இணை உறுப்புகள் . 


படம் . 127 


வகை 3. ஆந்தோசோவா ( Anthozoa ) 
உதாரணம் : மெட்ரீடியம் ( Met : idium ) 
இந்த வகையைச் சேர்ந்த உயிரிகளைக் கடல் அனிமுனிகள் 
4Sea anemones ) அல்லது கடல் சாமந்திகள் என்றும் கூறலாம் . 
இவை ஒளி மிக்க நிறங்களைக் கொண்டு கடலிலுள்ள பொருள்களின் 
மீது நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு தனித்து வாழ்வன . பொதுவாக 
உஷ்ணப் பிரதேசக் கடற்கரை ஓரங்களில் கடற்பாறைகளிலும் , 
- செடிகளிலும் , கிளிஞ்சல்களிலும் நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு 
வாழ்வன . சாமந்தி அல்லது தாமரை மலர்களைப் போன்ற தோற்றத் 
துடன் பல நிறங்களிலும் காணப்படுவதால் இவைகளைக் கடல் 
சாமந்திகள் என்றும் கடல் தாமரைகள் என்றும் கூறுகி றோம் 
தண்ணீரினுள் இருக்கும் போது இவை நன்கு விரிந்து பார்வைக்கு 
அழகுடன் தோற்றமளிக்கும் . தண்ணீர் வடிந்த காலங்களிலோ 
உடலைச் சுருக்கிக்கொண்டு ஜெல்லித் துண்டுகள் போல் தோற்ற 
மளிக்கும் . இவற்றில் எட்வர்ட்சியா (E1ward sla ) , டீ ur ( Taalla ) . 


212 


முதுகெலும்பற்றவை 


சாகார்ஷியா ( Sagartla) , ஆடம்சியா ( Adamsia ) , மெட்ரிடியம் 
போன்ற பல பேரினங்கள் உள்ளன . 
மெட்ரிடியம் ( படம் 128 ) 

இவற்றில் மெட்ரிடியம் சாதாரணமாக மிக அதிகமாகக் 
காணப்படும் . இது அநேகமாக மஞ்சள் அல்லது பழுப்பு நிறம் 
கொண்டது . இதனுடல் குட்டையான உருளை வடிவம் கொண்டது . 
உடல் முழுவதும் நீண்டிருக்கும்பொழுது , நீளம் அகலத்தைவிட 
அதிகமாக இருக்கும் . இதன் . உடல் காலடித்தட்டு ( Pedal disc ).. 
தூண் ( Column ) , வாய் சார்ந்த தட்டு ( Oral disc ) என்று மூன்று 
பாகங்களைக் கொண்டது . 

உடலின் அடிப்பாகம் வழு வழுப்பாக , அகன்று தசைகளாலாகி 
தட்டுப்போல் அமைந்திருக்கும் . இதன் உதவியால் இது வேறு 

பொருள்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் . 
இதை ஒட்டிக் கொண்டிருக்கும் 
இடத்திலிருந்து சுலபமாக எடுத்து . 
விட முடியாது . இருந்தும் இது ஒரே 
இடத்தில் அமர்ந்திருக்கும் தன்மை 
யுடையதல்ல . தேவையானபொழுது ) 
மிக மெதுவாக இது ஊர்ந்து செல் 
லும் . 


அடித்தட்டிற்கும் வாய் சார்ந்த 
தட்டிற்கும் இடையில் உள்ள உட 
லுக்குத் தூண் எனப் பெயர் . இதில் 

இரண்டு பகுதிகள் உள்ளன . தடித்த - 
உடம்..8 . 

சுவரை உடைய கீழ்ப்பகுதிக்கு ஸ்கா 
மெட்ரிடியம் 

பஸ் ( Scapus ) என்று பெயர் . 
1. வாய் ; 
2. உணர் நீட்சிகள் ; மேலுள்ள மெல்லிய 

சுவருடைய 
3. வாய்சார்ந்த தட்டு ; பகுதிக்கு கேப்பிட்டுலம் ( Capitu 
4. தூண் ; 
5. அடித்தட்டு . 

lum ) என்று பெயர் . இவ்விரண்டு 
பகுதிகளும் சிறு மடிப்பினால் பிரிக்கப்பட்டுள்ளன . கேப்பிட்டுலத்தின் 
சுவரில் சின்சிலைடுகள் ( Cinclides ) என்ற நுண் துளைகள் உள்ளன . 


உடலின் நுனி அகன்று தட்டையாகி , வாய்சார்ந்த தட்டாகி 
யுள்ளது . இதன் நடுவில் பிளவு அல்லது வெடிப்புப்போன்ற வாய் 
அமைந்துள்ளது . இதைச் சுற்றிலும் பல வட்டவரிசைகளில் அமைந் 
திருக்கும் உணர் நீட்சிகள் குட்டையாகவும் உட்கூடுகொண்டும் . 
இருக்கும் . ஒவ்வொரு வட்டத்திலும் ஆறு அல்லது ஆறின் மடங்கு 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


213 


களாக 


! 


உணர் நீட்சிகள் அமைந்திருக்கும் . கடல் தாமரை வளர 
வளர உணர்நீட்சிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் . 

உடல் மிகவும் சுருங்கும் தன்மை உடையது . சுருங்கும்போது 
முன் முனையும் உணர்நீட்சிகளும் தூணுக்குள் இழுத்துக் கொள்ளப் 
* படும் . 
உணவு மண்டலம் 
வாய் 

ஸ்டோமோடியத்தினுள் ( Stomodaeum ) திறக்கிறது 
இது பக்கவாட்டில் அழுந்திய தட்டையான குழாய் போன்று இருக் 
கிறது . இதை கல்லட் ( Gullet ) என்றும் கூறலாம் . வயிற்றுக் குழியில் 
தொங்கிக்கொண்டிருக்கும் இது , புறப்படையால் சூழப்பட்டிருக் 
கும் . கல்லட்டின் இரு ஓரங்களிலும் வாயிலிருந்து கீழ்நோக்கி இரு 
பள்ளங்கள் செல்கின்றன இந்தப் பள்ளங்களுக்குச் சைப்பனோ 
கிளிஃப்புகள் ( Siphonoglyphs ) என்று பெயர் .. இவற்றுள் குறு 
இழைகள் அமைந்துள்ளன . இந்தக் குறு இழைகளின் அசைவினால் 
வெளி நீர் ஒரு பள்ளத்தின் வழியாக வயிற்றறைக்குள் சென்று 
மற்றொரு பள்ளத்தின் வழியாக வெளியேறுகிறது . இதன் வயிற் 
றறை உணவுப்பொருளைச் சீரணம்செய்யும் இரைப்பையாகவும் 


6 


11 


9 
10 


ܐܐ܂ 


5 


படம் .129 . 


அனிமுனியின் நீள் வெட்டுத் தோற்றம் 
4. வாய் ; 2. ஸ்டோமோடியம் ; 3. வயிற்றறைக் குழி ; 

4. சின்சிலைடும் 
5. அக்கான்ஷியா ; 6. துளை ; 7. புறப்படை ; 8 . மீசோகிளியா ; 
9. சுருள் தசை , 10. நீள் தசை ; 11. அகப்படை ; 12. குறுக்குத் தசை : 

1. குடல் தாங்கி ; 14. இனச் சுரப்பி ; 15. பெரைட்டல் தசை . 
.சீரணிக்கப்பட்ட பொருளை இதனுள் சுழலச் செய்யும் சுழற்சிக் கருவி 
யாகவும் பணி புரிவதால் இதற்கு கேஸ்ட்ரோவாஸ்குலர் ( Gastro 
vascular ) குழி என்று பெயர் வந்தது . இக்குழி இடைச்சுவர்கள் 
{ Septa ) அல்லது குடல் தாங்கிகளினால் ( Mesentelies ) பல அறைக 


214 


முதுகெலும்பற்றவை 


3 


ளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இவை உடற்சுவருக்கும் , கல்லட்டிற்கும் 
இடையில் செங்குத்தான தடுப்புகள் போல் அமைந்துள்ளன . இவை 
எப்பொழுதும் இணை இணையான அமைப்புக் கொண்டிருக்கும் .. 
( படம் 130 )இவைகளில் சில உடற்சுவருக்கும் கல்லட்டிற்கும் இடை 

யில் உள்ள முழு தூரமும் வியாபித் 
திருக்கும் . மற்றவை உடற்சுவரிலி 
ருந்து கிளம்பி கல்லட்டை நோக்கி 
பாதி தூரமோ அல்லது கால்வாசி 
தூரமோ வியாபித்திருக்கும் . முழு 
தூரமும் வியாபித்திருக்கும் குடல் 
தாங்கிகளுக்கு முதற்படிவ ( Primary ); 
குடல் தாங்கிகள் என்று பெயர் .. 

ஆறு ஜதைத் தடுப்புகள் இந்த 
படம் .130 . 

வகையைச் சார்ந்தவை . இவற்றில் 
மெட்ரிடியம் : குறுக்கு 

கல்லட்டின் நீள் அச்சில் சைப்பனோ. 
வெட்டுத் தோற்றம் 

கிளிப்புக்கு இரு புறமும் அமைந் . 
1 : முதற்படிவக் குடல் தாங்கி 
2. இரண்டாம் படிவக் குடல் 

துள்ள இரு ஜதைகளுக்கு வழி 
தாங்கி ; 

காட்டிக் குடல் தாங்கிகள் ( Directive . 
3. மூன்றாம்படிவக்குடல் தாங்கி ; mesenterles ) என்று பெயர் . முதல் 
4. கல்லட் ; 

படிவக் குடல் தாங்கிகளுக்கு இடை 
5. சைப்பனோகிளிப் . 

யில் ஜதை ஜதையாக அமைந்துள்ள 
குடல் தாங்கிகளுக்கு இரண்டாம் படிவக் (Secondary ) குடல் தாங்கி 
கள் 

பெயர் . முதல்படிவக் குடல் தாங்கிகளுக்கும் 
இரண்டாம் படிவக் குடல் தாங்கிகளுக்கும் 

இடையில் 

ஜதை 
ஜதையாக மூன்றாம் படிவக் குடல் தாங்கிகள் அமைந்திருக்கும் . 
குடல் தாங்கிகளுக்கு நடுவில் உள்ள இடத்திற்கு இடைக் குடல் 
தாங்கி ( Interseptal ) அறைகள் என்று பெயர் . கல்லட்டிற்குக் கீழே 
இவ்வறைகள் ஒன்றோடொன்று தொடர்புகொண்டுள்ளன . கல்லட் 
டின் பகுதியில் குடல் தாங்கி சுவர்களிலுள்ள துளைகளின் மூலம் 
டைக்குடல் தாங்கி 

தாங்கி அறைகள் தொடர்பு கொண்டுள்ளன 
கல்லட்டிற்குக் கீழே குடல் தாங்கிகளின் முனைகள் இழைபோல் 
நீண்டு தொங்கிக்கொண்டிருக்கும் . இதற்குக் குடல் தாங்கியின் 
இழைகள் ( Mesenteric filaments ) அல்லகு வயிற்றறை இழைகள 
( Gastric filaments ) என்று பெயர் . ( படம் 129 ) அடியில் குடல் 
தாங்கியின் இழைகள் தனித்து , நீண்ட இழைகளாக மாறியுள்ளன . 
இவைகளுக்கு அக்கான்ஷியம்கள் ( Acontia ) என்று பெயர் . இந்த - 
அக்கான்ஷியம்கள் சிற்சில சமயங்களில் வாய் வழியாகவும் அல்லது 
சின்சிலைடுகள் வழியாகவும் வெளியே நீட்டப்படும் .. இவற்றில் 
கொட்டும் செல்கள் நிறைய இருக்கின்றன . இவை தற்காப்புக் 
கருவிகளாகப் பணிபுரிகின்றன . 


என்று 


0 


தாகுதி : சிலேன் டிரேட்டா 


215 


செல் அமைப்பியல் 

உடற்சுவர் வெளிப்புறம் புறப்படையையும் , உட்புறம் அகப் 
படையையும் , கொண்டு நடுவில் மீசோகிளியாவைப் பெற்றுள்ளது . 
உட்சுவரைச் சுற்றிலும் அமைந்துள்ள புறப்படை , வாய்வழியே 
உட்சென்று கல்லட்டையும் சுற்றி அமைந்துள்ளது . புறப்படையில் 
உள்ள தசை எபிதீலியல் செல்களின் தசை இழைகள் , நன்கு 
வளர்ச்சியடைந்துள்ளன . கேஸ்ட்ரோவாஸ்குலர் குழி முழுவதும் 
அகப்படையால் சூழப்பட்டுள்ளது . குடல் தாங்கிகளும் 

உணர் 
நீட்சிகளின் கூடும் அகப்படையால் சூழப்பட்டுள்ளன . இதிலுள்ள 
செல்களின் அடிப்பாகங்களும் தசை இழைகளாக மாறியுள்ளன . 
மீசோகிளியா மிக வளர்ந்து தடித்துள்ளது . 

இதில் வலைப் 
பின்னல்களும் அமீபாய்டு செல்களும் உள்ளன . ஆகையால் இதை 
மீசன்கைம் ( Mesenchyme ) என்று கூறலாம் . 

குடல் தாங்கிகளின் நடுப்பாகம் மீசோகிளியாவினால் ஆனது . 
இதன் இரு பக்கங்களும் அகப்படையால் சூழப்பட்டு இருக்கும் . 
குடல் தாங்கி இழைகளின் மேல் நுனி குறுக்கு வெட்டுத் தோற்றத் 
தில் மும்மடல் அமைப்பைப் பெற்றிருக்கும் . இதில் நடுமடலுக்கு 
நிடோகிளாண்டுலர்பாண்ட் ( Caidoglandularband ) என்று பெயர் . 
இதில் சீரண 

நீர்ச் சுரப்பிச் செல்களும் , கொட்டும் செல் 
களும் நிறைந்துள்ளன . பக்க மடல்களில் நீள் இழைச் செல்கள் 
உள்ளன . இக் குடல் தாங்கி இழைகள் உணவுப் பொருள்களைச் 
சீரணிக்கவும் , சீரணிக்கப்பட்ட பொருளையும் , நீரையும் குடலினுள் 
சுழலச் செய்யவும் உதவுகின்றன . 


தசை மண்டலம் 

இதற்கு நன்கு வளர்ச்சி அடைந்த தசை மண்டலம் உண்டு . 
இதை புறப்ப டைத் தசைகள் , அகப்படைத் தசைகள் என இரண் 
டாகப் பிரிக்கலாம் . புறப்படைத் தசைகள் அநேகமாக நீள் தசை 
களாக அமைந்துள்ளன . உணர் நீட்சிகளில் நீள் தசைகளாகவும் , 
வாய்சார்ந்த தட்டில் ஆரத் 

தசைகளாகவும் வை அமைந் 
துள்ளன . 

அகப்படைத் தசைகள் அநேகமாகக் குறுக்குத் தசைகளாக 
அமைந்துள்ளன . உணர் நீட்சிகளின் குறுக்குத் தசைகள் , வாய் 
சார்ந்த வட்டத்தின் குறுக்குத் தசைகள் , அடித் தட்டின் குறுக்குத் 
தசைகள் , கல்லட்டு , தூண் இவைகளின் குறுக்குத் தசைகள் 
இவை யாவும் அகப்படைத் தசைகளைச் சார்ந்தவை . குடல் தாங்கி 
களில் மூன்று வகைத் தசைகள் உள்ளன . அவையாவன : நீள் 


216 


முதுகெலும்பற்றவை 


தசைகள் , பெரைட்டல் தசைகள் ( Parietal muscles ) , குறுக்குத் 
தசைகள் . இரு ஜதை வழிகாட்டி குடல் தாங்கிகளில் அமைந்திருக் 
கும் நீள் தசைகள் , வெளிப்பக்கத்தை நோக்கி உள்ளன . மற்ற 
ஜதை குடல் தாங்கிகளின் நீள் தசைகள் ஒன்றையொன்று நோக்கி 
அமைந்துள்ளன . 


நரம்பு மண்டலம் 

இது மிகவும் எளிய முறையில் அமைந்துள்ளது . நரம்புச் 
செல்களின் இழைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நரம்பு வலைப் 
பின்னலைத் தோற்றுவித்துள்ளது . உணர்நீட்சிகளிலும் , வாய் 
சார்ந்த தட்டிலும் , கல்லட்டிலும் சில - நரம்புச் செல் தொகுதிகள் 
காணப்படுகின்றன . குடல் தாங்கிகளிலுள்ள நரம்புச் செல்களின் 
இழைகள் மீசோகிளியா வழியாகச் சென்று புறப்படை நரம்பு 
வலையுடன் தொடர்பு கொண்டுள்ளன . தனி உணர் உறுப்புகள் 
கிடையாது . 
இனப்பெருக்கம் 

கடற்சாமந்தி ஒரு பாலி . ஆண் , பெண் என்ற இரு இனத்திலும் 
இனச் செல்கள் தோன்றி , குடல் தாங்கிகளின் இணைக்கப்படாத 
பாகங்களின் மீசோகிளியாவில் பொருந்தி , இனச் சுரப்பிகள் 
ஆகின்றன . இனச் செல்கள் முதிர்ந்ததும் இனச் சுரப்பியிலிருந்து 
விடுபட்டு வயிற்றறையையடைந்து வாய்வழியே வெளிச் செல்லு 
கின்றன . விந்துவும் சூலும் தண்ணீரில் கலந்து கரு முட்டையா 
கிறது . ஆகையால் கருவுறுதல் உடலுக்கு வெளியே நடைபெறு 
கிறது . கருமுட்டை வளர்ந்து பிளானுலா 

லார்வாவாகிறது . 
பிளானுலா சில நாட்கள் தனி வாழ்க்கை நடத்திய பின்னர் , ஒரு 
முனையினால் தரையில் ஒட்டிக் கொண்டு வளர்ந்து கடற்சாமந்தி 
ஆகிறது . 


ஆந்தோசோவா - வகைப்பாடு 
இதில் வரும் உயிரிகள் யாவும் பாலிப் நிலையில்தான் இருக்கும் . 
மெடுசா நிலை கிடையாது . இந்த உயிரிகள் எல்லாம் கடலில் வாழ் 
வன . வாய்முனை அகன்று தட்டையாகி வாய்சார்ந்தத் தட்டாக 
அமையும் . இத் தட்டில் பல உணர் நீட்சிகள் தோன்றியிருக்கும் . 
இந்த உயிரிகளுக்கு ஸ்டோமோடியம் உண்டு . இதில் ஒன்று 
அல்லது இரண்டு சைப்பனோகிளிப்புகள் காணப்படும் . வயிற்றறை 
பல குடல் தாங்கிகளினால் பல பாகங்களாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
உடற்சுவரில் புறப்படைக்கும் அகப்படைக்கும் இடையில் 
செல்களையும் , தசை நார்களையும் கொண்ட தடித்த மீசோகிளியா 


பல 


தொகுதி : சிலேன்டிரேட்டா 


217 


அமைந்திருக்கும் . இதன் உடலில் நெமட்டோசிஸ்ட்டு , ஸ்பைரோ 
சிஸ்ட்டு என்னும் இருவகை கொட்டும் செல்கள் உள்ளன . 

தசை 
மண்டலம் அதிக வளர்ச்சி அடைந்திருக்கும் . சில ஆந்தோசோ 
வாக்கள் ஆயுள்காலம் முழுவதும் தனித்தே வாழ்கின்றன . 
மற்றவை நீள் சமப்பிளவு முறையிலும் , முகிழ்தல் முறையிலும் 
இனப் பெருக்கம் செய்து பல உ பிரிகளாகி அவை ஒன்றோடொன்று 
தொடர்பு கொண்ட காலனிகளாகி வாழ்கின்றன . சில சட்டகம் 
அற்றதாகவும் , மற்றவை சுண்ணாம்பினாலோ அல்லது கைட்டி 
னாலோ ஆன 

சட்டகம் உடையதாகவும் காணப்படும் . சில 
வற்றில் சட்டகம் வெளியில் அமைந்திருக்கும் ; மற்றவைகளில் 
உடலின் உள் அமைந்திருக்கும் . காலனிகளாக வாழ்பவை 
களின் சட்டகங்கள் ஒன்றுசேர்ந்து ஒரு பெரிய சட்டகம் உண்டா 
கும் . இவ்விதம் பல சட்டகங்களின் சேர்க்கையால் சிறு பாறைகள் 
உண்டாகும் . இவ் விதம் தோன்றிய பாறைகளுக்கு கோரல் ரீஃப்ஸ் 
( Coral reefs ) அல்லது பவளப் படிப்பாறைகள் என்று பெயர் . 

உணர் நீட்சிகளின் அமைப்பையும் , குடல் தாங்கி களின் அமைப் 
பையும் அடிப்படையாகக்கொண்டு இந்த வகையை இரண்டு பிரிவு 
களாகப் பிரிக்கலாம் . அவை ஹெக்சோகோரேலியா ( Hexacorallia ) 
ஆக்டோகோரேலியா ( Octocorallia ) என்பன . 

உள்வகை 1 ஹெக்சோகோரேலியா 

அல்லது சுவான்தேரியா ( Zoantharia ) 
இதில் வரும் உயிரிகள் பெரிய உருவம் கொண்டவை . தனித்தோ 
அல்லது காலனிகளாகவோ வாழ்வன . உணர் நீட்சிகள் உட்கூடு 
கொண்டு சாதாரண அமைப்பு உடையவை . இவற்றின் எண் 
ணிக்கை ஆறு அல்லது ஆறின் பெருக்குத் தொகையில் இருக்கும் . 
கல்லட்டில் அநேகமாக இரண்டு சைப்பனோகிளிப்புகள் இருக்கும் .. 
குடல் தாங்கிகள் ஆறு அல்லது ஆறின் பெருக்குத் தொகையில் 
அமைந்திருக்கும் . இவற்றில் சில முழுமையானதாகவும் , மற்றவை 
முழுமை அற்றவைகளாகவும் இருக்கும் . சட்டகம் இருந்தால் 
புறப்படையிலிருந்து தோன்றிய சுண்ணாம்பினால் ஆன கெட்டியான 
வெளிக்கூடாக அமையும் . 
இது ஐந்து வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

வரிசை 1. ஆக்டிநியேரியா ( Actialaria ) 
இந்த வரிசையைச் சேர்ந்த உயிரிகளுக்குக் கடல் தாமரைகள் 
என்று பெயர் . இவை அநேகமாகத் தனித்து வாழும் உயிரிகள் . 
இவைகளுக்குச் சட்டகம் கிடையாது . வாய் எதிர்ப்புறம் தட்டை 
யாகி அடித்தட்டு உண்டாகி யிருக்கும் . உணர்நீ ட்சிகளும் , குடல் 


. 


218 


முதுகெலும்பற்றவை 


தாங்கிகளும் ஆறு அல்லது ஆறின் பெருக்கல் தொகையில் இருக் 
கும் . ஒன்று அல்லது இரண்டு சைப்பனோகிளிப்புகள் காணப்படும் . 
எட்வேர்ட்சியா ( Edwardsla ) , மெட்ரிடியம் , ஆடம்சியா , சாகார் 
ஷியா , புயுனோடாக்டிஸ் ( Bunodactis ), டீலியா ( Tealia ) முதலியவை . 
இவ் வரிசைக்கு உதாரணங்கள் . 
எட்வேர்ட் சியா ( படம் 131 ) 

ஒரு சிறிய தனி உயிரி . இதனுடைய அடிப்பாகம் அடித்தட்டா 
காமல் தோண்டுவதற்கு ஏற்ப அமைந்துள்ளது . அடிப்பாகம் பருத்து 
நுனி கூர்மையாக இருக்கும் . இதற்கு பைசோ ( Physo ) என்று 


2 


3 


5 


-6 


படம் .131 


படம் . 132 


படம் 131 எட்வேர்ட்சியா 
1. உணர் நீட்சிகள் ; 2. காப்பிடுலம் ; 3. ஸ்காபஸ் ; 4 . நெமட்டோசிஸ்ட் . 
கொத்து ; 5. லிம்பஸ் ; 6. பைசோ ; 7. ஸ்காபுலஸ் . 

படம் 132 , ஆடம்சியா 
1. பாலிப்பு ; 2. சின்சிளைடின் நீட்சிகள் ; 3. கிளிஞ்சல் ஓடு ; 4 : துறவி நண்டு ; 

5. அக்கான் ஷியா . 
பெயர் . இதன் உதவியால் தரையில் குழி தோண்டி உட்செல்லும் . 
உயிரியின் மேற்புறத்தில் எட்டு நீள் விளிம்புகள் உள்ளன . இதன் 
மேல் மணலும் மற்றப் பொருள்களும் ஒட்டிக்கொண்டிருக்கும் . முழு 
மையான குடல்தாங்கிகள் எட்டுதான் உண்டு . நான்கு முழுமை 
அற்ற குடல் தாங்கிகளும் உள்ளன . இந்த அமைப்பு மிக எளிய 
தன்மையைக் காட்டுகிறது . 
ஆடம்சியா (படம் 132 ) 

இது சிறிது பெரிய கடல் தாமரை . இது அநேகமாகக் கிளிஞ்சல் 
களின் மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . இந்தக் கிளிஞ்சலின் உள்ளே 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


219 


துறவி நண்டு ( Hermit crab ) வசிக்கும் . துறவி நண்டு இடம் விட்டு 
இடம் நகர்வதால் ஆடம்சியாவும் எடுத்துச் செல்லப்படுகிறது . 
ஆகையால் ஆடம்சியாவிற்கு நிறைய உணவு 

கிடைக்கிறது . 
இதற்குக் கைமாறாக , ஆடம்சியா துறவி நண்டை விரோதிகளிட 
மிருந்து காப்பாற்றுகிறது . கொட்டும் செல்களின் உதவியால் 
கிட்டே நெருங்கும் விரோதிகளைக் கொட்டும் . இதன் கொட்டுத் 
தாங்காமல் எதிரி ஓடி விடும் . இவ்விதம் இரண்டும் ஒன்றை 
யொன்று சார்ந்து வாழ்கின்றன . 


வரிசை 


2. மெட்ரிபோரேரியா ( Madreporaria) 


இவ் வரிசையில் வரும் உயிரிகள் சில தனித்தும் மற்றவை 
காலனிகளாகவும் வாழ்கின்றன . இவை தம்மைச் சுற்றிக் கெட்டி 
யான சுண்ணாம்பினால் ஆன சட்டகம் பெற்றிருக்கும் . பாலிப்புகள் 
மிகச் சிறியவை . இவைகளுக்கு சைப்பனோகிளிப்புகள் கிடையாது . 
இவைகளின் சட்டகங்களின் இணைப்பினால் தான் பலவித பவளப் 
படிப்பாறைகள் தோன்றியுள்ளன . ஃபிளபெல்லம் ( Flabellum ) , 
ஃபஞ்சியா ( Forgia ) , ஃபேவியா ( Favia ) , ஆஸ்கரியா ( Astrea ) , 
மேட்ரிபோரா ( Madrepora ) , மியாண்ட்ரீனா ( Meandrina ) முதலிய 
பல பேரினங்கள் இதைச் சேர்ந்தவை . 

பாலிப்புகள் மிகச் சிறியவை . இவைகளுக்கு அடித்தட்டுக் 
கிடையாது . இதன் அடிப்பாகம் கிண்ணம் போன்ற சட்டகத்தில் 
அமைந்திருக்கும் . ஒரு பாலிப்பின் சட்டகத்திற்குக் கோரலைட் 
(Corallite) என்றும் , காலனியின் 

காலனியின் சட்டகத்திற்குக் கோராலம் 
( Corallum ) என்றும் பெயர் . ஒரு கோரலைட் சுண்ணாம்பினால் ஆன 
கிண்ணம் போலிருக்கும் . இதன் அடிப்பாகத்திற்கு அடித்தட்டு 
( Basal plate ) என்றும் , சுற்றியிருக்கும் சுவருக்குத் தீக்கா ( Theca ) 
என்றும் பெயர் . தீக்காவிலிருந்து கிண்ணத்தினுள் செங்குத்தான 
இடைச்சுவர்கள் ( Septa ) நீட்டிக் கொண்டிருக்கும் . இடைச் சுவர் 
களின் உள் முனைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நடுத்தூண் உண் 
டாகி இருக்கும் . இதற்குக் காலுமெல்லா ( Columella ) என்று 
பெயர் . சிலவற்றில் - தீக்காவைச் சுற்றி வெளியில் மற்றொரு 
கிண்ணம் காணப்படும் . இதற்கு எபிதீக்கா ( Epitheca ) என்று 
பெயர் . தீக்காவிலிருந்து எபிதீக்காவிற்கு நீண்டிருக்கும் 
சுவருக்கு காஸ்டா ( Costa ) என்று பெயர் . சிலவற்றில் இடைச் 
சுவர்கள் இணை இணையாக அமைந்த குறுக்குக் கம்பிகளால் சேர்க்கப் 
பட்டிருக்கும் . இவைகளுக்கு சைனாப்டிக்குலங்கள் ( Synar.ticula ) 
என்று பெயர் . 


டைச் 


22 ) 


முதுகெலும்பற்றவை 


சட்டகம் புறப்படைச் செல்களால் சுரக்கப்படுவது . இளம் 
உயிரி ஒரு பொருள் மீது ஒட்டிக்கொண்ட பிறகு , அதன் அடித்தட் 
டிற்கும் தாங்கும் பொருளுக்குமிடையே புறப்படைச் செல்களால் 
--சட்டகத்தின் அடித்தட்டுச் சுரக்கப்படுகிறது பிறகு இந்த அடித் 
தட்டிலிருந்து இடைச் சுவர்கள் செங்குத்தாக மேல்நோக்கி வளரு 
கின்றன . இந்த இடைச்சுவர் ஜோடியாக அமைந்துள்ள குடல் 
தாங்கிகளுக்கிடையில் தோன்றுகின்றன . இவை மேல் நோக்கி 
வளர்வதால் உயிரியின் உடற்சுவர் . இப்பகுதியில் உள் தள்ளப்படு 
கிறது . உடற்சுவரின் மற்றப் பகுதிகள் இந்த இடைச் சுவர்களுக்குப் 
பக்கங்களில் இருக்கும் . இந்த இடைச் சுவர்களின் வெளிப்புறம் 
சுண்ணப் பொருள்களால் சேர்க்கப்படுவதால் தீக்கா தோன்று 
கிறது . சில சமயங்களில் அடித்தட்டின் விளிம்பிலிருந்து சுண்ணப் 
பொருள்கள் மேல்நோக்கி வளர்ந்து கிண்ணம் போன்ற தீக்கர்வைத் 
தோற்றுவிக்கும் . இவ்விதம் உண்டான தீக்கா 

கிண்ணம் , 
உயிரியைச் சுற்றி வெளிப்புறம் அமைந்திருக்கும் . பிறகு அடித் 
தட்டின் மையத்திலிருந்து மேல் நோக்கி சுண்ணத்தூண் வளர்ந்து 
காலுமெல்லாவாகிறது . சில சமயங்களில் இடைச்சுவர்களின் உள் 
முனைகள் ஒன்று சேருவதால் இந்த காலுமெல்லா உண்டாகும் . 
தீக்காவிற்கு வெளிப்புறமாக அதைச் சுற்றிலும் எபிதீக்கா அடித் 
தட்டிலிருந்து வளரும் . இவ்விதமாக ஒரு கோரலைட் உண்டாகும் . 


ஓர் உயிரி முகிழ்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்து காலனி 
யைத் தோற்றுவிக்கிறது . முகிழ்தலில் இரு முறைகள் உள்ளன . 
அவை ஒன்று , புற உணர் நீட்சி முகிழ்தல் ( Extra tentacular 
budding ) ; மற்றொன்று அக உணர் நீட்சி ழுகிழ்தல் ( Intra tentaculer : 
budding ) என்பன . 


புற உணர் நீட்சி முகிழ்தல் 


தீக்காவிற்கு வெளியில் இருக்கும் பாலிப்பின் உடலிலிருந்து 
மொட்டுக்கிளம்பும் . தீக்காவிற்கு வெளியிலிருந்து மொட்டுக் கிளம்பு 
வதால் இது பாலிப்பின் உணர் நீட்சிகளுக்கு வெளியில் உள்ளது . 
இம் மொட்டு வளர்ந்து பாலிப்பாகும் . இதன் பக்கவாட்டில் முதல் 
பாலிப்புடன் தொடர்புகொண்டிருக்கும் . இந்த இரண்டாம் 
பாலிப்புத் தன்னைச் சுற்றிலும் சட்டகத்தை உண்டு பண்ணிக் 
கொள்ளுகிறது . இவ்விதம் அடுத்தடுத்துவரும் பாலிப்புகளும் முகிழ் 
தல் முறையில் இனப்பெருக்கம் செய்து காலனி அமைப்பை உண்டு 
பண்ணுகின்றன . ஒவ்வொரு உயிரியும் தனித்தனியே சட்டகங்களை 
உண்டுபண்ணிக் கொள்கிறது . ஒவ்வொன்றின் சட்டகத்திற்கும் 


. 
தொகுதி . சிலென்டிரேட்டா 

221 
கோரலைட் என்று பெயர் . கோரலைட்டுகள் எல்லாம் ஒன்றாக 
இணைந்து கோராலம் தோன்றியுள்ளது . அனேக இனங்களில் இவ் 
விதமாகக் காலனி உண்டாகிறது . கோரலைட்டுகள் வளரவளர 
பாலிப்புகள் மேல் தள்ளப்படுகின்றன . ஆகையால் கோரலின் பரப் 
பில்தான் பாலிப்புகள் இருக்கும் . அதன் அடிப்பாகத்தில் சுண்ணப் 
பொருள் தான் காணப்படும் . 
அக உணர் நீட்சி முகிழ்தல் 

முதல் தோன்றிய பாலிப்பின் வாய் தட்டில் , உணர் நீட்சிகளின் 
வட்டத்திற்குள் மொட்டுகள் கிளம்பி அது பாலிப்புகளாக மாறும் . 
மொட்டுகள் , முதல் பாலிப்பின் வாய்க்கு ஒரு பக்கத்திலோ அல்லது 
இரு பக்கங்களிலுமோ அல்லது வாயைச் சுற்றிலும் ஒரு வட்ட 
மாகவோ கிளம்பலாம் . இவ்விதம் தோன்றிய மொட்டுகள் ஒவ் : 
வொன்றும் ஒரு பாலிப்பாகி தனித்தனியே சட்டகங்களை உண்டு 
பண்ணிக் கொள்ளும் . இவ்விதம் தோன்றிய ஒவ்வொன்றிலும் , இம் 
முறை இனப்பெருக்கம் நடைபெறுவதால் காலனி உண்டாகிறது . 
ஒவ்வொரு பாலிப்பும் அதனுடைய சட்டகமும் தெளிவாகத் 


இன்னும் சிலவற்றில் முதல் பாலிப்பின் வாயின் இருபுறமும் 
உணர்நீட்சி வட்டத்திற்குள் மொட்டுகள் தோன்றும் . இந்த 
மொட்டுகளுக்கு வாயும் உணர் நீட்சிகளும் தோன்றும் . இவை 
முதல் பாலிப்பிலிருந்து பிரிவதில்லை . ஆகையால் பார்வைக்கு . 
உணர் நீட்சிகளின் வட்டத்தில் இரண்டு மூன்று வாய்களைக் 
கொண்ட ஒரு பாலிப்புப்போல் தோன்றும் . இவ்விதமே பக்க 
வாட்டில் வாய்கள் தோன்றத் தோன்ற , இரு புறமும் உணர்நீட்சி 
களைக் கொண்ட நீண்ட கோட்டில் பல வாய்கள் காணப்படும் . 
ஆகையால் வளர்ந்த கோரலைப் பார்க்கும்போது அதில் பல வளைவு 
ளையும் . நெளிவுகளையும் கொண்ட , அதாவது மனிதனின் மூளையில் 
காணப்படுவது போன்ற , கோடுகள் காணப்படும் . மியாண்ட்ரீனா 
( Meandrina ) ( படம் 137 ) பேரினக் கோரல்கள் இவ்விதம் தோன்றி 
யவை . இவைகளை மூளைக் கோரல்கள் ( Brain corals ) என்றும் 
கூறுவதுண்டு . 


4 


தனி உயிரியான ஃபஞ்சியாவின் ( Fungia ) இனப்பெருக்கம் 
விசித்திரமானது . பிளானுலா லார்வாவிலிருந்து இளம் உயிரி வளரு 

( படம் 133 ) இது கிண்ணம் போன்ற உருக் கொண்டிருக் 


கின்றது . 


222 


முதுகெலும்பற்றவை 


கும் . இதன் வாய் முனை அகன்று தட்டையாகி உடலிலிருந்து 
பிரிக்கப்படும் . இவ்விதம் பிரிக்கப்பட்ட மொட்டு வேறு இடத்தில் 


3 


AAL 


B 


படம 133 


ஃபஞ்சியா 
A. கோரலைட் B. இளம் உயிரி 
2. உணர் நீட்சிகள் ; 3. ஆன்தோசையாத்தஸ் ; 


1. செப்டா ; 

காலஸ் . 


4. ஆன்தோ 


ஊன்றி வளர்ந்து முழு உருவம் அடையும் . முதல் உயிரி பின் 
அடிப்பாகத்திலிருந்து மறுபடியும் ஒரு மொட்டுக் கிளம்பி பிரிந்துச் 
சென்று தரையில் ஊன்றி வளர்ந்து முழு உருவம் அடையும் . இவ் 
விதம் பல மொட்டுகளை உண்டுபண்ணும் . ஒவ்வொன்றும் தனி 
உயிரியாக வாழும் . 

கோரல்களை மூன்று வகுப்புகளாகப் பிரித்துள்ளார்கள் . அவை 
யாவன : துளைகளற்ற (Imperforate ) கோரல்கள் , ஃபஞ்சிட் 
( Fungid ) கோரல்கள் , துளைகள் உடைய ( Perforate ) கோரல்கள் 
என்பன . துளைகள் அற்ற கோரல்களின் தீக்காக்களும் இடைச் சுவர் 
களும் முழுமையாக இருக்கும் . மேலும் சைனாப்டிக்குலங்களும் 
நன்கு வளர்ந்திருக்கும் . இந்த வகுப்பு ஃபிளபல்லிடே (Flabellidae ) , 
கேரியோபில்லிடே ( Caryophyllidae ) , டர்பினோலிடே ( Turbino 
lidae ) , சிரியட்டோபோரிடே ( Serlatoporldae ) , ஆக்குலினி டே 
( Oculiaidae ), ஆஸ்ட்ராஞ்சிடே ( Astrangidas ), ஆர்பிசெல்லிடே 
( Orbicellidae ) , பேவிடே ( Favidae ) , மியூசிடே ( Massidae ) என்ற 
பல குடும்பங்களைக் கொண்டது . 

ஃபிளபல்லம் (Flabellum ) ஒரு தனிக் கோரல் . இதன் தீக்கா 
பக்கவாட்டில் அழுந்தி 

அழுந்தி விசிறி போன்ற தோற்றமுடையது . 
கேரியோபில்லிடேயில் வரும் கோரல்களும் அநேகமாகத் தனித்து 
வாழ்வன . 


சிரிபட்டோபோரிடேயில் வரும் கோரல்கள் கரடு முரடான 
கிளைகளை அல்லது மடல்களைக் கொண்- காலனிகர் . இதன் சீனாஸ் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


223 


டியம் அடக்கமானது . சிறிய கோரலைட்டுகள் நெருக்கமாக அமைந் 
திருக்கும் . இவை பவளப்படிப்பாறையில் காணப்படும் முக்கியமான 
கோரல்களில் ஒன்று . ஆக்குலைனிடே கோரல்களைத் தந்தக் கோரல் 
கள் ( Ivnry corals ) என்றும் கூறுவதுண்டு . இவை மெலிந்த கிளை 
களைக் கொண்டவை . இதன் சீனாஸ்டியம் மிருதுவாக இருக்கும் . 
இவற்றின் தீக்காக்கள் நன்கு பிரிக்கப்பட்டு வட்டமாகத் துருத்திக் 
கொண்டிருக்கும் . ஆஸ்ட்ராஞ்சிடே கோரல்கள் எல்லாம் தரையில் 
படர்ந்து செல்வன . 


மற்றக் குடும்பங்கள் யாவும் ஆஸ்டிராய்டு ( Asteroid ) கோரல் 
கள் என்ற பெயர் பெற்றவை . இவைகளே பவளப்படிப்பாறைகள் 
உண்டுபண்ணுவதில் முக்கியப் பங்கு கொண்டவை . இவை உருண் 


படம் 134 


படம் . 135 


ஆஸ்டீரியா 


ஃபேவியா 
1. தீக்கா . 


டையாக , கெட்டியான அமைப்புக்கொண்டு நெருங்கி இணைந்த தீக் 
காக்களைப் பெற்றிருப்பவை . இவற்றில் முக்கியமானவைகள் ஆர்பி 
செல்லா ( Orbicella ) , கேலக்சியா ( Galaxea ) , ஃபேவியா ( Favia ) , 
மியாண்ட்ரீனா ( Meandrina ) மியூசா ( Mussa ) முதலியவை . 


ஃபஞ்சிபாரம் கோரல்களின் இடைச் சுவர்கள் லேமெல்லா 
போன்றிருக்கும் . இந்தக் கோரல்கள் துளைகள் பெற்றும் , துளைகள் 
அற்றும் இருக்கலாம் . ஃபஞ்சியா ( Fungia ) , பவோனா ( Pavona ) , அக் 
காரிசியா ( Aqaricia ) முதலியவை இதைச் சேர்ந்தவை . இதில் 
ஃபஞ்சியா தனித்த நீண்ட பெருங்கோரல் ; மற்றவை கெட்டியான 
அமைப்புடையவை . பல பாலிப்புகள் நெருக்கமாக அமையப் பெற் 


224 


முதுகெலும்பற்றவை 


றவை . ஃபேவியா போன்ற அமைப்புடையவை . ஆனால் , தீக்காச் 
சுவர் கிடையாது . 

துளைகள் உடைய கோரல்களின் கோராலம் தளர்ச்சியான 
அமைப்பை உடையவை . இதில் நிறையத் துளைகள் காணப்படும் . 
எளிதில் உடையக்கூடியது . இதில் ஆக்ரோபோரிடே ( Acroporl 
dae ) , பொரைட்டிடே ( Poritidae ), என்று முக்கிய இரு குடும்பங்கள் 
உள்ளன . ஆக்ரோ போரிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஆக்ரோ 
போரா ( Acropora ), அல்லது மேட்ரிபோரா ( Madrepora ), மான்ட்டி 


படம் . 135 


படம் 137 


மியாண்ட்ரீனா 


மேட்ரிபோரர் 
1. கோரலைட் ; 
2. பாலிப்பு . 


பவை . 


போரா ( Montipora ) என்ற இரு கோரல்களும் பவளப்படிப்பாறை 
உண்டுபண்ணுவதில் முக்கியப் பங்கு கொண்டுள்ளன . இவை பல 
கிளைகளைக் கொண்ட துளைகளை உடையவை . பாலிப்புகள் சிறி 

தீக்காக்கள் வட்டமாகத் துருத்திக் கொண்டிருக்கும் . 
பொரைட்டிடே குடும்பத்தைச் சேர்ந்த பொரைட்டிஸ் ( Poritis ) , 
கோனியோபோரா ( Goniopora ) இரண்டும் முக்கியமானவைகள் 
இவைகளும் பவளப்படிப்பாறைகளை உண்டுபண்ணும் பணியில் முக் 
கியப் பங்கு கொண்டவை . 

கோரல் பாலிப்புகள் எல்லாம் பகல் நேரத்தில் சுருங்கிக் காணப் 
படுகின்றன . இரவு நேரங்களில் உடல் விரிந்து உணர்நீட்சிகளும் 
நீண்டிருக்கும் . இரவு நேரங்களில்தான் இவை உணவு உட்கொள் 
கின்றன . அநேகமாக எல்லா கோரல் பாலிப்புகளிலும் சூவான்தெல் 
லாக்கள் ( Zooanthellae ) காணப்படுகிறது . சில விலங்கியல் வல்லு 
நர்கள் சூவான்தெல்லேதான் பாலிப்புக்கு வேண்டிய உணவைத் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


225 


தயாரித்துக் கொடுக்கின்றன என்ற கருத்தை வெளியிட்டார்கள் . 
ஆனால் , அதுவல்ல என்ற முடிவைச் சமீபக் காலத்தில் சிலர் ஊர்ஜி 
தப்படுத்தியுள்ளார்கள் . கோரல் பாலிப்பின் சுவாசித்தலால் ஏற்படும் 
கரியமில வாயுவைச் சூவான்தெல்லே எடுத்துக்கொண்டு பிராண 
வாயுவை அதற்குக் கொடுக்கிறது . மேலும் கோரல் பாலிப்பின் உட 
லில் புரதத்தின் வளர்சிதை மாற்றத்தினால் உண்டாகும் நைட்ரஜன் , 
பாஸ்வரம் சம்பந்தமான கழிவுப் பொருள்களைச் சூவான்தெல்லேக் 
கள் எடுத்துக்கொள்ளுகின்றன . இதற்குக் கைமாறாகப் பாலிப்பு , 
சூவான்தெல் லேவுக்குத் தன்னுள் வசிக்க இடம் கொடுக்கிறது . இவ் 
விதம் ஒன்றுக்கொன்று உதவியாக வாழ்கின்றன . 


பவளப் படிப்பாறைகள் ( Coral reefs) 


பலவகையான எண்ணுக்கடங்காத பவளங்களும் , அவற்றின் 
இடையே வாழும் நத்தைகளின் ஓடுகளும், சிப்பிகளும் , முள்தோலி 
களின் ( Echinoderm ) ஓடுகளும், க - ற் புழுக்களின் சுண்ணாம்புக் 
கூடுகளும் போராமினிபெராவின் நுண் கூடுகளும் சேர்ந்து இறுகிய 
பாறைகளுக்குப் பவளப் படிப்பாறைகள் என்று பெயர் . 

படிப்பாறைகளை உண்டாக்கும் பவளங்களுக்கு வெப்பமும் ஆழ 
மில்லாக் கடல் நீரும் வேண்டும் . ஆகையால் , இவை உலகின் வெப் 
பப் பகுதிகளிலுள்ள கண்டச் சரிவுகளிலும் , மிதவெப்பப் பகுதிகளி 
லுள்ள கண்டச் சரிவுகளிலும் ( Continental shelf ) தீவுகளைச் சுற்றிக் 
காணப்படுகின்றன . இவை 18 ° C- க்கு குறைவான வெப்ப நிலையில் 
உயிர் வாழமாட்டா . 22 ° C- க்கு மேலே உள்ள வெப்பநிலை யில் 
இவைச் செழித்து வளரும் . இவை தென் அமெரிக்கா , ஆப்பிரிக்கா 
ஆகிய கண்டங்களின் கிழக்குக் கரையோரங்களில் காணப்படுவ 
தில்லை . ஏனெனில் அக்கரையோரங்களில் குளிர்ந்த நீரோட்டம் ஓடு 
கிறது . இவை பொதுவாக அட்லாண்டிக் மகா சமுத்திரம் , இந்து 
மகாசமுத்திரம் , பசுபிக் மகாசமுத்திரம் முதலியவற்றில் பூமத்திய 
ரேகைக்கு இரு பக்கமும் சுமார் 30 ° L வரையில் பரவியுள்ளன . இந் 
தப் பகுதியில் இவை இரண்டு பெரும் பகுதிகளாக அமைந்துள்ளன . 

1. கரேபியன் கடலிலும் அதைச் சுற்றிலுமுள்ள புளோரிடா , 
பகாமாஸ் , மேற்கு இந்தியத் தீவுகள் முதலிய இடங்களில் ஒரு பகுதி 
காணப்படுகிறது . 

2. மற்றொன்று உலகின் கீழ்ப்பகுதியில் மடகாஸ்கர் அருகிலும் 
மாலத் தீவுகளிலும் , பிலிப்பைன் மலேயா தீவுகளிலும், ஆஸ்திரேலி 
யாவுக்குக் கிழக்கே உள்ள பல பசுபிக் தீவுகளிலும் காணப்படுகின் 


15 


226 


முதுகெலும்பற்றவை 


றது . ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலுள்ள பசுபிக் பெருங்கடல் , 
ளக்கடல் ( Coral sea ) என்றே பெயர் பெற்றுள்ளது . 

இந்தப் பவளப் படிப்பாறைகள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் 
தான் அதாவது 450 மீட்டர் ஆழத்திற்குள்ளேயே வாழ இயலும் . 
ஏனென்றால் , இந்த ஆழத்திற்குக் கீழ் கடல் நீரின் வெப்பம் குறைந்து 
இவை வாழத் தகுதியற்றதாகி விடுகிறது . 

பவளப் படிப்பாறைகள் மூன்று வகைப்படும் . 


1. ஓரப் படிப்பாறைகள் அல்லது கரைப்படிப் பாறைகள் ( படம் 138 ) 

((Fringing reefs or Shore recfs) 

இப் பாறைகள் கரையோரமாகக் கரையிலிருந்து சில மீட்டர் 
முதல் 400 மீட்டர் வரையிலுமுள்ள தூரத்தில் கரை நெடுக பரவி 
யிருக்கின்றன . இவற்றின் ஓரம் கடலுக்குள் செங்குத்தாக முடியும் . 
பலமான அலைகள் மோதும் இவற்றின் வெளி ஓரத்திற்குப் படிப் 
பாறை விளிம்பு ( Reef edge ) என்று பெயர் . அதன் விளிம்பிற்குப் 
பின்னால் சில மீட்டர் அகலமுள்ள ஒரு தட்டையான பாகம் உண்டு . 
இதைக் கடல் நோக்கிய தளம் ( Sea ward flat) என்பர் . இக்கடல் 
நோக்கிய தளம் 40-80 மீட்டர் அகலமுள்ளது . இத்தளத் 
திற்குப் பின்னால் சற்று உயர்ந்த பாகம் உள்ளது . இதில் கற்களா 


3 


7 


படம் .138. 


ஓரப்படிப்பாறைகள் 
1 : கடல் நோக்கிய சரிவு ; 2. படிப்பாறை விளிம்பு ; 3. கடல் நோக்கிய தளம்; 

4. தீவு ; 5. ஏரி ; 6 : உள்தளம் ; 7. கற்பாறை மண்டலம் ; 8. வெளித் 

தளம் ; 9. ஓரப்படிப்பாறை ; 10. தீவின் அடிமட்டம் . 
லும் , பாறைகளாலும் ஆன கற்பாறை மண்டலம் ( Boulder zone ) 
இருக்கிறது . இங்கு இறந்த பவளங்களும் , அலைகளால் உடைத் 
தெறியப்பட்ட பாறைத் துண்டுகளும் கிடக்கும் . கடல் வற்றத்தின் 
( Low tide ) போது நீருக்கு வெளியில் தோன்றும் இப் பாறைகளின் 
இடுக்குகளில் நத்தைகளும் , முட்தோலிகளும் பல புழுக்களும் 
தத்தம் வாழ்க்கையை நடத்துகின்றன . இப் பாகத்திற்கும் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


227 


கரைக்கும் இடையில் சில சமயங்களில் ஆழமில்லாத உள் தளம் 
( Ioner flat ) இருக்கும் . இது சிலவற்றில் நூற்றுக் கணக்கான 
மீட்டர் அகலம் இருக்கலாம் . இதைப் படகுக் கால்வாய் என்பர் . 


5 


3 


3 


2 


8 


படம் | 34 

தடைப்படிப்பாறை 
1. தடைப்படிப்பாறை சில சிறு தீவுகளுடன்; 2. தடைப்படிப்பாறை ; 3 : ஏரி ; 

4. படிப்பாறை விளிம்பு : 5. ஓரப் படிப்பாறை ; 6. தீவு; 7. கடல் 
நோக்கியச் சரிவு ; 8. தீவின் அடிமட்டம் . 


2. தடைப் படிப்பாறைகள் ( Barrier reefs ) ( படம் 139 ) 

இவைகளும் ஓரப் படிப்பாறைகளைப் போலக் கரையோரமாகக் 
காணப்படுகின்றன . இதிலும் ஓரப் படிப்பாறையில் இருப்பது 
போலப் படிப்பாறை விளிம்பும் , கடல் நோக்கிய தளபாகமும் . 
கற்பாறை மண்டலமும் உண்டு . 

ஆனால் , கரைக்கும் இப் பாறைகளுக்கும் இடையே உள்ள தள 
யாகம் ஏரியாக வியாபித்துள்ளது . இது 50 முதல் 200 மீட்டர் 
ஆழமும் 150 கிலோ மீட்டர்வரை அகலமும் கொண்டதாயிருக்கும் . 
இது கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்றதாயிருக்கும் . இந்த இடத் 
தின் தரைபாகம் மணல் பரப்பைப் பெற்றுப் பவளங்களையும் பெற்றி 
ருக்கும் . உலகிலுள்ள தடைப் படிப்பாறைகளில் பெரியது 
ஆஸ்திரேலியாவின் வடகிழக்குக் கரையோரத்தில் அமைந்துள்ள 
பெரிய தடைப் படிப்பாறையாகும் ( Great Barrler reef ) . இவை 
சுமார் 1800 கி . மீட்டர் நீளமுடையது . கரையிலிருந்து 15 முதல் 
150 கி . மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது . 
3. அட்டால் ( Atoll ) ( படம் 140 ) 

இதை வட்டப் படிப்பாறைகள் என்பர் . இது எந்த விதமான 
நிலப் பாகத்தையும் சூழ்ந்திருப்பதில்லை . இது சுமார் 60 முதல் 
80 கி . மீட்டர் விட்டமுள்ள ஓர் ஏரிபைச் சுற்றிலும் பரவி வட்ட 
மாக அமைந்திருக்கும் . அல்லது ஒரு பக்கம் திறந்து குதிரை லாட 


228 


முதுகெலும்பற்றவை 


ஆகையால் 


வடிவமாக இருக்கும் . எனினும் இவ் வட்டப் படிப்பாறை தொடர்ச் 
சியாயிராது . இங்கும் அங்கும் உடைந்திருக்கும் . 

இடையிடையே கால்வாய்கள் 
காணப்படும் . இவ்வாறு உடைப்பு : 
கள் இருப்பதால் முழு 

வட்டப் 
பாறைக்குப் பதிலாக ஆங்காங்குச் 
சிறு தீவுகள் பல , வட்டக் கோட்டில் 
அமைந்தாற் போல இருக்கும் . இச் 
சிறு தீவுகளுக்குப் பவளத் தீவுகள் 
( Coral islands ) என்று பெயர் . மால் 
தீவுகள் இவ்வித வட்டப் படிப் 
பாறைகளால் ஆனவை . 


2 


B 


3 


4 


C. 





இம் மூவகைப் பவளப் படிப் 
பாறைகளில் ஓரப் படிப்பாறைகள் 
உண்டாகும் விதத்தை அறிந்து. 

கொள்வதில் சிரமமில்லை . இப் படிப் 
படம் .140 பாறைகள் 

நிலப்பாகத்தின் 
அட்டால் தோன்றும் விதம் 

ஓரத்தில் குறிப்பிட்ட ஆழத்தில் தான் 
A. தீவைச் சுற்றி ஓர் ஓரப் படிப் வளரமுடியும் . ஆதலால் கரையரு 

பாறை வளர்ந்திருத்தல் கில் படிப்படியாக நீர் குறைவதால் 
B. கடல் மட்டம் அழுந்த தீவும் அவற்றின் வளர்ச்சியும் குறைந்து : 

அழுந்துகிறது . இதனால் ஓரப் " கரையிலிருந்து குறிப்பிட்ட தூரத் 
படிப்பாறை தடைப் படிப் 

தில் நின்றுவிடுகின்றன . 
பாறையாக மாறுகிறது . 
C. தீவு முழுவதும் அழுந்திவிட்ட ஆனால் , மற்ற இருவகைப் படிப் 
தால் 

அட்டால் தோன்று பாறைகளும் எப்படி உண்டாயின 
கிறது .. 

என்பதை விளக்குவது எளிதன்று . 
1 : ஓரப் படிப்பாறை ; 

படிப்பாறைகளின் உயிரினங்களின் 
2. தடைப் படிப்பாறை ; 
3. அட்டால் ; 

பண்பு 1927 ஆம் வருடம்தான் 
4. ஏரி ; 

" பைச்சோனல் ( Peysonnel ) என்ப 
5. தீவு ; 

வரால் கண்டறியப்பட்டது . தற்கால 
படிப்பாறையைக் கட்டும் பவளங்கள் 120 மீட்டருக்குக் கீழ் வளருவ . 
தில்லை . புவி இயல் வல்லுநர்களின் ஆதாரங்கள் பழங்காலத்தில் 
பவளங்கள் கரையோரத்தில் தான் வாழ்ந்தன என்பதை உறுதிப் 
படுத்துகின்றன . இவ் விதம் இருக்கும் பொழுது பவளப் படிப்பாறை 
கள் பல கிலோ மீட்டர் ஆழம் கடலில் படிந்திருப்பது எவ்விதம் 
என்று விளக்குவது ? கடல் ஆழத்தில் பவளங்கள் தங்கி வளர்வதற் 
காக 120 மீ . ஆழத்தில் திட்டுகள் எவ்விதம் தோன்றின ? ஆழ் , 
கடலில் வட்ட வடிமான அட்டால் படிப் பாறைகள் எவ்விதம் 


1 


தொகுதி சிலென்டிரேட்டா 


229 


தோன்றியிருக்கும் ? என்னும் பல கேள்விகள் எழுகின்றன . இதை 
விளக்குவதற்குப் பல உயிரியல் வல்லுநர்கள் தம் 

உயிரியல் வல்லுநர்கள் தம் கருத்துகளைக் 
கொள்கைகளாக வெளியிட்டுள்ளார்கள் . அவற்றில் முக்கியமான 
வைகள் சில கீழே வருவன : 


HE 


டார்வின் - டானா இறங்குதல் கொள்கை ( Darwin - Dana sub 
: sidence theory ) 

டார்வின் என்ற உயிரியல் வல்லுநரும் , டானா என்ற புவியியல் 
வல்லுநரும் தனித்தனியே நடத்திய ஆராய்ச்சிகளின்பயனாக இந்தக் 
கொள்கையை வெளியிட்டார்கள் . முதலில் தீவின் கரையைச் 
சுற்றிலும் ஓரப் பவளப் பாறைகள் உண்டாயின என்றும் , பின்னர் 
தீவின் கரை மெல்ல மெல்லக் கீழே படியப் படிய ஓரப்பாறைகள் 
தடைப் பாறைகளாக மாறின என்றும் , இறுதியில் தீவு முற்றிலும் 
- கடலில் மூழ்கி விட தடைப் பாறைகள் அட்டால்களாக மாறிவிடு 
கின்றன என்பதும் இவர்களின் கொள்கை . 
செம்பர் - மர்ரே கரைதல் கொள்கை ( Semper Murray solutica 

theory ) 

பவளப் படிப்பாறைகள் முதலில் கடலடியில் எரிமலைகளால் 
உண்டான மேடுகளில் தோன்றின . பவளங்கள் இதன்மேல் வளர 
வும் அவற்றின்மேல் வண்டல் படிந்தது . இதன் பயனாக ஒருமேட்டுப் 
பாகம் நீர்மட்டத்திற்கு வெளியே வந்தது . பின்னர் இம் மேட்டிற்கு 
வெளிபாகத்தில் உள்ள பவளங்களுக்கு அதிக உணவுக் கிடைத்த 
தால் அவைச் செழித்தோங்கின . பிறகு மத்தியிலுள்ள பவளப்பாறை 
கரைந்து சிறிது சிறிதாக மறையவே அட்டால் உண்டானது . 
இதுவே செம்பர் - மர்ரே இவர்களின் கரைதல் கொள்கை ஆகும் . 
அமிழ்ந்த மேட்டுக் கொள்கை ( Submerged bank theory ) 

இன்னும் சிலர் படிப்பாறைகள் , ஆதியிலேயே இருந்த மேடுகள் 
மெல்ல மெல்ல மறைந்த பிறகோ அல்லது மறையும்போதோ , 
அவற்றின் மேல் உண்டாயின என்று கூறுகிறார்கள் . 


படாலியின் உறைபனி கட்டுப்படுத்தற் கொள்கை ( Daly s glacial 

control theory ) 

கடைசி பனி உறை காலத்தில் இரு துருவங்களிலும் பெரும் 
பனிப்பாறைகள் தோன்றின . இந்தப் பனிப்பாறைகள் உண்டாவ 
தற்கான நீர் கடலிலிருந்து எடுக்கப்பட்டது . ஆகையால் கடலின் 
ஆழம் பல மீட்டர்கள் அடியில் சென்றது . உலகத்தின் வெப்பம் 
குறைந்தது . இதனால் முன்பிருந்த பவளங்கள் பெரும்பாலும் இறந் 


230 


முதுகெலும்பற்றவை 


1 


தன . அலைகளின் மோதலினால் கடலோரத்தில் புதிய தட்டையான 
தளங்கள் உண்டாயின . பின்பு பனிப்பாறைகள் உருகின . கடல் 
நீரின் ஆழம் அதிகரித்தது . பவளங்கள் புதிதாக ஏற்பட்ட தளங்க 
களில் வளர ஆரம்பித்தன . இவ்விதம் இப்பொழுதுள்ள தடைப் 
படிப்பாறைகளும் , அட்டால்களும் உண்டாயின . இதுவே இக் 
கொள்கையின் சாரம் . 

தற்காலத்தில் பவளப்படிப்பாறைகளின் அமைப்பை விளக்கு , 
வதற்கான முயற்சிகள் கையாளப்பட்டன . 1904 ஆம் வருடம் 
லண்டன் ராயல் சொசைட்டியால் ஓர் ஆராய்ச்சிப் படை பிஜ்ஜி 
( Figi ) தீவுக்கு வடக்கேயுள்ள ஃபியுனாப்யூடி ( Funafuti ) அட்டா 
லுக்கு அனுப்பப்பட்டது . இவர்கள் 3 முதல் 5 அங்குல விட்டமுடைய 
துளையை 114 அடி ஆழம் வரையில் துளைத்தும் பாறையின் அடித் 
களத்தை அடையவில்லை . இவர்கள் துளைத்து எடுத்ததில் 28 பேரி 
னப் பவளங்கள் இருந்தன . பிறகு 1947 ஆம் ஆண்டு பிக்கினி ( Bikini) 
தீவில் 2556 அடி ஆழக் கிணறுகள் தோண்டப்பட்டன . இருந்தும் 
பாறையினடித் தட்டுப்படவில்லை . ஆகையால் கடலின் ஆழம் 
அதிகரித்திருக்கவேண்டும் ; அல்லது கடல்மட்டம் தரையில் அழுந்தி 
யிருக்கவேண்டும் ; 

இரண்டும் நடைபெற்றிருக்க . 
வேண்டும் என்ற கருத்து வலுவடைகிறது . இவை டார்வினின் 
கொள்கையை உறுதிப்படுத்துகின்றன 

1931 ஆம் வருடம் " கிரே ( Cray ) என்பவர் சோமோயா 
( Somoa ) தீவில் துளைகள் துளைத்ததின் பயனாகப் பவளப் படிப் 
பாறைகள் ஆதியிலேயே இருந்த மேடுகளின்மேல் வளர்ந்துள்ளன 
என்பதை வலியுறுத்துகிறார் . 


அல்லது 


* 5 


ஆகையால் மேற்கூறிய கொள்கைகள் பலவாறாயினும் , ஒவ் ) 
வொன்றிலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மைகளும் சான்றுகளும் 
உண்டு . ஒருவேளை ஒரு பாறை ஒரு முறையிலும் இன்னொரு பாறை 
இன்னொரு முறையிலும் உண்டாகி இருக்கலாம் என்றும் கருது 
கிறார்கள் . 


வரிசை 3. சுவாந்தீடியா ( Zoanthidae ) 


இதில் வரும் உயிரிகள் தனியாகவோ அல்லது காலனியாகவோ 
வாழும் அனிமொனிகள் . அநேகமாக இவை வேறு பொருள்களின் 
மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . உடற்சுவரில் மணலும் , மற்றப் : 
பொருள்களும் ஒட்டிக்கொண்டிருக்கும் . பாலிப்புகள் சிறியவை : 
களாகக் காணப்படும் . வாய்ச் சார்ந்த தட்டில் உணர்நீட்சிகள் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


231 


இரண்டு வட்டங்களில் அமைந்திருக்கும் . ஒரே சைப்பனோகிளிப்பு 
தான் உண்டு . காலனிகளில் உள்ள பாலிப்புகள் அடித்தண்டின் 
மூலம் தொடர்பு கொண்டிருக்கும் . இவற்றின் குடல் தாங்கிகளின் 
அமைப்பு வேறுபட்டிருக்கும் . குடல் தாங்கிகள் ஒரே வரிசையில் 
அமைந்துள்ளன . இதில் முழுமையானவையும் , முழுமை அற்ற 
வையும் மாறிமாறி அமைந்துள்ளன . இதன் வாழ்க்கையில் வரும் 
லார்வாவிற்கு “ செம்பரின் லார்வா ( Semper s larva ) என்று 
பெயர் . சூவான் தஸ் ( Zoanthus ) ( படம் 141 ) , ஜெம்மேரியா 
( Gemmaria ) முதலியவை காலனி உயிரிகள் . ஸ்பேனோப்பஸ் 
( Sphenopus ) தனி உயிரி . இதன் வாய் எதிர்ப்புறம் உருண்டை 
யாக இருக்கும் . இதன் உடல முழுவதும் மணல் ஒட்டிக்கொண்டி 
ருக்கும் . 


படம் . 141 . 


படம் . 142 


சூவான் தஸ் 


ஆன்டிபெத்தஸ் 


வரிசை 4. ஆன்ட்டிபெத்தேரியா ( Antipatharia) 

இதைக் கறுப்புப் பவளம் ( Black coral ) அல்லது முட்பவளம் 
என்றும் கூறுவதுண்டு . இவை காலனி உயிரிகள் . இதன் சட்டகம் 
மத்திய அச்சாக அமைந்திருக்கும் . இதைச் சுற்றிலும் சீனன்கைம் 
( Coenenchyme) அமைந்திருக்கும் . சீனன்கைமிலிருந்து மிகக் 
குட்டையான பாலிப்புகள் நீட்டிக் கொண்டிருக்கும் . இவற்றிற்கு 

உணர் நீட்சிகள் உள்ளன . இவை சுருங்கும் தன்மை 
அற்றவை . காலனியின் அடிப்பாகம் தட்டையாக அகன்று வேறு 
பொருள்களின் மீது ஒட்டிக்கொண்டிருக்கும் . இதிலிருந்து முக்கியத் 
தண்டு மேல் நோக்கி கிளம்பி , பக்கக் கிளை விட்டிருக்கும் . சில 


232 


முதுகெலும்பற்றவை 


வற்றில் பக்கக் கிளைகள் நடுத் தண்டிலிருந்து எதிரெதிராகக் கிளம் 
பியிருக்கும் . சிவவற்றில் நடுத் தண்டைச் சுற்றிலும் கிளைகள் 
கிளம்பியிருக்கும் . இத் தண்டுகளும் கிளைகளும் கறுப்பு நிறமாகக் 
காணப்படும் . இவைகளின் மேல் சிறு முட்கள் நீட்டிக் கொண்டி 
ருக்கும் . இவ்விதமாக இதன் சட்டகம் அமைந்திருக்கும் . ஆன்ட்டி 
பெத்தேரியன்கள் எல்லாம் ஆழ்கடலில் வாழ்வன . 


வரிசை 5. சிரியாந்தேரியா ( Ceriantharia ) 


- 


இவ் வரிசையைச் சேர்ந்த உயிரிகள் தனித்து வாழும் கடல் 
தாமரை . உடல் நீண்ட் உருளை வடிவம் உடையது . இவற்றின் 

உடல் மணலால் ஆன குழாயில் புதைந்து 
உணர் நீட்சிகள் மட்டும் வெளியே நீட்டிக் 
கொண்டிருக்கும் . உடற் சுவரிலிருந்து சுரக் 
கப்படும் கொழ கொழப்பான திரவத்தில் 
மணலும் மற்றப் பொருள்களும் 

பொருள்களும் ஒட்டிக் 
கொண்டு குழலை உண்டாக்குகின்றன . வாய் 
எதிர்ப்புறம் உருண்டையாக இருக்கும் . 
இதில் ஒரு துவாரம் உண்டு . உணர் நீட்சி 
கள் இரண்டு கும்பல்களாக வாய்ச்சார்ந்த வட் 
டத்தில் அமைந்துள்ளன . ஒரு சைப்பனோ 
கிளிப்புதான் உண்டு . குடல் தாங்கிகளின் 
அமைப்பு முற்றிலும் வேறுபட்டது . குடல் 
தாங்கிகள் எல்லாம் 

எல்லாம் முழுமையானவை . 
படம் .143 யாவும் ஒரே வட்டமாக அமைந்துள்ளன . 

இவை எண்ணிக்கையில் அடங்காதவை . 

சிரியாந்தஸ் ( Cerianthus ) ( படம் 143 ) இவ் 
சிரியாந்தஸ் 

வரிசைக்கு உதாரணம் . இதன் வளர்ச்சியில் 
1. வாய் உணர் நீட்சி ; 

வரும் லார்வாவிற்கு அரக்நாக்டிஸ் ( Arach 
2. பக்க உணர் நீட்சி ; 

Daciis ) என்று பெயர் . 
3. அடித்துவாரம் . 


3 


உள்வகை 2 . 


ஆக்டோகோரேலியா ( Octocorallia ) 
அல்லது ஆல்சியோநேரியா ( Alcyonarla ) 


இதில் வரும் உயிரிகள் சிறிய உருவம் உடையவை . 

காலனி 
களாக வாழ்பவை . உணர் நீட்சிகள் எட்டுதான் இருக்கும் . இவை 
கள் உட்கூடு கொண்டு தென்னை மட்டையைப் போல் கிளைகள் 
உடையவை . சைப்பனோகிளிப்பு ஒன்றுதான் இருக்கும் . சில 
வற்றில் அதுவும் இராது .. குடல் தாங்கிகள் எட்டுதான் உண்டு . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


233 


இந்த எட்டும் முழுமையானவை . சட்டகம் அநேகமாக உடலின் 
உள் இருக்கும் . இவை சுண்ணாம்புக் குச்சிகளாகப் புறப்படையால் 
சுரக்கப்பட்டு மீசோகிளியாவில் அமைந்திருக்கும் . சிலவற்றில் 
வெளிச் சட்டகமும் இருக்கலாம் . 


ஆல்சியோநேரியன்கள் எல்லாம் காலனியாக வாழ்வன . 
காலனி பல மடல்களைக் கொண்டதாகவோ அல்லது கிளைகளைக் 
கொண்டதாகவோ இருக்கும் . பாலிப்புகள் நேரடியாகத் தொடர்பு 
கொண்டிருக்காது . அகப்படைக் குழாய்களினால் தொடர்பு 
கொண்டிருக்கும் . இந்தக் குழாய்களுக்குச் சொலீனியங்கள் 


55 


9 


l 


படம் .44 


ஆவ்சியோனம் காலனி : குறுக்கு வெட்டுத் தோற்றம் . 


1. ஸ்டோமோடியம் ; 2. மேல் மிசன்டரி ; 3. ஏசல் கால் குடல் தாங்கி ; 4 : 
குடல் தாங்கி ; 5. மொட்டு ; 6. சுருங்கும் பாலிப்பு ; 7. புறப்படை ; 8. அகப்படை ; 
9. சொலீனியங்கள் ; 10. நுண்முட்கள் ; 11. பாலிப்பின் வயிற்றறைக் குழாய்கள் ; 
12. சீனன்கைம் . 


என்று 


( Solenia ) 

பெயர் . பாலிப்பின் அகப்படைச் சுவரின் 
நீட்சிகளே இவ்விதக் குழாய்களாக அமைந்துள்ளன . 
இந்தச் சொலீனியக் குழாய்களிலிருந்துதான் புதுப் புதுப் பாலிப் 
புகள் கிளம்புகின்றன . சொலீனியங்களைச் சுற்றிலும் மீசோகிளியா 
வியாபித்திருக்கும் . காலனியின் மேல் பரப்புப் புறப்படையால் 
சூழப்பட்டிருக்கும் . பாலிப்பின் வாய் முனை மட்டும் தான் வெளியில் 


234 


முதுகெலும்பற்றவை . 


நீட்டிக் கொண்டிருக்கும் . இந்தப் பகுதிக்கு ஆந்தோகோடியம் 
( Anthocodium ) என்று பெயர் . மற்றப் பகுதிகள் ஜெல்லி போன்ற 
மீசோகிளியாவில் புதையுண்டு இருக்கும் . இந்த மீசோகிளியா 
விற்குச் சீனன்கைம் ( Coenenchyme ) என்று பெயர் . பாலிப்புகளை 
இணைக்கும் சொலீனியங்கள் இந்தச் சீனன்கைமில் செல்லுகின்றன . 
ஆந்தோகோடியம் மட்டும்தான் புறப்படையால் சூழப்பட்டுள்ளது . 
பாலிப்பின் கீழ்ப்பகுதி அதாவது சீனன்கைமில் புதையுண்டிருக் 
கும் பகுதி புறப்படையால் சூழப்படவில்லை . ஆந்தோகோடியாவைச் 
சூழ்ந்திருக்கும் புறப்படை தொடர்ந்து சீனன்கைம்மின் பரப்பில் 
வியாபித்துள்ளது . சீனன்கைம் ஜெல்லி போன்ற மீசோகிளியா 
வால் ஆனது . இதில் பல அமீபோசைட்டுகளும் , சுண்ணாம்பு நுண் 
முட்களும் ( Spicules ) சோலீனியக் குழாய்களும் , பாலிப்புகளின் 
அகப்படைக் குழாய்களும் அமைந்துள்ளன . பாலிப்புகளின் 
அகப்படைக் குழாய்களில் குடல் தாங்கிகள் காணப்படும் . 
களே இந்த உள்வரிசையின் முக்கியப் பண்புகள் . 

இந்த உள்வகை 6 வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


வை 


வரிசை 


பா 


1. ஸ்டோலோனிபரா ( stolonifera ) 

இவ் வரிசையில் வரும் காலனிகளில் 
மீசோகிளியா குறைவான ( Poor ) வளர்ச்சி 
அடைந்துள்ளது . அதனால் சீனன்கைம் 
கள் தோன்றவில்லை . பாலிப்புகள் ஊரும் 
தண்டிலிருந்து தனித் தனியே கிளம்பு 
றன . இதன் சட்டகம் 

சுண்ணக் 
குச்சிகளால் ஆனது . சில இக் குச்சிகளின் 
சேர்க்கையினால் குழாய் வடிவம் பெற்றிருக் 
கும் . கிளாவுலேரியா ( Clavalaria) , கார் 
னுலேரியா ( Carnulaiia ) , டியூபிபோரா 
( Tubipora ) முதலியவை 

தைச் 
சேர்ந்தவை . 


கின்றன . 


பட்ட 


படம் -145 


டியூபிபோரா ( படம் 145 ) 
டியூபிபோ ரா 

இதன் காலனி நீண்ட இணையாகவும் , 
1. பாலிப்பு ; 
2. தளம் ; 

செங்குத்தாகவும் அமைந்த பாலிப்புகளால் 
3. குழாய் . 

ஆனது . பாலிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு 

குழாயில் அமைந்துள்ளன . சுண்ணக் 
குச்சிகள் சேர்ந்து குழாயை உண்டுபண்ணுகின்றன . பாலிப்புகள் 
குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்றுடன் ஒன்று குறுக்காக இணைந் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


235 


துள்ளன . இக் குறுக்கு இணைப்புகளிலும் சுண்ணக் சூச்சிகளின் 
சேர்க்கையால் பீடங்கள் தோன்றியுள்ளன . இதன் சட்டகம் 
சிவப்பு நிறமாக இருக்கும் . 


வரிசை 2. டெலிஸ்டேசியா ( Telestacea ) 


டெலிஸ்டோ என்ற ஒரு குடும்பத்தைக்கொண்ட இது ஒரு 
சிறிய வரிசை . இதில் சதைப்பற்றுள்ள சீனன்கைம் கிடையாது . 
மீசோகிளியா குறைவாக வளர்ச்சி அடைந்துள்ளது . இரண்டாம் 
படிவ பாலிப்புகள் , முதல் படிவ பாலிப்புகளின் உடற்சுவரிலிருந்து 
கிளம்பியிருக்கும் . இது நீண்டு இதிலிருந்து மூன்றாம் படிவ பாலிப்பு 
கள் கிளம்பும் . இவ்விதம் காலனி தோன்றும் . 


டெலிஸ்டோ ( Telesto ) இதற்கு உதாரணம் . 


2 


வரிசை 3 . சீனோதிக்கேலியா ( Coenothecalia ) 
ஊதா பவளம் ( Blue coral ) என்று அழைக்கப்படும் ஹீலியோ 
ஃபோரா ( Heliopora ) ( படம் 146 ) இதைச் சேர்ந்தது . இதன் 
சட்டகம் உறுதியான அமைப்பை 
உடையது . ஸ்படிகம் போன்ற 
சுண்ணாம்பினாலான சட்டகம் , 
ஊதா நிறம் கொண்டது . இந் 
நிறம் வேறு எந்தப் பவளங்களிலும் 
கிடையாது . சட்டகத்தின் பரப் 
பில் 

அதாவது கோராலத்தின் 
பரப்பில் பெரியதும் சிறியதுமாகப் 
பல தளைகள் காணப்படும் . பெரி 
பதைவிடச் சிறியவை எண்ணிக் 
கையில் அதிகம் இருக்கும் . பெரிய 
துளையினடியில் பெரிய குழாயும் , 

படம் . 146 
சிறிய துளையினடியில் சிறிய குழா 

ஹீலியோஃபோரா 
யும் செங்குத்தாக அமைந்துள் 1. பாலிப்பு ; 2. சொலீனியல் குழாய் ; 
ளன . பெரிய குழாயில் பாலிப்பும் , 

3. உணர் நீட்சி . 
சிறிய குழாயில் சொலீனியாவும் அமைந்துள்ளன . கோராலி 
யத்தின் 

பரப்பில் மட்டுந்தான் உயிர்த்திசு அமைந்திருக் 
கும் . கோராலியம் வளர வளர உயிர்த்திசுவும் அதிலுள்ள பாலிப்பு 
களும் மேலே செல்லுகின்றன . 


MOON 


2 


Dal 


) 


236 


முதுகெலும்பற்றவை 


வரிசை 4. ஆல்சியோநேசியே ( Alcyonacea ) 

இவை சதைப்பற்றான பவளங்கள் . பாலிப்புகள் சதைப் பற்றான 
சீனன்கைமில் புதையுண்டு இருக்கும் . இதன் சட்டகம் சுண்ண 
நுண் முட்களால் ஆனது . இவை மீசோகிளியாவில் இங்கும் அங்கு 
மாகச் சிதறுண்டு கிடக்கும் . சில காலனிகளில் 

இரு உரு 
அமைப்புடைய சுவாய்டுகள் இருக்கும் . ஒன்றிற்கு ஆட்டோசுவாய்டு 

( Autozooid ) என்றும் , மற்றொன்றிற் 
குச் சைப்பனோ சுவாய்டு ( Siphono 

zooid ) என்றும் பெயர் . ஆட்டோ 
3 

சுவாய்டு பாலிப்புப் போன்ற அமைப் 
புப் பெற்றிருக்கும் . சைப்பனோசுவாய் 
டுக்கு உணர்நீட்சிகள் இருக்காது ; 
மற்றப்படிப்பாலிப்புப்போல் இருக்கும் . 
இதன் வேலை காலனியிலுள்ள குழாய் 
களில் நீரோட்டத்தை உண்டு பண் 
ணிக்கொண்டிருப்பதே . சார்க்கோப் 
பைட்டம்( Sarcophytum ) , லோபோப் 
பைட்டம் ( Lobophytum ) முதலிய 
வற்றில் இரு உரு அமைப்புடைய 
சுவாய்டுகள் உள்ளன . ஸ்சீனியா 

( Xenia ) , ஆல்சியோனியம் ( Alcyo 
ஆல்சியோனியம் 
1. தண்டு ; 2. சுருங்கிய பாலிப்புகள் ; 

nium ) ( படம் 147 ) முதலியவைச் 
3 விரிந்த பாலிப்புகள் . சாதாரண பாலிப்புகள் மட்டும் 

கொண்ட காலனிகள் . 


படம் . 147 


ஆல்சியோனியத்தை இறந்த மனிதனின் விரல்கள் (Dead 
man s finges ) என்றும் கூறுவது உண்டு. 

வரிசை 5 : கார்கோனேசியே ( Gargonacea ) 
இதில் வரும் பவளங்களைக் கடல் விசிறிகள் ( Sea fans ) , கடல் 
இறகுகள் ( Sea - leathers ) என்றும் கூறுவதுண்டு . இவை பார்வைக்கு 
அழகாக இருக்கும் . நிறங்களும் பல வகையானவை . இவை உஷ் 
ணப் பிரதேசக் கடல்களில் காணப்படுகின்றன . இவை இருக்கு 
மிடத்தைக் கடலடி பூந்தோட்டங்கள் ( Sub - marine gardens ) 
என்று கூறுகிறார்கள் . 

இதன் சட்டகம் புறப்படைச்செல்களால் சுரக்கப்படும் . உடலின் 
மத்தியில் அச்சாக அமைந்திருக்கும் இந்தச் சட்டகம் கார்கோனின் 
( Gorgonin ) என்ற பொருளால் ஆனது . பலவற்றில் காலனி அடித் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


237 


தட்டிலிருந்து ஒரு செங்குத்தான தண்டு கிளம்பி அதிலிருந்து 
பக்கக் கிளைகள் கிளம்பியிருக்கும் . இன்னும் சிலவற்றில் அடித்தட்டி 
லிருந்து பல செங்குத்தான தண்டுகள் கிளம்பிக் கிளைத்திருக்கும் . 
கிளை கிளைத்திருப்பது , விசிறியின் அமைப்புப் போல ஒரே தளத்தில் 
அமைந்திருக்கும் . அல்லது சுற்றிலும் அமைந்திருக்கும் . 


தண்டும் கிளைகளும் மெல்லிய 
சீனன்கைமினால் சூழப்பட் 
டிருக்கும் . இதில் பாலிப்பின் 
அசப்படைக் 

குழாய்களும் , 
சொலீனியக்குழாய்களும் வியா 
பித்திருக்கும் . இதில் நுண் முட் 
களும் காணப்படும் . 


Como 


800000g 


00 


DO 


தண்டு , கிளை இவைகளின் 
மத்தியிலுள்ள உறுதியான 
அச்சு , குச்சுகளினால் ஆனது . 
இது கொம்பு (Horn ) போன்று 
உறுதியானது . 

கார்கோனின் 
என்ற பொருளால் ஆனது . 
கார்கோனியம் ( Corgonium ) , 
( படம் 148 ) கோராலியம் ( Cora . 
llium ) முதலியவை இதற்கு 
உதாரணம் . 


படம் .143 


கார்கோனியம் 


கோராலியம் ரூபரம் ( Corallium rubrum ) என்ற அபூர்வ பவளம் 
மத்தியத் தரைக் கடலில் காணப்படுகிறது . இதன் சட்டகத்தில் 
கார்கோனின் கிடையாது . சிவப்பு நிறமான இதன் சட்டகம் சுண்ண 
நுண் முட்களின் இணைப்பினால் ஆனது . இந்தக் காலனியில் இரண்டு 
வகை சுவாய்டுகள் உள்ளன . அவை ஆட்டோசுவாய்டுகள் , சைப் 
பனோ சுவாய்டுகள் என்பன . இது குட்டிப்போடும் ( Viviparous ) 
வகையைச் சேர்ந்தது . 


வரிசை 6. பென்னாட்டுலேசியா ( Pennatulacea ) 


இதில் வரும் காலனி உயிரிகளின் உடலை இரு பாகங்களாகப் 
பிரிக்கலாம் . அடிப்பாகம் தண்டுபோல் தரையில் ஊன்றி நிற்க 


2 


3 


. 


238 

முதுகெலும்பற்றவை 
உதவும் . இதற்குக் காம்பு ( Stalk ) என்று பெயர் . இதில் பாலிப்புகள் 
கிடையாது . மேல் பாகம் பாலிப்புகளைத் தாங்கி நீரில் நீட்டிக் 

கொண்டிருக்கும் . இதற்கு ரேச்சிஸ் 
( Rachis ) என்று பெயர் . ரேச்சிஸ் முதல் 
பாலிப்பைக் குறிக்கிறது . அதாவது கரு 
முட்டையிலிருந்து வளர்ந்த பாலிப்பி 
லிருந்து மற்றப் பாலிப்புகள் உண்டு பண் 
ணப்படுகின்றன . முதல் பாலிப்பிலிருந்து 
பக்கக் கிளைகள் தோன்றி அவைப் பாலிப்பு 
களாக மாறியுள்ளன . இதன் சீனன்கைம் 
சதைப் பற்றானது . இதில் சொலீனியக் 
குழாய்களும் , நுண் முட்களும் உள்ளன . 
காலனியில் ஆட்டோசுவாய்டு , சைப்பனோ 
சுவாய்டு என்ற இருவகை சுவாய்டுகள் 
உள்ளன . 

காலனியில் சுவாய்டுகள் பொருந்தியிருக் 
படம் .149 

கும் அமைப்பு ஒவ்வொரு பேரினத்திலும் 
கேவர்னுலேரியா 

மாறுபட்டு இருக்கும் . மிக எளியன 
1. தண்டு ; 

வாகிய வர்ட்டில்லியம் ( Vertillium ) , கேவர் 
2. ரேச்சிஸ் ; 

னுலேரியா ( Caverpu laria ) ( படம் 149 ) முத 
3. பாலிப்பு . 

லியவற்றில் ரேச்சிஸ் உருளையாக உள்ளது . 
இதன் முழு பரப்பிலிருந்தும் பாலிப்புகள் கிளம்பி 
யுள்ளன . மற்றவைகளில் ரேச்சிஸ் இரு புற சமச் 
சீர் அமைப்பைப் பெற்றுள்ளது . இதில் மேற் 
புறம் ( Dorsal side ), கீழ்ப்புறம் ( Ventral side ) 
இரண்டிலும் பாலிப்புகள் கிளம்பு வதில்லை . பக் 
கங்களில் தான் பாலிப்புகள் கிளம்பும் . ரெனில்லா 
வில் ( Renilla ) ரேச்சிஸ் அகன்றுள்ளது . இதில் 
பாலிப்புகள் ஒழுங்கற்றுக் கிளம்பியுள்ளன . 
விர்குலேரியாவில் ( Virgularia ) ( படம் 150 A ) 
ரேச்சிஸ் நீண்டு சாட்டைபோல் அமைந்துள் 
ளது . இதில் பாலிப்புகள் குறிப்பிட்ட இடை 
வெளி தூரங்களில் குறுக்காக அமைந்துள்ளன . 
மேலும் பாலிப்புகள் இணைந்திருக்கும் . 

பென்னாட்டுலா ( Pennatula ) ( படம் 150 B ) , 
டிராய்டு ( Pteroid ) முதலியவைகளில் ரேச்சிஸி 

படம் 150A 
லிருந்து இலை போன்ற பக்கக் கிளைகள் விர்குலேரியா 
உள்ளன . இந்தக் கிளைகளில் பாலிப்புகள் 1. ஆந்தோ 

கோடியா , 
அமைந்துள்ளன . இவைகளுக்குக் கடல் பேனாக் 

2. சைபனோசுவரய்டு . 
கள் ( Sea pens ) என்று பெயர் . 


000 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


239 


உள் தொகுதி 2. அநிடேரியா ( Acnidaria ) 

அல்லது 
டினேப்போரா ( Ctenophora ) 
வகை : அநிடேரியா 


உதாரணம் : புளுரோபிராக்கியா ( Pleurobrachia ) 


வக்கூடிய 


UUEAT 


நாடி 


புளுரோபிராக்கியா ( படம் 151 ) சாதாரணமாக நம் கடலில் , 
கடல் பரப்பில் ( Pelagic ) வாழும் டினோபோரா . இது ஒளி ஊடுரு 

கோளம் போன்றிருக்கும் . 
மேலும் பக்கவாட்டில் சிறிது அழுந்தியிருக் 
கும் . இக் கோளத்தின் ஒரு துருவத்தில் 
வாய் இருக்கும் . அதன் மறு துருவத்தில் 
அதாவது வாய் 

எதிர் முனையில் ஒரு 
உணர்ச்சி உறுப்பு உள்ளது . இதற்கு வாய் 
எதிர் ( Aboral ) உணர்ச்சி உறுப்பு என்று 
பெயர் . உடற் பரப்பில் வாய் எதிர் முனையி 
லிருந்து கீழ் நோக்கி உடலின் மூன்றில் 
இரண்டு பாகத் தூரம் வரையில் எட்டு 
மெரிடியோனல் ( Meridional ) பட்டைகள் 
வியாபித்திருக்கும் . இவை எட்டும் கோளத் 
தில் சம இடைவெளித் தூரத்தில் அமைந் 

படம் . 150-8 
துள்ளன . ஒவ்வொரு பட்டையிலும் பல 
குறுக்குத் தட்டுகள் அமைந்துள்ளன . ஒவ் 

பென்னாட்டுலா 

1. தண்டு ; 
வொரு தட்டிலிருந்தும் பல குறு இழைகள் 2. பக்கக்கிளை ; 
நீட்டிக்கொண்டிருக்கும் . இந்தக் குறு இழை 3. ஆந்தோ கோடியா ; 
கள் ஆரம்ப இடத்தில் ஒன்றுடன் ஒன்று 4. சைபனோ சுவாய்டு . 
இணைந்திருக்கும் . ஆனால் , நுனியில் தனித்து நிற்கின்றன . இந்தத் 
தட்டுகளுக்கு நீந்தும் தட்டுகள் ( Swimming plates ) அல்லது சீப்புத் 
தட்டுகள் ( Combplates ) என்று பெயர் . இவைகளின் நிலையான 
அசைவுகளினால் உயிரி நீரில் நீந்திச் செல்கிறது . உடலின் அகன்ற 
பாகத்தில் எதிரெதிராக இரு உணர் நீட்சிகள் அமைந்துள்ளன . 
இவை சிறு பையில் பொருத்தப்பட்டுள்ளன . இவைகளுக்கு உணர் 
நீட்சி உறைகள் ( Sheaths ) என்று பெயர் . உணர் நீட்சிகள் மிக 
நீளமானவை . இருந்தும் சுருங்கும் பொழுது இவை முழுவதும் 
உணர் நீட்சி உறைக்குள் இழுத்துக் கொள்ளப்படும் . உணர்நீட்சி 
களில் அநேக பக்க நீட்சிகள் உள்ளன . இவைகளுக்கு ஒட்டும் 


240 


முதுகெலும்பற்றவை 


யான 


படம் 151 


செல்கள் ( Adhesive cells ) என்று பெயர் . இந்த உயிரியில் கொட்டும் 
செல்கள் கிடையாது . அந்த இடத்தை ஒட்டும் செல்கள் கொண் 
டுள்ளன . 

உணவு மண்டலம் 

வாய் , கோளத்தின் அடியில் , 
பிளவு போல் அமைந்திருக்கும் . இது 
பக்கவாட்டில் அமுங்கிய தட்டை 

ஸ்டோமேடியத்தில் திறக் 
கிறது . இதன் சுவரில் பல மடிப்பு : 
கள் உள்ளன . ஸ்டோமேடியம் மேல் 
நோக்கிச் சென்று இன்பண்டி புலத் 
தில் ( Irfundibulum ) முடிகிறது . 
இதுவும் தட்டையாக அமுங்கியுள் 
ளது . ஸ்டோமேடியம் தட்டையாகி : 
யிருக்கும் திசைக்கு எதிர்த் திசை 
யில் இன்பண்டி புலம் தட்டையாகி 

இருக்கும் . இன்பண்டிபுலத்திலிருந்து 
புளுரோபிராக்கியோ 
1. வாய் எதிர் உணர்ச்சி உறுப்பு ; 

மூன்று குழாய்கள் கிளம்புகின்றன . 
2. சீப்புத் தட்டுகள் ; 

இவற்றில் ஒன்று நேரே மேல் 
3. உணர் நீட்சி உறை ; 
4. ஸ்டோமோடியம் ; 

நோக்கி வாய் எதிர்முனைக்குச் செல் 
5. வாய் ; 

கிறது . இதற்கு இன் பண்டிபுலர் 
6. உணர் நீட்சி ; 
7. பக்க இழைகள் . 

குழாய் என்று பெயர் . வாய் எதிர் 

முனையில் இது நான்காகப் பிரிந்து 
தம் மத்தியில் வாய் - எதிர் உணர்ச்சி உறுப்பைத் தாங்கி நிற்கின் 
றது . இதில் நேர் எதிராக இருக்கும் இரண்டு குழாய்களும் வெளி 
யில் திறக்கின்றன . இவை திறக்கும் துளைகளுக்குக் கழிவுத் துளை 
கள் என்று பெயர் . மற்ற இரண்டின் முனைகளும் மூடுண்டு நின்று 
விடுகின்றன . இன் பண்டிபுலத்திலிருந்து கிளம்பும் மற்ற இரு . 
குழாய்களுக்கும் எதிர் ஆரக் ( Per radial ) குழாய்கள் என்று பெயர் . 
இவை நேர் குறுக்காக எதிர் நோக்கிச் சிறிது தூரம் சென்று 
ஒவ்வொன்றும் இரு கிளைகளாகப் பிரிக்கின்றன . இந்தக் 
கிளைகளுக்கு இடை ஆரக் ( Inter radial ) குழாய்கள் என்று பெயர் . 
இந்நான்கு இடை ஆரக்குழாய்களும் உடனே இரண்டாகப்பிரிந்து. 
எட்டுத் துணை ஆரக்கால்வாய்கள் உண்டாகின்றன . ஒவ்வொரு 
துணை ஆரக்கால்வாயும் ஒரு மெரிடியோனல் குழாயில் திறக்கிறது . 
இந்த மெரிடியோனல் குழாய்கள் சீப்புத்தட்டுகளுக்கு அடியில் உட 
லினுள் முழு நீளத்திற்கும் வியாபித்துள்ளன . எதிர் ஆரக் குழாய் 
களிலிருந்து இன்னும் இரண்டு குழாய்கள் கிளம்புகின்றன . இதில் 
ஒன்று உணர் நீட்சிக் குழாய் ; மற்றொன்று ஸ்டோமேடியல் குழாய் . 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


241 


உணர்நீட்சிக் குழாய் உணர் நீட்சியின் அடியில் முடிகிறது . ஸ்டோ 
மேடியல் குழாய் வாய்முனையை நோக்கி ஸ்டோமேடியத்திற்கு 
இணையாகச் செல்கிறது . 


5 


ரோ 


படம் . 153 


கால்வாய் மண்டலத் தோற்றம் 


1. இன்ஃபண்டிபுலம் ; 2. பர்ரேடியல்கால்வாய் ; 3. உணர் நீட்சிக் கால்வாய் ; 

4. இடை ஆரக்கால்வாய் ; 5. அட்ரீடியல் கால்வாய் ; 6. மெரிடியோனல் 
கால்வாய் ; 7. உணர் நீட்சி உறை ; 8. உணர் நீட்சி ; 9 : சீப்புத் தட்டு . 


செல் அமைப்பியல் 

உடலின் வெளிப்புறம் ) , உணர்நீட்சிகள் , உணர்நீட்சியின் 
உறைகள் , ஸ்டோமேடியம் முதலிய பாகங்கள் யாவும் புறப்படை 
செல்களால் ஆனவை . உணவு மண்டலம் முழுவதும் , ஸ்டோ 
மேடியம் தவிர , அகப்படை செல்களால் ஆனது : புறப்படைக்கும் 
அகப்படைக்கும் இடையில் உள்ள இடம் மீசோகிளியாவால் 
ஆனது . இதில் பல அமீபோசைட்டுகளும் அதிலிருந்து உண்டான 
தசை இழைகளும் உள்ளன . தசை இழைகள் புற , அகப்படைகளி 
லிருந்து தோன்றியவை அல்ல . உணர் நீட்சிகள் உட்கூடு அற்றவை . 
இதன் உட்பகுதி நீள்தசைகளால் ஆனது . உணர் நீட்சியில் பல 
ஒட்டும் செல்கள் உள்ளன . ( படம் 153 ) இவைகளுக்கு லாசோ 
செல்கள் ( Lasso cells ) , கோலோ பிளாஸ்டுகள் ( Collo blasts ) என்ற 
பெயர்களும் உண்டு . இவை புறப்படையிலிருந்து தோன்றி 
யவை . ஒவ்வொரு ஒட்டும் செல்லிலும் அரை வட்டம் போன்ற 
தலைப்பாகம் இருக்கும் . இதன் நடுவிலிருந்து நேரான இழை நீட்டிக் 
கொண்டிருக்கும் . இந்த நேரிழையைச் சுற்றி ங் ம் 


சுரு 


16 


: 242 


முதுகெலும்பற்றவை 


தன்மையுடைய சுருள் இழை அமைந்திருக்கும் . இச் சுருள் இழை 
யினால் இச் செல் , உணர் நீட்சியின் தசைநாருடன் பிணைக்கப்பட்டி 

ருக்கும் . இக் கொட்டும் செல்லின் தலையில் 
நிறைய துளைகள் உள்ளன . இவை ஒட்டும் 
திரவத்தைச் சுரக்கும் . இதுவே ஒட்டும் செல் - 

லின் அமைப்பு . 
2 

உணவுப் பொருள்களைப் பிடிப்பதற்கு ஒட் 
3 

டும் செல்கள் உதவுகின்றன . உணர் நீட்சிகள் 
நன்கு நீண்டு தண்ணீரில் அலைந்து கொண்டி . 
ருக்கும் . அது சமயம் நீரில் உள்ள நுண் உயிரி 
ஒட்டும் செல்லில் பட்டவுடன் , அதிலிருந்து சுரக் 

கப்படும் திரவத்தில் ஒட்டிக் கொண்டுவிடும் . 
படம் 153 

உணவுப்பொருள் விடுபடச் செய்யும் முயற்சி 

களில் ஒட்டும் செல் பிய்ந்துவிடாமலிருக்க சுருள் 
ஒட்டும் செல் 

இழை உதவுகிறது . பிறகு உணர் நீட்சி உணவுப் 
1. பாப்பில்லா ; 

பொருளை வாய்க்குக் கொண்டு செல்லும் . 
2. சுருள் இழை ; 
3. நீள் இழை . 

உணவு வாய் வழியே இன்பண்டி புலத்தை 

அடைந்து அங்குச் சீரணிக்கப்படுகிறது . 
சீரணிக்கப்பட்ட உணவு அகப்படைச் செல்களினால் கிரகிக்கப்பட்டு 
மற்றச் செல்களுக்கு அனுப்பப்படுகிறது . 


நரம்பு மண்டலம் 


புறப்படையின் அடியில் நரம்பு வலைப் பின்னல் அமைந்துள் 
ளது . வாய் முனையைச் சுற்றி நரம்புச் செல்களின் கூட்டம் 

ஒரு 
நரம்பு வளையத்தை உண்டாக்கியுள்ளது . சீப்புத் தட்டுகளுக்கு . 
அடியிலும் நரம்புச் செல்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது . சீப்புத் 
தட்டுகளில் உள்ள குறு இழைகளின் அசைவு , நரம்பு மண்டலத்தி 
னால் கட்டுப்படுத்தப்படுகிறது . 


வாய் - எதிர் உணர்ச்சி உறுப்பு ( படம் 154 ) 

இது டினோபோராவிற்கே உரித்தான சிறப்பு உறுப்பு . குறுஇழை 
கள் இணைந்து மணிபோன்ற உருவைப் பெற்றுத் தன்னுள் ஸ்டேட் 
டோலித்துகளைக் கொண்டுள்ளது . மணியின் அடியிலுள்ள உணர்ச் 
சித் தளம் எதிர்ப் புறங்களில் குறுக்காக அமைந்த குறு இழைகளைக் 
கொண்ட துருவ தளங்களாக மாறியுள்ளன . இதிலிருந்து நான்கு.. 
S உருவம் கொண்ட குறு இழை முடிகள் கிளம்பித் தங்கள் நுனியில் 
ஸ்டேட்டோலித்துக்களைத் தாங்கி நிற்கின்றன . இவைகளுக்குச் 


- தொகுதி :சிலேன்டிரெட்டா 


243 


சமநிலைத் தாங்கிகள் அல்லது பாலன்சர்கள் ( Balancers) என்று 
பெயர் . ஒவ்வொரு சமநிலை தாங்கிகளிலிருந்து குறு இழையுடைய 
பள்ளங்கள் இரண்டு கிளம்பி கீழ் நோக்கிச் சென்று சீப்புத் தட்டு 


டா 


* 


படம் 154 


வாய் எதிர் உணர்ச்சி உறுப்பு . 
1. மணி ; 2. லித்தோசிஸ்ட் ; 3. நிலைதாங்கிகள் ; 4 : குறு இழைப் பள்ளங்கள் 

5. போலார் தட்டு . 


களில் முடிகின்றன . இவ்விதம் எட்டுச் சீப்புத்தட்டு வரிசைகளும் 
உணர்ச்சி உறுப்புடன் தொடர்பு கொண்டுள்ளன . 

வாய் - எதிர் உணர்ச்சி உறுப்பு ,உயிரியைச் சம நிலையில் வைக்க 
உதவுகிறது . உயிரி தன் நிலையில் இருந்து ஏதாவது ஒரு பக்கம் 
சாய்ந்தால் , ஸடேட்டோலித்துகள் அப் பக்கத்தில் உள்ள சமநிலை 
தாங்கிகளின் மேல் அழுத்துகின்றன . இந்த உணர்ச்சி குறுஇழை 
களுடைய பள்ளங்களின் மூலம் சீப்புத்தட்டுகளுக்கு உணர்த்தப்படு 
கிறது . 

உணர்ச்சிக்குத் தகுந்தாற்போலச் சீப்புத் தட்டுகளின் குறு 
இழைகள் அசைந்து உயிரியைச் சமநிலைக்குக் கொண்டுவருகிறது . 
இனப் பெருக்கம் 

ஆண் இனச்சுரப்பியும் , பெண் இனச்சுரப்பியும் ஒரே உயிரியில் 
உள்ளன . ஆகையால் இது இரு பாலி ( Hermaphrodito ) . இனச் 
சுரப்பிகள் மெரிடியோனல் குழாயில் அமைந்துள்ளன . விந்துச் 
சுரப்பி இக்குழாயின் ஒரு புறத்திலும் , சூல் சுரப்பி அதன் எதிர்ப் 
புறத்திலும் உள்ளன . மேலும் அடுத்தடுத்த குழாய்களில் இருக்கும் 
இனச்சுரப்பிகள் , ஒன்றையொன்று நோக்கி இருப்பவை . ஒரே இனத் 
தைச் சேர்ந்ததாக இருக்கும் . இதன் இனச்செல்கள் அகப்படை 
யிலிருந்து தோன்றியவை . முதிர்ந்த இனச்செல்கள் உயிரியின் 
உடலைவிட்டு உணவுமண்டலக் குழாய்களின் வழியே வெளிச் செல் 
கின்றன . கருவுறுதல் வெளியில் நடைபெறுகிறது . 


244 


முதுகெலும்பற்றவை 


கரு முட்டையின் மஞ்சள் கரு ஒரு முனையில் மிகுந்திருப்பதால் , 
. இதை டிலோலெசித்தல் ( Telolecithal ) முட்டை என்கிறோம் . இக் 
கருமுட்டை பிளந்து பலவாகும்பொழுது சிறிய செல்களும் 
( Micromeres), பெரிய செல்களும் ( Macromeres ) உண்டாகின்றன . 
பெரிய செல்கள் அடித் துருவத்திலும் , சிறிய செல்கள் மேல் துருவத் 
திலும் அமைகின்றன . சிறிய செல்கள் வேகமாகப் பிரிந்து பெரிய 
செல்களின் மேல் படர்ந்து அதை மூடி கேஸ்ட்ருலா ஆகிறது . அடித் 
துருவத்தில் உள் பிதுக்கம் தோன்றி அது சிறு செல்களால் சூழப் 
பட்டு ஸ்டோமேடியம் ஆகிறது . நான்கு இடை ஆரப்பகுதிகளிலும் 
அமைந்துள்ள சிறிய செல்கள் சீப்புத்தட்டாக வளர்கின்றன . அதே 
சமயத்தில் மேல் துருவத்தில் ஸ்டேட்டோசிஸ்டு உருவாக்கப்படு 
கிறது . இவ்விதம் இன்னும் சில மாறுதல்களை அடைந்து சைடிப்பிட் 
( Cydippid ) லார்வாவாக முட்டையிலிருந்து வெளிவருகிறது . இந்த 
லார்வா அநேகமாக டினோ போராவை அமைப்பில் ஒத்திருக்கும் . 
இது வளர்ந்து டினோபோர் ஆகிறது . இதன் வாழ்க்கையில் 
பிளானுலா லார்வா கிடையாது . 

டினேபோரா - வகைபாடு 
இவை எல்லாம் கடற் பரப்பில் நீந்தி வாழும் தனி உயிரிகள் . 
ஒளி ஊடுருவிச் செல்லக்கூடிய ஜெல்லி போன்றவை . இரு ஆரச் 
சமச்சீர் கொண்டவை . கொட்டும் செல்கள் அற்று , ஒட்டும் செல் 
களைப் பெற்று இருப்பவை . உடலின் எட்டு மெரிடியோனல் கோடு 
களிலும் சீப்புத்தட்டு வரிசைகளைப்பெற்று அதன் உதவியால் நீந்தும் 
பண்பு பெற்றவை . மீசோகிளியா மிகவும் வளர்ந்து , தடித்து 
அமீபோசைட்டுகளையும் , அதிலிருந்து தோன்றிய தசை இழைகளை 
யும் கொண்டுள்ளது . வாழ்க்கை வரலாற்றிலே சைடிப்பிட் லார்வா 
பருவத்தைப் பெற்று அது உருமாறி முதிர்ப் பருவத்தை அடைகிறது . 
இந்த வகையை இரு உள் வகைகளாகப் பிரிக்கலாம் . 


உள்வகை 1. டென்டாகுலேட்டா ( Tentaculata) 


வயதுவந்த உயிரிகளுக்கு இரண்டு உணர் நீட்சிகள் இருக்கும் . 
சிலவற்றில் லார்வாவில் உணர் நீட்சிகளும் , முதிர்ப்பருவத்தில் வாய் 
மடல்களும் பெற்றிருக்கும் . இது நான்கு வரிசைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . 

வரிசை 1. சைடிப்பிடா ( Cydipplda ) 
முட்டை அல்லது கோளம் போன்ற உருவம்கொண்டு இரு பக் 
கங்களிலும் உறைக்குள் சுருக்கிக்கொள்ளும் தன்மைபெற்ற இரு 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


245 


உடையவை . 


உணர்நீட்சிகளை 

உணவு மண்டலக் குழாய்கள் 
நுனியில் மூடுண்டு இருக்கும் . புளுரோபிராக்கியா , ஹார்மிபோரா 
( Hormlpora ) முதலியவை இதைச் சேர்ந்தவை . 


வரிசை 2. லேர்பேட்டா ( Lobata ) 


உடல் உணர்நீட்சி அச்சில் அழுந்தி வாய் முனை பக்க வாட்டில் 
நீண்டு மடல்களாகியுள்ளன . இந்த மடல்கள் சுருங்கக் கூடியவை . 
இதன் விளைவாக நான்கு சீப்புத் தட்டுகள் சிறுத்து அதன் கீழ் முனை 
களிலிருந்து குறுஇழையுடைய பகுதிகள் தோன்றி வாயை நோக்கி 
நீண்டுள்ளன . இவற்றிற்கு ஆரிக்கிள்கள் ( Auricles ) என்று பெயர் . 
உணர் நீட்சிகள் உறைகளற்றுக் குட்டையாக உள்ளன . உணர்நீட்சி 
களின் பக்கங்களிலிருந்து குறு இழையுடைய பள்ளங்கள் ஆரிக்கிள் 
களை நோக்கிச் செல்லுகின்றன . ஆரிக்கிள்களும் குறு இழையுடைய 
பள்ளங்களும் உணவு உட்கொள்ள உதவுகின்றன . ஸ்டோமேடியல் 
குழாய்களும் , மெரிடியோனல் குழாய்களும் வாய்பக்க முனையில் 
ஒன்றுடன் ஒன்று கலந்துள்ளன . 


டையோப்பியா ( Deiopea ) ( படம் 
155 ) , ஓசிராப்சிஸ் ( Ocyropsis ) முத 
லியன இதற்கு உதாரணங்கள் . 


வரிசை 3. செஸ்ட்டிடா 

(Cestida ) 


அச் சில் 


உடல் உணர்நீட்சி 
படம் 155 அழுந்தி சஜிட்டல் ( Sagittal ) அச் 

சில் நீண்டு பட்டையாக அமைந்துள் 
டையேர்ப்பியா 
1. சீப்புத் தட்டுகள் ; 

உணர் நீட்சி அடி 

ளது . இதனால் 
2. ஸ்டோ மோடியம் ; 

சார்ந்த நான்கு சீப்புத் தட்டுகளும் 
3. மடல் ; 4. ஆரிக்கிள் ; 

சிறுத்து , சஜிட்டல் 
5. மெரிடினல் கால்வாய் ; 

அடி சார்ந்த 
6. வாய் . 

நான்கு சீப்புத் தட்டுகளும் நீண்டு 

பட்டையின் வாய் - எதிர் விளிம்பின் 
முழு நீளத்திற்கும் வியாபித்துள்ளன . உணர் நீட்சிகள் இரண்டு மிகக் 
குட்டையாகவுள்ளன . பட்டையின் வாய்முனை விளிம்புகளில் பல 
நுண் உணர் நீட்சிகள் தோன்றியுள்ளன . 


246 


முதுகெலும்பற்றவை 


செஸ்ட்டம் ( Cestum ) , வெலமென் ( Velamen ) என்று இரு 
பேரினங்கள் இதைச் சேர்ந்தவை . 


TET 


FM 


படம் . 156 . 


செஸ்ட்டம் 


குறு 


1. சஜிட்டல் அடிசார்ந்த குறு இழைகள் ; 2. உணர் நீட்சி அடிசார்ந்த 

இழைகள் ; 3 , வாய் ; 4. உணர் நீட்சி அடிசார்ந்த குழாய்கள் . 


செஸ்ட்டம் வெனரிஸை ( Cestum veneris ) ( படம் 156 ) வீன 
ஸின் ஒட்டியாணம் என்றும் கூறுவதுண்டு . 


வரிசை 4. பிளாட்டி -டீனியா ( Platyctenea ) 


இயல்புக்கு மாறுபட்ட ஊர்ந்து செல்லும் சில டினபோர்கள் 
இந்த வரிசையைச் சேர்ந்தவை . டினோப்பிளானா ( Ctenoplana ) , 
சிலோப்பிளானா ( Coeloplana ) , டாஜல் பில்லா ( Tajalfiella ) முதலி 
யவை இதில் சேர்ந்தவை . 


டினோப்பிளானா ( படம் 157 ) 


முட்டைப் போன்று தட்டையான உருவம் உடையது . நடுவில் 
கொஞ்சம் தடித்து சஜிட்டல் தளத்தில் தட்டையாக மடல் போன் 
றிருக்கும் கிளைகளையுடைய , இரு உணர் நீட்சிகள் உள்ளன . 
வாய் - எதிர் பக்கத்தில் வாய் - எதிர் உணர்ச்சி உறுப்பு அமைந் 
துள்ளது . 

இதைச் சுற்றிலும் பல உணர்ச்சி பாப்பில்லாக்கள் 
உள்ளன . இவை 

வேலையைச் செய்கின்றன . சீப்புத் 
தட்டுகள் உடலில் அழுந்தி இருக்கும் . 

இது கடல் 
வாழ்வது . 


சுவாச 


அடியில் 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


247 


சிலோப்பிளானா 


இது டினோப்பிளானாவைப் போன்ற அமைப்புடையது . ஆனால் 
சீப்புத் தட்டுகள் கிடையாது . 
கடல் செடிகளின் மீது ஊர்ந்து 
கொண்டிருக்கும் . 


படாஜல் பில்லா 


வாய் , வாய் எதிர் தளத்தில் 
தட்டையாகி , உணர் நீட்சி 

புடம் . 157 
தளத்தில் நீண்டு இருக்கும் . 
உணர்நீட்சிகள் எளிய அமைப் 

டினோப்பிளானா 

1. இனச்சுரப்பி ; 2. உணர் நீட்சி ; 
புடையவை . உணர் நீட்சி 

3. உணர்நீட்சி உறை ; 4 : ஸ்டேட்டோ 
தளத்தில் நீண்டிருக்கும் இரு சிஸ்ட் ; 5. உணர் நீட்சி பாப்பில்லா ; 
மடல்களும் மேல் நோக்கித் 

6. சீப்புத் தட்டுகள் . 
திரும்பி , முனைகள் 

இணைந்து 

புகை 

போக்கி ( Chimney ) 
போன்ற உருப் பெற்று உள்ளன . சீப்புத் தட்டுகள் கிடையாது . 

கிரீன்லாந்து பகுதி கடலில் செடிகளின் 
மேல் இது ஊர்ந்து சென்று கொண்டி 
ருக்கும் . 


2 


3 


REJES 


பிளாட்டி டீனியா , டினபோராவை 
யும் பிளாட்டிஹெல்மிந்திஸ் - ஸையும் 
இணைக்கும் உயிரிகள் என்று முன்பு 
கருதப்பட்டு வந்தது . ஆனால் , இ . 
பொழுது அந்தக் கருத்து கைவிடப் 
பட்டு ஊரும் வாழ்க்கைக்கு ஏற்ப உரு 
மாற்றம் அடைந்ததை என்று கருது 

கிறார்கள் . 
படம் .156 

உள்வகை 2. நியூடோ 
பெரோயி 
1. வாய் எதிர்உணர்ச்சி உறுப்பு ; 

( Nudo) 
2. சீப்புத் தட்டு ; 
3 , மெரிடியோனல் கால்வாய் ; இவைகளுக்கு உணர் நீட்சிகள் 
-4 , வாய் , 

கிடையாது . பெரோய்டா ( Beroids ) 

என்ற ஒரு வரிசைதான் உண்டு . இதில் 
வரும் உயிரி தட்னடயான கூர் உருளை வடிவம் உடையது ; 
அல்லது விரல் போன்றது . உணர்நீட்சிகள் கிடையாது . உருண் 
டையான வாய் எதிர்முனையில் வாய் எதிர் உணர்ச்சி உறுப்பைச் 
சுற்றிலும் கிளைத்த பாப்பில்லாக்கள் உள்ளன . வாய் மிக அகன்று 


248 


முதுகெலும்பற்றவை 


இருக்கும் . மெரிடியோனல் குழாய்களிலிருந்து கிளைகள் கிளம்பி 
ணைந்து கலந்துள்ளன . மெரிடியோனல் குழாய்களும் , ஸ்டோ 
மோடியல் குழாய்களும் வாய் முனை விளிம்பில் வட்டக் குழாயில் 
திறக்கின்றன . இதற்கு உதாரணம் பெரோயி பேரினம் . 


டினேஃபோராவின் இனவழி உறவுகள் 

( Affinities of Ctenophora ) 


அநேகமாக டினோஃபோராக்கள் எல்லாம் நிடேரியா போன்ற 
அதே நிலை அமைப்பைப் பெற்றிருக்கின்றன . இரண்டும் கீழ்க்கண்ட 
பண்புகளில் ஒத்துள்ளன் . 1. நாற்புறச் சமச்சீர் அமைப்பு , 2 உடற் 
குழி இன்மை , 3. ஜிலாட்டினால் ஆன மீசோகிளியா , 4. கிளைகளைக் 
கொண்ட வயிற்றறை சுழற்சி மண்டலம் , 5. வலைப் பின்னலை ஒத்த 
நரம்பு மண்டலம் , 6. ஸ்டேட்டோசிஸ்ட் உணர் உறுப்பு , 7. உறுப்பு : 
மண்டலம் அற்ற தன்மை ; இருந்தும் தற்காலத்திலுள்ள நிடேரியா 
விலிருந்து டினோஃபோரா தோன்றியது என்று அறுதியிட்டுக் கூறு 
வதற்கில்லை . 


டினோஃபோரா சில பண்புகளில் ஸ்கைபோசோவா , அந்தோ 
சோவா உயிரிகளை ஒத்துள்ளன . அவையாவன : 1. ஸ்டோமோடி 
யம் பெற்றிருத்தல் , 2. செல்களையுடைய மீசோகிளியா , 3. பொது 
வான நாற்புறச் சமச்சீர் அமைப்பு , 4 . லார்வாவின் வயிற்றறை 
சூழற்சி மண்டலம் நான்கு பிறைகளைப் பெற்றிருத்தல் . 

இருந்தும் டினோஃபோராவுக்கென்று தனிப்பண்புகள் உள் 
ளன . 1. மீசோகிளியாவிலிருந்து தசை நார் செல்கள் தோன்றுதல் , 
2. கொட்டும் செல்கள் அற்று , ஒட்டும் செல்கள் பெற்றிருத்தல் , 
3. சீப்புத் தட்டுகள் பெற்றிருத்தல் , 4. அறுதியிட்ட வளர்ச்சி பெற்றி 
ருத்தல் ; இருந்தும் , ஹைட்ரோசோவாலிருந்து டினோஃபோர் தோன் 
றின என்ற கொள்கையை வலியுறுத்த பல தரம் முயற்சிகள் எடுக் 
கப்பட்டுள்ளன.வகை ஹைட்ரோசோவாவில் உள்ள ஹைட்ராக்டினா 
என்ற உயிரிக்கும் டினோஃபோராவுக்கும் உள்ள உருவ ஒற்றுமைகள் 
வலியுறுத்தப்பட்டுள்ளன . ஹைட்ராக்டினா பம்பரம் 
அமைப்புப் பெற்றுக் குறுகிய முனையில் வாயும் அகண்ட முனையில் 
உணர் உறுப்புகளும் பெற்றுள்ளது . இதன் உடலின் பக்கங்களிலி 
ருந்து உறையிலிருந்து கிளம்பியுள்ள எதிர் எதிரான இரு 

உணர் 
- நீட்சிகள் உள்ளன . இப் பண்புகளில் இது டினோஃபோராவை 
ஒத்துள்ளது . தற்காலத்தில் ஹைட்ராக்டினியா ஹைட்ரோ 
சோவா வகுப்பைச் சேர்ந்த டிராக்கிலைனா வரிசையில் வரும் உயிரி 


போன்ற 


தொகுதி : சிலென்டிரேட்டா 


249 


என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . டிராக்கிலைனா வரிசையில் உள்ள 
மற்ற உயிரிகளுக்கும் இப் பண்புகள் உள்ளன என்பது நன்கு புலப் 
பட்டுள்ளது . ஆகையால் , தொன்மையான டிராக்கிலைனா அடிமட்ட 
உயிரிகளி லிருந்து நிடேரியாக்களும் , டினோஃபோராக்களும் 
தோன்றி படிப்படியாக வளர்ந்து தனித்தனி வகைகளாக மாறியுள் 
ளன என்ற கொள்கை தற்காலத்தில் எல்லோராலும் ஒத்துக் 
கொள்ளக் கூடிய ஒன்றாக உள்ளது . 


ஆதி டினோஃபோர் கீழ்க்கண்ட பண்புகளைப் பெற்றிருக்க வேண் 
டும் . உருண்டையான உருவம் பெற்று , வாயெதிர் முனையில் நரம்பு 
மையத்தைப் பெற்றிருக்க வேண்டும் . உடலின் நரம்பு வலைப்பின்ன 
லில் எட்டு ஆரங்களில் நரம்புகளின் சேர்க்கை அதிகரித்து அவை 
நரம்பு மையத்துடன் நேர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் . 
வாய் மட்டும் பெற்று மலப்புழை அற்று இருக்க வேண்டும் . புறப் 
படைக்கும் அகப்படைக்கும் இடையில் தடித்த மீசோகிளியா பெற்று 
அதில் தசை நார்கள் தோன்றி இருக்க வேண்டும் , உடல் பரப்பில் 
குறு இழைகள் பெற்று அவற்றில் எட்டு மெரிடியோனல் கோடுகளில் 
மட்டும் அவை அதிக வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் . இத்த 
கைய ஆதி டினோஃபோராவை சில உயிரியல் வல்லுநர்கள் புரோட் 
டோக்யுலா ( Protocbula ) என்று அழைக்கிறார்கள் . ஏனென்றால் , 
இதை ட்ரோகோபோர் லார்வாவின் முன்னோடி என்று கருது 
வதால் , ட்ரோகோபோர் லார்வா பைலேட்டிரியா தொகுதிகளில் 
வருகிற உயிரிகளின் வாழ்க்கையில் வருகிற லார்வா . இந்தக் 
கொள்கையின்படி டினோஃபோரா , ரேடியேட்டாவுக்கும் , பைலேட் 
டிரியாவுக்கும் இடையில் உள்ள தொகுதி என்ற எண்ணம் வலியுறு 
கிறது . 


டினோஃபோராவிலிருந்து தாழ்நிலையில் உள்ள பைலேட்டிரியா 
அதாவது பாலிகிலாட் தட்டைப் புழுக்கள் தோன்றின என்ற 
கொள்கை பல உயிரியல் வல்லுநர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது . 
தட்டையான பிளாட்டி டீனியா சிலென்ட்டிரேட்டாவையும் தட்டைப் 
புழுக்களையும் இணைக்கும் உயிரிகள் எனக் கருதப்படுகிறது . ஆனால் 
பிளாட்டி டீனியாவைக் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவை 
உண்மையான டினோஃபோர் என்பதும் , ஊர்ந்து செல்லும் தன் 
வாழ்க்கைக்கு ஏற்ப அவை உடல் அமைப்பில் மாறுபட்டுள்ளன 
என்பது தெளிவாகிறது . மேலும் , தட்டைப் புழுக்களில் மிக எளிய 
அமைப்புடைய ஆரம்ப நிலை உயிரிகள் ஏசீலாவேயன்றி பாலிகீட் 
அல்ல என்பது உறுதியாக்கப் பட்டு விட்டது . ஆகையால் பிளாட்டி . 


" 250 


முதுகெலும்பற்றவை 


டீனியாவிலிருந்து தட்டைப்புழுக்கள் தோன்றின என்ற கொள்கை 
யைக் கைவிட வேண்டியுள்ளது . டினோஃபோர்கள் டிராக்கிலைன் 
ஆரம்பக் கிளையிலிருந்து தனித்துக் கிளம்பி சிக்கலான அமைப்பைப் 
பெற்று தனித்துத் வளர்ந்த கிளையாகும் . இதிலிருந்து வேறு உயர் 
நிலை உயிரிகள் தோன்றவில்லை . ஆனால் பைலாட் டிரியாக்களில் 
எந்த முறைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு உறுப்பு மண்டல அமைப்பு 
ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைகின்றது . 


. 


: 


7. பிரிவு : பைலாட்டிரியா 


நிலை A. ஏசிலோமேட்டா 


தொகுதி : பிளாட்டி ஹெல்மின்திஸ் 

( Phylum : Platyhelminthes ) 


டவை . 


இத் தொகுதியைத் தட்டைப் புழுக்கள் தொகுதி என்றும் கூற 
லாம் . அடுத்துவரும் உருளைப் புழுக்கள் ( Round worms ) , வளைத் 
தசைப் புழுக்கள் ( Segmented worms ) இவைகளின்றும் இத்தொகு 
தியை இதன் உருவமைப்புக்கொண்டு நன்கு பிரித்தறியலாம் . இவை 
உடற்குழியற்றவை . எனவே இதை ஏசிலோமேட்டா ( Acoelomata ) 
எனக் கூறுவர் . இவவ்றினுடல் பல செல்களால் ஆனது . உடல 
மைப்பு மேல் கீழாக அழுந்தி , தட்டையாகி இலைபோல் காணப்படும் . 
இவை இரு பக்கச் சமச்சீர் அமைப்புக் ( Bilateral symmetry ) கொண் 

உடலானது முன் முனை பின்முனையென்றும் , மேற்புறம் 
கீழ்ப்புறமென்றும் , வலப்பக்கம் இடப்பக்கமென்றும் பாகுபாடுகளைக் 
கொண்டுள்ளது . இத் தொகுதியும் , இதற்குப் பின்வரும் தொகுதி 
களும் இத் தன்மை யுடையதா யிருப்பதால் இவைகளைப் பைலாட் 
டிரியா ( Bilateria ) என்ற பகுதியின் கீழ்ப் பிரித்துள்ளனர் . 

இத் தொகுதியின் புழுக்களில் , புறப்படையிலிருந்து தோன்றிய 
உடற் சுவருக்கும் , அகப்படையிலிருந்து தோன்றிய உணவுக் 
குழலுக்கு மிடையிலுள்ள பகுதியில் பாரன்கைமா ( Parenchyma ) 
என்ற திசு வியாபித்துள்ளது ; நடுப்படையிலிருந்து ( Mesoderm ) 
தோன்றிய இத் திசு தளர்ச்சியாக அமைந்துள்ளது . உடலிலுள்ள 
வளைத் தசைகளும் , நீள் தசைகளும் பாரன்கைமாவிலிருந்து தோன் 
றியவை . சில பாரன்கைமா செல்கள் சீரணிக்கப்பட்ட உணவைக் 
குடலிலிருந்து கிரகித்து , உடலின் மற்றச் செல்களுக்கு அனுப்பும் 
யணியைப் புரிகின்றன . முன்கண்ட இரு தொகுதிகளைப் போலன்றி 


252 


முதுகெலும்பற்றவை 


நுண் 


இதில் கழிவு நீக்க உறுப்புகள் தோன்றியுள்ளன . இதன் கழிவு 
நீக்க உறுப்புகளுக்கு புரோட்டோநெஃப்ரீடியங்கள் ( Protonep 
hridia ) என்று பெயர் . இது புறப்படையிலிருந்து உள் நோக்கி 
வளர்ந்து , பாரன்கைமாவில் கிளைத்துப் பரந்திருக்கும் குழாய்களைக் 
கொண்டது . இதன் இறுதிக் கிளைகளான 

குழாய்கள் 
( Tabules ) உடலினுள் திறக்காமல் ஒவ்வொன்றும் ஒரு சுடர்ச் 
செல்லில் ( Flame cell ) முடியும் . நுண் குழாயின் ஒரு முனை சுடர்ச் 
செல்லில் முடிய , மறுமுனை சிறு குழாயில் சேரும் . பல சுடர்ச்செல்கள் 
ஒரு சிறு குழாயில் திறக்க , இச்சிறு குழாய்கள் பெரிய குழாயில் 
திறக்கின்றன . பெரிய கழிவு நீக்கக் குழாய் பல நுண் துளைகளின் 
மூலம் வெளித்திறக்கின்றது . வெளித் திறக்கும் இந் நுண் துளை 
களுக்கு நெஃப்ரீடியோபோர்கள் (Nephridiopores) என்று பெயர் . 
உணவுக் குழாய் ஆரம்பநிலையமைப்பைப் பெற்றுள்ளது . இது பல 
கிளைகளையும் , பிதுக்கங்களையும் பெற்று உடலினுள் பரந்து கிடைக்கும் . 


இப் புழுக்களுக்கு மலப்புழை ( Anus ) இல்லை . இரத்தவோட்ட 
மண்டலம் கிடையாது . இதன் உணவுக் குழாய் பல கிளைகளாகப் 
பிரிந்து , உடலினுள் பரந்து கிடப்பதால், சீரணிக்கப்பட்ட உணவு 
உடலின் எல்லாப் பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது . 
எனவே இவ் வேலையைச் செய்யக்கூடிய இரத்த வோட்டமண்டலம் 
இதற்குத் தேவையற்றதாகிவிடுகிறது . 

நரம்பு மண்டலம் மற்ற இரு தொகுதிகளிலுள்ளதைவிட 
விரிவாக அமைந்துள்ளது . புறப்படையில் தோன்றிய நரம்புச் 
செல்கள் அதிலிருந்து விடுபட்டு உட்சென்று பாரன்கைமாவில் 
அமைந்துள்ளன . நரம்புச் செல்கள் ஒன்று சேர்ந்து நரம்புச் செல் 
தொகுதியாகவும் ( Ganglion ) அதன் இழைகள் நரம்பாகவும் பாகு 
பட்டுள்ளன . நரம்புச் செல் தொகுதி உடலின் முன்புறம் ஒன்று 
சேர்ந்து மூளையாகத் தோன்றியுள்ளது . நரம்புகள் பல சேர்ந்து . 
நரம்பு வடமாகி , மூளையிலிருந்து பின்னோக்கிச் செல்லுகின்றது . 
நரம்பு வடத்திலிருந்து கிளம்பும் நரம்புகள் உடலுறுப்புகளுக்குச் 
செல்லுகின்றன . இவ்விதம் உடலுறுப்புகள் யாவும் நரம்பு மண்ட 
லத்துடன் தொடர்புகொண்டு , 

உடலில் 

கோர்வையான 
இயக்கத்தை உண்டுபண்ணுகின்றன . சில தட்டைப் புழுக்களில் 
ஒளி உணர்ச்சியுறுப்புகளான கண்கள் தோன்றியுள்ளன . 

இப் புழுக்கள் யாவும் அநேகமாக இரு பாலிகள் ( Bisexual ) . 
ஆண் , பெண் இன உறுப்புகள் இரண்டுமே ஒரே உயிரியில் காணப் 
படுகின்றன . இவற்றின் இன உறுப்பு மண்டலம் மிகவும் சிக்க 
லானது . இரண்டு அல்லது பல விந்துச் சுரப்பிகளும் ( Testes ) விந்து 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


253 


நுண் நாளங்களும் ( Vas - efferens ), விந்து நாளங்களும் ( Vas 
deferens ) , விந்துப் பைகளும் ( Seminal vesicles ) , புராஸ்டேட் 
சுரப்பிகளும் ( Prostate ) , ஆண் குறியும் ( Cirrus ) ஆணின் உறுப்பு 
மண்டலத்தில் காணப்படுன்றன . ஒன்று அல்லது இரண்டு 
அண்டச் சுரப்பிகளும் ( Ovaries ) , அண்ட நாளங்களும் ( Oviducts) , 
விந்துக் கொள்பையும் ( Seminal receptacle ) , கருப்பையும் ( Uterus ) , 
புணர்புழையும் ( Vagina ) , வைட்டலின் சுரப்பிகளும் ( Vitellin . 
glands) பெண்ணின் உறுப்பு மண்டலத்தில் காணப்படுகின்றன . 
இப் புழுக்களின் வாழ்க்கைச் சக்கரம் சிலவற்றில் எளிமையாகவும் 
சிலவற்றில் சிக்கலாகவும் நடைபெறுகிறது . இரண்டு அல்லது 
மூன்று விருந்தோம்பிகள் இவைகளின் வாழ்க்கைக்கு அவசிய 
மாகிறது . இத் தொகுதிப் புழுக்கள் பலவகைப்பட்ட சூழ்நிலை 
களில் வாழ்க்கை நடத்துகின்றன . சில நன்னீரிலும் , சில 
கடல் நீரிலும் , சில தரையின் சதுப்பு நிலங்களிலும் தனித்து 
வாழ்கின்றன . மற்றவை ஒட்டுண்ணிகளாக வாழ்க்கை நடத்து 
கின்றன . இவைகளில் சில புற ஒட்டுண்ணிகளாகவும் , சில அக 
ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கின்றன . 

அதனதன் வாழ்க்கைக் 
கொப்ப உடலிலும் உறுப்புகளிலும் மாற்றங்கள் தோன்றி யுள்ளன . 

இத்தொகுதியானது மூன்று வகைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
அவையாவன 1 

1. டர்பெல்லேரியா ( Turbellaria ) 
2. டிரெமெட்டோடா ( Trematoda) 
3. செஸ்டோடா ( Cestoda ) . 


வகை 


1. டர்பெல்லேரியா ( Tarbellaria ) 
உதராணம் : டியுஜிசியா ( Dugesia ) 


என 


இது நன்னீரில் வாழும் தட்டைப் புழு . முன்பு பிளனேரியன் 
( Planarian ) என அழைக்கப்பட்ட இதைத் தற்போது டியுஜிசியா 

அழைக்கின்றனர் . குளங்குட்டைகளின் அடியில் ஊர்ந்து 
செல்லுமிதன் நீளம் சுமார் 12 மி . மீ . உள்ளது . இது கருமையான 
பழுப்பு நிற முடையது . இது மேல் கீழ் , தட்டையாகி இரு புற 
சமச்சீரமைப்பைப் பெற்றுள்ளது . இது நகரும்பொழுது ஒரு முனை 
எப்போதும் முன்னோக்கியே இருக்கும் . இம் முனைக்கு முன் 
முனை ( Anterior end ) என்றும் , இதன் எதிர் முனைக்குப் பின் முனை 
( Posterior end ) என்றும் பெயர் . இதன் தட்டையான உடலில் 
எப்பொழுதும் மேல் நோக்கியேயுள்ள பக்கத்தை மேற்புறம் (Dorsa 


- 254 


முதுகெலும்பற்றவை 


தரையுடன் 


கோண 


3 


உட 


side ) என்றும் இதன் எதிர்ப்புறத்தை . அதாவது 
ஒன்றிய பக்கத்தைக் கீழ்ப்புறம் ( Ventral side ) என்றும் கூறுகிறோம் . 

முன் முனையானது சற்றுப் பருத்து முக் 

வடிமுடைய தலையாகிறது . 
அதன் இருபுறமும் சற்று நீண்டிருக்கும் 
பகுதிகளுக்கு ஆரிக்கிள்கள் ( Auricles ) 
என்று பெயர் . தலையின் மேற்புறத்தில் 
இரு கண்கள் காணப்படும் . தலை , உடலி 
லிருந்து கழுத்துப் போன்ற சிறு ஒடுக் 
கத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கும் . உட 
லின் மேற்புறம் சற்றுக் குவிந்தும் , கீழ்ப் 
புறம் தட்டையாகவுமிருக்கும் . 
லின் மத்தியப் பாகத்திற்குச் சற்றுப் 
பின்புறமாகக் கீழ்ப்புறத்தில் வாய்த் 

துவாரம் அமைந்துள்ளது . உடலின் 
படம் 159 

கீழ்ப்புறத்தில் பக்க விளிம்புகளை ஓட்டி 

னாற்போல் , உடலைச் சுற்றிலும் ஒட்டும் 
A. பிளனேரியன் 

மண்டலம் ( Adhesive zone ) வியாபித் 
1. கண் ; 
2. ஆரிக்கிள் ; 

துள்ளது . ( படம் 159. B ) இதிலிருந்து 
3. தொண்டை உறை ; 

சுரக்கப்படும் திரவத்தினுதவியால் 
4 • துதிக்கை ; 

உயிரி தரையில் ஒட்டிக்கொள்ளும் . 
5. இனப்புழை . 

உயிரியானது ஊர்ந்துச் செல்லும் 
B. பிளனேரியன் கீழ்த் பாதையில் வழுவழுப்பான 

கோடு 
தோற்றம் . 
1. ஓட்டும் மண்டலம் ; காணப்படும் . ஒட்டும் சுரப்பியிலிருந்து 
2 , குறு இழையுடைய இடம் . சுரக்கப்படும் வழுவழுப்பான திரவம் 

புழு ஊர்ந்து செல்ல உதவுகிறது . வாய்த் 
துவாரத்திற்குப் பின்னால் இனப்புழை அமைந்துள்ளது . இதற்கு, 
மலப்புழை கிடையாது . 


உடற் சுவர் ( படம் . 160 ) 

மேல் தோல் ( Epidermis ) ஒரு செல் அடுக்குக்கொண்ட எபிதீ 
லியல் செல்களாலானது . அநேக பிளனேரியன்களின் மேல்தோல் 
குறு இழைகளையுடையன . ஆனால் டியுஜிசியாவில் , குறு இழைகள் 
கீழ்ப்புறத்தில் தான் காணப்படுகின்றன . ஒட்டும் மண்டலத்தில் குறு 
இழைகள் கிடையாது . மேல் தோலில் , சில இடங்களில் எபிதீலி 
யல் செல்களுக்கிடையில் , உணர் செல்களும் , சுரப்பிச் செல்களும் 
காணப்படுகின்றன . மேல் தோல் செல்களில் ராப்டைட்டுகள் 
( Rhabdites ) என்னும் ஹையலின் குச்சிகள் ( Hyaline rods ) உள் 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


255 


என. 


இவைகளின் வேலை என்னவென்பது நன்கு விளங்கவில்லை . 
ஆனால் , இவை உடலைவிட்டு வெளிவந்ததும் கொழ கொழப்பான 
பொருளாக மாறுவதால் , புழுவைக் காத்தல் , உயிருள்ள உணவுப் 
பொருட்களைச் சிக்கவைத்தல் முதலிய பணிகளைப் புரியலாம் எனக் 

illi 


V 


COOCCA 


2 


3 
4 


Poo 


. 


ooo 


001 


6 


7 





படம் 160 
பிளனேரியன் : தோல் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. மேல் தோல் , 2. ராப்டைட் ; 3. வளை தசை ; 4. சுரப்பிச் செல் ; 

5. சாய்வுத் தசை ; 6. நீள்தசை ; 7. பாரன்கைமா . 
கருதப்படுகிறது . மேல் தோலின் கீழே , அடிதளப் (Basement) 
படலம் அமைந்துள்ளது . இதற்கும் கீழே வளை தசைகளும் , சாய்வு 
தசைகளும் ( Dlagonal muscles ) , நீள் தசைகளும் அமைந்துள்ளன . 
உடலின் மேல் தோலுக்கும் உணவுக் குழாய்களுக்குமிடையிலுள்ள 
பாகம் பாரன்கைமாவால் நிரப்பப்பட்டிருக்கும் . இதில் மீசன் 
கைம் செல்களும் , திரவத்தினால் நிரப்பப்பட்ட இடைவெளிகளும் 
காணப்படும் . இதற்கு உடற்குழி கிடையாது . 
உணவு மண்டலம் ( படம் 161 ) 

வாய்த்து வாரம் உடலின் கீழ்ப்புறத்தில் , மத்தியப் பாகத்திற்குச் 
சற்றுப் பின் தள்ளி அமைந்துள்ளது . இது தடித்த தசையினா 
லான தொண்டையின் மூலம் சிறு குடலுடன் தொடர்பு கொண் 
டுள்ளது . தொண்டையானது வாயின் வழியே வெளியில் உறிஞ்சு 
குழல் போல் நீளக் கூடியது . சிறுகுடல் மூன்று கிளைகளாகப் பிரிந்து , 
ஒன்று முன்னோக்கித் தலைவரையில் செல்லுகிறது ; மற்ற இரண்டும் 
பின்னோக்கி உடலினிறுதிவரையில் செல்லுகின்றன . இம் மூன்று 
கிளைகளினின்றும் பல கிளைகள் கிளைத்து , உடல் முழுவதும் பரவி 
யுள்ளன . இெையல்லாம் மொட்டையாக முடிகின்றன . இதற்கு , 
மலப்புழை கிடையாது . 


| 


256 

முதுகெலும்பற்றவை 
மாமிச பட்சிணியான இப்புழு , சிறு உயிரிகளையும் , உயிரிழந்த 
பெரிய உயிரிகளின் சிறு பாகங்களையும் உணவாக உட்கொள்ளு 

கின்றது . வெளிப் பிதுக்கப்பட்ட தொண் 
டையினால் உணவைச் 

சூழ்ந்து 
கொண்டு , சீரண நீரை அதன் மேல் 
சுரந்து , பின்னர் உணவை உறிஞ்சி 
விடும் . உறிஞ்சப்பட்ட உணவு , சிறு 
குடலையடைந்து சீரணிக்கப்படும் . இவ் 
வாறு சீரணிக்கப்பட்ட உணவானது , 
சிறுகுடலின் பல நுண் கிளைகளுக்கும் 

சென்று , அவைகளைச் சுற்றியுள்ள திசு 
3 

களினால் உட்கிரகித்துக் கொள்ளப்படு 
கிறது . இவ்விதம் உணவு , உடலின் பல 
பகுதிகளுக்கும் உணவுக் குழாய்களின் 
மூலமாகவே எடுத்துச் செல்லப்பட்டு 
விடுவதால் , இப் புழுவிற்கு இரத்த 
வோட்ட மண்டலம் தேவைப்பட 
வில்லை . எனவே 

இதற்கு இரத்த 
வோட்ட மண்டலம் கிடையாது , 


2 


4 


5 


படம் 161 . 

இடப்பெயர்ச்சி 
பிளனேரியன் : உணவு 

இப் புழு தண்ணீரில் வாழ்ந்த 
மண்டலம் 
1. சிறுகுடல் ; 

போதிலும் , நீந்துவது இல்லை . புழுவின் 
2. சிறுகுடல் கிளைகள் ; 

கீழ்ப்புறமுள்ள சுரப்பிச் செல்களிலிருந்து 
3. தொண்டை ; 

வெளிப்படும் கோழை தரையில் படிய , 
4. தொண்டை உறை ; 
5. வாய் . 

இதனுடலிலுள்ள குறு இழைகள் இக் 
கொழகொழப்பான திரவத்தில் முன்னும் பின்னுமாக அசைய , 
உயிரியினுடல் நகர்கிறது . மேலும் இப்புழுவின் சலனம் தசைகளி 
னுதவியாலும் நடைபெறுகிறது . 
கழிவு நீக்க மண்டலம் ( படம் 162 ) 

இது சுடர்ச் செல்களினாலானது . உடலின் இரு ஓரங்களிலும் 
இரு நீள் கழிவுக் குழாய்கள் பின்னிக் கிடக்கின்றன . இவ் விரண்டு 
முன்புறம் குறுக்குக் குழாயினால் இணைந்துள்ளன . இந்த நீள் 
குழாய் , பல நுண் துளைகளின் மூலம் , உடலின் மேற்புறத்தில் 
வெளித் திறக்கின்றன . இவைகளுக்கு நெஃப்ரீடியோபோர்கள் 
( Nephridiopores ) எனப் பெயர் . நீள்குழாயினின்றும் பல கிளைகள் 
கிளைத்து , இவற்றினின்றும் மறுபடியும் நுண் கிளைகள் கிளம்பி , 
ஒவ்வொன்றும் 

சுடர்ச்செல்லில் முடிகிறது . சுடர்ச்செல் , 
உட்குழி கொண்ட மீள்விசைச் சுவரினாலானது . இச் சுவரிலுள்ள 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


257 


பேசல் துகள்களிலிருந்து ( Basal granule ) குறு இழைகள் கிளம்பிச் 
சுடர்ச்செல் குழாயினுள் நீட்டிக் கொண்டிருக்கும் . இக் குறு 


2 


3 


3 


+ 


CR 


படம் . 152 . 


படம் , 163 


சுடர்ச் செல் 


பிளனேரியன் : கழிவு நீக்க 
உறுப்புகள் 

1. உட்கரு ; 
1. குறுக்குக் கால்வாய் ; 

2. பேசல்துகள் ; 
2. நுண் குழாய்கள் ; 

3. குறு இழை . 
3. நீள் குழாய் ; 

4. நெஃப்ரீடியோபோர் . 
இழையின் சலனம் காற்றில் அசையும் தீபத்தின் சுடரை ஒத்திருப் 
பதால் இச் செல்கள் , சுடர்ச் செல்கள் எனப் பெயர் பெற்றன . 
( படம் 163 ) உடலிலுள்ள கழிவுப் பொருட்களைச் சுடர்ச் செல்கள் 
கிரகித்துத் தன் குழிக்குள் அனுப்புகிறது . இங்கு , நுண் குழல்களின் 
சுவரிலுள்ள குறு இழைகளின் சலனத்தினால் , திரவத் தன்மையான 
கழிவுப் பொருட்கள் , பெரிய குழல்களுக்கும் , பின்னர் நீள் குழாய்க் 
குள்ளும் செலுத்தப்படுகின்றன . நீள் குழாயிலிருந்து நெஃப்ரீடியோ 
போர்களின் வழியே வெளியனுப்பப்படுகின்றன . 

புழு , நன்னீரில் வசிப்பதால் , அதைச் சூழ்ந்துள்ள நீர் , புழுவி 
னுடலுக்குள் ஊடு கலப்பு முறையில் சென்று , உடற் செல்களின் 
தண்ணீர் அளவை அதிகப்படுத்துவதால் புரோட்டோபிளாசத்தின் 
அடர்த்தி மாறுபடும் . நீர் அதிகமானால் புரோட்டோபிளாசம் 

17 


258 


முதுகெலும்பற்றவை 


தன் வேலையைச் சரிவர செய்ய இயலாது . எனவே உட்புகுந்த 
நீரை வெளியேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது . கழிவு 
நீக்க மண்டலம் இப்பணியையும் புரிகின்றது . இம் முறைக்கு ஊடு 
கலப்பு ஒழுங்குப்பாடு ( Osmo ragulation ) என்று பெயர் . நெஃப்ரீடி 
யங்களின் முக்கிய வேலை ஊடு கலப்பு ஒழுங்குப்பாட்டைக் கவனிப் 
பதேயாகும் . இவ்விதம் வெளிப்படுத்தும் நீருடன் கழிவுப் பொருட் 
களையும் சேர்த்து வெளியேற்றி விடுகின்றது . 


2 


A 


நரம்பு மண்டலம் (படம் 164 ) 

தலையில் , இரு நரம்புச் செல் - தொகுதிகளாலான மூளை அமைந் 
துள்ளது . து தலை கீழான ப போல உள்ளது . இதிலிருந்து 

ரு நரம்பு வடங்கள் கிளம்பி பின்னோக்கி 
கீழ் உடற் சுவரை ஒட்டினாற் போல் உடலின் 
இறுதி வரையில் செல்லுகின்றன . இவற் 
றிக்குக் கீழ் நரம்பு வடங்கள் ( Ventral nerve 
cord ) எனப் பெயர் . இவற்றினின்றும் உட் 
புறமும் வெளிப் புறமும் பல நரம்புகள் கிளம் 
பிக் கிளைத்துச் செல்களில் முடிகின்றன . இந் 
நரம்பு வடங்களினின்றும் கிளம்பும் நரம்பு 
களில் சில ஒன்றோடொன்று இணைந்து 
குறுக்கு நரம்புகளாக அமைந்துள்ளன . மூளை 
யிலிருந்து கண்களுக்கும் , ஆரிக்கிள்களுக்கும் 

நரம்புகள் செல்லுகின்றன . இவ்விதம் மத்திய 
படம்.164 நரம்பு மண்டலம் அமைந்துள்ளது . 
வன்றி , இரு நரம்பு வலைப் 

பின்னல்களும் 
நரம்பு மண்டலம் 

உள்ளன . ஒன்று மேல் தோலுக்கடியிலும் , 
1. ஆரிக்கிள் ; 

மற்றொன்று தசைகளுக்கடியிலும் உள்ளன . 
2. கண் ; 
3. மூளை ; 

உணர் உறுப்புகள் 
4. குறுக்கு நரம்பு : 
5. கீழ் நரம்பு வடம் . இரு வகை உணருறுப்புகள் காணப்படு 

அவையாவன : 


YTwY 


5 


பிளனேரியன் 


கின்றன . 


1. வேதிய உணர்வி ( Chemo receptor ) 2. கண்கள் . 
1. வேதிய உணர்வி 

இது தலையில் காணப்படும் . தலையில் குறுஇழைகளையுடைய 
சிறு பள்ளங்களும் , குழிகளும் அமைந்துள்ளன . இங்குள்ள எபி 
தீலியல் செல்களில் ராப்டைட்டுகள் கிடையா . இச்செல்களில் பல 
உணர்ச்சி நரம்புகள் முடிகின்றன . இப்பள்ளங்களின் மேல் ஓடும் 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


259 


நீரின் வாசனையையறிந்து , உணவுப் பொருள்களை உயிரி உணர்ந்து 
கொள்ளும் . 


ஆரிக்கிள் உறுப்பு 

இது ஆரிக்கிளின் ஓரம் , பள்ளமாகக் , குறு இழைகளுடன் அமைந் 
துள்ள உறுப்பு . இதுவும் வேதிய உணர்வியே . இது ஆரிக்கிளின 
" ருகில் அமைந்த காரணத்தால் இப் பெயர் பெற்றது . 


2 . 


கண்கள் 


வை தலையின் மேற்புறத்தில் , ரு கரும்புள்ளிகள் போன் 
றமைந்துள்ளன . கிண்ணம் போன்ற கண் , 

கிண்ணம் போன்ற கண் , சுவர்களில் நிறமிகளைப் 
( Pigments ) பெற்றிருக்கிறது இக்கிண்ணத்தின் வாய் வெளி நோக்கி 
யிருக்கிறது . கிண்ணத்தின் குழியில் ரெட்டீனல் செல்கள் ( Retinal 
cells ) நீட்டிக்கொண்டிருக்கின்றன . ச் செல்கள் இரு துருவ 
( Bipolar ) நரம்புச் செல்களாலானவை . இதன் ஒருமுனை கண் 
குழியில் நீட்டிக் கொண்டும் , மறுமுனை மூளையுடன் தொடர்பு 
கொண்டுமிருக்கிறது . இக் கண்களினால் பொருட்களைக் கண்டுணர 
முடியாது . ஆனால் , ஒளிக்கதிர் வரும் திசையை உணரமுடிகிறது . 


இனப்பெருக்கம் ( படம் 165 ) 

இது கலவி முறையிலும் , கலவா முறையிலும் இனப்பெருக்கம் 
செய்கிறது . 


கலவிமுறை இனப்பெருக்கம் 
இவை இருபாலிகள் .. 

அதாவது ஆணின வுறுப்புகளும் , 
பெண்ணின வுறுப்புகளும் ஒரே உயிரியில் காணப்படுகின்றன . 
இருந்தபோதிலும் 

அயல் கருவுறுதல்தான் நடைபெறுகிறது . 


ஆணின உ 

உறுப்புகள் 
உடலின் இருபுறங்களிலும் பல விந்துச் சுரப்பிகள் உள்ளன . 
ஒரு பக்கத்திலிருக்கும் விந்துச் சுரப்பிகளிலிருந்து . நுண்விந்து 
நாளங்கள் கிளம்பி , அதே பக்கமுள்ள நீண்ட விந்து நாளத்தில் 
திறக்கின்றன . இவ்விதம் அமைந்த இரு நீண்ட விந்து நாளங்களும் , 
கீழ்நோக்கிச் சென்று , ஒன்று சேர்ந்து , தசையாலான ஆண்குறி 
வழியே சென்று இனப்பையில் திறக்கிறது . இரு விந்து நாளங்களும் , 
சற்றுப் பெருத்து விந்துப் பைகளாகி ( Seminal vesiclo ) யுள்ள சு . 
ஆண் குறியில் இரு பகுதிகளுள்ளன . மேற்பகுதி சுரப்பித் தசை 
களாலும் , நுனிப்பகுதி தசையினாலும் ஆனது . 


260 


முதுகெலும்பற்றவை 


பெண்ணின உறுப்புகள் 


உடலின் மேற்புறத்தில் தலைக்குப் பின்னால் , பக்கத்திற் கொன் 
றாக இரு அண்டச் சுரப்பிகள் அல்லது சூல் சுரப்பிகள் உள்ளன . ஒவ் 
வொன்றிலிருந்தும் ஓர் அண்ட நாளம் கிளம்பி பின்னோக்கிச் சென்று 
ஒன்று கூடிப் புணர்புழையாகி இனப்பையில் திறக்கின்றது . அண்ட 
நாளம் ஆரம்பத்தில் சற்றுப் பருத்து , விந்துக் கொள்பையாக மாறி 
யுள்ளது . அண்டநாளத்கின் இரு பக்கங்களிலும் , முழு நீளத்திலும் , 
வைட்டலைன் சுரப்பிகள் ( Vitelline glands ) உள்ளன . இவைகளி 

னின்றும் 

நுண் நாளங்கள் கிளம்பி . 
அண்டநாளத்தில் திறக்கின்றன . என 
வே இதை அண்ட - வைட்ட லின் நாளம் 
எனக் கூறுவர் . 

கூறுவர் . இனப் பையில் பல 
சிமென்ட்டு சரப்பிகள் ( Cement glands ) 
திறக்கின்றன . மேலும் இனப்பையில் 
கருப்பை ஒன்று திறக்கிறது . சிலர் 
9600 46001 iau ( Copulatory bursa ) . 
என்றும் கூறுவர் . இனப்பை - இனப் 
புழைவழியே வெளித்திறக்கிறது . 


9 . 


10 


s 


. 


7 


கருவுறுதல் 

முதிர்ந்த இரு புழுக்கள் , தங்களது . 
படம் : 165 . கீழ்ப்புறங்கள் ஒன்றினாற் போல் சேரு - 

கின்றன . ஆண் குறியின் உதவியால் 
பிளனேரியன் ; இன உறுப்புகள் ஒன்றிலிருக்கும் விந்து மற்றொன்றின் 
1. அண்டச் சுரப்பி ; 2. விந்துக் புணர்பையில் செலுத்தப்படுகின்றது . 
கொள்பை ; 3. அண்ட நாளம் ; இச் செயலுக்குப் பின்னர் இரு புழுக் 
4. வைட்டலின் சுரப்பி ; 5 . 
பிராஸ்டேட் சுரப்பி ; 6. ஆண் களும் பிரிந்துவிடுகின்றன . புணர்பைய 
குறி ; 7. இனப்பை ; 8. விந்துச் லிருந்து விந்துக்கள் அண்ட வைட்ட 
சுரப்பி ; 9. விந்து நாளம் ; லின் 

நாளத்தின் வழியே சென்று 
10. கருப்பை ; 11 . ஆண் விந்துக் கொள்பையில் தங்குகின்றன . 
இனக் குழல் . 

பின்னர் அண்டச் 

சுரப்பியிலிருந்து 
அண்டங்கள் 

விந்துக் கொள்பையை 
படைய , அங்கு அண்டங்களும் விந்துக்களும் கலந்து , கரு 
முட்டைகளாகின்றன . இக் கருமுட்டைகள் , அண்டவைட்டலைன் 
நாளத்தின் வழியே பின்னோக்கிச் செல்லும்பொழுது , ஒவ்வொன் 
றைச் சுற்றிலும் யோக் சூழ்ந்து 

இவை 
இனப்பையைடைந்ததும் , 

இவைகளைச் 

சுற்றி 
தோன்றி, கூடாக மாறுகிறது . இக் கூட்டில் பல முட்டைகளில் 


கொள்கிறது . 


உறை 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


261 


ருக்கும் . புழுவானது , இக் கூட்டை கற்களின் சந்துகளில் சிமிட்டின் 
உதவியால் ஒட்ட வைத்து விடும் . கரு முட்டைகள் கூட்டினுள் 
வளர்ந்து இரண்டு வார காலத்தில் , பல இளம்புழுக்களாகக் 
டைத் துளைத்துக் கொண்டு வெளிவரும் . 


கூட் 


கலவா இனப்பெருக்கம் 

இது பிளவு முறையில் நடைபெறுகின்றது . நன்கு வளர்ந்த 
புழு , இம் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் . புழு , தன் பின் முனை 
( யினால் தரையில் நன்றாக ஒட்டிக்கொண்டு , முன்முனையை நீட்டும் . 
பின்முனை கெட்டியாக ஒட்டிக்கொண்டு முன் முனை நீளுவதால் புழு 
வின் உடல் , வாய் துளைக்கும் பின்னால் பிய்த்துக்கொண்டு இரு 
பகுதிகளாகப் பிரிகின்றன . முற்பகுதி தானிழந்த பாகத்தை 
“ இழப்பு மீட்டல் முறையில் வளர்த்துக் கொள்கிறது . அதேபோல் 
பிற்பகுதி தன் முற்பகுதியையும் உறுப்புகளையும் இழப்பு மீட்டல் 
முறையில் உற்பத்தி செய்து கொள்கிறது . இவ்விதமாக இரு முழுப் 
புழுக்கள் உண்டாகின்றன . இம் முறையில் தோன்றிய புழுக்களில் 
இன உறுப்புகள் காணப்படுவதில்லை . 


டர்பெல்லேரியா - வகைப்பாடு 


இதில் வரும் புழுக்கள் அநேகமாகத் தனித்துச் சுதந்திரமாக 
வாழ்வன . சில பகிர்ந்துண்ணும் ( Commonsol ) உயிரிகளாகவும் , 
சில ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கின்றன . உடல் , கண்டங்களாகப் 
பிரிக்கப்படாமல் 2 மி . மீ . முதல் 60 செ.மீ. வரை நீளமுள்ளதாகக் 
காணப்படும் . உடல் மேல்கீழாக அழுந்தி , தட்டையாகி இருபக்க 
.சமச்சீரமைப்பைப் பெற்றிருக்கும் . முன் முனை , கண்களையும் உணர் 
உறுப்புகளையும் பெற்றுத் தலையாக இருக்கும் . இவை பலவகை 
நிறங்களையுடையவை . உடலைச் சூழ்ந்திருக்கும் மேல்தோல் , குறு 
இழைகளையுடைய ஒரு செல் அடுக்கினாலானது . மேல்தோல் செல் 
களில் ராப்டைட்டுகள் காணப்படும் . இவற்றினுடலில் ஒட்டுறுப்பு 
கள் நிறைந்திருக்கும் . இவற்றின் உணவு மண்டலம் பல மாறுதல் 
களை அடைந்திருக்கும் . சிலவற்றில் உணவு மண்டலமே காணப்பட 
மாட்டாது . இவற்றின் கழிவு நீக்க மண்டலம் புரோட்டோ நெஃப்ரீடி 
பயத்தால் ( Protorephridium ) ஆனது . இவை இருபாலிகள் . 


வரிசை 1. அசீலா ( Acoela ) 
பூர்வநிலை ( Primitive ) அமைப்பையுடைய இவ் வுயிரிகள் மிகச் 
-சிறியவை . இவை டர்பெல்லேரியன்களின் வளர்ச்சியில் , பூர்வநிலை 
கயில் தோன்றுகின்ற உயிரிகள் . உணவுக்குழாய் , நரம்புமண்டலம் , 


262 


முதுகெலும்பற்றவை 


நன்கு 


னப்பெருக்க மண்டலம் , முதலியவை 

வளர்ச்சிபெற 
வில்லை . சிறுகுடல் கிடையாது . உடலின் கீழ்ப்புறம் , மத்தியிலோ 
அதற்குச் சற்று முன்பாகவோ அமைந்த வாயானது பல உட்கருக் 
களைக் கொண்ட இடைச் சுவர்களற்ற அகப்படையினுள் திறக்கிறது . 
உணவுப்பொருட்கள் வாயின் மூலம் அகப்படைக்கு அனுப்பப்பட்டுச் 
சீரணிக்கப்படுகிறது . உடலின் முற்பகுதியில் கூட்டமாக அமைந் 
துள்ள சுரப்பிச் செல்களினுதவியால் உணவைச் சிக்கவைத்துப் பின் 
னர் உட்கொள்ளுகின்றது . கழிவு நீக்க மண்டலம் கிடையாது . ஒன்று 
அல்லது இரண்டு ஸ்டேட்டோசிஸ்ட்டுகள் காணப்படும் . இனப் 
பெருக்க மண்டலம் நன்கு வளர்ச்சி பெறவில்லை . இவை இருபாலி 
கள் . இனச்செல்கள் , மீசன்கைமிலிருந்து தோன்றுகின்றன . 
விந்துக்கள் முதிர்ந்தபின் இதற்கென்றே தோன்றிய பாதைகளின் 
வழியே பின்னோக்கிச் சென்று இனப்புழை வழியாக வெளியே 
செல்லுகின்றன . விந்துக்கள் செல்லும் தனிப்பாதையின் இறுதி 
ஆண்குறியாக மாறியிருக்கும் . அண்டநாளம் தோன்றுவதில்லை . 
யோக் சுரப்பிகளும் கிடையாது . விந்துக்கள் ஆண்குறியினால் 
தோலுக்குள் செலுத்தப்பட்டு , மீசன்கைமாவையடைந்து அண்டங் 
களுடன் கலந்து கரு முட்டைகள் உண்டாகின்றன . கருமுட்டை 
கள் வாயின் வழியாகவோ அல்லது உடற்சுவர் வெடித்து அதன் 
வழியாகவோ வெளிப்படுகின்றன . கரு வளர்ந்தபின் சில நாட்களில் 
இளம் உயிரி வெளிவரும் . 

இவ்வரிசை உயிரிகள் , ஆழமற்ற கடலில் , கற்களுக்கிடையிலும் 
செடிகளின் மேலும் , தரையிலும் வாழ்கின்றன . ஹேப்லோடிஸ்கஸ் 
( Haplodiscus ) பேரின உயிரிகள் கடல் பரப்பில் வாழ்கின்றன . 
ஆம்பிஸ்கோலாப்ஸ் ( Amphiscolops ) எனும் உயிரிகள் மிதக்கும் 
சார்காசம் ( Sargasum ) செடிகளின் மீது வாழ்கின்றன . அவஜினா 
( Avagina ) , அப்பனோஸ்டோமா ( Aphanostoma ) முதலியவை , முள் 
தோலிகளின் குடலில் பகிர்ந்துவாழும் உயிரிகளாக உள்ளன . கன்வ 
லூட்டாவின் ( Convoluta ) உடலில் பாசிச் செல்கள் உள்ளன .. 
இவையிரண்டும் பகிர்ந்துண்ணும் வாழ்க்கையை நடத்துகின்றன . 
இதுவரையில் கண்டறியப்பட்ட இவ் வரிசை உயிரிகள் யாவும் வட 
அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தின் கடலோரங்களிலிருந்துதான் 
எடுக்கப்பட்டுள்ளன . 

வரிசை 2. ராப்டோசீலா ( Rbabdocoela ) 
இவ் வரிசை உயிரிகள் மிகச் 

யிரிகள் மிகச் சிறியவை . சுமார் 0. 3 முதல் 
3 மி . மீ . வரை நீளமுடையவை . நன்னீர் , கடல் நீர் , மற்றும் சதுப்பு ) 
நிலங்கள் , முதலியவற்றில் வாழ்க்கை நடத்துகின்றன . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


263 


ஆசீலாவிலுள்ளது போன்று உடலின் முன் முனையிலுள்ள 
சுரப்பிகள் கிடையாது . வாயும் அதைத் தொடர்ந்து , நீண்ட , 
கிளைகளற்ற உணவுக் குழலுமுள்ளது . சிறு குடலில் பக்கப் பிதுக்கங் 
கள் காணப்படும் . கழிவு நீக்க உறுப்புகள் உள்ளன . இனப் பெருக்க 
மண்டலத்தில் , விந்துச் சுரப்பி , அண்டச் சுரப்பி இவைகளின் 
நாளங்கள் முதலியவை வளர்ந்துள்ளன . இவை இருபாலிகள் . 
கேட்டினுலா ( Catenula ) , ரிங்கோஸ்கோலக்ஸ் ( Rhynchoscolex ) , 
மைக்ரோஸ்டோமம் ( Microstomum ) , மேக்ரோஸ்டோமம் ( Macros 
tomum ) , மிசோஸ்டோமா ( Mesostoma) , டெம்னோசேப்பாலா 
( Temnocephala ) முதலியவை இவ் வரிசைக்குச் சில உதாரணங் 


கள் . 


கேட்டினுலா 

இது நன்னீரில் வாழ்வது . இதற்கு ஒரு ஸ்டேட்டோசிஸ்டு 
உண்டு . உடலின் மத்தியில் ஒரு புரோட்டோநெஃப்ரீடியாதான் 
உண்டு . நான்கு ஜோடி நரம்புகளிருக்கும் . பாலிலி முறையிலும் , 
குறுக்குப் பிளவு முறையிலும் இனப் பெருக்கம் செய்யும் . இவ்விதம் 
உண்டாகும் உயிரிகள் ஒன்றொடொன்று ஒட்டிக்கொண்டே 
யிருக்கும் . 
மைக்ரோஸ்டோமம் 

இது நன்னீரிலும் , கடல் நீரிலும் வாழ்வது . தொண்டை எளிய 
அமைப்புடையது . இரு புரோட்டோ நெஃப்ரீடியங்களுள்ளன . 
கண்கள் உண்டு . இது பால் முறை , பாலிலி முறை ஆகிய இருமுறை 
களிலும் இனப் பெருக்கம் செய்யக்கூடியது . 
மேக்ரோஸ்டோமம் 

இது மைக்ரோஸ்டோமம் போன்ற அமைப்புடையது . இன 
உறுப்புகள் ஒரு ஜோடி உள்ளன . இவை பாலிலி முறையில் இனப் 
பெருக்கம் செய்யாது . 


மிசோஸ்டோமம் 


இது நன்னீரிலும் , சதுப்பு நிலங்களிலும் வாழும் . தொண்டை 
பருத்திருக்கும் . பால் முறையில் தான் இனப்பெருக்கம் செய்யும் . 
இனப் பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சியடைந்திருக்கும் . 
டெம்னோசெட் பாலா ( படம் 166 ) 

இது நன்னீர் உயிரிகளின் மேல் , பகிர்ந்துண்ணும் உயிரியாக 
வாழ்கிறது . இது மற்ற ராப்டோசிலாவினின்றும் மாறுபட்ட பண்பு 
களையுடையது . இதற்கு உணர் நீட்சிகளும் , ஒட்டும் உறுப்புகளு 


264 


முதுகெலும்பற்றவை 


G 


2 


1 


KO 


2. வரய் ; 


முள்ளன . உடலின் முன் முனையில் 5 முதல் 12 வரை உணர்நீட்சி 
கள் நீட்டிக் கொண்டிருக்கும் . ஒட்டுறுப்பு உடலின் பின்புறம் 
அமைந்திருக்கும் . இதற்குச் சற்று முன் தள்ளி இனப்புழையுள்ளது . 
உணர் நீட்சிகளும் , ஒட்டுறுப்புகளும் கம்பளிப் புழுப் போல ஊர்ந்து 

செல்ல உதவுகின்றன . தொண்டை மிக 
வும் பருத்திருக்கும் . இரு புரோட்டோ 
நெஃப்ரீடியங்கள் உள்ளன . டெம்னோ 
செப்பாலாவைக் கண்டுபிடித்தபொழுது , 
அதன் பண்புகள் வெகுவாக அட்டையின் 
பண்புகளை ஒத்திருந்ததால் , அதை 
அட்டை ( Leeches ) வரிசையில் சேர்த்தார் 
கள் . சிலர் அதை டிரமட்டோடாவுடன் 
சேர்த்தனர் . பின்னரே , இதன் முழு 

அமைப்பும் கண்டறியப்பட்டு டர்பெல்லேரி 

4 யாவில் சேர்க்கப்பட்டது . 
படம் . 166 

வரிசை 3 அல்லோயியோசீலா 
டெம்னோசெப்பாலா 

( Alloiocoela ) 
1. உணர் நீட்சி ; 

அநேகமாகக் கடலில் வாழும் சிறிய 
3. இனப்புழை ; 
4. ஒட்டுறுப்பு . 

உயிரிகளான இவைத் தட்டைப் புழுத் 

தொகுதியைச் சேர்ந்துள்ள போதிலும் , சில 
உருளை வடிவம் பெற்று நீண்டு காணப்படுகின்றன . முன் முனையில் , 
குறு இழைகளை யுடைய பள்ளங்களும் , முன்முனைச் சுரப்பிகளும் 
உள்ளன . 

தொண்டை பருத்தோ அல்லது மடிப்புகளைப் பெற்றோ 
இருக்கும் . சிறுகுடல் , பக்கப்பைகளைக்கொண்டோ அல்லது சிறு கிளை 
களுடனோ அல்லது பிளனேரியன் சிறுகுடலை யொத்தோ அமைந் 
திருக்கும் . நரம்பு மண்டலத்தில் மூன்றல்லது நான்கு நீள் நரம்புத் 
தண்டுகளிருக்கும் . இரு புரோட்டோநெஃப்ரீடியங்களுள்ளன . 
கலவி முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன . இவைகளிலுள்ள 
எளிய அமைப்புடைய உயிரிகள் ஆசீலாவையும் , வளர்ச்சியில் 
முன்னேற்றமடைந்த உயிரிகள் டிரைகிளடைடாவையும் 
( Tricladida ) ஒத்துள்ளன . புரோரிங்கஸ் ( Prorhynchus ) , பொத்தி 
ரோபிளானா ( Bothiroplana ) , ஒடோபிளானா ( Otoplana ) முதலியவை 
இதற்கு உதாரணங்கள் . 

வரிசை 4. டிரைகிளடைடா ( Tricladida) 
பொதுவாகப் பிளனேரியன்கள் என்று கூறப்படும் உயிரிகள் இவ் 
வரிசையைச் சேர்ந்தவை . முன்பு விளக்கிய வரிசைகளிலுள்ள 
உயிரிகளைவிட இவை பெரியவை . கடல் நீர் , நன்னீர் , ஈரக்கசிவுள்ள 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


265 


தரை முதலிய இடங்களில் வாழ்வன . உடல் நீண்டு , மேல் கீழாகத் 
தட்டையாகியிருக்கும் . ஒட்டுறுப்புகள் கீழ்ப்புறத்தில் அமைந் 
திருக்கும் . இரண்டு முதல் பல கண்கள் தலையில் காணப்படும் . 
முன்முனைச் சுரப்பிகளும் ஸ்டேட்டோசிஸ்டுகளும் கிடையாது . 
ஆரிக்கிள் உணர் உறுப்புகளைப் பெற்றிருக்கும் . ெ 

தொண்டைச் 
சுவரில் பல மடிப்புகள் காணப்படும் . சிறு குடல் மூன்று கிளைகளா 
கப் பிரிந்து , ஒன்று முன்னோக்கியும் , மற்ற இரண்டும் பின்னோக்கி 
யும் சென்றிருக்கும் . நீண்ட கழிவு நீக்கக் குழாய்கள் ஒவ்வொரு 
பக்கத்திலும் இரண்டு முதல் நான்கு வரை காணப்படும் . இவை 
பல நெஃப்ரீடியோபோர்கள் வழியே வெளித் திறக்கின்றன . ஒரு 
ஜோடி அண்டமும் , பல விந்துச் சுரப்பிகளும் உள்ளன . விந்து 
நாளமும் , அண்ட நாளமும் ஒரே இனப்பையில் திறக்கின்றன . இவ் 
வினப்பை , இனப்புழை வழியே திறக்கிறது . 

இது மூன்று உள் வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


ள் வரிசை 1. மேரிகோலா ( Maricola ) 
இவை கடல் நீரில் வாழ்வன அநேகமாக மத்தியத் தரைக் கடற் 
கரையிலிருந்துதான் இவை எடுக்கப்பட்டுள்ளன . சிறு குடல் கிளை 
களினின்றும் பக்கப் பிதுக்கங்களுள்ளன . இவை கிளைகளாகப் 
பிரிந்து பரவவில்லை . 

கண்கள் தானுண்டு . 

புணர்ப்பை 
( Copulatory bursa ) ஆணின உறுப்புகளுக்குப் பின்னே அமைந்துள் 
ளது . பால்முறை இனப்பெருக்கம் மட்டுமே நடைபெறுகின்றது . 
இந்த உள் வரிசையிலுள்ள டெல்லூரா ( Bdelloura ) , பிரோசி 
ரோடஸ் ( Procerodes ) முதலியவை நண்டு , லிமுலஸ் ( Limulus ) 
ஆகியவற்றின் மேல் வாழ்கின்றன . குண்டாசெக்மென்ட்டைனா 
வின் ( Gunda segmentina ) சிறு குடல் பிதுக்கங்களினிடையில் விந் 
துச் சுரப்பிகளும் அமைந்திருக்கும் . இது பார்வைக்குக் கண்டங்க 
ளாகப் பிரிக்கப்பட்டுள்ள உடல் போல் தோற்றமளிக்கும் . 


உள் வரிசை 2. பாலுடிகோலா ( Paludicola ) 
இவை நன்னீரில் வாழ்வன . சிறு குடல் கிளைகளிலிருந்து பல 
கிளைகள் கிளம்பி உடல் முழுவதும் பரவியுள்ளன . இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட கண்களுள்ளன . பல நிறங்களைக் கொண்டவை . 
புணர்ப்பை ஆண் குறிக்கு மேல் அமைந்துள்ளது . பால்முறை , 
பாலிலி முறை ஆகிய இருவிதங்களிலும் இனப் பெருக்கம் செய்யக் 
கூடியவை ; பிளனேரியா ( Planaria ) , டியுஜிசியா ( Dugesia ) , 
பாலிசிலிஸ் ( Polycelis ) , டெண்டிரோசிலம் ( Dendrocoelum ) 
முதலியன இதைச் சேர்ந்தவை . 


266 


முதுகெலும்பற்றவை 


உள் வரிசை 3. டெர்ரிக்கோலா ( Terricola ) 
இவை ஈரக் கசிவுள்ள தரையின்மீது வாழ்கின்றன . வெப்பப் 
பிரதேச , மிதவெப்பப் பிரதேசக்காடுகளில் அழுகும் இலைகளினடி 
மில் காணப்படும் . பல நிறங்களையுடையவை . இரண்டு முதல் 
பல கண்களையுடையவை . சிலவற்றில் , முன் முனையின் கீழ்ப்புறத் 
தில் ஒட்டுறுப்புக் காணப்படும் . புணர்ப்பை இருப்பின் , ஆண் குறிக் 
குப் பின் அமைந்திருக்கும் . பாலிலி முறையில் இனப்பெருக்கம் 
செய்யக்கூடியவை . 

ஜியோப் பிளானிடே ( Geoplanldae ) , ரிங்கோடிமிடே 
( Rhynchodemidae ) , பைப்பேலிடே ( Bipaliidae ) என்ற மூன்று 
குடும்பங்களுள்ளன . 


4 


2 


3 


படம் . 167 


படம் 168 . 


பைபேலியம் 


பாலிகிளாடின் பொதுத் தோற்றம் . 
1. சிறுகுடல் ; 2. தொண்டை ; 3 . 
வாய் ; 4. அண்டச் சுரப்பி ; 5 . 
விந்துச் சுரப்பி ; 6. விந்துநாளம் ; 
7. சிறுகுடல் கிளைகள் , 


1. தலை : 2. ஊர்ந்து செல்லும் 
அடிப்பாகம் . 


ஜியோப்பிளானிடேவில் முன் முனையானது நுனி நோக்கிச் 
சிறுத்துச் செல்லும் . உடலின் இரு ஓரங்களிலும் பல கண்கள் 
அமைந்திருக்கும் . ரிங்கோடிமிடேயில் வரும் உயிரிகளின் முன் 
முனை கூராக இருக்கும் . இதில் இரு கண்கள் உள்ளன . பைப்பேலி 
டேயில் வரும் உயிரியின் முன் முனை அகன்று, பிறைச்சந்திரன் வடி 
வில் காணப்படும் . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


26T 


வரிசை 5. பாலிக்கிளடைடா ( Polycladida )) 
இவை ஆழமற்ற கடற்பகுதிகளினடியில் வாழ்வன . 2 முதல் 
பல செ . மீ . வரை நீளமுடையவை . பல கண்களுடையவை . உடல் 
மிகவும் தட்டையாகி உள்ளது . சிறு குடலினின்றும் பல கிளைகள் 
தோன்றி உடல் முழுதும் பரவியிருக்கும் . உணர் நீட்சிகளையுடைய 
வை . விந்துச் சுரப்பிகளும் , அண்டச் சுரப்பிகளும் பல உள்ளன . 
வைட்டலேரியம் கிடையாது . வாழ்க்கையில் , முல்லரின் ( Muller s ) 
லார்வா தோன்றி அது உருமாற்றமடைந்து , முழு உயிரியாகும் . 
இது இரு உள் வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


உள் வரிசை 1. அகாடீலியா ( Acotylea ) 
பெண்ணினப் புழைக்குப்பின் ஒட்டுறுப்புக் 

கிடையாது .. 
ணர் நீட்சிகள் உடலின் முற்பகுதியில் காணப்படும் . மூளைப் 
பகுதியில் , கண்கள் கொத்துக் கொத்தாக அமைந்திருக்கும் . 
பிளானோசிரா ( Planocera ) 

இது கடலில் வாழ்கிறது . நிறமற்றது . இரு உணர் நீட்சிகள் 
ண்டு . ஆண் குறியில் முட்களும் , பற்களும் காணப்படும் . 
செஸ்டோபிளானா ( Cestoplana ) 

இதற்கு உணர் நீட்சிகளில்லை . தலையில் கண்கள் பரவலாகக் 
காணப்படும் . 
லெப்டோபிளானா ( Leptoplana )) 

இதற்கும் உணர் நீட்சிகளில்லை . தலையில் கண்கள் 
கொத்துக்களாக அமைந்துள்ளன . 


ரு 


உள் வரிசை 2. காட்டீலியா ( Cotylea ) 
பெண்ணினப் புழைக்குப்பின் ஒட்டுறுப்பு அமைந்திருக்கும் . 
ஒரு ஜோடி ஓர உணர் நீட்சிகள் கண்களைத் தாங்கி நிற்கும் . அல்லது 
உணர்நீட்சியின் இடத்தில் கண்கள் கொத்தாக அமைந்திருக்கும் . 
தைசனோசோன் ( ThysanozOOD ) 

உடலின் 

பக்கங்களில் பாப் 
பிலாக்கள் உள்ளன . இதனுள் சிறு குடலின் கிளைகள் சென்றிருக் 
கும் . எஞ்ஜியா ( Yunjia ) சிறு குடலின் சிறு கிளைகள் உடலின் 
மேற்புறம் சிறு தளைகள் வழியே திறக்கின்றன . 
முல்லரின் லார்வா ( Muller s larva ) ( படம் 169 ) 

பாலிகிளாடிடாவின் வளர்ச்சியில் முட்டையிலிருந்து வெளி 
வரும் இளம் உயிரிக்கு முல்லரின் லார்வா எனப் பெயர் . இது முன் 


" 268 


முதுகெலும்பற்றவை 


14 


இரு கண் 


3 


“ முனை குறுகி , பின் முனை அகன்று , முட்டை போன்ற வடிவமுடை 
* யது . உடலினின்றும் எட்டு மடல்கள் கிளம்பி , பின்னோக்கி நீட்டிக் 
- கொண்டிருக்கும் . மடல்களின் நுனியில் நீண்ட குறு இழைகள் 

காணப்படுகின்றன . முற்புறம் , 
ஒரு சிறு மூளையும் , 
களும் அமைந்துள்ளன . முன் 
முனையில் நீண்ட குறு இழை 
களைக் கொண்ட உச்சி உணர்ச்சி 
முடியும் ( Apical sensory tuft ) 
பின் முனையில் வால் 

உணர்ச்சி 
முடியும் ( Caudal sensory tuft ) 
உள்ளன . 

உடலின் கீழ்ப்புறம் 
வாய் காணப்படும் . இந்த லார்வா 
கடற்பரப்பில் நீந்திக்கொண்டிருக் 
கும் . சிறிது கால வாழ்க்கைக்குப் 
பின்னர் , நீட்டிக்கொண்டிருக்கும் 
மடல்கள் உட்கிரகிக்கப் பட்டு 
உணர்ச்சி முடிகள் மறைந்து , 
லார்வா தட்டையாகி , நீண்டு 

உருமாற்ற மடைந்து , இளம் புழு 
முல்லரின் லார் வா 

வாகிறது . இது கடலின் தரை 
1. மேல் குறு இழை முடிச்சு ; 2. முன் மட்டத்தை யடைந்து , வளர்ந்து , 
சுரப்பி ; 

4. மூளை ; 
5. வாய் ; 6. குறு இழையுடையப் முதிர் உயிரியாகி , வாழ்க்கை 
பிளவுகள் ; 7. கீழ்க் குறு இழை நடத்துகிறது . 
முடிச்சு . 


படம் . 169. 


3 . 


கண் ; 


வகை 2 . டிரமெட்டோடா ( Trematoda ) 
உத ரணம் : ஈரல் தட்டைப் புழு ( Liver fluke ) 

அல்லது 
பாசியோலா ஹெப்பாடிகா ( Fasiola hepatica ) 

ஈரல் தட்டைப்புழு சாதாரணமாக வெள்ளாடு , செம்மறியாடு 
“ முதலியவைகளின் கல்லீரலிலும் பித்தநாளத்திலும் ஒட்டிக் 
கொண்டு வாழும் ஓர் 

ஒட்டுண்ணி ( படம் 170 ) . இதனுடல் 
இலையைப் போலத் தட்டையாகவிருக்கும் . இதன் நீளம் சுமார் 
25 முதல் 30 மி . மீட்டரும் , அகலம் 10 முதல் 12 மி . மீட்டரும் இருக் 
கும் . இதனுடைய அகன்ற முன்முனையிலிருந்து , முக்கோணமான 
தலைப் பாகம் நீட்டிக்கொண்டிருக்கும் . இதன் முனையில் வாய் 


தொகுதி : பிளாட்டிஹெல் மின் திஸ் 


269 . 


ஒட்டுறிஞ்சி அமைந்துள்ளது . இதன் நடுவில் சற்றுக் கீழ்ப்புறமாக 
வாய் உள்ளது . தலைப்பாகம் அகன்ற பாகத்துடன் சேருமிடத்தில் , 
கீழ்ப்புறமாக அமைந்திருக்கும் . மற்றொரு ஒட்டுறிஞ்சிக்குக் கீழ் 
ஒட்டுறிஞ்சி ( Ventral sucker ) அல்லது அசிட்டாபுலம் ( Acetabulum ) 
என்று பெயர் . கிண்ணம் போன்றமைப்புள்ள, தசையாலான இவ் 
வொட்டுறிஞ்சி உயிரியானது , ஆட்டின் கல்லீரல் திசுவில் ஒட்டிக் 
கொள்ள உதவுகிறது . இவ் விரண்டு ஒட்டுறிஞ்சிகளுக்குமிடையில் 
இனப்புழை ( Genital aperture ) அமைந்துள்ளது . உடலின் மேற் - 
புறத்தில் முன் முனைக்கும் , நடுப்பாகத்துக்குமிடையில் லாரரின் கால் 


-2 


-3 


M 


9 


படம் . 170 


படம் .171. 


ஈரல் புழு : கீழ்த் தோற்றம் 
1. வாய் ஒட்டுறிஞ்சி ; 2. இனப்புழை ; 
3. கீழ் ஒட்டுறிஞ்சி ; 4. கழிவு நீக்கப் 
புழை , 


தோல் : குறுக்கு வெட்டுத்தோற்றம் 
1. நுண்முள் ; 2 . 

கியூட்டிகள் : 3 
வளைத்தசைகள் ; 4 . அடிப்படைப் 
படலம் ; 5. நீள் 

தசைகள் ; 6 . 
சாய்வுத் தசைகள் ; 7. பாரன்கைமா ;. 
8. சுரப்பிச் செல்கள் ; 9. அமீபாய்டு 
செல்கள் . 


வாய்த் ( Laurer s canal ) துவாரமுள்ளது . உடலின் கீழ்ப் பாகத்தில் 
அதாவது பின் முனையில் கழிவு நீக்கப் புழையுள்ளது . 


உடற் சுவர் ( படம் 171 ) 

இது உறுதியான கியூட்டிகிளினால் ( Cuticle ) மூடப்பட்டுள்ளது . 
இதில் பின்னோக்கியுள்ள பல நுண்முட்கள் ( Spicules ) ஒட்டுண்ணி 
நழுவிக், குழாயில் விழுந்துவிடாமலிருக்க உதவுகின்றன . இந் நுண் 
முட்கள் புரதத்தினாலானவை . இதன் உடற்சுவரில் மேல்தோலும் 
குறு இழைகளும் இருப்பதில்லை . கியூட்டிகிளுக்கடியில் வளைத்தசை 


270 


முதுகெலும்பற்றவை 


களும் நீள் தசைகளும் அமைந்துள்ளன . இவை இயக்கும் 
வகையைச் சேர்ந்தவை . இவ்வொட்டுண்ணிக்கு உடற்குழி கிடை 
யாது . உடற் சுவருக்கும் உள்ளுறுப்புகளுக்குமிடையிலுள்ள இடத் 
தில் பாரன்கைமாச் செல்கள் அமைந்துள்ளன . இவைகளுக்குப் பல 
நீட்சிகளுள்ளன. கியூட்டிகிள் வரையில் நீண்டுள்ள சில நீட்சிகளே , 
கியூட்டிகிளைச் சுரக்கின்றன . பாரன்கைமா நடுப்படையினின்றும் 
தோன்றியவை . உடலின் மேற்சுவரிலிருந்து அடிச்சுவருக்குச் 
செல்லும் குறுக்குத் தசைகள் பாரன்கைமாவை ஊடுருவிச் செல்லு 


கின்றன . 


1 


வாயை 


3 


உணவை 


உணவுமண்டலம் ( படம் 172 ) 

இதன் உணவு மண்டலம் வாய் , தொண்டை , உணவுக்குழாய் , 
சிறுகுடல் , அவற்றின் கிளைகள் முதலியவற்றாலானது . வாயானது , 

முன் ஒட்டுறிஞ்சியின் நடுவில் கீழ்ப் 
புறமாக அமைந்துள்ளது . 
யடுத்து வரும் தொண்டையின் சுவர் 
தசைநார்களினாலானது . இதனுதவி 
யால் 

உறிஞ்சுகிறது . 
தொண்டை சிறிய உணவுக் குழா 
யின் மூலம் சிறு குடலுடன் இணைந் 
துள்ளது . மிகச்சிறிய பாகமான சிறு 
குடல் உடனே இரு கிளைகளாகப் 
பிரிந்து , உடலின் கடைசிப் பாகம் 

வரையில் செல்லுகிறது . இவ் 
படம் .172 . 

விரண்டு கிளைகளின் வெளிப்புறத்தி 
உணவு மண்டலம் 

லிருந்தும் பல நுண்கிளைகள் கிளம்பி 
1. வாய் ; 

உடல் 

முழுவதும் பரவியுள்ளன . 
2. தொண்டை ; 

இதற்கு மலப்புழை கிடையாது . 
3. சிறு குடல் ; 
4. கீழ் ஒட்டுறிஞ்சி ; 

இவ்வொட்டுண்ணி , தானிருக் 
5. சிறு குடல் கிளைகள் . கும் விருந்தோம்பியின் ஈரலிலுள்ள 

சத்துப் பொருட்களையும் , இரத்தத்தை 
யும் உறிஞ்சி உயிர் வாழ்கிறது . இதனுணவுப் பொருள் சீரணிக்கப் 
பட்ட நிலையிலேயே யுள்ளதால் , இதற்குச் சீரண சுரப்பிகள் தேவை 
யில்லை . எனவே சீரண சுரப்பிகள் கிடையாது . உறிஞ்சப்பட்ட 
உணவுப் பொருள் , சிறுகுடலின் பல பகுதிகளையு மடைந்து , 
ஆங்காங்கேயுள்ள பல திசுக்களுக்குள்ளேயேயும் ஊடுருவிச் செல்லு 

இதனால் இவ்வொட்டுண்ணிக்கு இரத்தவோட்ட 
மண்டலம் தேவைப்படவில்லை . 


கின்றது . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


271 


கழிவு நீக்க மண்டலம் ( Excretory system ) ( படம் 173 ) 


கின்றன . 


பட 


தனுடலின் நடுவே , நீண்ட கழிவு நீக்கக் கால்வாயொன்று 
அடிப்பக்கமுள்ள புழைவழியே வெளித்திறக்கிறது . இக் கால்வாயின் 
உள் முனையிலிருந்து , நான்கு குழாய் 
கள் கிளம்பி முன்னோக்கிச் செல்லு 

இவற்றிலிரண்டு மேற் 
புறமாகவும் , இரண்டு கீழ்ப் புறமாக 
வும் செல்லுகின்றன . இவற்றினின் 
றும் பல நுண் குழாய்கள் கிளம்பிச் 
சுடர்ச் செல்லில் முடிகின்றன . 
மீள்விசைச் சுவரினாலான சுடர்ச் செல் 
லில் உட்புறம் குழிந்து காணப்படும் . 
இதனுள் பேசல் துகளிலிருந்து கிளம் 
விய பல 

குறு இழைகள் நீட்டிக் 
கொண்டிருக்கும் . உயிரினுடலில் 

படம் .173 
உண்டாகும் கழிவுப் பொருட்களைச் 

கழிவு நீக்க மண்டலம் 
சுடர்ச்செல்கள் கிரகித்து , நுண்குழ 1. நீள் கழிவு நீக்கக் குழாய் ; 
லில் தள்ளுகின்றன . நுண் குழல் 

2. கழிவு நீக்கப்புழை ; 

3. சுடர்ச் செல்கள் ; 
களின் சுவரிலுள்ள குறு இழைகளின் 
அசைவினால் இத்திரவம் , பெரிய 
கால்வாய்க்கு அனுப்பப்பட்டு , அங்கிருந்து கழிவு நீக்கப் புழையின் 
மூலம் வெளியே செலுத்தப்படுகிறது . 


4. கிளைகள் . 


நரம்பு மண்டலம் 

இதன் உணவுக் குழாயைச் சுற்றி ஒரு நரம்பு வளையம் அமைந் 
துள்ளது . இந் நரம்பு வளையத்தின் மேற்புறம் , பக்கத்திற்கொன்றாக 
இரு நரம்புச் செல் தொகுதிகளும் கீழ்ப் புறத்தில் ஒரு நரம்புச்செல் 
தொகுதியும் தோன்றியுள்ளன . இந் நரம்புச் செல் 

தொகுதி 
களினின்றும் சில சிறிய நரம்புகள் கிளம்பி , முன்னோக்கிச் செல்லு 
கின்றன . மேல் , கீழ் , பக்கம் என ஒவ்வொரு பக்கத்தினின்றும் 
ஒரு ஜோடி நரம்புவடங்களாக மொத்தம் மூன்று ஜோடி நரம்பு வடங் 
கள் , நரம்புச் செல் தொகுதிகளிலிருந்து கிளம்பி , பின்னோக்கிச் 
செல்லுகின்றன . இவற்றில் பக்க நரம்புவடங்களிரண்டும் அதிக 
வளர்ச்சியடைந்து நரம்பு இழைகளை விட்டுள்ளன . இந் நரம்பு 
இழைகள் உடலின் பல பாகங்களுக்கும் செல்லுகின்றன . ஈரல் 
தட்டைப் புழு ஒட்டுண்ணியாக வாழ்க்கை நடத்துவதால் , வேறு 
உணர்ச்சி யுறுப்புகள் ஏதும் தோன்றவில்லை . 


272 


முதுகெலும்பற்றவை 


இனப் பெருக்கம் 

ஈரல் புழு இருபாலி . ஆணின உறுப்புகளும் , பெண்ணின 
உறுப்புகளும் ஒரே உயிரியில் காணப்படும் . 


3 


3 


5 
15 . 


ஆணின உறுப்புகள் ( படம் 174 ) 

உடலின் மத்தியப் பாகத்தினடியில் ஒன்றன் பின் ஒன்றாக உட் 
கூடு கொண்ட , கிளை களையுடைய , இரு விந்துச் சுரப்பிகளுள்ளன . 

ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு விந்து நா 
ளம் கிளம்பி , முன்னோக்கிச் சென்று 
கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி யிருக்குமிடத் 
தில் ஒன்று கூடுகின்றது . இவ்விதம் 
ஒன்று கூடிய பாகம் பருத்து விந்துப் 
பையாகிறது . இதிலிருந்து விந்துப் 
பீச்சு நாளம் ( Ejaculatory duct) 
கிளம்பி 

தசையாலான ஆண்குறி 
யின் நடுவே சென்று ஆணினப்புழை 
வழியே இனப்பையில் திறக்கிறது . 
விந்துப் பீச்சு 

நாளத்தினுள் பல 
புராஸ்டேட் ( Prostate ) சுரப்பிகள் 

திறக்கின்றன . இனப்பை , கீழ், 
படம் .174 

ஒட்டுறிஞ்சிக்கு முன்னுள்ள இனப் 

புழை வழியே வெளித்திறக்கிறது . 
இனவிருத்தி மண்டலம் 
1. வாய் ஒட்டுறிஞ்சி ; 2. இனப் 
பை ; 3. விந்துப்பை ; 4. கருப் பெண்ணின உறுப்புகள் ( படம் 174 ) 
பை ; 5. அண்டச் சுரப்பி ; 6 . 
ஊட்டைப் ; 7. பொதுவைட்ட 
லைன் நாளம் ; 8. குறுக்கு 

அண்டம் அல்லது சூல் சூரப்பி , 
வைட்டகைன் நாளம் ; 9. நீள் 

சூல் நாளம் , வைட்டலைன் சுரப்பி 
வைட்டலைன் நாளம் ; 10 . 
விந்துச் சுரப்பி ; 11. வைட்ட கள் , ஓட்டுச் சுரப்பிகள் , ஊட்டைப் 
லைன் சுரப்பி ; 12. கீழ் ஒட்டு 

( Ootype ) கருப்பை , முதலியவை 
றிஞ்சி ; 13. அண்ட நாளம் ; 
14. விந்து நாளம் . 

பெண்ணின வுறுப்புகள் . உட்கூடு 
கொண்ட , கிளைகளை 

யுடைய , 
ஒரு சூல் சுரப்பி புழுவின் வலப்பக்கத்தில் , விந்துச்சுரப்பிக்கு 
மேல் , அமைந்துள்ளது . இச் சுரப்பியினின்றும் 

ஒரு சூல் 
நாளம் புழுவின் மத்தியப் பாகத்தை நோக்கிச் செல்லுகிறது . 
உடலின் இரு புறங்களிலும் பல சிறிய வைட்டலைன் சுரப்பிகள் 
காணப்படும் . இவற்றினின்றும் நுண் நாளங்கள் கிளம்பி , ஒன்று 
சேர்ந்து பெரிய , நீண்ட நாளமாகிறது . இந் நீண்ட நாளத்தின் 
நடுவிலிருந்து குறுக்கு வைட்டலைன் நாளம் கிளம்பிக் குறுக்காக 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


273 


2 


-6 


3 
4 . 
5 


கிறது . 


3 


என்று 


10 


12 


உடலின் நடுப் பாகத்திற்குச் செல்லுகிறது . இவ்விதமாக இரு 
புறத்திலிருந்தும் வரும் இரு குறுக்கு வைட்டலைன் நாளங்களும் 
ஒன்று சேர்ந்து முன்னோக்கிச் சென்று சூல் நாளத்துடன் சேரு 
கிறது . ( படம் 175 ) இவை யிரண்டும் சேர்ந்த இடத்தைச் சுற்றிலும் 
ஒரு செல்ல லான பல சுரப்பிகளமைந்துள்ளன . இச் சுரப்பிகளுக்கு 
ஓட்டுச் சுரப்பிகள் அல்லது மெகிலிசின் சுரப்பிகள் ( Meblis glands ) 
என்று பெயர் . இச் சுரப்பிகளி 
லிருந்து வரும் சுரப்பு நீர் , முட் 
டையின் ஓட்டை உருவாக்கு 

சூல் நாளம் , பொது 
வைட்டலைன் நாளம் , மெகிலிஸ் 
சுரப்பிகள் இவை யாவும் ஒன்று 
சேருமிடத்திற்கு ஊட்டைப் 

பெயர் . இங்கிருந்து 
கிளம்பி , சுருண்டு , முன்னோக் 
கிச் சென்று , 

இனப்பையில் 
திறக்கும் நாளம் கருப்பை 

படம் 175 
எனப்படும் . இங்கிருந்து மற் 

இனப்பெருக்க நாளங்கள் 
றொரு சிறு நாளம் கிளம்பி , மேல் 

1. இனப்புழை ; 2 : சிர்ரஸ் ; 3. புராஸ் 
நோக்கிச்சென்று , 

உடலின் 
டேட் சுரப்பி ; 

சிர்ரஸ் 
மேற்புறத்தில் , நடுவில் திறக் 

5. விந்துப்பை ; 6 . கருப்பை : 
கிறது . இதை லாரரின் கால் 7. முட்டைகள் ; 8. அண்டச் சுரப்பி ; 
வாய் என்பர் . 

9. ஓட்டுச் சுரப்பி ; 10. லாரரின் கால் 
வாய் ; 11 . 

குறுக்கு வைட்டலைன் 
கருவுறுதல் 

நாளம் ; 12. பொது 

வைட்டலைன் 
முதிர்ந்த இரு ஈரல் புழுக்கள் 
புணர்கின்றன 

இந்நிலையில் , லாரலின் துளை வழியாக , ஒரு புழு 
வின் விந்துக்கள் , மற்றொரு புழுவினுள் செலுத்தப்படுகின்றன . இவ் 
விந்துக்கள் லாரரின் கால்வாய் வழியே ஊட்டைப்பைச் சென்றடை 
கின்றன . அதுசமயம் சூல் சுரப்பியிலிருந்து உண்டான சூல்கள் சூல் 
நாளத்தின் வழியாக ஊட்டைப்பைச் சென்றடைகின்றன . இங்குச் 
சூலும் , விந்துவும் கலந்து கருமுட்டையாகிறது . வைட்டலைன் 
சுரப்பியிலிருந்து சுரக்கப்பட்ட யோக் ( Yolk ) கரு முட்டையைச் 
சுற்றி யமைந்து அதைச் சுற்றிலும் ஓடு உண்டாகிறது ( படம் 176 ) . 
இவ்விதம் முட்டைகள் ஊட்டைப்பில் உண்டானதும் கருப்பையை 
யடைந்து தங்குகின்றன . பின்னர் முட்டைகள் , புழுவின் இனப் 
புழை வழியே , விருந்தோம்பி பின் பித்தநாளத்தில் விடப்படுகின் 
றன . இங்கிருந்து சிறு குடலையடைந்து , விருந்தோம்பியின் மலத் 
துடன் வெளிப்படுகின்றன . 

18 


4 . 


பை ; 


நாளம் . 


274 


முதுகெலும்பற்றவை 


4 


* 


வளர்ச்சியும் வாழ்க்கைச் சக்கரமும் 

ஈரல் புழு ஒரு தடவையில் 20,000 முதல் 30,000 வரை 
முட்டைகளிடும் . இம் முட்டைகள் , தண்ணீரையோ அல்லது 

ஈரக்கசிவுள்ள இடத்தையோ சென்ற 
டைந்தால் அவைகளின் வளர்ச்சி 
தொடர்ந்து நடைபெறும் . உலர்ந்த இடத் 
தைச் சென்றடைந்தாலோ , முட்டைகள் 
உலர்ந்து , உள்ளிருக்கும் கரு நசிந்துவிடு 
கிறது . சாதகமான சூழ் நிலையில் கரு 
வளர ஆரம்பித்ததும் , ஒரு பெரிய செல்லா 
கவும் , ஒரு சிறிய செல்லாகவும் பிரிகிறது . 

பெரிய செல்லினின்றும் புறப்படைச் செல் 
படம் 176. கள் தோன்றுவதால் அதைப் புறப்படைச் 

செல் என்றும் , சிறிய செல்லிலிருந்து 
உறையுள் முட்டை 

ஏனையவை தோன்றுவதால் அதை இனப் 
i . மூடி ; 

பெருக்கச் செல் ( Propagative cell) 
2. முட்டை ; 

என்றும் கூறுவர் . இனப் பெருக்கச் செல் 
3. உறை ; 

இரு செல்களாகப் பிரிந்து , ஒன்று லார்வா 

வின் அகப்படை , நடுப்படைகளை உண்டு 
பண்ண , மற்றது இனச்செல்களை உண்டு பண்ணுகின்றது . இவ்வித 
மான வளர்ச்சி முறையை இதன் சரித்திரத்தில் வரும் மற்ற லார்வாக் 
களிலும் ஏற்படுவதைக் காணலாம் . இவ்விதம் வளர்ந்து இரு வார 
காலத்திற்குள் மிராசிடியம் ( Miracidium ) ( படம் . 177A ) லார்வா , 
முட்டையிலிருந்து வெளிவருகிறது . 


4. யோக் செல்கள் . 


மிராசிடியம் லார்வா மிகச் சிறியது . இதை நுண்ணோக்கியி 
னுதவியால் தான் காணமுடியும் . கூருருளைப் போன்ற வடிவமுடைய 
இதனுடலைச் சுற்றிலும் குறு இழைகள் உள்ளன . இதனுடற் சுவர் , 
21 அறுகோண செல்களாலானது . இச் செல்கள் 5 வரிசையில் 
உடலைச் சுற்றியமைந்துள்ளன . மிராசிடியத்தின் அகன்ற முன் 
முனையிலிருந்து , முக்கோண வடிவமுள்ள , துளைக்கும் பாப்பில்லா 
நீட்டிக் கொண்டிருக்கும் ( படம் 177 - B ) . இதனுள்ளிருக்கும் சுரப்பி , 
துளைக்கும் திரவத்தைச் சுரக்கிறது . உடலின் , அகன்ற பாகத்தின் 
மத்தியில் தன்னுள் இரு கண் புள்ளிகளைக்கொண்ட ஒரு நரம்புச் 
செல் தொகுதி அமைந்துள்ளது . உடலின் , வெளிப்பக்கப் புழை 
களையுடைய இரு சுடர்ச் செல்கள் உள்ளன . உடலினுட்பாகத்தை 
அடைத்தவண்ணம் பாரன்கைமா செல்கள் வியாபித்துள்ளன . 
இதிலுள்ள சில இனச் செல்களிலிருந்து அடுத்த நிலை லார்வாக்கள் 
தோன்றும் . மிராசிடியம் லார்வாவானது 10 அல்லது 12 மணி நேரம் 


தொகுதி : பிளாட்டி ஹெல்மின் திஸ் 


275 


வரையில் நீரில் நீந்திக்கொண்டிருக்கும் . இக்கால எல்லைக்குள் , 
நன்னீர் நத்தை யாகிய லிம்னயே ( Limnaca ) என்னும் பொது 


2 


3 


3 . 


3 


8 


6 


7 


படம் 17 A 


படம் .177 8 


B. மிராசிடியம் லார்வா 

உட்தோற்றம் 


A. மிராசிடியம் லார்வா 

வெளித் தோற்றம் 
1. முனைப்பாப்பில்லா ; 2. குறு 
இழைகள் ; 
3. மேல் தோல் செல்கள் . 


1. குறு 


இழை ; 

2 . மேல் சுரப்பி ; 
3. துளைக்கும் சுரப்பி ; 4 . 

நரம்புச் 
செல் தொகுதி ; 5. கண் ; 6. 7. இனச் 
செல்கள் ; 8. புரோட்டோநெஃப்ரீடியம் . 


னங்களிலொன்றைப் பற்றிக்கொள்ள நேரிடாவிடின் மிராசிடியம் 
இறந்துவிடும் . அதிர்ஷ்டவசமாக நத்தை ஒன்று மிராசிடியத்திற்கு 
அகப்படுமானால் , அந் நத்தையின் 

அந் நத்தையின் திசுவினுள்ளே , துளைக்கும் 
பாப்பிலாவினுதவியால் , துளைத்துக்கொண்டு புகும் . உட்புகுந்த 
( மிராசிடியம் , இரத்தக் குழாயையடைந்து , அதன் வழியே சீரணச் 
சுரப்பிகளைச் சென்றடைந்து , 

மாற்றங்களுக்குள்ளாகி , 
ஸ்போரோசிஸ்டாக ( Sporocyst ) மாறுகிறது . 


பல 


-ஸ்போரோசிஸ்ட் ( படம் 178 ) 

சீரணச் சுரப்பியையடைந்ததும் , மிராசிடியம் குறு இழைகளை 
யுடைய புறப்படையை உரித்து , உதிர்த்து விடும் . கண் புள்ளிகள் , 
நரம்புச் செல் தொகுதி , கழிவு நீக்க உறுப்புகள் முதலியன உருக் 
குலைந்து அழிந்துவிடுகின்றன . உருவம் நீண்ட பைபோல் மாறி 
விடுகிறது . இவ்விதம் வடிவிலும் , அமைப்பிலும் பெரும் மாறுதல் 
களையடைந்த பையுருவ நிலைக்கு ஸ்போரோசிஸ்ட் என்று பெயர் . 
இதனுடலில் இருக்கும் இனப்பெருக்கச் செல்கள் ஒவ்வொன்றும் 
கன்னி னப்பெருக்க ( Parthenogenesis ) முறைப்படி வளர்ந்து 


+ 


276 


முதுகெலும்பற்றவை : 


இரண்டாம் பருவ லார்வா நிலையையடைகிறது . இதற்கு ரீடியா 
( Redia ) எனப் பெயர் . இவ்விதம் ஒரு ஸ்போரோசிஸ்டிலிருந்து பல 
ரீடியா லார்வாக்களுண்டாகின்றன . 


DOED 


3 


2 


படம்.178 . 

ஸ்போரோசிஸ்ட் 
1. கியூட்டிகிள் ; 2. இனச் செல்கள் ; 3. ரீடியா லார்வா . 
ரீடியா லார்வா ( படம் 179 ) 
இது நீண்ட பைபோன்றவுரு உடையது . இதன் ஒரு முனையில் 

வாயும் , அதைத் தொடர்ந்து தசை 
யாலான தொண்டையும் , உணவுக் 
குழாயும் அமைந்துள்ளன . தொண் 
டைக்குக் கீழே , தசையாலான வளை 
யமிருக்கும் . இதற்குக் காலர் என்று 
பெயர் . காலருக்குச் சற்றுக் கீழாகப் 
பிறப்புத்துளை ( Birth pore ) உள்ளது . 
உடலின் பின் பக்கத்திற்குச் சற்று 
மேலே இரு தடித்த துடுப்புப் 
போன்ற உறுப்புகள் நீட்டிக்கொண் 
டிருக்கும் . காலரும் , இத் துடுப்புப் 

போன்ற உறுப்புகளும் லார்வாவின் 
படம் .179 

இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றன . 
ரீடியா லார்வா 
1. தொண்டை ; 

2. பிறப்புத்துளை ; உடலில் சில புரோட்டோநெஃப்ரீடி 
3. காலர் ; 4. செர்க்கேரியா யங்களுள்ளன . மேலும் உடலினுள் 
லார்வா 5. புரோட்டோ நெஃப்ரீ 
டியம் ; 6. துடுப்பு ; 7.இனச்செல் பல இனச் செல்களுள்ளன . 

வளர்ச்சியடைந்த ரீடியா லார்வாக்கள் ஸ்போரோசிஸ்டைத் 
துளைத்துக் கொண்டு வெளிவந்து சீரணச் சுரப்பியில் தங்கி வளர் 


கள் . 


தொகுதி : பிளாட்டி ஹெல்மின் திஸ் 


277 


எகின் 

றன . உணவுப் பொருளும் , சூழ் நிலையும் பொருத்தமாக அமைந்து 
விடின் , ரீடியா லார்வாக்களிலுள்ள 

இனச் 

செல்கள் 
வளர்ந்து மறுபடியும் ரீடியா லார்வாக்களாகும் . மற்றக் காலங்களில் 
இதனுள்ளிருக்கும் இனச் செல்கள் வளர்ந்து மூன்றாம் பருவ லார் 
வாக்களாகின்றன . இவைகளுக்குச் செர்க்கேரிய ( Cercaria ) லார் 
வாக்கள் என்று பெயர் . 


செர்க்கேரியா லார்வா ( படம் 180 ) 

இது இருதய வடிவமுள்ளது . இதற்கு நீண்ட வாலுண்டு . முன் 
முனையில் வாய் ஒட்டுறிஞ்சியும் , கீழ்ப் பக்கத்தில் கீழ் ஒட்டுறிஞ்சி 
யும் அமைந்துள்ளன . இதன் உணவுக் குழாய் இரண்டாகப் பிளவு 
பட்டிருக்கும் . தொண்டையைச் சுற்றிலும் நரம்பு வளையமும் , 
உடலில் இரு புரோட்டோ நெஃப்ரீடியங்களுமுள்ளன . அதாவது 
செர்க்கேரியாவினுள் , முதிர்ந்த புழுவில் காணப்படும் உறுப்புகளில் 
பெரும் பாலானவை , அரும்பு நிலையிலுள்ளன . உடலினுள் , தசை 
களினடியில் சிஸ்ட்டோஜீனஸ் ( Cystogenous ) சுரப்பிச் செல்கள் 
அமைந்துள்ளன . முழுவளர்ச்சியடைந்ததும் இந்த லார்வா , ரீடியா 
வினுடலிலிருந்து பிறப்புத்துளை வழியே வெளிவந்து , நத்தையி 


2 


-3 


- 


7 


படம் .181 


படம் .180 . 


செர்க்கேரியா லார்வா 
* 1 . வாய் ஒட்டுறிஞ்சி; 2. தொண்டை , 
3. சிஸ் டோஜீனஸ் சுரப்பி ; 4. கீழ் 
ஒட்டுறிஞ்சி; 5 சிறு குடல் ; 6 இன 
உறுப்புகள் ; 7. கழிவு நீக்க நாளம் ; 
8. வால் . 


மெட்டாசெர்க்கேரியா , 
உறை ; 2 . வாய் ஓட்டுறிஞ்சி ; 
3. தொண்டை ; 4. கீழ் ஒட்டுறிஞ்சி ; 
5. இனச் செல்கள் ; 6,7 . கழிவு நீக்க 
உறுப்புகள் . 


னுடலையடைந்து , பின்னர் அங்கிருந்து விடுபட்டுத் , தண்ணீரை 
யடைந்து , அதில் நீந்திக் கொண்டிருக்கும் . சில மணி நேரம் கழிந்த 
பின்னர் , இந்த லார்வாக்கள் நீர் நிலைகளின் ஓரங்களிலுள்ள புல் , 
பூண்டுகளில் தொத்திக் கொள்ளும் . பிறகு வாலையிழந்து , தன்னைச் 


278 


முதுகெலும்பற்றவை 


சுற்றிலும் ஓர் உறையை உண்டுபண்ணிக் கொள்ளும் . உடலிலுள்ள 
சிஸ்ட்டோஜினஸ் சுரப்பிகளினின்றும் சுரக்கப்பட்ட திரவம் 
இச்சிஸ்டை உண்டாக்குகிறது . இந் நிலையில் இதைக் கடை நிலை 
செர்க்கேரியா ( Metacercaria ) என்கிறோம் . ( படம் 181 ) இச் 
சிஸ்டுக்குள் இது இன்னும் வளர்ச்சியடைந்து , சிறிய முதிர்நிலை 
தட்டைப் புழுவின் தோற்றத்தைப் பெறும் . 


ஆடு புல் பூண்டை மேயும்பொழுதோ அல்லது நீரைக் குடிக்கும் 
பொழுதோ , இந்தச் சிஸ்டுகள் ஆட்டின் உணவுப் பாதைக்குள் 
சென்று விடும் . அங்குள்ள சீரண நீரினால் சிஸ்ட்டு கரைய , சிஸ்ட்டுக் 
குள்ளிருந்து வெளிவரும் இளம் ஈரல் புழுக்கள் , குடலின் சுவரைத் 
துளைத்துக்கொண்டு ஆட்டின் உடலறைக்குள் செல்லும் . ஏறக் 
குறைய மூன்று நாட்களில் , ஆட்டின் பித்த நாளத்தினுள் சென்று , 
ஈரலில் வந்து ஒட்டிக் கொண்டுவிடும் . ஈரலிலும் , பித்த நாளங் 
களிலும் இவை , இன்னும் வளர்ச்சியடைந்து , 5 அல்லது 6 வாரங் 
களில் முதிர் நிலை உயிரிகளாகின்றன . இது மறுபடியும் தன் 
வாழ்க்கைச் சரித்திரத்தைத் தொடங்குகிறது . இதன் வாழ்க்கையில் 
பால் இனப்பெருக்கம் ஆட்டிலும் , பாலிலி இனப்பெருக்கம் நத்தை 
யிலும் நடைபெறுவதால் , ஆட்டை நிரந்தர விருந்தோம்பி 
யென்றும் , நத்தையை இடைநிலை விருந்தோம்பியென்றும் கூறு 
கிறோம் . ஆட்டின் ஈரலில் இது பெருத்த நாசத்தை ஏற்படுத்துகிறது. 
இதன் செய்கையால் , ஆட்டின் பித்த நாளங்கள் தடித்து , அதன் 
எபிதீலியல் செல்கள் அழிவுற்று , நாளம் கட்டியாகி பாதை தடைப் 
படுகிறது . இந்நிலை நீடிப்பதால் , ஈரல் அழிவடைந்து ஆடு உயிரிழக்க 
நேரிடுகிறது . ஈரல் புழுவின் வாழ்க்கைச் சக்கரத்தில் பால் இனப் 
பெருக்கமும் , கன்னி இனப்பெருக்கமும் மாறி மாறி நடைபெறு 
வதால் , இதை ஹெட்டிரோகேமி ( Hetero- gamy ) என்கிறோம் . ஈரல் 
புழுவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலும் பல இடையூறு 
களேற்படுகின்றன . முதலாவதாக , முட்டைகள் நீரிலிடப்பட்டால் 
தான் , கரு வளர்ந்து முட்டையிலிருந்து மிராசிடியம் வெளிப்படும் . 
இல்லையெனில் கரு வளர்ச்சியடையாமல் உலர்ந்து சிதைந்துவிடும் . 
இரண்டாவதாக மிராசிடியத்தின் மிகக் குறுகிய கால வாழ்க்கையில் 
அதாவது 10 அல்லது 12 மணி நேரத்திற்குள் , அது இடை நிலை 
விருந்தோம்பியாகிய நத்தையையடைய வேண்டும் . மூன்றாவதாக 
இவ்விடைநிலை விருந்தோம்பி மற்றப் பிராணிகளுக்கு இரையாகாமல் 
தப்பி உயிர் வாழவேண்டும் . நான்காவதாக , நத்தையினின்றும் 
வெளிப்படும் செர்க்கேரியா , உலர்ந்து அழிந்துவிடாமல் , நிரந்தர 
விருந்தோம்பியான ஆட்டின் குடலை வந்தடைய வேண்டும் . 
கனம் ஈரல் புழு தன் வாழ்க்கைச் சக்கரத்தில் பல இன்னல்களையும் 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


279 


சமாளிக்க வேண்டிய காரணத்தினாலேயே , தன் வாழ்க்யிைன் ஓவ் 
வொரு நிலையிலும் பல உயிரிகளைத் தோற்றுவிக்கின்றது . இவ்விதம் 
தோன்றினால் தான் ஒன்றல்லது இரண்டு உயிரிகளாவது அடுத்தப் 
பருவத்தையடைய ஏதுவாகிறது . இப்புழு தன் இனவிருத்தியை 
ங்ஙனம் தொடர்ந்து செய்து உலகில் உயிர் வாழ்ந்து வருகின்றது . 


டிரமட்டோடா- வகைபாடு 

இவ் வகையைச் சேர்ந்த தட்டைப் புழுக்கள் புற ஒட்டுண்ணி 
களாகவும் , அக ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்க்கை நடத்துகின்றன . 
உணவு மண்டலம் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது . உடல் , மேல் 
கீழாக அழுந்தி , தட்டையாகி , இலை போன்றிருக்கும் . சிலவற்றில் 
உடல் உருளையாகவுமிருக்கும் . உடற்சுவரில் மேல்தோல் கிடையாது . 
இதற்குப் பதிலாகக் கெட்டியான கியூட்டிகிள் அமைந்துள்ளது . 
ஒட்டுறுப்புகள் பெற்றிருப்பதே இவைகளின் தனிச் சிறப்பு . உடலின் 
முன் முனையில் வாயைச் சுற்றி ஓர் ஒட்டுறுப்பும் , பின் முனையில் கீழ்ப் 
புறமாக மற்றோர் ஒட்டுறுப்பும் அமைந்திருக்கும் . இவ்வொட்டு றுப்பு 
கள் , உடலில் பொருந்தியிருக்குமிடமும் , அமைப்பும் , வரிசைக்கு 
வரிசை மாறுபடும் . சிறுகுடல் இரு கிளைகளாகப் பிரிந்து உடலினி 
றுதிப் பாகம் வரையில் செல்லுகிறது . இதற்கு மலப்புழை கிடை 
யாது . கழிவுநீக்க மண்டலமும் , நரம்பு மண்டலமும் ஈரல் புழு 
விலுள்ளது போன்றமைப்பைப் பெற்றுள்ளன . இதில் வரும் இரு 
குடும்பங்களைத் தவிர மற்றவையெல்லாம் இருபாலிகள் . இனப்புழை , 
கீழ் ஒட்டுறுப்புக்கு முன் அமைந்திருக்கும் . இவற்றின் வாழ்க்கைச் 
சக்கரம் சிக்கலானவை . இதன் வாழ்க்கைச் சக்கரம் அநேகமாக 
இருவிருந்தோம்பிகளில் நடைபெறுகிறது . இவ் வகையை மூன்று 
வரிசைகளாகப் பிரித்துள்ளனர் . 


வரிசை 1. மானேஜினியா ( Monogenea ) 

அல்லது 
ஹெட்டெரோகோட்டைலியா ( Heterocotylea ) 


இவ் வரிசையில் வரும் உயிரிகள் யாவும் புற ஒட்டுண்ணிகளாக 
வாழ்வன . இதன் நீளம் 3 செ . மீ.க்கு மேலிராது . இதன் வாழ்க்கை 
யில் இடைநிலை விருந்தோம்பிகள் கிடையாது . இவை மீன்களின் 
செவுள்கள் அல்லது நாசித்துவாரங்களில் ஒட்டிக்கொண்டு வாழ்வன . 
மற்றும் சில தவளையின் சிறு நீர்ப் பையிலும் வாழ்கின்றன . முக்கிய 
மான பற்றும் உறுப்புகள் , உடலின் பின்புறமுள்ள ஒட்டுறுப்புகளும் , 
கொக்கிகளும் , நுண்கொக்கிகளுமாகும் . வாய் சார்ந்த ஒட்டுறுப்புக் 


2 . 


3 


280 

முதுகெலும்பற்றவை 
காணப்படாது . அல்லது குறைந்த வளர்ச்சியடைந்திருக்கும் . 
இவை நன்கு வளர்ந்த பின் இந்த ஒட்டுறுப்புகளுக்கு , ஒபிஸ்த்தாப் 
டர் ( Opisthaptor) என்று பெயர் . கழிவு நீக்கக் குழாய்கள் இரு புழை 
களின் வழியே உடலின் மேற்புறம் திறக்கின்றன . இனப்புழை , 
வாய்க்குச் சற்றுப் பின் தள்ளி அமைந்துள்ளது . முட்டையிலிருந்து 
குறு இழைகளையுடைய லார்வா வெளிவந்து விருந்தோம்பியின் 
உடலில் ஒட்டிக்கொண்டு , உருமாற்றமடைந்து , இளம் உயிரியா 
கிறது . இவற்றின் பின் ஒட்டுறுப்பின் அமைப்பை அடிப்படையாகக் 
கொண்டு , இரு உள்வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
உள்வரிசை 

1 . மானோ ஒபிஸ்த்தோகோட்டைலியா ( Monopistho 
cotylea ) 

இவைகளுக்கு ஓர் ஒபிஸ்த்தாப்டர் 
தானுண்டு . 

முழுமையாகவோ 
அல்லது 

தடுப்புகளினால் பிள 
வுப்பட்டோ யிருக்கும் . இதில் 
ஒன்று முதல் மூன்று ஜோடி கொக்கி 
களுள்ளன . மேலும் , இதைச் சுற்றிலும் 

இரண்டு முதல் பல நுண்கொக்கிகள் 
4 ஓரத்திலமைந்திருக்கும் . வாய்சார்ந்த 

ஒட்டுறுப்புக் கிடையாது . முன்முனை 
யில் ஒட்டுச் சுரப்பிகள் கொண்ட தலையு 

றுப்புக் காணப்படும் . 
6 
7 

கைரோடாக்ட்டைலஸ் ( Gvrodactylus ) 
( படம் 182 ) நன்னீர் மீன்களின் செவுள 
றைகளில் வாழ்கின்றன . இதன் பின்புறம் 
தட்டையாகி நடுவில் ஒரு ஜோடி கொக் 
கியையும் , ஓரத்தைச்சுற்றிலும் 16 நுண் 

கொக்கிகளையும் பெற்றிருக்கும் . இப்பாகம் 
படம் .182 

பற்றிக்கொள்ள உதவுகிறது . முன்முனை 

யில் தலை உறுப்புகள் அமைந்துள்ளன . 
கைரோடாக்டைலஸ் 
1. வாய் ; 

கருவானது கருப்பையிலேயே வளர்ச்சி 
2. தொண்டை ; 

யடைந்து குட்டிகளாக வெளிவரும் . 
3. சிறு குடல் ; 

மானோ கோட்டைலியின் ( Morcotyle ) 
5. முட்டை ; 

ஒபிஸ்த்தாப்டர் தட்டையாகி நடுவில் 
6. விந்துச் சுரப்பி ; 
7. அண்டச் சுரப்பி . 

ஒரு பள்ளமும் சுற்றிலும் எட்டுப் பள் 
ளங்களுமாகச் , சுவர்களால் பிரிக்கப் 

பட்டிருக்கும் . 
உள்வரிசை 2. பாலி ஒபிஸ்த்தோகோட்டைலியா ( Polyopisthocoty 
lea ) 


5 


4 . 


வளர் கரு ; 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


281 


இதன் ஒபிஸ்த்தாப்டர் பல அலகுகளைக் கொண்டிருக்கும் . 
தலையுறுப்புகள் இரா . வாய்சார்ந்த ஒட்டுறுப்புகள் காணப்படும் . 
கண்கள் கிடையா . சிறு குடலும் இன உறுப்புகளும் ஒரு குழாயி 
னால் இணைக்கப்பட்டிருக்கும் . 

பாலிஸ்டோமாவில் ( Polystomum ) ( படம் 182 ) ஓர் இனம் , 
தவளையின் சிறுநீர்ப்பையில் வாழ்கிறது . இதன் ஒபிஸ்த்தாப்டர் 
தட்டையாகி 6 ஒட்டுறுப்புகளைக் கொண்டுள்ளது . இதன் முட்டை 
கள் தவளையின் சிறு நீர் வழியே வெளிவந்து , பொரிந்து , லார்வா 
வெளிவருகிறது . இந்த லார்வாவிற்கு , ஒபிஸ்த்தாப்டரில் 16 
கொக்கிகளுள்ளன. உடல் முழுவதும் குறு இழைகளால் சூழப் 
பட்டுள்ள இது , நீந்திச் சென்று , தலைப் பிரட்டையின் ( Tadpole ) 
செவுள்களைப் பற்றிக்கொள்ளுகிறது . தலைப்பிரட்டை உருமாற்ற 
மடையும் பொழுது செவுள்கள் உள்ளிழுக்கப்படுவதால் , இந்த லார் 
லாவும் உட்சென்று , தொண்டைவழியே குடலையடைந்து , பின்னர் 
சிறுநீர்ப்பையை யடைந்து , இங்கு உருமாற்றமடைந்து , இளம் 
உயிரியாகிறது . 


Z 


படம் 193 


சில ஓபிஸ்த்தாப்டர்கள் 
1. மானோகோடைலி ; 2. பாலிஸ்டோமம் ; 3. டைகிளிடோஃபோரா ; 

4. ராஜன் கோகாட்டைலி . 
ராஜன்கோகாட்டைல் ( Rajonchocotyle ) ( படம் 183-4 ) 

இது திருக்கை ( Ray ) மீனில் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது . 
இதன் ஒபிஸ்த்தாப்டரில் ஆறு ஒட்டுறுப்புகளிருக்கும் . இதிலிருந்து 


282 


முதுகெலும்பற்றவை 


வால் இணையுறுப்புக் கிளம்பி , இரு ஒட்டுறுப்புகளில் முடியும் . 
எல்லா ஒட்டுறுப்புகளிலும் கொக்கிகள் காணப்படும் . 


டைகிளடோஃபோரா ( Diclidophora ) 

இதன் முன் முனையிலுள்ள இரு ஒட்டுறுப்புகளும் தொண்டை 
யுடன் தொடர்புகொண்டிருக்கும் . இதன் ஒபிஸ்த்தாப்டரிலிருந்து 
கிளம்பும் எட்டுக் காம்புகளின் நுனியில் , ஒட்டுறுப்புகளமைந் 
துள்ளன . 


டிப்ளோசுவான் ( Diplozoon ) ( படம் 184 ) 

இது நன்னீர் மீன்களின் செவுள்களில் ஒட்டுண்ணியாக வாழ் 
கிறது . இதன் ஒபிஸ்த்தாப்டரில் எட்டு ஒட்டுறுப்புகளுள்ளன . 
இதன் முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாவின் இரு முனைகளி 
லும் , ஒரு ஜோடி ஒட்டுறுப்புகளும் முன்முனையில் ஒரு ஜோடி கண் 
களும் உள்ளன . தன்னுடலைச் சுற்றிலும் குறு இழைகளைக்கொண்ட 
இந்த லார்வா , மீனின் செவுளில் ஒட்டிக்கொண்டதும் தன்னுடலின் 


Inal 


CX 


படம் -184 ... 


டிப்ளோசுவான் 
1. லார்வா ; 2. டைபோயே; 3. டிப்ளோசுவான் ; 4. வாய் ; 5 . 
மேல் பாப்பில்லா ; 6. கீழ் ஒட்டுறிஞ்சி ; 7. பின் ஒட்டுறிஞ்சி ; 
8. தொண்டை . 


குறு இழைகளையும் கண்களையும் இழந்து டைபோர்பே ( Diporpae ) 
( படம் 184-2 ) லார்வாவாக மாறுகிறது . இந்த லார்வாவின் கீழ்ப் 
புற மத்தியில் ஓர் ஒட்டுறுப்பும் , மேற்புறத்தில் ஒரு பாப்பில்லாவும் 
( Papilla ) தோன்றுகின்றன . இரு டைபோர்ப்பே லார்வாக்கள் 
ஒன்றோடொன்று இணைந்து வாழ்கின்றன . ஒன்றின் மேற்புறப் பாப் 
பில்லா , மற்றொன்றின் கீழ்ப்புற ஒட்டுறுப்புடன் பொருந்தி , X 
போன்ற அமைப்பைப் பெற்று , ஆயுட்கால முழுவதும் அவ்விதமே 
கழிக்கும் . இந்நிலையிலேயே இந்த லார்வாக்கள் வளர்ந்து முதிர் 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


283 . 


உயிரிகளாகின்றன . ஒன்றின் புணர்புழை மற்றொன்றின் ஆணினப் 
புழைக்கு நேரேயிருப்பதால் அயல் கருவுறுதல் நடைபெறுகிறது . 
வரிசை 2. ஆஸ்பிடோகோட்டைலியா ( Aspidocotylea ) 

இதில் வரும் உயிரிகள் , மீன்கள் , ஊர்வன முதலியவற்றில் 
அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவ் வுயிரியின் ஒட்டுறுப்பு 
இதனுடலின் கீழ்ப்புறம் முழுவதும் வியாபித் 
திருக்கும் . நீள் வட்டவடிவமான ஒட்டுறுப் 
பில் , ஒன்று முதல் நான்குவரை நீள் வரி 
சைத் தடுப்புகள் தோன்றி , அதைப் பல 
பள்ளங்களாகப் பிரித்துள்ளன . வாய் சார்ந்த 
ஒட்டுறுப்புச் சிறியதாக இருக்கும் . இதனுண 
வுப் பாதை எளிமையாக , நீண்டு , காணப் 
படும் . இதன் வாழ்க்கையில் இடைநிலை 
விருந்தோம்பி கிடையாது . 

ஆஸ்பிடோகாஸ்டர் ( Aspidogaster ) 
(படம் 185 ) , ஸ்டைக்கோகாட்டைல் (Sticho 
cotyle ) இதற்கு உதாரணங்கள் . 

ஆஸ்பிடோகாஸ்டர் , நன்னீர் மட்டியின் 
இருதய உறைக்குழியிலும் , சிறுநீரகக் குழியி 
லும் வாழ்கிறது . இதன் ஒட்டுறுப்பில் நான்கு 

படம் 185 . 
நீள்வரிசைகளில் பள்ளங்கள் அமைந்துள் 

ஆஸ்பிடோகாஸ்டர் 
ஸ்டைக்கோகாட்டைல் , சுறாமீனின் பித்தநாளத்தில் வாழ் 
கிறது . ஸ்டைக்கோகாட்டைல் நெப்பராஸிசின் ( S. nephrops ) 
கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ள பல பள்ளங்களும் ஒட்டுறுப்பைக் குறிக் 
கிறது . 

வரிசை 3 . டைஜினியா ( Digenea ) 
மேலகோட்டைலியா ( Malacotylea ) 
இதில் வரும் உயிரிகள் , முதுகெலும்பிகளில் அக ஒட்டுண்ணிக 

வாழ்க்கை நடத்துகின்றன . வாய்சார்ந்த ஒட்டுறிஞ்சி , 
கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி என இரு ஒட்டுறிஞ்சிகளைக் கொண்டவை . 
இவ் வொட்டுறிஞ்சிகள் , தசைச் சுவர்களோடு கூடிய , கிண்ணம் 
போன்ற உருவமைப்பைப் பெற்றவை . இவைகளில் கொக்கிகளோ , 
மற்ற முள் போன்ற உறுப்புகளோ கிடையாது . கழிவு நீக்கப் புழை 
உடலின் பின்புறம் அமைந்திருக்கும் . இனப்புழை இரு ஓட்டுறிஞ்சி 
களுக்குமிடையில் உள்ளது . இவற்றின் வாழ்க்கைச் சக்கரம் சிக்க 


ளன . 


ளாக 


-284 


முதுகெலும்பற்றவை 


பல 


“ லானது . 

லார்வாக்கள் தோன்றுகின்றன . வாழ்க்கைச் 
சக்கரத்தில் இரண்டல்லது மூன்று விருந்தோம்பிகளிருக்கும் . 

தில் பல குடும்பங்களும் , ஒவ்வொன்றிலும் பல பேரினங் 
களுமுள்ளன : இவற்றில் சில உதாரணங்கள் ; ஆம்பிஸ்டோமிடே 
( Amphistomidae ), சிஸ்டோசோமாட்டிடே (( Schistosomattidae) , 
பேசியோலிடே ( Fasciolidae ) . 
ஆம்பிஸ்டோமிடே 

இதில் வரும் உ கிரிகள் , ஆடு , மாடு , குதிரை, முதலியவற்றின் 
இரைப்பையில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 

பார ஆப்பிஸ்டோமம் ( Paramphistomum ) தடித்த , சதைப் 
பற்றான உடலையுடையது . உடலின் பின்புறத்தில் ஒட்டுறிஞ்சி 
யமைந்துள்ளது . இதன் இடைநிலை விருந்தோம்பிகள் , மெல்லுட 
லிகள் ( Mollusea ) ஆகும் . காட்டிலோபோரான் ( Cotylophoron ) 
என்பதும் பார ஆம்பிஸ்டோமம் போன்றதே . இதன் இனப்புழை 
யைச் சுற்றி ஓர் ஒட்டுறிஞ்சியமைந்துள்ளது . 
கேஸ்டிரோடிஸ்கஸ் ( Gastro iscus ) ( படம் 186 ) 

இதனுடல் சிறிய , உருளையான முன்பகுதியாகவும் , பெரிய 
தட்டையான , கீழ்ப்புறம் குழிந்த பின்பகுதியாகவும் , 

பின்பகுதியாகவும் , பிரிக்கப்பட் 
டுள்ளது . கீழ்ப்புறத்தில் நிறைய பாப்பிலேக்கள் உள்ளன . 


ப 


கூற 


சிஸ்டோசோமாட்டிடே 

இதில் பல இனங்கள் உள்ளன . இவைகள் முதுகெலும்பிகளின் 
குருதியில் வாழ்வதால் , குருதித் தட்டைப் புழுக்கள் எனக் 
லாம் . இவை சிறு குடலிலோ அல்லது பித்த நாளங்களிலோ வாழ்வ 
தில்லை . ஆனால் போர்ட்டல் ( Portal ) சிரைகளிலும் , இடுப்புச் சிரை 
களிலும் , ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவை ஒரு - பாலிகள் 
( Usisexual ) . ஆண் புழு , பெண் புழுவிலிருந்து உருவமைப்பில் 
மாறுபட்டிருக்கும் . பெண் புழு , ஆண் புழுவைவிட நீண்டு , மெலிந் 
திருக்கும் . ஆண் புழு குட்டையாகவும் தட்டையாகவுமிருக்கும் . 
இதனிரு ஓரங்களும் , கீழ்ப்புறம் மடிந்து , ஒரு கால்வாய் போன்ற 
பள்ளம் நடுவில் காணப்படும் .. இதற்கு கைனக்கோஃபோரிக் 
கால்வாய் ( Gynaecophoric caval ) எனப் பெயர் . முதிர்ப்பருவத் 
தில் பெண் புழு இக் கால்வாயில் அழுந்திக் கிடக்கும் . இரண்டிற் 
கும் இரு ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன . கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி துருத் 
திக் கொண்டிருக்கும் . சிறு குடலின் இரு கிளைகளும் உடலின் 
பின் புறத்தில் ஒன்று கூடி , ஒன்றாக இறுதிவரையிலும் செல்லும் . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


285 


இவைகளுக்குப் புணர்ச்சியுறுப்புகளில்லை . இவற்றில் சிஸ்டோ 
சோமா ஹீமடோபியம் ( Schistosoma haematobium ) ( படம் 187 ) , 


2 


3 


4 


படம் 186 


பட்டம் 187. 


கேஸ்டிரோ டிஸ்கஸ் 
1. வாய் ; 2. துதிக்கை; 
3. இனப்புழை ; 4. கீழ்ப் 
பாப்பில்லா ; 5. அசிட் 
டாபுலம் . 


சிஸ் டோசோமாஹீமடோபியம் 
A. ஆணும் பெண்ணும் இணைந்த 

நிலை B. செர்க்கேரியா லார் வா 
1. வாய் ஒட்டுறிஞ்சி ; 2. கீழ் ஒட்டு 

றிஞ்சி ; 3. கைனக்கோபோரிக் 
கால்வாய் ; 4. ஆண் ; 5. பெண் 
6. வாய் ஒட்டுறிஞ்சி ; 7. கீழ் 
ஒட்டுறிஞ்சி . 


சிஸ்டோசோமா மான்சோனி ( S. mousoni ) , சிஸ்டோசோமா ஜப்பா 
னிக்கம் ( S. Japonicum ) என்ற மூன்று இனங்களும் மனித உடலில் 
வாழ்கின்றன . சிஸ்டோசோமா ஹீமடோபியம் , அல்லது பில்ஹர் 
ஷியா Bilhajzia ) ஹீமடோபியம் , ஆப்பிரிக்க நாட்டு மனிதர்களி 
னுடலில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . முதிர்ந்த புழு . மனித 
னின் போர்ட்டல் சிரையில் வாழ்ந்து மனிதனுக்கு ஹீ மட்டூரியா 
( Haematuria ) என்ற நோயை உண்டுபண்ணுகிறது . ஆண் புழு 
குட்டையாகத் தடித்த உருவத்துடன் சுமார் 10--11 மி . மீ . நீளத் 
துடனும் , 1 மி . மீ . அகலத்துடனும் காணப்படும் . ஒட்டுறிஞ்சிகள் 
நன்கு வளர்ந்திருக்கும் . கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி , வாய்ச்சார்ந்த 
ஒட்டுறிஞ்சியைவிடப் பெரியதாகத் , துருத்திக்கொண்டு காணப் 
படும் . கைனக்கோஃபோரிக் கால்வாய் கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி 
யிலிருந்து உடலினிறுதிவரையிலும் நீண்டிருக்கும் . மேற்புற கியூட் 
கிளிலிருந்து நுண் புடைப்புகள் ( Tubercles ) நீட்டிக்கொண்டிருக் 
கும் . ஒட்டுறிஞ்சிகளிலும் , கைனக்கோஃபோரிக் கால்வாயிலும் 
நுண்முட்களுள்ளன . 


286 


முதுகெலும்பற்றவை 


பெண் புழு மெலிந்து , நீண்டு , காணப்படும் . கியூட்டிகிள் 
வழுவழுப்பாகவிருக்கும் . முதிர்ந்த பெண் புழு , ஆண் புழுவின் 
கைனக்கோபோரிக் கால்வாயில் புதைந்து கிடக்கும் . 


கருத்தரித்த பின்னர் பெண் புழு , ஆண் புழுவைவிட்டுப் 
பிரிந்து சென்று , சிறு நீர்ப்பைக் கருகிலுள்ள நுண் சிரைகளில் ஒவ் 
வொரு முட்டையாக இடும் . முட்டைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு 
கூரிய முள்ளிருக்கும் . இதனுதவியால் இம்முட்டைகள் சிறுநீர்ப் 
பையின் மேலுள்ள நுண் சிரைகளைத் துளைத்துக் 

கொண்டு , 
சிறுநீர்ப்பைக்குட் புகுந்து , சிறு நீருடன் , விருந்தோம்பியினுடலை 
விட்டு வெளிவருகின்றன . இவை நுண் சிரை களைத் துளைத்துக் 
கொண்டு சிறு நீர்ப்பைக்குள் செல்வதால் , சிறு நீர்ப்பையில் இரத் 
தம் கசிகின்றது . எனவே , சிறு நீருடன் இரத்தமும் வெளிவரு 
கிறது . இதற்கு ஹீமட்டூரியா நோய் என்று பெயர் . 


முட்டையிலிருந்த , மிராசிடியம் லார்வா வெளிவந்து நீரில் 
நீந்திக்கொண்டிருக்கும் . இது வெளிவந்த 24 மணி நேரத்திற்குள் 
புலைனஸ் ( Bulinus ) அல்லது பிளனார்பிஸ் ( Planarbis ) இனத்தைச் 
சேர்ந்த , நத்தையைச் சந்திக்க நேர்ந்தால் , அதன் உணர் நீட்சி 
யைத் துளைத்துக்கொண்டு , கல்லீரலையடைந்து , குறு இழைகளை 
யிழந்து , ஸ்போரோசிஸ்டாக மாறுகிறது . இது , இரு தலைமுறை 
களுக்கு ஸ்போரோசிஸ்ட்டுகளையே உற்பத்தி செய்கிறது . இறுதி 
யில் ஸ்போரோசிஸ்டினுள் செர்க்கேரியா லார்வாக்கள் உண்டாகின் 
றன . இதன் வாழ்க்கையில் ரீடியா லார்வா தோன்றுவதில்லை . 


செர்க்கேரியா லார்வாவின் வால் , ( படம் 187 B ) நுனியில் பிளவு 
பட்டிருக்கும் . இரு ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன . கீழ்ப்புற ஒட்டுறிஞ்சி , 
வால் , உடலுடன் சேருமிடத்தில் அமைந்திருக்கும் . வாய்ச்சார்ந்த 
ஒட்டுறிஞ்சியின் நடுவில் வாயும் , அதைச்சுற்றி நுண்முட்களும் உள் 
ளன . உடற் பரப்பிலும் நுண் முட்கள் காணப்படும் . செர்க்கேரி 
யாலார்வா , நத்தையினுடலைவிட்டு வெளிவந்து , நீந்திச் சென்று 
தரையை வந்தடையும் . இதன் தனி வாழ்க்கை மூன்று நாட் 
களுக்கு நீடிக்கும் . இக்காலத்திற்குள் இது மனிதனின் உடலில் பட 
நேர்ந்தால் , தோலைத் துளைத்துக்கொண்டு , இரத்தக் குழாயை 
யடைந்து , வாலையிழந்து , முதிர் உயிரியின் உருவையடையும் . 


சிஸ்டோசோமா நேசாலஸ் ( S. nasalis ) என்பது மாடுகளுக்குக் 
குறட்டை நோயை யுண்டுபண்ணுகிறது . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


287 


வகை 3. செஸ்டோடா ( Castoda ) 
உதாரணம் : டீனியாசோலியம் ( Taeniasollum ) 

அல்லது பன்றி நாடாப் புழு 
இறைச்சியுண்ணும் மனிதர்களின் குடலில் பல நாடாப் புழுக் 
கள் ஒட்டிக் கொண்டிருப்பதைக் காணலாம் . அவற்றுள் இவ்வினம் 
பன்றி இறைச்சியுண்ணும் மனிதர்களின் குடலில் காணப்படும் . 
மிகச் சாதாரணமானது . இது 3 முதல் 5 மீட்டர் வரை நீளத்துடன் 
நாடாவைப் போன்ற உருவமைப்புடனிருக்கும் . குண்டூசியின் தலை 


படம் . 188 


படம் 189 
டீனியாசோலியம் 
1. ஸ்கோலக்ஸ் ; 

ஸ்கோலக்ஸ் 
2. கழுத்து ; 

1. ராஸ்டெல்லம் ; 
3. ஸ்ட்ரோபில்லா . 

2. கொக்கிகள் ; 
3. ஒட்டுறிஞ்சி ; 
4. கழுத்து ; 

5. கண்டம் . 
யைப் போலக் காணப்படும் . இதன் முன் முனைக்கு , ஸ்கோலக்ஸ் 
( Scolex ) ( படம் 189) எனப் பெயர் . இதையடுத்துள்ள உடல் அதா 
வது ஸ்ட்ரோபில்லா ( Strobila ) பின்னோக்கிச் சிறுகச் சிறுக அகன்று 
கொண்டே செல்லுகிறது . இவ் வுடற்பாகம் வெவ் வேறாகக் காணப் 
படும் பல கணுக்களாலானது . இது வளைத் தசைப் புழுக்களைப் 
போன்ற உயர் நிலைப் புழுக்களில் காணப்படும் , கண்டவமைப்பைப் 
( Metameric segmentation ) போன்றதன்று . ஒவ்வொரு கணுவிற் 
கும் புரோகிளாட்டிஸ் ( Proglottis ) எனப் பெயர் . ஸ் கோலக்ஸை 
யடுத்த மிகவும் குறுகிய பாகம் கழுத்தாகும் . இவ்விடத்திலே , புதிய 
புதிய கணுக்கள் , இடைவிடாமல் அடிக்கடி தோன்றிக் கொண்டே 
யிருக்கும் . ஆகையினால் மிகவும் இளைய கணுக்கள் கழுத்தைச் 
சார்ந்து அதனருகிலும் , முதிய கணுக்கள் கடைகோடி உடற்பாகத் 


288 


முதுகெலும்பற்றவை 


திலும் காணப்படும் . வயது முதிர்ந்த புரோகிளாட்டிஸ்கள் இறுதி 
யில் ஒவ்வொன்றாக உதிர்ந்துவிடுகின்றன . 

நாடாப் புழு ஸ்கோலக்ஸி னுதவியால் குடற்சுவரை நன்கு 
பற்றிக் கொண்டு விடுகிறது . ஸ்கோலக்ஸின் நுனியில் சற்றுப் 
புடைத்துக் கொண்டிருக்கும் . முனைப் பகுதிக்கு ராஸ்ட்டெல்லம் 
( Rostellum ) என்று பெயர் . இது உள்ளிழுத்துக் கொள்ளும் இயல் 
புடையது . இதனடிப் பாகத்தில் , கைட்டினாலான கூர்மையான 28 
கொக்கிகள் , இரு அடுக்குகளாகவமைந்துள்ளன . இதன் கீழேயுள்ள 
உருண்டையான பாகத்தில் , நான்கு பக்கங்களிலும் , நான்கு ஒட்டு 
றிஞ்சிகளுள்ளன . இக் கொக்கிகளும் , ஒட்டுறிஞ்சிகளும் , மனித 
னின் குடலில் புழு நன்கு பற்றிக்கொள்ள உதவுகின்றன . 
உடற்சுவர் ( படம் 190 ) 

இது உறுதியான கியூட்டிகிளினால் சூழப்பட்டுள்ளது . இக் 
கியூட்டிகிள் , சீரண நீரினால் பாதிக்கப்படாது . இதையடுத்து வட்ட 


( OR ) 


6 


படம் 190 


டீனியாசோலியம் : உடற் சுவர் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. கியூட்டிகிள் ; 2. நீள் தசை ; 

3. மீசன்கைம் செல் ; 4. பாரன்கைமா ; 
5. சுரப்பிச் செல் ; 6 : 

: குறுக்குத் தசை ; 7. அடிப்படைப் படலம் : 
மாகவும் நீளமாகவும் அடுக்கப்பட்ட இரு தசைபடுக்குகள் அமைந் 
துள்ளன . மற்றப் பாகம் பாரன்கைமாவால் ஆனது . இப் பாரன் 
கைமாவில் எல்லா உறுப்புகளும் அமைந்துள்ளன . பாரன்கைமா 
வில் குறுக்குத் தசைகளும் , மேல் கீழ்த் தசைகளும் உள்ளன .. 
பாரன்கைமா , குறுக்குத் தசையினால் , உட்பாகம் , வெளிப் பாக 
மெனப் பிரிக்கப்பட்டுள்ளது . வெளிப்பாகத்தில் கழிவு நீக்கக் 
குழாய்களும் , நரம்பு வடமும் உள்ளன . உட்பகுதியில் , இனப் 
பெருக்க உறுப்புகளைக் கொண்டுள்ளது . 

சீரணிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் நிறைந்த குடலில் இப் 
புழு வசிப்பதால் , இது தனக்குத் தேவையான உணவை உடற் 
சுவரால் கிரகித்துக் கொண்டுவிடுகிறது . சீரணித்தல் தேவையற்ற 
காரணத்தால் , இதற்கு உணவு மண்டலம் கிடையாது . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


289 


கழிவு நீக்க மண்டலம் 

இது சுடர்ச் செல்களாலனது . மேற்பக்கமிரண்டும் , கீழ்ப்பக்க 
மிரண்டுமாக நான்கு கழிவு நீக்கக் கால்வாய்களுள்ளன . இந்நான்கு 
கால்வாய்களும் , ஸ்கோலக்ஸில் ஒரு வட்டக் கால்வாயால் சேர்க் 
கப்பட்டுள்ளன . மேற்பக்கமுள்ள இரு கால்வாய்களும் சிறிது 
தூரம் சென்றதும் மறைந்துவிடுகின்றன . கீழ்ப் பக்கக் கால்வாய் 
களிரண்டும் , உயிரியின் கடைசி புரோகிளாட்டிஸ் வரையிலும் 
சென்று ஒன்று சேர்ந்து ஒரு பையில் முடிகிறது . இப்பை , கழிவு 
நீக்கப் புழைவழியே வெளியே திறக்கிறது . புழுவின் கடைசிப் 
புரோகிளாட்டிஸ் முதிர்ந்து , உடலினின்றும் உதிர்ந்த பின்னர் , இக் 
கழிவு நீக்கக் கால்வாய்கள் தனித் தனியே வெளியில் திறக்கின்றன . 
கீழ்ப் பக்கமுள்ள இரு கால்வாய்களும் , ஒவ்வொரு புரோகிளாட் 
டிஸிலும் , குறுக்குக் கால்வாயால் இணைக்கப்பட்டுள்ளன . இக்குறுக் 
குக் கால்வாய் புரோகிளாட்டிசின் பிற்பகுதியில் அமைந்துள்ளது . 
நீண்டக் கால்வாய்களிலிருந்து , பக்கக் கிளைகள் கிளம்பி , அவைக் 
கிளைத்து , நுண் குழாய்களாகின்றன . ஒவ்வொரு நுண்குழாயும் ஒரு 
சுடர்ச் செல்லில் முடிகிறது . உடலிலுள்ள கழிவுப் பொருள்கள் , 
சுடர்ச் செல்களால் கிரகிக்கப்பட்டு நீண்டக் கால்வாயில் செலுத்தப் 
படுகிறது . அங்கிருந்து அப்பொருட்கள் பின்னோக்கிச் சென்று 
கடைசி புரோகிளாட்டி சிலுள்ள துவாரத்தின் வழியே , வெளியே 
தள்ளப்படுகின்றன . இம் மண்டலத்தின் முக்கிய வேலை ஊடு 
கலப்பு ஒழுங்குப்பாடு செய்வதே . கழிவு நீக்கம் , இதன் இரண்டாவது 
வேலையாகும் . 
நரம்பு மண்டலம் 

ஸ்கோலக்சில் சில நரம்புச்செல் தொகுதிகளுள்ளன . இவை 
நரம்புகளால் இணைக்கப்பட்டு , ஒரு நரம்பு வளையமாகியுள்ளது . 
இதினின்றும் நரம்புகள் கிளம்பி , ராஸ்டெல்லத்திற்கும் , கொக்கி 
களுக்கும் , ஒட்டுறிஞ்சிகளுக்கும் செல்லுகின்றன . நரம்பு வளையத்தி 
லிருந்து மூன்று ஜோடி நரம்புகள் கிளம்பிப் பின்னோக்கிச் செல்லு 
கின்றன . இவற்றில் பக்கவாட்டில் செல்லும் இரு நரம்புகளும் , நன்கு 
வளர்ந்து , நீண்ட கழிவு நீக்கக் குழாய்க்கு வெளிப்புறமாக உடலின் 
இறுதி புரோகிளாட்டிஸ்வரை செல்லுகின்றன . 

சல்லுகின்றன . இப் புழுவிற்கு 
வேறு உணர்ச்சி உறுப்புகள் கிடையது . 
இனப்பெருக்க மண்டலம் ( படம் 191 A ) 

நாடாப்புழு ஓர் இருபாலி . ஒவ்வொரு புரோகிளாட்டிசிலும் 
ஆண்பால் உறுப்புகளும் , பெண்பால் உறுப்புகளும் வளர்ந்துள்ளன . 
எனினும் பெண்ணுறுப்புகள் முதிர்வதற்கு முன்பே ஆணுறுப்புகள் 

19 


290 


முதுகெலும்பற்றவை 


முதிர்ந்துவிடும் . ஆகையால் ஒரு புழுவில் முன்னாலிருக்கும் கணுக் 
களில் ஆணுறுப்புகளே தொழிற்படும் நிலையிலிருக்கும் . உடலினடு 
விலுள்ள கணுக்களில் ஆணுறுப்புகளும் பெண்ணுறுப்புகளும் , 
ஒன்றன் பக்கத்தி லொன்றாக முதிர்ந்திருக்கும் . உடலின் கடைசியி 
லிருக்கும் கணுக்களில் ஆணுறுப்புகள் சீர்கேடடைந்திருக்கும் . கணு 
முழுவதிலுமே பெரிதாக வளர்ந்துள்ள கருப்பை , பரவியிருக்கும் . 
கருப்பையில் கருமுட்டைகள் நிறைந்திருக்கும் . இனவுறுப்புகள் 
முதிர்ந்து , இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கும் கணுக்களை 
முதிர்ந்தவை ( Matured ) என்றும் , கருமுட்டையுள்ளவைகளைப் 
பழுத்தவை ( Ripe ) என்றும் கூறுகிறோம் . 


14 


1 


to : | 


படம் 191.A 


முதிர்ந்த புரோகிளாட்டிஸ் 
1. நுண்விந்து நாளம் ; 2. விந்து நாளம் ; 3. விந்துச் சுரப்பி ; 

4. அண்டச் சுரப்பி ; 5. ஓட்டுச் சுரப்பி ; 6. வைட்டலைன் 
நாளம் ; 7. வைட்டலைன் சுரப்பி ; 8. கருவுறும் கால்வாய் ; 
9. புணர் புழை ; 10. இனப்பை ; 11. கருப்பை ; 12. கியூட்டிகிள் ; 
13. நரம்பு வடம் ; 14. கழிவு நீக்கக் கால்வாய் : 


ஆணின உறுப்புகள் 

ஒவ்வொரு கணுவிலும் பல உருண்டையான விந்துச் சுரப்பிகள் 
இருக்கின்றன . ஒவ்வொன்றிலிருந்தும் , ஒரு நுண்விந்து நாளம் 
( Vas - efferens ) கிளம்பி , ஒரு விந்து நாளத்துடன் சேருகின்றது . 
இவ் விந்து நாளம் பக்கவாட்டிற் சென்று ஆணினப்புழை வழியே 
இனப் பையில் ( Genital atrium ) திறக்கிறது . விந்து நாளத்தினிறுதிப் 

தசையாலான ஆண்குறியினால் சூழப்பட்டிருக்கும் . இனப் 
பை , கணுவின் பக்கவாட்டிலமைந்துள்ளது . இதனுள் ஆணினப் 
புழையும் பெண்ணினப்புழையும் திறக்கின்றன . ஒரு கணுவில் 
இனப்பை வலப்பக்கமிருந்தால் அதை அடுத்து வரும் கணுவில் 


பாகம் 


தாகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


291 


இடப்பக்கம் இருக்கும் . இதேபோல் அடுத்து வரும் கணுக்களில் 
னப்பை மாறி மாறி அமைந்திருக்கும் . 


பெண்ணின உறுப்புகள் 


கணுவினடியில் , இரு பிளவுடன்கூடிய சூல் சுரப்பியுள்ளது . 
இதிலிருந்து சிறு சூல்நாளம் கிளம்பி , பின்னோக்கிச் சென்று , இரண் 
டாகப் பிரிந்து , ஒன்று பக்கவாட்டில் செல்ல மற்றொன்று முன்னோக் 
கிச் செல்லுகிறது . முன்னோக்கிச் செல்லும் குழாயைக் கருப்பை 
( Uterus ) என்கிறோம் . பக்கவாட்டில் செல்லும் குழாய் புணர்புழை 
யுடன் ( Vagina ) சேருகிறது . இக் குழாயின் ஆரம்பப் பாகத்திற்குக் 
கருத்தரிக்கும் குழாய் ( Fertilisation canal ) என்றும் , அடுத்த 
பாகத்திற்கும் விந்துக்கொள்பை என்றும் பெயர் . புணர்புழை இனப் 
-பையில் திறக்கிறது . சூல் சுரப்பிக்கடியிலுள்ள வைட்டலேரியம் 
அல்லது வைட்டலைன் சுரப்பியிலிருந்து கிளம்பும் வைட்டலைன் 
நாளம் , முன்னோக்கிச் சென்று சூல் நாளத்துடன் , அது இரண்டாகப் 
பிரியுமிடத்தில் சேருகிறது . இவ் விடத்தில் ஒரு செல்லாலான , பல 
ஒட்டுச்சுரப்பிகள் உள்ளன . இந்த இடத்திற்கு ஊட்டைப் எனப் 
பெயர் . 


கருவுறுதல் 

இப்புழுவினுடலிலுள்ள , கண்டங்களுக்குள்ளேயே புணர்ச்சி 
( Copulation ) ஏற்படுகிறது . எப்பொழுதும் ஆணினவுறுப்புகள் 
பெண்ணினவுறுப்புகளை விட முன்னதாக முதிர்கின்றன . புணர்ச்சி 
யின்பொழுது நாடா மடங்கி , முதிர்ந்த ஆணினவுறுப்புகள் உள்ள 
கணுவுடன் , முதிர்ந்த பெண்ணினவுறுப்புகள் உள்ள கணுக்கள் 
தொட்டுக் கொண்டிருக்கும் நிலையையடைகிறது . 

அச்சமயம் 
முதிர்ந்த ஆணினவுறுப்புகளின் கணுவிலிருந்து விந்துக்கள் , 
முதிர்ந்த பெண்ணின்வுறுப்புகளின் கணுவிலுள்ள இனப்பையினுள் 
செலுத்தப் படுகின்றன . இங்கிருந்து விந்துக்கள் , விந்துக் கொள்பை 
யின் வழியே கருத்தரிக்கும் குழாயையடைகின்றன . சூல் சுரப்பி 
யினின்றும் விடுவிக்கப்பட்ட முதிர்ந்த சூல்கள் , சூல் நாளத்தின் 
வழியே கருத்தருக்கும் குழாயை யடைந்து , அங்குள்ள விந்துக் 
களுடன் கலந்து , கருமுட்டைகளாகின்றன . இது சமயம் வைட்ட 
லைன் சுரப்பியிலிருந்து வரும் உணவுப்பொருளும் , ஒட்டுச் சுரப்பியி 
-லிருந்து வரும் திரவமும் இவ்விடத்தையடைந்து முட்டைகளை 
யுருவாக்குகின்றன . இவ்விதம் உருவான முட்டைகள் , கருப்பையை 
யடைந்து , தங்குகின்றன . முதலில் சிறியதாகத் தோற்றமளித்த 


192 


முதுகெலும்பற்றவை 


கருப்பை , முட்டைகள் வந்து , சேரச்சேர பெரிதாகிக் கிளைத்து கணு 
முழுவதிலும் பரவிவிடும் , இதற்குப் பழுத்தக் கணு என்று பெயர் . 
( படம் 191 - B ) 


வளர்ச்சியும் வாழ்க்கைச் சக்கரமும் ( படம் 192 ) 


3 


கணு வின் 


பழுத்தக் கணுக்கள் புழுவினுட 
லினின்றும் விடுபட்டு விருந்தோம் 
பியின் மலத்துடன் வெளிவருகின் 
றன . முட்டையிலுள்ள கருவின் 
வளர்ச்சி , 

கருப்பையில் 
இருக்கும்போதே ஆரம்பித்து . 
விடுகிறது . கரு வளர்ந்து ஆறு 
கொக்கி லார்வா 

( Hexacanth 

larva ) அல்லது ஆன்கோஸ்பியர் 
3 

( Oochosphere ) லார்வாவாகிறது . 
இந்நிலையில் 

சுவர் 
நசிந்து , லார்வாக்களிருக்கும் முட் 
டைகள் 

வெளிப்படுகின்றன . 
படம .181 : 3 

இடைநிலை விருந்தோம்பியான 
பழுத்த புரோகிளாடிஸ் 

பன்றி , இந்த முட்டைகள் உள்ள 
1. இனப்பை ; 

மலத்தை உட்கொள்ள நேரிடும் 
2. கருப்பை ; 

இந்த 

லார்வாக்கள் , 
3. முட்டைகள் . 

பன்றியின் இரைப்பையைச் 

சென்றடைகின்றன . பன்றியின் 
இரைப்பையில் , 

நீரினால் முட்டையின் ஓடுகள் 
கரைக்கப்பட்டு , லார்வாக்கள் விடுபடுகின்றன . லார்வா , தன் 
னுடைய கொக்கிகளினுதவியால் , குடலின் சிலேட்டுமப்படலத் 
தைத் ( Mucous membrane ) துளைத்துக்கொண்டு , இரத்தக் குழா 
யைச் சென்றடைகிறது . இரத்தக் குழாயின் மூலம் தசைகளுக்கு . 
எடுத்துச் செல்லப்பட்டு , இரத்தக் குழாயைவிட்டுத் தசைக்குள் 
நுழைந்து , தன் கொக்கிகளையிழந்து , உள்ளிருக்கும் செல்களும் 
கரைந்த பின் பை போன்ற உருவத்தையடைகிறது . இது தசையில் 
புதையுண்டு , தன்னைச் சுற்றிலும் ஒரு கூட்டை அமைத்துக்கொள் 
கிறது . பின்னர் பையின் ஒரு பக்கத்துச் சுவர் உள்ளிழுக்கப்பட்டு 
உட்புறத்தில் நாடாப்புழுவிற்கே உரித்தான ஒட்டுறிஞ்சிகளும், 
கொக்கிகளும் தோன்றுகின்றன . இப் பாகத்திற்கு புரோஸ்கோலக்ஸ் 
( Proscolex ) என்று பெயர் . இந்நிலையில் , இதை நீர்ப்பைப்புழு , பைப் 
புழு ( Bladder worm ) அல்லது சிஸ்ட்டிசெர்க்கஸ் ( Cysticercus ) என 


போது 


சீரண 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின்திஸ் 


293 


அழைக்கிறோம் . நிரந்தா விருந்தோம்பியான மனிதனின் குடலை 
யடையும்வரை சிஸ்ட்டிசெர்க்கஸ் இதே நிலையில் இருக்கும் . இவ் 
விதப் பன்றியின் மாமிசத்தைச் சரியானபடி வேகவைக்காமல் ஒரு 
மனிதன் உட்கொள்ள நேரிடின் , சிஸ்ட்டிசெர்க்கஸ் , மனிதனின் 
குடலை வந்தடையும் . இங்கு , இதைச் சுற்றிலுமுள்ள கூடு, சீரண 


3 


பி 


6 


7 


படம் . 192 


டீனியா சோலியம் : வாழ்க்கைச் சக்கரம் 
கருவுடைய முட்டை ; 2. ஆன்கோஸ்பியர் ; 3. உள்பிதுக்கம் தோன்றிய 
சிஸ்ட்டிசெர்க்கஸ் ; 4. உட் பிதுக்கத்தில் கொக்கிகளும் ஒட்டுறிஞ்சிகளும் 
தோன்றுதல் ; 5. புரோஸ்கேர்லக்ஸ் உள் வெளியாகத் திரும்பும் நிலை ; 
6. புரோஸ் கோலக்ஸ் பையை விட்டு வெளிவந்த நிலை ; 7. பையையிழந்து 
முதிர்ந்த நிலை . 


நீரினால் கரைக்கப்பட்டு , சிஸ்ட்டிசெர்க்கஸ் வெளிப்பட்டுத் , தன் 
புரோஸ்க்கோலக்ஸ் உள் வெளியாகத் திருப்பி மனிதனின் சிறுகுடல் 
சுவரைப் பற்றிக்கொள்ளும் . பின்னர் பிளாடர் கரைய , அம் 
முனையில் கணுக்கள் ஒவ்வொன்றாக வளர , 4 

முதிர்ச்சி 
சயடையும் . 

இப்புழுக்களால் பீடிக்கப்பட்ட மனிதனுக்கு மிகக் கடுமையான 
நோயின் அறிகுறிகள் தோன்றும் . குமட்டல் , வயிற்று வலி , நரம்புக் 
கோளாறுகள் , இரத்தச் சோகை முதலிய நோய்களுண்டாகும் . 
இப் புழுக்கள் பீடிக்காமல் தடுக்க வேண்டுமாயின் , எல்லாவித 
இறைச்சியையும் , முக்கியமாகப் பன்றியினிறைச்சியை , நன்றாக 
வேகவைத்து உட்கொள்ள வேண்டும் . 


294 


முதுகெலும்பற்றவை 


செஸ்ட்டோடா- வகைபாடு 


நாடாப் 


தட்டைப் புழுவினத்தில் நன்கு அறியப்பட்ட நாடாப் புழுக் 
கள் யாவும் இவ் வகையிலடங்கும் . மானிட இனத்தின் நோய் சம் 
பந்தப்பட்ட வகையில் இவை முக்கியத்துவம் பெற்றுள்ளன . 
நாடாப் புழுக்களில் பெரும்பாலானவை , நீளமாக , 
போலிருக்கும் . இவை பலவகை முதுகெலும்பிகளினுடலில் அக 
ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவற்றினுடல் வெவ்வேறாகக் 
காணப்படும் பல கணுக்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . சில நாடாப் 
புழுக்களினுடலில் இது போன்ற கணுக்கள் காணப்படமாட்டாது . 
இக் கணுக்களுக்குப் புரோகிளாட்டிஸ்கள் எனப் பெயர் . புரோ 
கிளாட்டிஸ் ஒவ்வொன்றும் , பல பண்புகளில் ஒரு முழு தட்டைப் 
புழுவேயாகும் . ஏனெனில் , இதில் ஆண் , பெண்ணினவுறுப்புகளும் , 
கழிவு மண்டலத்தின் பாகமும் , நரம்பு மண்டலத்தின் பாகமும் 
அடங்கியிருக்கும் . எல்லா நாடாப் புழுக்களுக்கும் உணவுப் பாதை 
கிடையாது . நாடாப் புழுக்கள் வளரும்போது , முதல் நிலைகளி 
லேயே உடலின் மேல்தோல் அழிந்து போய்விடுவதால் முழுநிலை 
யடைந்த நாடாப் புழுக்களுக்குப் புறப்படை அல்லது மேல்தோலி 
ருப்பதில்லை . 


நாடாப் புழுவின் முன்முனைக்குத் தலை அல்லது ஸ்க்கோலக்ஸ் 
னப் 

பெயர் . ஸ்க்கோலக்ஸில் பற்றிக்கொள்ளும் உறுப்புகள் 
காணப்படும் . இவை மூன்று வகையானவை . 


1. அச்சிட்டாபுலம் ( Acetabolum ) அல்லது ஒட்டுறிஞ்சி 

இது தசையாலான கிண்ணம் போன்றிருக்கும் . தலையின் 
நான்கு பக்கங்களிலும் நான்கு காணப்படும் . 


2. பொத்திரியம் ( Bathrium ) 

இது தசையாலான ஆழமற்ற பள்ளம் போன்றிருக்கும் . இது 
பல்வேறு மாற்றங்களையும் பெற்றிருக்கும் . 


3. பில்லீடியம் ( Phyllidium ) அல்லது பொத்திரீடியம் ( Bothridium ) 

இது ஸ்க்கோலக்ஸில் , இலை போன்றுருவமைப்புடன் , வளர்ந் 
திருக்கும் உறுப்பு . 


பல ஸ்க்கோலக்ஸில் , கொக்கிளும் , முட்களும் காணப்பட 
லாம் . ஸ்க்கோலக்ஸினுதவியால் புழுவானது , விருந்தோம்பி 
யினுடலைக் கெட்டியாகப் பற்றிக் கொண்டிருக்கும் . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


295 


நாடாப் புழுக்கள் யாவுமே இருபாலிகள் ; சில புழுக்களில் , 
ஒவ்வொரு கணுவிலும் ஆண் , பெண்ணின உறுப்புகள் இரு 
ஜோடிக் காணப்படும் . நாடாப் புழுக்களின் வாழ்க்கைச் சக்கரம் 
மிகச் சிக்கலானவை . இவற்றின் வாழ்க்கைச் சக்கரத்தில் ஒன்றல் 
லது இரண்டு இடைநிலை விருந்தோம்பிகளுள்ளன . 


செஸ்ட்டோடா வகை , இரு உள்வகைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . அவை செஸ்ட்டோடேரியா ( Cestodaria ) , யூசெஸ்ட் 
டோடா ( Eucestoda ) என்பன . 


உள்வகை 1 . செஸ்ட்டோடேரியா 


( UNIN 


(Man 


இதிலடங்கும் உயிரிகளினுடல் கணுக்க 
ளாசப் பிரிக்கப்படவில்லை இவைகளுக்கு 
ஸ்க்கோலக்ஸ் இல்லை . ஆண் , பெண்ணின 
உறுப்பு ஒரு ஜோடிதான் உள்ளது . ஆணினப் 
புழை , கருப்பை புணர்புழை முதலியன 
தனித் தனியே வெளித்திறக்கின்றன . இதில் 
வரும் லார்வாவிற்கு லைக்கோப்போர் ( Lyco 
phore ) ( படம் 194 ) எனப் பெயர் . இதற்கு 10 

3 
கொக்கிகளிருக்கும் . இவை மீன்களின் 
உடற்குழியிலும் , சிறுகுடலிலும் ஒட்டுண்ணி 
களாக வாழ்கின்றன . இதில் இரு 

ஒரு வரிசை 
களுள்ளன . 

படம் 193 
வரிசை . ஆம்ப்பிலைனிடே 

லைக்கோபோர் லார்வா 
( Amphilipidea ) 

1. நரம்பு வடம் ; 
2. முன் முனைச் 

சுரப்பிகள் ; 
இதில் வரும் புழுக்கள் , அசிபென்சர் 

3. கொக்கிகள் , 
( Acipensor ) மீனின் உடற்குழியில் , ஒட்டுண் 
ணிகளாக வாழ்கின்றன . உடல் 

கணுக் 
களற்றுத் , தட்டையாக இலை போலிருக்கும் . முன் முனையில் வெளி 
நீட்டக் கூடிய உறிஞ்சுக் குழல் ( Proboscis ) அமைந்துள்ளது . 
மூன்று மடிப்புகளோடு கூடிய , நீண்ட , கருப்பை , உடலின் முன் 
முனையில் திறக்கிறது . ஆணினப்புழையும் , புணர்புழையும் , பின் 
புறத்தில் தனித் தனியே திறக்கின்றன . இதன் வாழ்க்கையில் , 
இடைநிலை விருந்தோம்பியாகக் கணுக்காலிகளிலொன்றான 
கேம்மாரஸ் ( Gammarus ) அமைந்துள்ளது . உதாரணம் : ஆம்ப்பி 
லைனா ( Amphilina ) . 


296 


முதுகெலும்பற்றவை 


வரிசை 2. கைரோகோடிலிடே ( Gyrocotylidea ) 


இதில் வரும் புழுக்கள் கைமிரா ( Chinaera ) என்ற மீனின் சிறு 
குடலில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . உடல் கணுக்களற்றுத் , 
தட்டையாகவிருக்கும் . முன்முனையில் கிண்ணம் போன்ற உறுப்பு 
இருக்கும் ; பின் முனையில் ஓர் ஒட்டுறிஞ்சி காணப்படும் . உடலின் 
பரப்பில் , குறுக்கில் , மடிப்புகள் தோன்றும் . கருப்பை , ஆணினப் 
புழை , புணர்புழை முதலியவை பின்முனையில் தனித் தனியே திறக் 
தின்றன . இதற்கு உதாரணம் கைரோகோட்டில்ஸ் ( Cyrocotylus ) . 


உள்வகை 2. யூசெஸ்ட்டோடா 


இதில் வரும் நாடாப் புழுக்களினுடல் கணுக்களாகப் பிரிக்கப் 
பட்டிருக்கும் . ஸ்க்கோலக்சில் ஒட்டுறிஞ்சிகள் அமைந்துள்ளன . 
நாடாவின் உடலில் பல ஜோடி இணையுறுப்புகள் உள்ளன . இதில் 
வரும் லார்வாக்களுக்கு ஆறு கொக்கிகளிருக்கும் . இவ்வுள் வகையில் 
ஐந்து வரிசைகளுள்ளன . 


வரிசை 1. டெட்ரா பில்லிடையே ( Tetrapbyllides ) 


இப் புழுக்களின் தலையில் நான்கு பொத்திரீடியம் அல்லது 
பில்லீடியமுள்ளதால் , இதற்கு இப் பெயர் வந்தது . இப் பொத்தி 
ரீடியங்கள் தலையை யொட்டினாற்போலவோ அல்லது காம்பின் 
முனையிலோ அமைந்திருக்கும் . தலையில் பல கொக்கிகளுள்ளன . 
இப் புழுக்கள் இலாஸ்மோபிராங் மீன்களின் சிறுகுடலில் 
ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . ஆந்தோபொத்திரியம் ( Antho 
bathrium ) , பில்லோ பொத்திரியம் ( Phyllobothrium ) , ஆன்கோ 
பொத்திரியம் ( Onchobothrium ) முதலிய பல பேரினங்கள் இவ் 
வரிசையிலுள்ளன . இதன் 

லார்வாவிற்கு சிஸ்டிசெர்க்காய்டு 
( Cysticercoid ) எனப் பெயர் . கணுக்காலிகளில் வரும் கொப்பி 
போடுகள் ( Copefods) இவற்றின் இடை நிலை விருந்தோம்பிகளாகும் . 


வரிசை 2. டைபில்லிடியே ( Diphyllidea ) 


இப் புழுக்களின் தலையில் நான்கு பொத்திரீடியங்கள் உள்ளன . 
இவை இரண்டிரண்டாக இணைந்திருப்பதால் ஒரு ஜோடிதான் 
புலப்படும் . ராஸ்டெல்லம் நன்கு வளர்ந்து , பெரும் கொக்கிகளைப் 
பெற்றுள்ளன . தலையையடுத்துள்ள கழுத்துப் பாகம் நீண்டு , அதில் 
பல நீள் வரிசைகளில் , T போன்ற அமைப்புடைய கொக்கிகள் 


தொகுதி 1 பிளாட்டிஹெல்மின் திஸ் 


297 


சிறு 


குடலில் 


2 


காணப்படும்.எக்கைனோபொத்திரியம் ( Echinobothrium ) ( படம் 194 ) 
என்னும் ஒரு பேரினம் மட்டுமே இவ் வரிசையைச் சேர்ந்தது . இது 
இலாஸ்மோபிராங் மீனின் 

ஒட்டுண்ணியாக வாழ் 
கிறது . இதன் 

லார்வாவிற்குச் 
சிஸ்டிசெர்க்காய்டு எனப் பெயர் . 
லார்வாவின் 

இடை நிலை 
விருந்தோம்பி கிரஸ்டேஷியன் 
களாகும் . 

வரிசை 3 . 
டெட்ராரிங்காய்டியே 
( Tetrarbynchoidea ) 
புழுக்களின் தலையில் , 

எக்கைனோ 
நான்கு பொத்திரியங்களும் , முட் 

பொத்திரியம் 
களைக் கொண்ட நான்கு உறிஞ்சுக் 

1. முட்டைகள் ; 
குழல்களும் உள்ளன . 

நீண்ட 

2. பொத்திரியம் ; 
இரு பகுதிகளுடன் கூடிய இதன் 

3. T. கொக்கிகள் . 
தலையில் , அடிப்பாகத்தில் 
உறிஞ்சுக் குழல் கருவிகளும் , நுனிப்பாகத்தில் , பொத்திரியங்களு 
முள்ளன . ஒவ்வொரு உறிஞ்சுக் குழலும் தசையாலான உறையில் 
அமைந்துள்ளது . உறையினடிப் பாகம் தசையாலான பிதுக்கமாக 
மாறியுள்ளது . இப் பிதுக்கம் சுருங்குவதால் உறிஞ்சுக் குழல் 
வெளித் தள்ளப்படுகிறது . இது விருந்தோம்பியினுடலைக் கெட்டி 
யாகப் பற்றிக் கொள்ளவுதவுகிறது . 


படம். 194 


இப் 


இதைச் சேர்ந்த டெட்ர ரிங்கஸ் ( Tetrarbyachus ) என்ற பேரி 
னம் இலாஸ் மோபிராங்குகளின் சிறுகுடலில் ஒட்டுண்ணியாக வாழ் 
கிறது . இதன் லார்வா , புளூரோசெர்க்காய்டு ( Plurocercoid ) எனப் 
படும் . இதன் இடைநிலை விருந்தோம்பி கிரஸ்டேஷியன்களாகும் . 


வரிசை 4. சூடோபில்லீடியே ( Pseudophyllidea ) 


இதில் வரும் புழுக்களில் சில , கணுக்களுடனும் , சில கணுக் 
களற்றும் காணப்படும் . இவை உருவத்திலும் அமைப்பிலும் , 
மற்ற நாடாப் புழுக்களினின்றும் மாறுபட்டிருக்கும் . தலையில் மேற் 
புறமொன்றும் , கீழ்ப்புறமொன்றுமாக இரு பொத்திரியங்களுள்ளன . 
இப் பொத்திரியங்கள் பலவித மாறுதல்களை யடைந்திருக்கும் . 
பொத்திரியத்தினிரு முனைகளுமிணைந்து குழாயின் வடிவம் பெற்றி 


298 


முதுகெலும்பற்றவை 


ருக்கும் . பொத்திரியம்பைத்தானிஸில் ( Bothiriumpythonis ) ( படம் 
195A ) இரு புறமும் துளைக்கொண்ட குழாய்களாக மாறியிருக்கின்றன . 

டை பில்லோபொத்திரியம்லேக்டம் 
A B 

( Djphyllcbothriumlactam ) என்ற , 
மீன் நாடாப்புழு , சில சமயம் மனி 
தனின் குடலிலும் காணப்படும் . 
இதன் நீளம் பல அடிகளிருக்கும் . 
இதில் வரும் நாடாப் புழுக்களின் 
சரித்திரத்தில் முதலில் புரோசெர்க் 
காய்டு ( Procercoid ) லார்வாவும் , 
அடுத்து புளூரோசெர்க் காய்டு 
லார்வாவும் தோன்றும் . 

காரியோ பில்லே யிஸ் 
( Caryophyllaeus ) , ஆர்கிஜிட்டிஸ் 

( Archlgetes ) என்ற :இருநாடாப் 
A. பொத்திரியம் பைத்தானிஸ் ; 

புழுக்களினுடல் , கணுக்களற்று , 
B. எக்கினோ பொத்திரியம் . 

ஒரு ஜோடி இன உறுப்புகள் 

மட்டுமே பெற்றுக் காணப்படும் . 
எனவே இதை முன்பு செஸ்டோடேரியாவில் சேர்த்திருந்தனர் . 
ஆனால் , சமீபகால ஆராய்ச்சிக்குப் பின்னர் இவையிரண்டும் , இவ் 
வரிசையில் இடம் பெற்றன . 


படம் .195 


வரிசை 5. டீனியாய்டியே ( Taenioidea ) 


இவ் வரிசையில் வரும் நாடாப்புழுக்கள் சாதாரணமாகப் 
பறவைகளிலும் , பாலூட்டிகளிலும் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 
பல கணுக்களையுடைய உடலையும் , நன்கு வளர்ந்த நான்கு ஒட்டு 
றுஞ்சிகளையும் , ராஸ்ட்டெல்லமும் கொண்ட தலையையும் கொண் 
டுள்ளன . சிலவற்றின் ராஸ்ட்டெல்லத்தில் கொக்கிகளிருக்கும் . 
இவற்றினுடலமைப்பு டீனியாசோலியத்தின் 

உருவமைப்பைப் 
போன்றது . இவ் வரிசை பல குடும்பங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
மோனிஸ்ஸியா எக்ஸ்பான்சா ( Moneizia expansa ) ( படம் 198-1 ) , 
டீனியாசோலியம் , டீனியாமல்டிசெப்ஸ் ( T. multiceps ) , டீனியாசாஜி 
னேட்டா ( T. sagineta ) ( படம் 198-2 ) , எக்கினோகாக்கஸ்கிரானுலோ 
சஸ் ( Echinococcusgranulosus ), டைபில்லிடியம் கேனினம் ( Dipyli . 
diumcaninuin ) , ன ஹமினோ லெப்சிஸ் நானா ( Hymenolepsis nana ) 
முதலிய இனங்கள் இவ் வரிசையின் சில உதாரணங்கள் . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


299 


மோனிஸ்ஸியா எக்ஸ்பான்சா 

இது சாதாரணமாக ஆடு , மாடு முதலிய பிராணிகளில் காணப் 
படும் நாடாப் புழு . ஸ்க்கோலக்ஸ் சிறியதானாலும் , நன்கு வளர்ந்த 
ஒட்டுறிஞ்சிகளைக் கொண்டுள்ளது . ராஸ்ட்டெல்லமும் , கொக்கி 
களும் கிடையாது . புரோகிளாட்டிஸ் ஒவ்வொன்றும் நீளத்தைவிட 
அகலத்தில் பெரியதாகி , இரு ஜோடி இனவுறுப்புகளைப் பெற் 
றுள்ளன . புல் தரையில் வசிக்கும் ஷிலோரிபேட்டிஸ் மெட்ராசென் 
சிஸ் ( Schelcribates madrasensis ) என்ற இனத்தைச் சேர்ந்த 
உண்ணிகள் , இதன் இடைநிலை விருந்தோம்பியாகும் . 


டீனியா சாஜினேட்டா 

இது சாதாரணமாக , மனிதனின் குடலில் வாழும் மாட்டிறைச்சி 
தாடாப்புழு எனப்படுவதாகும் . இது உருவ அமைப்பிலும் , வாழ்க் 
கையிலும் டீனியாசோலியத்தை ஒத்துள்ளது . கொக்கிகள் மட்டும் 
இதன் இடைநிலை விருந்தோம்பி , பசு , எருமை . 

பசு , 
முதலியன . 


கிடையாது . 


எக்கைனோகாக்கஸ் கிரானுலோசா ( படம் 196 ) 

இது நாயின் சிறுகுடலில் வாழும் சிறிய நாடாப்புழு . சுமார் 
3. மி மீ . நீளம்தானிருக்கும் . உடலில் தலையும் மூன்று கணுக்களும் 
மட்டுமே உள . தலை , நான்கு ஒட்டுறிஞ்சிகளையும் , ராஸ்ட்டெல்லத் 
தையும் , கொக்கிகளையும் கொண்டுள்ளது . உடலிலுள்ள முதற்கணு 
முதிர்ச்சியடையாமலும் , இரண்டாம்கணு முதிர்ந்தும் , மூன்றாம் கணு 
பழுத்தும் காணப்படும் . பழுத்தக் கணு , உடலினின்றும் உதிர்ந்து 
மலத்துடன் வெளிப்படும் . கணு நசிந்துபோக , முட்டைகள் புல் 
லில் சிதறுண்டு கிடக்கும் . ஆடு , மாடுகள் , இப் புல்லை மேயும் பொழுது. 
முட்டைகளும் புல்லுடன் சேர்ந்து , குடலைச் சென்றடையும் . முட்டை 
யிலிருந்து ஆன்கோஸ்பியர் வெளிப்பட்டுக் , குடற் சுவரைத் துளைத் 
துக்கொண்டு இரத்தக் குழாயையடைந்து , இரத்தத்தின் மூலம் ஈரலை 
யடைந்து , முட்களையிழந்து ஹைடேட்டிட் ( Hydatid ) ( படம் 197 ) 
சிஸ்ட்டாக வளர்கிறது . முழுவளர்ச்சியடைந்த ஹைடேட்டிட்சிஸ்ட் 
ஒரு டென்னிஸ் பந்து அளவு இருக்கும் . இதன் சுவரின் , வெளி 

தசையிழைகளினாலும் , உட்படலம் இனச் செல்களாலு 
மானவை . நடுவிலுள்ள இடம் அல்புமின் திரவத்தால் நிரம்பியிருக் 
கும் . இனச் செல் படலத்திலிருந்து , செல் தொகுதிகள் தோன்றி , 
வளர்ந்து , கரு வளர்பை ( Blood pouch ) யாகின்றது . இக் கரு 
வளர்பைகளில் உள் பிதுக்கங்கள் தோன்றி அவைகளின் முனையில் 
ஸ்க்கோலக்ஸ்கள் வளர ஆரம்பிக்கின்றன . இவ்விதம் சிஸ்ட்டினுள் 


படலம் 


300 


முதுகெலும்பற்றவை 


பல கருவளர் பைகளும் ஒவ்வொரு கருவளர் பையிலும் பல 
ஸ்க்கோலக்ஸ்களும் வளர்கின்றன . இறுதியில் கருவளர் பைகள் , 
சிஸ்ட்டின் சுவரிலிருந்து விடுபட்டு , சிஸ்ட்டினுள் விழுந்து , தம் சுவர் 


7 


8 


lo 


9 


are 


3 


2 
Reans 


படம் 196 


படம் 197 


படம் 196. எக்கைனோகாச்கஸ் கிரானுலோசா 
1. கொக்கி ; 2. ஒட்டுறிஞ்சி ; 3. கழிவு நீக்கக்கால்வாய் ; 4. வைட்டலைன் சுரப்பி ; 

5. அண்டச் சுரப்பி ; 6. கருப்பை ; 7. விந்துநாளம் , 8. இனப்புழை ; 
9. கருப்பை ; 10. முட்டைகள் . 

படம் 197. ஹைடர்ட்டிட்சிஸ்ட் 
வெளியுறை ; 2. உட்படலம் ; 3. கருவளர் பை ; 4. மலட்டுச் சிஸ்டுகள் ; 
5. சேய்சிஸ்ட்டுகள் ; 6. வெளிப்பிதுக்க முகிழ்தல் . 


களையும் இழந்து , ஸ்க்கோலக்ஸ்களை விடுவிக்கும் . இந்நிலையில் 
சிஸ்ட் முழுமையும் ஸ்க்கோலக்ஸ்கள் நிறைந்திருக்கும் . நோய் 
முற்றிய ஆடு , மாடுகள் நோயின் கொடுமை தாங்காமல் இறக்க 
நேர்ந்து , அதன் ஈரலை நாய் உட்கொள்ள நேர்ந்தால் ஸ்க்கோலக்ஸ் 
--கள் நாயின் குடலைச் சென்றடையும் . இங்ஙனம் இப்புழு தன் 
நிரந்தர விருந்தோம்பியை மீண்டுமடைந்து , தன் இனவிருத்தியைத் 
தொடங்குகிறது . 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ 


301 


டீனியா மல்டிசெப்ஸ் 

இதுவும் நாய்களின் சிறுகுடலில் வாழும் தட்டைப்புழு . இதைக் 
கிட்புழு ( Gid worm ) என்றும் கூறுவர் . இதனுடல் 100 செ . மீ . நீள 
மிருக்கும் . 200 க்கும் மேல் கணுக்களிருக்கும் . இதன் இடைநிலை 
விருந்தோம்பிகளும் , ஆடு , மாடுகளே . இடைநிலை விருந்தோம்பியி 
னுடலில் ஆன்கோஸ்பியர் லார்வா , இரத்தத்தின் மூலம் எடுத்துச் 
செல்லப்பட்டு , தண்டுவடம் அல்லது மூளையை யடைந்து சினூரஸ் 


இ 


படம் .198 


சில நாடாப்புழுக்களின் ஸ்க்கோலக்ஸ்கள் 
1. மோனிஸ்ஸியா எக்ஸ்பான்சா ; 2. டீனியாசாஜினேட்டா ; 3. டைபில்லிடியம் - 

கேனினம் . 


( Coenurus ) லார்வாவாக வளர்கிறது . இது , பல தலைகள் அல்லது 
ஸ்க்கோலக்ஸ்கள் கொண்ட நீர்ப்பைப்புழு . இந் நீர்ப்பை கால்ப் 
பந்து ( Golf ball ) அளவிருக்கும் . இவ்விதம் நோயுற்று இறந்த 
ஆட்டின் மூளையை , நாய் உண்ண நேரிட்டால் ஸ்க்கோலக்ஸ்கள் , 
அதன் குடலையடைந்து , பற்றிக்கொண்டு வளர்கின்றன . 
டைபில்லிடியம் கேனினம் ( படம் 198-3 ) 

இது , நாய் , பூனை முதலியவற்றின் குடலில் வாழும் நாடாப்புழு . 
இது சுமார் 20 முதல் 30 மி.மீ. வரை நீளமிருக்கும் . தலையில் 
ராஸ்ட்டெல்லத்திற்கு அடியில் பல வரிசைகளில் கொக்கிகளமைந் 
திருக்கும் . ஒவ்வொரு கணுவிலும் இரு ஜோடி இன உறுப்புக 
ளமைந்திருக்கும் . வளர்கரு முட்டைகளைக் கொண்ட கணுக்கள் , 
உடலை விட்டுப் பிரிந்து . நாயின் மலத்துடன் வெளிவருகின்றன . 
இக் கருமுட்டைகள் ,நாயுண்ணி அல்லது பூனையுண்ணி இவைகளின் 
லார்வாவினால் விழுங்கப்படுகின்றன . வயிற்றில் முட்டைகள் 
பொரிந்து , லார்வாக்கள் வெளிப்பட்டு , குடற்சுவரைத் துளைத்துக் 
கொண்டு , உடலறையை யடைந்து , வளர்ந்து சிஸ்ட்டிசெர்க்காய்டு 
லார்வாவாகிறது . உண்ணிலார்வா வளர்ந்து , உருமாற்ற மடைந்து , 
உண்ணியாக ஆனபோதும் , அதனுடலிலுள்ள சிஸ்ட்டிசெர்க்காய்டு 


302 


முதுகெலும்பற்றவை 


லார்வா , ஒருவித மாறுதலுமின்றி அப்படியே காணப்படும் . 
உண்ணி , நாயின்மேல் ஒட்டிக்கொண்டு புற ஒட்டுண்ணியாக 
வளரும் . இவ் வொட்டுண்ணியினால் அரிப்பு ஏற்படும் பொழுது , 
நாய் , தன் நாக்கினால் நக்கி , ஒட்டுண்ணியை வாய்க்குள் 
கொணர்ந்து , கடித்து விழுங்கிவிடும் . இவ்விதம் லார்வா நாயின் 
குடலைச் சென்றடைகிறது . 
செஸ்டோடா உயிரிகளின் வாழ்க்கையில் வரும் லார்வாக்கள் 

( படம் 199 ) 
சில செஸ்டோடா உயிரிகளின் வாழ்க்கைச் சக்கரத்தை நன்கு 
ஆராய்ந்து அவற்றில் வரும் பல லார்வாக்களைப் பற்றிய முழு 
விவரங்களையும் கண்டுபிடித்துள்ளனர் . எல்லாப் புழுக்களிலும் , கரு 
வளர்ந்து முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வா , ஆன்கோஸ்பியர் 
அல்லது லைக்கோபோர் என்ற இரண்டில் ஒன்றாகத்தானிருக்கும் . 
ஆன்கோஸ்பியர் லார்வாவிற்கு ஆறு கொக்கிகளும் , லைக்கோபோர் 
லார்வாவிற்குப் பத்துக் கொக்கிகளும் காணப்படுகின்றன . 
யூசெஸ்ட்டோடா உள் வகைச்சேர்ந்த புழுக்களின் வாழ்க்கைச் 
சரித்திரத்தில் ஆன்கோஸ்பியர் லார்வா தோன்றுகிறது . செஸ்ட் 
டோடேரியா உள் வகையைச் சேர்ந்த புழுக்களின் வாழ்க்கைச் சரித் 
திரத்தில் இக்கோபோர் லார்வா தோன்றுகிறது . ஆன்கோஸ்பியர் 
லார்வா கோள அல்லது உருண்டை வடிவம் பெற்றுத் , தன்னுள் 
செல்களின் தொகுப்பைக் கொண்டிருக்கும் . இதன் பின் முனையில் 
ஆறு கொக்கிகள் நீட்டிக்கொண்டிருக்கும் . சூடோபில்லி டியே 
வரிசைப் புழுக்களின் ஆன்கோஸ்பியர் லார்வாவைச் சுற்றி ஒரு 
படலம் வியாபித்திருப்பதால் இந்த லார்வாவிற்குக் கோராசிடியம் 
என்று பெயர் . ஆன்கோஸ்பியர் லார்வாவின் வளர்ச்சியில் இருவித 
லார்வாக்கள் தோன்றுகின்றன . அவை கெட்டியான லார்வாக்கள் 
( Solid larvae ) பிளாடர் லார்வாக்கள் ( Bladder larvae ) என்பன . 
கெட்டியான லார்வாக்கள் 

சூடோபில்லிடியே , டெட்டராபில்லிடியே வரிசைகளைச் 
சேர்ந்த புழுக்களின் வாழ்க்கைச் சக்கரத்தில்தான் இத்தகைய 
லார்வாக்கள் தோன்றுகின்றன . ஆன் கோஸ்பியர் தன்னுடைய 
கெட்டியான அமைப்பை யிழக்காமல் படிப்படியாக புரோசெர்க் 
காய்டு , புளூரோசெர்க்காய்டு லார்வாக்களாக முதல் இரு இடைநிலை 
விருந்தோம்பிகளில் வளர்கிறது . 
புரோ செர்க்காய்டு லார்வா 

ஆன்கோஸ்பியரிலிருந்து வளரும் புரோசெர்க்காய்டு லார்வா 
கதிர் போன்ற உருவம் பெற்று , முன்முனையில் துதிக்கையைப் 


தொகுதி : பிளாட்டிஹெல்மின் திஸ் 


303 


போல நீளக்கூடிய உறுப்பையும் , பின்முனையில் ஆறு கொக்கிகளைக் 
கொண்ட உருண்டையான வாலையும் பெற்றிருக்கும் . ஆன்கோஸ் 


3 


1 


5 


படம் -199 


செஸ்ட்டோடா லார்வாக்கள் 
1. ஆன் கோஸ்பியர் ; 2. சிஸ்ட்டிசெர்க்காய்டு ; 3. சிஸ்ட்டி செர்க்கஸ் ; 4. மல்டி 
செப்ஸ் ; 5. ஹை டேட்டிட் 6. புரோசெர்க்காய்டு ; 7. புளூரோசெர்க்காய்டு . 


பியர் லார்வா முதல் நிலை விருந்தோம்பியாகிய சைக்ளாப்சின் 
உடலை யடைந்து புரோசெர்க்காய்டு லார்வாவாக வளருகிறது . 


புளூரோசெர்க்காய்டு லார்வா 

புரோசெர்க்காய்டு லார்வாக்களைத் தன்னுடலில் கொண்ட 
சைக்ளாப்ஸ்களை மீன் உண்ண நேரிடின் , மீனின் குடலில் சைக் 
ளாப்ஸ் இறக்க , புரோசெர்க்காய்டு லார்வாக்கள் விடுபட்டு , அவை 
புளூரோசெர்க்காய்டு லார்வாக்களாக வளர்கின்றன . இந்த லார்வா 
நீண்ட உருவமும் கெட்டியான உடலுமுடையது . இதன் முன் முனை 
யில் ஸ்க்கோலக்ஸ் காணப்படும் . புரோசெர்க்காய்டு லார்வாவில் 
காணப்பட்ட வால் இதற்கில்லை . நரம்பு மண்டலமும் , கழிவு நீக்க 
மண்டலமும் தோன்றியுள்ளன . இந்நிலையில் இந்த லார்வா மீனின் 
உடல் தசையில் புதைந்திருக்கும் . இத்தகைய மீனை நிரந்தரவிருந் 
தோம்பியான மனிதனோ அல்லது மீனோ உண்ண நேரிட்டால் , அக் 
குடலில் இந்த லார்வாக்கள் வளர்ந்து புழுக்களாகின்றன . 


304 


முதுகெலும்பற்றவை 


பிளாடர் லார்வாக்கள் 

இவ்வகை லார்வாக்கள் டீனியாய்டியே வரிசையில் வரும் புழுக் 
களின் வாழ்க்கைச் சரித்திரத்தில் வருகின்றன . பை புழுக்களில் 
சிஸ்ட்டி செர்க்கஸ் , சிஸ்ட்டிசெர்க்காய்டு , சினூரஸ் , ஹைடேட்டிட் 
என்ற நான்கு வகைளுள்ளன . 
சிஸ்ட்டிசெர்க்கஸ் 

ஆன்கோஸ்பியர் முதுகெலும்புடைய இடைநிலை விருந்தோம் 
பியை யடைந்ததும் , அதன் மத்தியச் செல்கள் தொகுதி கரைந்து , 
இடைவெளி தோன்றி , அதிகரிக்கும் . அந் நேரத்தில் பைச்சுவரின் 
ஒரு பாகம் உள்ளிழுக்கப்பட்டு அதன் நுனியில் தலைகீழாக அமைந்த 
ஒட்டுறிஞ்சிகளும் , கொக்கிகளும் தோன்றி ஸக்கோலக்ஸாக 
ஆகும் . 

இவ்விதம் தோன்றிய பைப்புழுவுக்குச்சிஸ்ட்டிசெர்க்கஸ் என்று 
பெயர் . 
சிஸ்ட்டிசெர்க்காய்டு 

ஆன்கோஸ்யியர் லார்வா முதுகெலும்பில்லாத டைநிலை 
விருந்தோம்பிகளின் உடலில் , சிஸ்ட்டிசெர்க்காய்டு லார்வாவாக 
வளர்கிறது . ஆன்கோஸ்பியர் லார்வாவின் மத்தியச் செல்கள் 
கரைந்து இடைவெளித் தோன்றி அது அதிகரிக்கும் . பைச்சுவரின் 
நுனியில் நேராக அமைந்த ஒட்டுறிஞ்சிகளும் கொக்கிகளும் 
தோன்றி ஸ்க்கோலக்ஸ் ஆகும் . இவ்விதம் தோன்றிய ஸ்க்கோலக்ஸ் 
நேராக உள்ளிழுக்கப்பட்டுப் பையின் முழுவிடத்தையும் அடைத் 
துக்கொண்டிருக்கும் . 
சினூரஸ் அல்லது மல்டிசெப்ஸ் 

இந்த லார்வாவின் பை பெரியதாக இருக்கும் . பைச்சுவரிலி 
ருந்து பல உள் பிதுக்கங்களேற்பட்டு , ஒவ்வொன்றின் நுனியிலும் 
தலை கீழாகவமைந்த ஸ்க்கோலக்ஸ் தோன்றும் . இதற்கு சினூரஸ் 
லார்வா எனப் பெயர் . 
ஹைடேட்டிட் 

டீனியா எக்கைனோகாக்கஸில் வரும் பைப்புழுக்களுக்கு . 
ஹைட்டேட்டிட் லார்வாக்கள் என்று பெயர் . பைப்புழு டென்னிஸ் 
பந்தின் அளவு பெரியதாக இருக்கும் . இதன் தடித்த சுவரின் உட் 
புறமுள்ள படலத்திலிருந்து பல உள் பிதுக்கங்கள் தோன்றி கரு 
வளர் பைகளாகின்றன . இக் கருவளர் பைகள் ஒவ்வொன்றிலும் 
உள் பிதுக்கங்கள் தோன்றி அவற்றில் ஸ்க்கோலக்ஸ்கள் வளர்கின் 
றன . பின்னர் கருவளர் பைகள் பைச் சுவரிலிருந்து விடுபட்டுப் 
பைக்குழியிலுள்ள திரவத்தில் மிதந்து கொண்டிருக்கும் . 

இவ்விதமாக செஸ்டோடாவில் பலவித லார்வாக்கள் 
தோன்றுகின்றன . 


நிலை : B. சூடோசிலோமேட்டா 


: 


தொகுதி : ஆஸ்க்ஹெல்மின்திஸ் 
வகை நெமட்டோடா ( Nematoda ) 

என்னும் உருளைப்புழுக்கள் 

உதாரணம் : நாக்குப்பூச்சி 
அல்லது ஆஸ்கரிஸ் லம்பிரிகாய்டிஸ் 

(Ascaris lumbricoides ) 
நாக்குப்பூச்சி , கொக்கிப் புழு , கீரிப்புழு , பைலேரியல் புழு 
முதலிய பல இனப் புழுக்களின் தொகுப்பே உருளைப் புழு 
யாகும் . இவை உருவத்தில் நூலைப்போன்று தோற்றமளிக்கும் . 
உடலைச் சுற்றிலும் கெட்டியான கியூட்டிகிள் காணப்படும் . வாய்த் 
துவாரமும் , மலத் துவாரமும் உடையன . பெரும்பாலும் பெண் 
புழு ஆண் புழுவைவிட உருவில் பெரிதாக இருக்கும் . ஆண் புழு , 
கலவி நுண்முட்களைப் ( Copulatory spicules ) பெற்றிருக்கும் . 
அநேகமாக இவைகளின் வாழ்க்கை வரலாறு சிக்கலானது . பல 
உருளைப் புழுக்கள் தாவரங்களிலும் , பிராணிகளிலும் அக ஒட் 
டுண்ணிகளாக வாழ்க்கை நடத்துகின்றன . இவைகளினால் மனித 
னுக்குப் பல கொடிய நோய்கள் உண்டாகின்றன . இதற்கு உதா 
ரணமாக மனிதனின் குடலில் வாழும் ஆஸ்காரிஸ் லம்பிரிகாய்டிஸ் 
என்னும் நாக்குப் பூச்சியின் வாழ்க்கை வரலாற்றைக் கவனிப் 
போம் . 
நாக்குப் பூச்சி 

உலகெங்கிலுமுள்ள பல மனிதர்களின் சிறு குடலில் சாதாரண 
மாகக் காணப்படும் பெரிய உருளைப் புழுக்களே நாக்குப் பூச்சிக 
ளாகும் . உருளைப் புழுக்களிலேயே மிகப் பெரியது நாக்குப்பூச்சி . 

20 


306 


முதுகெலும்பற்றவை 


A 


8 


( 


ஆண்புழு சுமார் 15 முதல் 20 செ . மீ . வரை நீளமும் பெண்புழு சுமார் 
25 முதல் 35 செ . மீ . வரை நீளமும் உடையவை . (படம் 200 ) இத 
னுடல் வளையங்களற்று , வழவழப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் . 

இதன் முன் பக்கமும் , பின்பக்க 
மும் , நீண்ட கூர்மையான உருளை 
யைப் போலத் தோற்றமளிக்கும் . 
முன் முனையில் பற்களையுடைய 
மூன்றுஉதடுகளால் சூழப்பட்ட 
வாய் அமைந்துள்ளது . உதடு 
களில் ஒன்று மேற்புறமும் , மற்ற 

இரண்டும் கீழ்ப் பக்கவாட்டிலும் 
5 

அமைந்திருக்கும் . மேலுதட்டில் 

ரு ஜோடி உணர்ச்சிப் பாப்பில் 
படம் 200. 

லாக்களும் ( Sensory papillae ) , 
ஆஸ்காரிஸ் 

கீழ்ப்பக்கவாட்டு உதடுகளில் 

ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி 
A. ஆண் B. பெண் 

உணர்ச்சிப் 

பாப்பில்லாவும் 
1. கழிவு நீக்கப் புழை ; 2. பெண் 
இனப்புழை ; 3 . மலவாய் ; 

காணப்படுகின்றன ( படம் 201 ) . 
4. கிளயோக்கா ; 5. வால் . கீழ்ப்பக்கவாட்டு உதடுகள் ஒவ் 

வொன்றிலும் ஒரு சிறு உணர்ச் 
சிப் பள்ளம் காணப்படும் . இதை ஆம்பிட் ( Amphid ) எனக் கூறுவர் . 
புழுவின் முன் முனைக்குச் சற்றுப் பின்னே கீழ்ப்புறத்தின் நடுவில் 
கழிவு நீக்கப்புழை உள்ளது . உடலின் பின் முனைக்குச் சற்று முன்ன 
தாகக் கீழ்ப்புறமாக உள்ள புழை , பெண் புழுவிற்கு மலப்புழையா 
கவும் , ஆண்புழுவிற்குக் கிளயோக்கா ( Cloacal ) புழையாவும் ஆகி 
கிறது . பெண்ணின் இனப்புழை தனியாக , உடலின் கீழ்ப்புறத்தில் , 
முன் முனையிலிருந்து மூன்றிலொரு பாகத்தூரத்தில் அமைந்துள்ளது . 
ஆணில் , மலப்புழை இனப்புழை இரண்டும் கிளயோக்காவில் 
திறந்து , கிளயோக்கா புழை வழியாக வெளித்திறக்கிறது . இதி 
னின்றும் இரு நுண்முட்கள் நீட்டிக்கொண்டிருப்பதைக் காணலாம் . 
கிளயோக்கா துவாரத்தினருகில் கியூட்டிகிளின் புடைப்புகள் பல 
தோன்றியுள்ளன . கிளயோக்காவின் முன்புறம் 50 ஜோடிகளும் 
பின்புறம் 5 ஜோடிகளும் காணப்படுகின்றன . இவை புணர்ச்சிக்கு 
டேதவுகின்றன . மலவாய்க்குப் பின்னுள்ள உடல் பாகம் வால் 
ஆகும் . இது பெண் புழுவில் நேராகவும் , ஆண் புழுவில் கீழ் 
நோக்கி வளைந்தும் காணப்படும் . புழுவினுடலில் நான்கு நீண்ட 
நேர்க்கோடுகளுள்ளன . அவற்றில் ஒன்று மேற்புறத்தின் நடுவிலும் , 
ஒன்று கீழ்ப்புறத்தின் நடுவிலும் , மற்ற இரண்டும் பக்கவாட்டிலும் , 


வகை ! நெமட்டோடா 


307 


முன் முனையிலிருந்து பின் முனைவரைச் செல்லுகின்றன . உயிருள்ள 
யுழு வெளிர் சிவப்பு நிறத்திலிருக்கும் . 


3 


2 . 


5 


படம் 201 


படம் 202 


ஆஸ்காரிஸ்ஸின் உதடுகள் 
1. மேலுதடு ; 2. பக்க 2.தடு ; 
3. பாப்பில்லா ; 4. ஆம்பிட் . 


தசைநார் 
1. சுருங்கும் பாகம் ; 2. புரோட்டோ 

பிளாஸ்மிக் பாகம் ; 3. உட்கரு . 


உடற்சுவர் ( படம் 203 ) 

உடலைச் சுற்றிலும் , மடிப்புகளையுடைய , மெல்லிய உறுதியான 
கியூட்டிகிள் உள்ளது . விருந்தோம்யின் சீரண நீரினால் 
கரை 
படாத பொருளாலான இது , வாழ்க்கையில் பலமுறை உரிக்கப்படு 
கிறது . கியூட்டிகிள் , இதையடுத்துள்ள மேல் தோலினால் சுரக்கப் 
படுகிறது . மேல் தோல் தனித்தன்மை பெற்றது . தொடர்ச்சியான 
புரோட்டோபிளாசத்தினாலான மேல் தோலில் பல உட் கருக்களி 
ருந்தபோதிலும் , இவைகளைத் தனித்தனி செல்களாகப் பிரிக்கும் 
சுவர்கள் கிடையாது . இம்மாதிரியான செல்சுவர்களற்ற படலத்திற் 
குச் சின்சிட்டியம் ( Syncytlum ) என்று பெயர் . மேல் தோல் நான்கு 
இடங்களில் தடித்து உடலினுள் துருத்திக்கொண்டிருக்கும் . இவை 
களே முன்பு குறிப்பிட்ட நான்கு நீண்ட கோடுகளுக்குக் 
மாகின்றன . பக்கக் கோடுகளில் கழிவு நீக்கக் குழாய்களும் , மேற் 
கோட்டிலும் கீழ்க் கோட்டிலும் நரம்பு வடங்களும் அமைந்துள்ளன . 
மேல் தோலையடுத்து , உட்பக்கத்தில் ஒரே செல்ல ஒக்காலான நீள் 
தசைப்படலம் உள்ளது . தசைப்படலம் , நான்கு நீள் கோட்டினாலும் 


காரண 


| 


308 


முதுசெலும்பற்றவை 


பிரிக்கப்பட்டு , நான்கு தொகுதிகளாக அமைந்துள்ளன . இதன் 
தசைச்செல் அல்லது தசை நார் தனித்தன்மை வாய்ந்தது . தசை 
நாரின் ஒரு முனை பருத்தும் மறுமுனை குறுகியும் காணப்படும் 
( படம் 202 ) . பருத்து அகன்ற பாகம் மேல்தோலை நோக்கியும் , குறு 
கிய பாகம் உடற்குழியை நோக்கியும் அமைந்திருக்கும் . 

அகன்ற 
வெளிப்பாகத்தில் சுருங்கக்கூடிய நீண்ட சிறு நார்கள் 

உள்ளன. 


3 


3 


- 


6 


-13 


14 


பா 


படம் . 203 . 


ஆஸ்காரிஸ் : குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
A. ஆண் 

B. பெண் 
1. மேல்கோடு ; 2. மேல் நரம்பு ; 3. சிறு குடல் ; 4 , கியூட்டிகிள் ; 5. மேல் தோல் ;. 

6 , பக்கக் கோடு ; 7. கீழ்க் கோடு ; 8. கீழ் நரம்பு ; 9. கழிவு நீக்கக் கால்வாய் ;. 
10. அண்டச் சுரப்பி ; 11. கருப்பை ; 12. விந்துச் சுரப்பி ; 13. விந்துப்பை ; 
14. விந்து நாளம் ; 15. உடற் குழி . 


குறுகிய உட்பாகம் பாகுபாடற்ற புரோட்டோபிளாசத்தினாலாகி , 
பை போலத் தோற்றமளிக்கும் . இதில் ஓர் உட்கரு காணப்படும். 
தாங்கும் நுண்ணிழைகளும் உள்ளன . இந்த நுண்ணிழைகள் உள் 
முனையில் தசை வால்களாகி ( Muscle tail ) உள்ளன . மேல் தொகுதி 
யிலுள்ள தசை வால்கள் மேல் கோட்டுடன் சேர்ந்து மேல் நரம் 
புடன் இணைந்துள்ளன . அதேபோல் கீழ்த் தொகுதியிலுள்ள தசை 
வால்கள் கீழ்க்கோட்டுடன் சேர்ந்து , கீழ் நரம்புடன் இணைந் 
துள்ளன . 


உணவு மண்டலம் 

உணவுப் பாதையை வாய் , தொண்டை , சிறுகுடல் , மலக்குடல் 
( Rectum ) எனப் பல பாகங்களாகப் பிரிக்கலாம் . வாயை யடுத்து , 
வரும் பாகமான தொண்டையின் சுவர் தசைகளாலானது . இதன் 
உட்கூடு முக்கோண வடிவமானது . இதன் சுவற்றில் கிளைகளைக் 


வகை ! நெமட்டோடா 


309 


கொண்ட மூன்று சுரப்பிச் செல்கள் உள்ளன . இவை தொண்டை 
பயில் திறக்கின்றன . தொண்டையின் அடிப்பாகம் பருத்திருக்கும் . 
இதற்கு இறுதிப்புடைப்பு ( Ead bulb ) என்று பெயர் . இதையடுத்த 
* பாகமான சிறுகுடல் நீண்டும் , மேல் கீழ்ப்பக்கமாக அழுந்தியும் 
தட்டையாகத் தோற்றமளிக்கும் . வெளிப்புறமும் , உட்புறமும் 
மெல்லிய கியூட்டிகிளினாலான இதன் சுவரில் தசைகளில்லை . இதை 
யடுத்துவரும் சிறிய பாகமே மலக்குடல் . இதன் சுவரில் தசைக 
உளுள்ளன . பெண் புழுவின் மலக்குடல் மலவாய் வழியே வெளித் 
திறக்கிறது . ஆண் புழுவின் மலக்குடல் கிளயோக்காவில் திறக்க , 
கிளயோக்காவானது கிளயோக்கல் புழை வழியாக வெளித் திறக் 


கிறது . 


இப் புழு மனிதனின் குடலில் வசிப்பதால் , அங்குள்ள சீரணிக் 
கப்பட்ட உணவைத் 

தனது தசையாலான தொண்டையால் 
உறிஞ்சுகிறது . உறிஞ்சப்பட்ட உணவானது சிறு குடலையடைந்து 
அதன் சுவர்களால் கிரகிக்கப்படுகிறது . நன்கு சீரணிக்கப்பட்ட 
உணவையே இது உறிஞ்சி உட்கொள்ளுவதால் இதற்குச் சீரணச் 
சுரப்பிகள் இல்லை . மேலும் உணவு மண்டலம் மிகவும் எளிய 
அமைப்பைப் பெற்றுள்ளது . 
உடற் குழி ( Body cavity ) 

இதன் உடற் சுவருக்கும் உணவுப் பாதைக்கும் இடையிலுள்ள 
இடத்தை உடற்குழி என்கிறோம் . இது ஒரு போலிக்குழி ( Pseudo 
coe ] ) வெளிப்புறம் தசைகளாலும் உட்புறம் கியூட்டிகிளினாலும் 
ஆன இக் குழியில் , இணைப்புத் திசுக்கள் , குறுக்கும் நெடுக்குமாகச் 
செல்கின்றன . இளம் உயிரியில் இந்த இடம் பாரன்கைமாவினால் 
நிரம்பியிருந்து , முதிர் பருவத்தில் , இத்திசுவில் அநேகமாக யாவும் 
மறைந்துவிடுகின்றமையால் , உறுப்புகள் இவ் வறையில் தளர்ச் 
சியாகத் தொங்குகின்றன . போலிக் குழியில் நான்கு சீலமோசைட்டு 
கள் ( Coelomocytes ) அல்லது உடற்குழிச் செல்கள் , சில குறிப்பிட்ட 

டங்களில் அமைந்துள்ளன . இவற்றின் கிளைகளே , போலி உடற் 
குழியில் இங்குமங்குமாகச் செல்லும் இழைகளாகும் . 


. 


--கழிவு நீக்க மண்டலம் 

பக்கவாட்டுக் கோடுகள் ஒவ்வொன்றிலும் , ஒரு நீண்ட கழிவு 
நீக்கக் கால்வாய் அமைந்துள்ளது . இரு கால்வாய்களும் புழுவின் 
முற்புறத்தில் குறுக்குக் கால்வாயினால் இணைக்கப்பட்டுள்ளன . இக் 
குறுக்குக் கால்வாய் கிளைத்துப் பிணைந்து , வலைப் பின்னல் போன் 
றுள்ளது . இதிலிருந்து ஒரு சிறு குழாய் முன்னோக்கிச் சென்று கழிவு 


310 


முதுகெலும்பற்றவை 


நீக்கப் புழை வழியே வெளித் திறக்கிறது . நீள் கழிவு நீக்கக் கால் 
வாய்க்குச் சுடர்ச் செல்களோ , உடலறையில் திறக்கக் கூடிய புழை 
களோ கிடையாது . 

கழிவு நீக்கக் கால்வாய் முழுவதும் ஒரே 
செல்லால் ஆனது . ஒரே செல் நீண்டு , கிளைத்து , உட்பாகம் குடை . 
யப்பட்டு இக் கால்வாய் மண்டலமாக உருவாக்கப்பட்டுள்ளது .. 
இதன் உட்கரு குறுக்குக் கால்வாயி லமைந்துள்ளது . 


நரம்பு மண்டலம் 

ெ தாண்டையைச் சுற்றி ஒரு நரம்பு வளையம் அமைந்துள்ளது .. 
இதிலிருந்து ஆறு நரம்புகள் கிளம்பி , முன்னோக்கிச் சென்று 
உணர்ச்சியுறுப்புகளில் முடிகின்றன . மேலும் ஆறு நரம்புகள் நரம்பு : 
வளையத்தினின்றும் கிளம்பி , பின்னோக்கி உடலினிறுதி வரையில் 
செல்லுகின்றன . இவற்றில் உடலின் மேல் கோட்டிலும் கீழ்க் 
கோட்டிலும் செல்லும் இரு நரம்புகளும் நன்கு பருத்து , ஆங்காங்கே 
நரம்பு நார்களினால் சேர்க்கப்பட்டுள்ளன . தொண்டை நரம்பு 
வளையம் நரம்புச் செல்களாலும் , நரம்பு நார்களினாலும் ஆனது . 
இதில் பல நரம்புச் செல் தொகுதிகளும் ( Ganglia ) காணப்படு 

கீழ் நரம்பு வடத்திலும் ஆங்காங்கே நரம்புச் செல் 
தொகுதிகள் உள்ளன . 


* 


கின்றன . 


இனப்பெருக்க மண்டலம் 

இவை ஒரு பாலிகள் . ஆண் , பெண் என்ற இரு இனங்களும் 
தனித் தனியே உள்ளன . ஆணையும் , பெண்ணையும் வெளித் தோற் 
றத்திலிருந்தே கண்டறியலாம் . ஆண் புழு , பெண் புழுவை விடச் 
சிறியதாகவும் , கீழ் நோக்கிக் கொக்கி போல் வளைந்த வாலுடனும் 
காணப்படும் . பெண் புழு சற்றுப் பெரியதாகவும் , நேரான வாலு 
டனும் காணப்படும் . 


ஆணின உறுப்பு உடலின் பிற்பகுதில் ஒரு நீண்ட சுருண்ட 
குழாயாக அமைந்திருக்கும் ( படம் 204 ) . இதில் விந்துச் சுரப்பி , 
விந்து நாளம் , விந்துப் பீச்சு நாளம் முதலிய உறுப்புகளடங்கி 
யுள்ளன . இச்சுருள் குழாயின் இழை போன்ற முதற்பாகம் அதா 
வது தனித்திருக்கும் பாகம் , விந்துச் சுரப்பியாகும் . இதினின்றும் 
விந்துத் தாய்ச் செல்கள் உற்பத்தியாகின்றன . இதையடுத்த பாக 
மான விந்து நாளம் விந்துச் சுரப்பியை விடச் சற்று அதிகக் குறுக் 
களவுடன் கூடியது . இதையடுத்த பாகம் சற்று விரிந்து விந்துப் 
பையாகச் செயலாற்றுகின்றது . தசைச் சுவர்களைக் கொண்ட 
இது , கிளயோக்காவுடன் சேருகின்றது . விந்துச் சுரப்பியிலிருந்து , 
முதிர்ந்த விந்துக்கள் , விந்து நாளத்தின் வழியே விந்துப் பையை 


வகை : நெமட்டோடா 


311 


அடைகின்றன . இவ் விந்துக்கள் புணர்ச்சியின் பொழுது , விந்து 
பீச்சு 

நாளத்தின் வழியாகப் பெண் இனப் புழையினுள் செலுத்தப் 
படுகின்றன . மலக் குடல் கிளயோக்காவுடன் சேருமிடத்தில் மேற் 
புறமாக உள்ள இரு பைகளில் கலவி நுண்முட்கள் ( Copulatory 
Spicules ) உள்ளன . புணர்ச்சியின் பொழுது இவைச் 

வைச் செயற்படு 


கின்றன . 


2 ---- 


3 


३ 


+ 


படம் 204 


படம் .205 . 


ஆணின உறுப்புகள் 
1. விந்துச் சுரப்பி ; 2. விந்து நாளம் ; 
3. விந்துப்பை ; 4. சிறுகுடல் ; 5 . 
பீனியல்பை 6. நுண்முட்கள் . 


பெண்ணின உறுப்புகள் 
1. அண்டச் சுரப்பி ; 12 : அண்ட 
நாளம் ; 3. கருப்பை ; 4. புணர் 
புழை ; 5. இனப்புழை ; 6 , வாய் . 


பெண்ணின உறுப்புகள் இரு நீண்ட சுருண்ட குழாய்களாக 
அமைந்துள்ளன ( படம் 205 ) . இவை புழுவினுடலில் மூன்றிலிரு 
பாகத்தை ஆக்கிரமித்துள்ளன . அண்டச் சுரப்பிகள் இரண்டும் 
குறுகிய குழாய்கள் போன்றவை . இவற்றின் நுனியிலிருந்து 
அண்டத் தாய்ச்செல்கள் உற்பத்தியாகின்றன . அண்டச் சுரப்பியை 
யடுத்து வரும் பாகம் அண்ட நாளம் . அதை அடுத்து வரும் பாகம் 
கருப்பை யாகும் . கருப்பையின் சுவர் தசையாலானது . இரு கருப் 
பைகளும் ஒன்று கூடி சிறு புணர்புழையாகி , பெண்ணினப்புழை 
வழியே வெளித் திறக்கிறது . 


வாழ்க்கைச் சரித்திரம் ( படம் 206 ) 

முதிர்ந்த ஆண் பெண் புழுக்களின் கலவியின்பொழுது விந்துக் 
கள் கருப்பையினுள் செலுத்தப்படுகின்றன . விந்துக்கள் கருப் 
பையின் உட்பாகத்தை யடைந்து அண்டங்களுடன் கலந்த பின் , 


312 


முதுகெலும்பற்றவை 


கரு 


என்று 


கரு முட்டைகள் உண்டாகின்றன . பின்னர் கரு முட்டையைச் 
சுற்றி யோக்கும் , உறையும் சுரக்கப்படுகின்றன . இம் முட்டைகள் 
நாளொன்றுக்குப் பதினைந்தாயிரக் கணக்கில் மனிதனின் 

குடலை 
வந்தடைந்து , மலத்தின் மூலம் வெளிப்படுகின்றன . முட்டைகள் 
பல மாதங்களுக்கு உயிருடன் இருக்கும் . வெப்பம் , ஈரம் , காற்று 
முதலியவை சாதகமாகவுள்ள காலத்தில் முட்டையினுள்ளிருக்கும் 
கரு வளர்ச்சியடைகிறது . இதன் வளர்ச்சிக்கு மனிதனின் தேக 
உஷ்ண நிலைக்குக் குறைவான உஷ்ணம் , 

அதாவது 22 ° - 30 ° C 
உஷ்ணந்தான் சாதகமானது . முட்டையினுள்ளிருக்கும் 
வளர்ந்து பத்துப் பதினைந்து நாட்களுக்குள் லார்வாவாகிறது . இதை 
லார்வா எனக் கூறுவதை விட இளம் உயிரி ( Juvenile ) TFÖTCP 
கூறலாம் . இவ் விளம் உயிரி , தனித்து வாழும் ராப்டைட்டிஸ் 
( Rbabditis) என்ற உருளைப் புழுவின் உருவத்தை ஒத்திருப்பதால் , 

இதற்கு ராப்டைட்டி பாரம் லார்வா 
( Rhabditiform larva ) 
பெயர் . இது முட்டையினுள் 
ளேயே வளர்ந்து , பத்து நாட் 
களுக்குள் தோலுரித்து ( Moult ) 
இரண்டாம் நிலை லார்வாவா கிறது . 
இந் நிலை லார்வா 

மனிதனைத் 
தொற்றக் கூடியது (Infective ) 
எனினும் லார்வா முட்டையை 
விட்டு வெளிவராமல் மனிதனின் 
குடலையடைந்த பின்னரே 
முட்டையிலிருந்து வெளிவருகிறது . 

இம் முட்டைகளோடு கூடிய 
படம் 2005 

நீரையோ உணவையோ மனிதன் 
ஆஸ்காரிஸின் , 

உட்கொள்ள நேர்ந்தால் , இவை 
வாழ்க்கைச் சக்கரம் 

மனிதக் குடலைச் சென்றடைகின் 
றன . இவை முன் சிறு குடல் அல்லது டியோடினத்தை 
( Deuodenum ) அடைந்தவுடன் முட்டைகளிலிருந்து லார்வாக்கள் 
வெளிவந்து , வெளிக்குடல் பிரயாணத்தைத் தொடங்குகின்றன . 
குடற்சுவரைத் துளைத்துக் கொண்டு இரத்தக் குழாய்களையோ 
அல்லது நிணநீர்க் குழாய்களையோ ( Lymphatic vessel ) 
சென்றடைகின்றன . இரத்தக் குழாயை யடைந்தவை , 
போர்ட்டல் சிரை ( Portal vein ) வழியே கல்லீரலையடைந்து , 
அங்கிருந்து பின் பெருஞ்சிரை ( Post - caval vela ) வழியாக 
இருதயத்தை அடைகின்றன . நிணநீர் நாளத்தையடைந் 


வகை : நெமட்டோடா 


313 


தவை , மார்பு நிணநீர்க் 
நிணநீர்க் குழாய் வழியே 

இருதயத்தைச் 
சென்றடைகின்றன . இருதயத்திலிருந்து நுரையீரல் 

தமனி 
( Artery ) மூலமாக நுரையீரலைச் சென்றடைந்து இரத்தத்தைவிட்டு 
நுரையீரல் திசுக்களையடைந்து , வளர்ந்து , 10 நாட்களில் இரண்டா 
வது முறையாகத் தோலுரிக்கின்றன . மறுபடியும் வளர்ந்து அடுத்த 
10 நாட்களில் மூன்றாவது முறை தோலுரிக்கின்றன . பின்னர் 
நுரையீரல் திசுக்களை விட்டு நுரையீரலுக்குள் சென்று , காற்றுக் 
குழாய் மூலமாகத் தொண்டையை யடைகின்றன . இங்கிருந்து 
உண 
ணவுக் குழல் ( Oesophegus ) வழியே இரைப்பையையடைந்து , 
பின்னர் சிறுகுடலைச் சென்றடைகின்றன . இங்கு இவை நான்காம் 
முறையாகத் தோலுரித்து முதிர்ப் பருவத்தை யடைகின்றன . 
மனிதனின் உடலில் புகுந்து 6 முதல் 10 வாரத்திற்குள் முதிர்ந்து 
இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றன . 


நாக்குப் பூச்சி தன் லார்வா நிலையில் தான் மனிதனுக்கு அதிகக் 
கெடுதியை உண்டாக்குகின்றது . முதிர்ப் பருவத்தில் அவ்வள 
வாகத் தொல்லைக் கொடுப்பதில்லை . லார்வாவானது முட்டையை 
விட்டு வெளிவந்து , சிறுகுடல் சுவரைத் துளைத்துக்கொண்டு . 
இரத்தக் குழாயையடையும் பொழுது இரத்தக் கசிவு ஏற்படும் . 
மேலும் லார்வாக்கள் நுரையீரலைச் சென்றடையும் பொழுது நுரை 
யீரல் திசுக்கள் நாசமடைகின்றன . லார்வாக்கள் அதிக அளவில் 
இங்கு வந்து சேருமானால் நுரையீரலே நலங்கெட்டுவிடுகிறது . 
நாக்குப் பூச்சிகள் மனிதக் குடலில் வசிக்கும்பொழுது , அவன் உட் 
கொள்ளும் உணவு சீரணிக்கப்பட்டதும் , அதை இவைகள் உறிஞ் 
சிக்கொண்டு விடுகின்றன . இதனால் அம் மனிதன் தேவையான 
உணவுச்சத்தைப் பெறமுடியாமல் , மெலிந்து , வயிறு பெருத்துச் , 
சோகையடைந்து , நோயாளியாகிறான் . 


உருளைப் புழுக்களின் பண்புகளும் வகைபாடும் 


உருளைப் புழுக்கள் யாவும் கண்ட அமைப்பற்று , இரு புறச் சமச் 
சீர்கொண்ட , நீண்ட உருளை போன்ற , பிராணிகளாகும் . இரு முனை 
களும் மெலிந்து , இழைபோல் நீண்டிருக்கும் . உலகின் எல்லாப் 
பகுதிகளிலும் இவை வசிக்கின்றன . மற்ற உயிரிகள் வாழத் தகுதி 
யற்ற இடங்களிலுங்கூட 

காணப்படுகின்றன . பெரும் 
பாலான புழுக்கள் , தனித்து நன்னீரிலும் , கடல் நீரிலும் வாழ் 
கின்றன . சில தரையிலும் , அழுகும் பண்டங்களிலும் வாழ்கின்றன . 
மற்றும் சில தாவரங்களிலும் , பிராணிகளினுடலிலும் ஒட்டுண்ணி 
களாக வாழ்கின்றன . இவ் வொட்டுண்ணிகள் விருந்தோம்பியின் 


இவைக் 


314 


முதுகெலும்பற்றவை 


எல்லாவகைத் திசுக்களிலும் வாழும் ஆற்றல் பெற்றவை . தாவரங் 
களின் வேர்கள் , தண்டுகள் , விதைகள் , தாவரப் பிசின்கள் , 
பிராணிகளின் சிறுகுடல் , இரத்தம் , இதர திசுக்கள் , இதுபோன்ற 
இடங்கள் இவ் வொட்டுண்ணிகளின் வாழ்விடங்களாகின்றன . 
ஓட்டுண்ணிகளில் சில இவ் வாழ்க்கையை விரும்பித் தேர்ந்து 
( Facultative ) எடுத்துக் கொண்டுள்ளன . மற்றவை நிர்ப்பந்தத்தின் 
பேரில் ( Obligatoly ) ஒட்டுண்ணி வாழ்க்கையை நடத்துகின்றன . 

தனித்து வாழும் உருளைப் புழுக்கள் மிகச் சிறியவை . 1 மி . மீ . க் 
குள் நீளமுள்ளவை , நுண்ணோக்கியின் உதவியின் மூலம்தான் 
காணலாம் . சில கடல்வாழ் புழுக்கள் சுமார் 50 மி . மீ . வரையில் 
நீளமுள்ளவை . சில ஒட்டுண்ணிப் புழுக்கள் சிறியனவாகவுள்ள 
போதிலும் , பெரும்பாலானவை நீளமானவைகள் . ஆண்புழுக்கள் 
எப்பொழுதும் பெண்புழுக்களைவிடச் சிறியனவாக இருக்கும் . மேலும் 
ஆண் புழு 

உணர்உறுப்புகளையும் , பாப்பில்லாக்களையும் 
பெற்றுப் , பின்முனை வளைந்து காணப்படும் . 


பல 


உடலைச் சுற்றிலும் , மேல்தோலினால் சுரக்கப்பட்ட கியூட்டிகிள் 
அமைந்திருக்கும் . இது கெட்டியான தாகக் காணப்பட்டபோதிலும் , 
நீளும் தன்மை வாய்ந்தது . சின்சிட்டியமாகவுள்ள மேல் தோலினடி 
யில் , நான்கு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்ட நீள்தசை அமைந்திருக் 
கும் . நீள் தசைச் செல்கள் தனித்தன்மை பெற்றவை . வளைத் தசை 
கள் காணப்படுவதில்லை . புழுவின் உடலறை அதாவது உடற்குழி 
எபிதீலியத்தால் சூழப்படாத போலி உடற்குழியாகவுள்ளது . இரத்த 
வோட்ட மண்டலமும் , சுவாச மண்டலமும் இவைகளுக்குக் கிடை 
யாது . கழிவு நீக்க உறுப்புகள் சுடர்ச்செல்களற்றவை . கழிவு நீக்க 
உறுப்புகள் சுரப்பித் தன்மை குழாய்த்தன்மை என இரு தன்மை 
யானவை . கடல் நீரில் வாழும் புழுக்களில் , சுரப்பித் தன்மையான 
கழிவுநீக்க உறுப்புகள் காணப்படுகின்றன . உணவுக் குழலுக்குக் 
கீழே சுரப்பிபோல் காணப்படும் இவ்வுறுப்புச் சிறு குழாயின் மூலம் 
புழுவின் கீழ்ப்புறத்தில் திறக்கிறது . இவ் வுறுப்புக்கு ரெனட்டி 
( Renette ) என்று பெயர் . 


குழாய்த் தன்மையான கழிவு நீக்க உறுப்பு அநேக உருளைப் 
புழுக்களில் காணப்படுகிறது . இவ்வுறுப்பு , முன்பு நாக்குப் பூச்சியில் 
படித்ததுப் போன்றமைப்பைப் பெற்றுள்ளது . 


உணவுக் குழலைச்சுற்றிய நரம்புவளையமும் , அதிலிருந்து கிளம்பி 
முன்புறமும் , பின்புறமும் செல்லும் நரம்புகளையும் கொண்டது. 
இதன் நரம்பு மண்டலம் . நன்னீரிலும் கடல் நீரிலும் வாழும் சில 


வகை : நெமட்டோடா 


315 


புழுக்களுக்குக் கண்கள் காணப்படுகின்றன . தனித்து வாழும் 
உயிரிகளில் உணர்பாப்பில்லாக்களும் நுண்முட்களும் காணப்படுகின் 
றன . ஒரு வகையான உணர் உறுப்புக்கு ஆம்பிட் ( Amphid ) 
என்று பெயர் . இது வேதிய உணர்வியாகும் . உடலின் முன்முனை 
யின் இரு பக்கங்களிலும் ஆம்பிட்டுகள் அமைந்துள்ளன . இவ் 
விடங்களில் , கியூட்டிகிளில் பள்ளங்கள் தோன்றியுள்ளன . 
பள்ளங்களினடியில் நரம்பு இழைகள் முடிகின்றன . ஆகையால் 
இவை உணர் உறுப்புகளாகப் பணிபுரிகின்றன . 


இப் புழுக்கள் ஒரு பாலிகள் . ஆண்புழுக்களின் பின் முனையில் 
கலவி முட்கள் காணப்படும் . மேலும் இம் முனையில் பல உணர் 
றுப்புகளும் உள்ளன . கருவுறுதல் பெண் புழுவினுடலினுள் நடை 
பெறும் . கரு வளர்ந்து , கூட்டைவிட்டு இளம் உயிரி வெளிவரும் . 
இவ் விளம் உயிரி வளர்ந்து முதிர் உயிரியாவதற்குள் நான்கு முறை 
தோலுரிக்கும் . 


விலங்கியல் வல்லுநர்களிடையே உருளைப் புழுக்களின் வகை 
பாடு பற்றிய ஒருமித்த கருத்து உடன்பாடு காண இயலவில்லை . 
இங்கு நாம் கேம்பிரிட்ஜ் இயற்கைச் சரித்திர ( Cambridge Natural 
History ) நூலில் கையாளப்பட்ட வகைபாட்டைப் பின்பற்றுவோம் . 
இதில் நெமட்டோடா வகை , ஏழு குடும்பங்களாகப் பிரிக்கப்பட்டுள் 

அவை ஆஸ்காரிடே ( Ascaridae ) , ஸ்ட்ராங்கைலி டே 
( Strongylidae ) , ட்ரைக்கோட்ராக்கிலிடே ( Trichotrachelidae ) , 
பைலேரிடே ( Filaridae ), மர்மித்திடே ( Mermithidae ) , ஆங்குல்லு 
லிடே ( Anguillulidae ) , எனொப்லிடே ( Enoplidae ) என்பனவாகும் . 


ளது . 


குடும்பம் 1. ஆஸ்காரிடே 

இதில் வரும் புழுக்களுக்கு வாயைச்சுற்றிலும் காணப்படும் 
மூன்று உதடுகளில் ஒன்று மேற்புறமும் , மற்ற இரண்டும் கீழ்ப்பக்க 
வாட்டிலுமாக அமைந்துள்ளன . உள்வாயில் பற்களோ நுண்முட் 
களோ காணப்படுவதில்லை . ஆண் புழுவின் வால் கீழ்ப்புறம் 
வளைந்திருக்கும் . இதன் கிளயோக்காவிலிருந்து இரு கலவி முட்கள் 
நீட்டிக்கொண்டிருக்கும் . இப்புழுவின் உணவுக் குழலில் இரு . 
புடைப்புகள் காணப்படும் . ஆஸ்காரிஸ் ( Ascaris ) , என்ட்டிரோ 
பயஸ் ( Enterobius ) அல்லது ஆக்சியூரிஸ் ( Oxyuris ) என்ற பேரி 
னங்கள் இதைச் சேர்ந்தவை . 

ஆஸ்காரிஸில் பல இனங்களுள்ளன . ஆஸ்காரிஸ் லம்பிரி 
காய்டிஸ் என்னும் மனித நாக்குப்பூச்சியைப் பற்றி முன்பே கவனித் 


316 


முதுகெலும்பற்றவை 


தோம் . ஒவ்வொருவிதப் பாலூட்டிகளிலும் ஒவ்வோரின நாக்குப் 
பூச்சி வாழ்ந்து வருகிறது . 


ஆக்சியூரஸ் வர்மிகுலாரிஸ் ( Oxyurls vermicularls ) ( படம் 207 ) 


8 


71 


இது மனிதனின் சிறு குடலில் , அதிலும் பெரும்பாலும் குழந்தை 
களின் சிறு குடலில் வாழும் ஒட்டுண்ணியாகும் . இதைக் குண்டூசிப் 
புழு ( Pin worm ) என்றும் கூறுவதுண்டு . இளம் புழுக்களும் , 
A 

முதிர்ந்த புழுக்களும் சிறு குடலில் 
காணப்படும் . ஆனால் , முதிர்ந்த 
பெண் புழுக்கள் பெருங்குடலிலும் 
மலக்குடலிலும் காணப்படுகின்றன . 
இவை குழந்தைகளுக்குப் புழுக்கள் 
( Worms ) என்ற நோயையுண்டாக்கு 
கின்றன . குழந்தைகளின் புது மலத் 
தில் இவை நெளிந்து கொண்டிருப்ப 
தைக் காணலாம் . இப்புழுவின் முன் 
முனையிலுள்ள வாய்ப் 

பகுதியில் 
சதைத் தடிப்புகள் காணப்படும் . 
படம் . 907 

தொண்டை புடைத்துப் பல்பு ( Bulb ) 

போன்றமைப்புடையதாக இருக்கும் . 
ஆக்சியூரிஸ் வர்மி தலாரிஸ் 

ஆண் புழுவின் பின் முனை இறுதியில் 
-A . பெண் புழு ; B ஆண் புழுவின் 
இறுதி பாகம் ; 1. தொண்டை ; 

ஒரு முள் நீட்டிக்கொண்டிருக்கும் . 
2. தொண்டை பல்பு ; 3. அண்டச் இவைகளே இவ் வினத்தின் பண்பு 
சுரப்பி ; 4. இனப்புழை ; 5. மலப் களாகும் . 
புழை 6. நுண்முள் ; 
யோக்கா ; 8. பாப்பில்லா , 

வாழ்க்கைச் சக்கரம் 

முதிர்ந்த பெண் புழுக்கள் மலப் 
புழைக்கு வெளியே வந்து முட்டையிடுகின்றன . முட்டைகளினுள் 
ளிருக்கும் தலைப்பிரட்டைப் போன்ற வளர் கருக்கள் தொற்றக் 
கூடியவை . முதிர்ந்த பெண் புழுக்கள் மலப்புழை வழி வெளிவரும் 
போது ஊரலெடுப்பதால் , குழந்தைகள் சாதாரணமாக அவ் விடத் 
தைக கையினால் சொரிகிறார்கள் . அவ்விதம் சொரியும் பொழுது 
விரலின் நகவிடுக்குகளில் முட்டைகள் ஒட்டிக்கொள்ளுகின்றன . 
குழந்தைகள் விரலை வாயில் வைக்கும்போது அம்முட்டைகள் 
வாயையடைந்து , பின் குடலுக்குள் சென்று விடுகின்றன . முன் 
-சிறுகுடலில் , முட்டையைவிட்டு வெளிவரும் இளம் உயிரி , வளர்ந்து 
இருமுறை தோலுரித்து முதிர் உயிரியாகிறது . 


7 , கிள 


வகை : நெமட்டோடா 


31T 


இந்த நோயுடையவர்களின் படுக்கை துணிமணிகளைப் பிறர் 
உபயோகப்படுத்தினால் , அவர்களிடமும் புழுக்களின் முட்டைகள் 
தொற்றிக்கொண்டு பரவுகின்றன . 


குடும்பம் 2. ஸ்ட்ராங்கைலிடே ( Strongylidae ) 


இதில் வரும் உயிரிகளுக்கு உதடுகள் கிடையாது . வாயைச் 
சுற்றிலும் ஒரு காலர் அமைந்திருக்கும் . இக்காலரில் பாப்பில்லாக் 
கள் உள்ளன . முன் முனையின் மேற்புறத்தில் வாயுள்ளது . உள் 
வாயின் ஆரம்பத்தில் பற்களும் முட்களும் காணப்படும் . உணவுக் 
குழலில் புடைப்பு இருக்காது . உடலின் பின் முனையிலமைந்திருக் 
கும் ஆண் இனப்புழையைச் சுற்றி பர்சா ( Bursa ) என்னும் உறுப்பு 
அமைந்து புணர்ச்சியில் ஈடுபடுகிறது . ஆன்கிலோஸ்டோமா ( An 
cylostoma ) , சிங்காமஸ் ( Syngamus ) , ஸ்டாங்கைலஸ் போன்ற 
பேரினங்கள் இதிலுள்ளன . 


கொக்கிப் புழு ( Hook worm ) (படம் 208 ) 
ஆன்கிலோஸ்டோமா டியோடினல் ( Ancylostoma duodenale ) 


இது சாதாரணமாக மனிதனின் சிறு குடலில் வாழும் கொடிய 
ஒட்டுண்ணி . உஷ்ணப்பிரதேசங்களிலும் , மித உஷ்ணப்பிரதேசங் 
களிலும் அதாவது ஆசியா , வட ஆப்பிரிக்கா , ஐரோப்பா முதலிய 
பிரதேசங்களில் வசிக்கும் மனிதர்களின் குடலில் பெரும்பாலும் 
காணப்படும் . உடலமைப்பில் இது ஏனைய உருளைப் புழுக்களையே 
ஒத்திருக்கும் . ஆனால் , ஒரு சில குணங்களில் மாறுபட்டிருக்கும் . 
இதன் முன்முனை மேல் நோக்கி வளைந்து , அதில் வாயைப் பெற்றி 
ருக்கும் . இதில் கீழ்ப் பக்கவாட்டில் இரு வெட்டும் தகடுகள் அமைந் 
துள்ளன . ஒவ்வொரு வெட்டும் தகட்டிலும் இரு பற்களும் , வாயின் 
மேற்புறம் இரு ஈட்டி போன்ற பற்களும் உள்ளன . இவற்றினுதவி 
யால் புழுவானது மனிதனின் குடல் உறிஞ்சிகளைப் ( Villi ) பற்றிக் 
கொண்டு , கடித்து , இரத்தத்தை உறிஞ்சிக் குடிக்கின்றது . 


பெண் புழு 10 லிருந்து 13 மி . மீ . வரை நீளமிருக்கும் . இது 
ஆண் புழுவைவிடப் பருத்தும் , நீண்டும் காணப்படும் . இதன் பிற் 
பகுதி வால்போல நீண்டு , உருண்டுமுனைமழுங்கி , நுனியில் ஒருசிறிய 
நுண்முள்ளுடன் இருக்கும் . ஆண் புழு 8 - லிருந்து 10 மி.மீ. வரை 
நீளமுடைதாயிருக்கும் . இதன் வால் தடித்து , அகன்று , மூன்று 
மடல்களைக் கொண்ட பர்சாவாக ( Bursa ) அமைந்திருக்கும் . ( படம் 
208C ) இதில் பக்கத்திற்கொன்றாகவுள்ள இரு மடல்களிலும் , 
சதையாலான கதிர்கள் உள்ளன . நேராகப் பின்னோக்கியுள்ள 


318 


முதுகெலும்பற்றவை 


போது , 


சிறு 


குடலின் 


புணர்ச்சியி 


3 


M M 


Time 


10 


கரு 


பெண் புழு : 


மற்றொரு மடலில் , ஒரு கதிர்தான் காணப்படும் . இவ் வுறுப்புகள் 
கலவியின் 

பெண் புழுவைப் பற்றிக்கொள்ளப் பயன் 
படுகின்றன . 

வாழ்க்கை வரலாறு 
A 

கொக்கிப் புழுக்கள் மனிதனின் 

நடுப்பாகத்தில் 
வசிக்கின்றன . முதிர்ந்த ஆண் 
பெண் புழுக்களின் 
னால் விந்துக்கள் கருப்பையை 
யடைந்து அங்குள்ள அண்டங் 
களைக் கருவுறச் செய்கின்றன . 
அண்டங்கள் முட்டை களாகி , 
மனிதக் குடலில் விடுவிக்கப்பட்டு , 
மலத்துடன் வெளி வருகின்றன . 
சாதகமான சூழ்நிலையில் முட்டை 

யிலிருக்கும் வளர்ந்து 24 
G படம் 208 . 

முதல் 48 மணி நேரத்திற்குள் 
ஆன் கிலோஸ்டோமா டியோடினல் 

முட்டையிலிருந்து லார்வாவாக 
A. 

B. முன்முனை ; 

வெளிவருகிறது . 
C. ஆணின் பின் முனை , 

இதற்கு ராப் 
1. உள் வாய் பொதியுறை : 2 . 

டைட்டி பாரம் லார்வா எனப் 
தொண்டை ; 3. சுரப்பி ; 4. கருப்பை ; 

பெயர் . இந்த 

லார்வா 
-5 . இனப்புழை ; 6 . 

மலப்புழை ; 

மண்ணிலுள்ள பொருட்களை 
7. வால்முள் ; 8. பல் ; 9.வாய் ; யுண்டு வளர்ந்து முதல் முறை 
10 , முக்கியக் கதிர் . 

யாகத் தோலுரிக்கின்றது . மறு 

படியும் வளர்ந்து , இரண்டாம் 
முறை தோலுரித்து ஸ்டாங்கைலிபாரம் - ( Strongyliform ) லார்வா 
வாகிறது . இம்முறை உரிக்கப்பட்ட தோல் அப்படியே மேலுறை 
யாக அமைந்து விடுகிறது . இது உணவு ஏதும் உட்கொள்ளாமல் ,, 
மனிதனின் உடலினுள் செல்லக் காத்திருக்கிறது . இவ்வித லார் 
வாக்களுள்ள இடங்களில் மனிதன் வெறுங்காலுடன் நடக்க 
நேர்ந்தால் , அவன் காலில் ஒட்டிக்கொண்டு , தன் மேலுறையை 
இழந்து , மனிதனின் தோலைத் துளைத்துக்கொண்டு , உட்சென்று 
நிணநீர் நாளத்தை யடைகின்றன . பின்னர் நிணநீர் நாளத்தின் 
வழியே இருதயத்திற்கும் , பின் நுரையீரலுக்கும் சென்று 

சென்று அடை 
கின்றன . நுரையீரல் சுவரைத் துளைத்துக்கொண்டு . நுரையீரல் 
அறைக்குட் சென்று , காற்றுக் குழாய் வழியே தொண்டையை 
யடைந்து , உணவுக் குழாய்க்குள் விழுங்கப்படுகிறது . உணவுக் 
குழாயின் வழியாகச் சிறு குடலுக்குள் சென்று , விரைவாக வளர்ந்து , 


வகை : நெமட்டோடா 


319 


மற்றுமிரு முறை தோலுரித்து , முதிர்நிலைப் பருவத்தை யடை 
கின்றன . இங்கு இவை தம் வாழ்க்கையைத் தொடருகின்றன . 


முறையில் 


நிகேட்டார் அமெரிக்கானஸ் ( Necator americanus ) 
இப்புழு வாழ்க்கை 

ஆன்கிலோஸ்டோமாவை 

அமெரிக்காவிலும் , ஆப்பிரிக்காவிலும் தான் 
காணப்படுகிறது . இதன் உள்வாயில் மேற்புறமும் , கீழ்ப்புறமும் ஒவ் 
வொரு ஜோடி வெட்டும் தகடுகள் காணப்படுகின்றன . ஆன்கிலோ 
ஸ்டோமாவில் காணப்படும் பற்கள் இதற்குக் கிடையாது . 


யொத்தது . 


சிங்காமஸ் ( Syngamus ) ( படம் 209 ) 


il 


2 . 


சிங்காமஸ் 


வை பறவைகளின் சுவாசப் பாதை 
யில் ஒட்டுண்ணிகளாக 

வாழ்கின்றன . 
ஆணும் பெண்ணும் நிரந்தரமாக ஒட்டிக் 
கொண்டு Y போன்று தோற்றமளிக்கும் 
வளர் கருக்களையுடைய முட்டைகள் புழுக் 
கள் இறந்த பின்னரே விடுபடுகின்றன . 
சில நேரங்களில் புழுக்கள் 

வெடித்து , 
முட்டைகளை வெளிப்படுத்துகின்றன . ஈரக் படம் 209 
கசிவான இடங்களில் முட்டைகள் விழ 
நேரிட்டால் , முட்டைகள் பொரிந்து இளம் 
உயிரிகள் வெளிவருகின்றன . இவ்விளம் 

1. ஆண் ; 2. பெண் , 
உயிரிகள் பறவையினால் விழுங்கப்படுமாயின் , பறவையின் சுவாசப் 
பாதைைையச் சென்றடைகின்றன . 
குடும்பம் 3. டிரைக்கோட்ராக்கிலிடே ( Trichotrachelidae ) 

இதனுடலின் முற்பாகம் சாட்டை போல் நீண்டிருக்கும் . 
வாயைச் சுற்றி பாப்பில்லாக்கள் இருப்பதில்லை . உணவுக் குழல் 
நீளமாக இருக்கும் . டிரைக்கினெல்லா ( Trichinella ) , டிரைக்கோ 
செபாலஸ் ( Trichocephalus ) முதலிய பேரினங்கள் இதிலடங்கும் . 
டிரைக்கினெல்லா ஸ்பைராலிஸ் ( Trichinella spiralis ) ( படம் 210 ) 

இவை , அமெரிக்கா , ஐரோப்பா போன்ற நாடுகளிலுள்ள 
மனிதர்களின் சிறு குடலில் வாழும் சிறு ஒட்டுண்ணிகள் . உஷ்ணப் 
பிரதேசங்களில் இவைக் காணப்படுவதில்லை . மேலும் இவை மித 
உஷ்ணப் பிரதேசங்களில் வீடுகளில் வளர்க்கப்படும் பிராணிகள் , 
பன்றிகள் முதலியவற்றின் சிறு குடலிலும் காணப்படுகின்றன . இப் 
புழுவினுடல் , நடுப் பாகத்திலிருந்து முன் முனை வரையிலும் குறுகிக் 


320 


முதுகெலும்பற்றவை 


கொண்டே செல்லும் . மிகவும் நீளமான இதன் தொண்டையின் 
முற்பகுதி தசையாலும் , பிற்பகுதி சுரப்பிச் செல்களாலும் ஆனது . 
பெண் புழுக்கள் 3 முதல் 4 மி . மீ வரை நீளமுடையவை . ஆண் 


AA 


3 


4 


se , 210 . 


டிரைக்கினெல்லாஸ்பைராலிஸ் 
A. ஆண் ; B. பெண் ; C. தசையில் காணப்படும் சிஸ் நிகள் 
1. தொண்டை ; 2. பெண் இனப்புழை ; 3, கருப்பை 4. விந்துக் கொள்பை 

5. அண்டச் சுரப்பி ; 6. மலப்புழை ; 7. கூருருளை உறுப்புகள் , 


புழுக்கள் சுமார் 1.5 மி . மீ நீளமுடையவை . ஆணின் பின் முனை , 
இரு கூருருளைப் போன்ற தோற்றத்துடன் அகன்று காணப்படும் . 
ஆணிற்குக் கலவி நுண்முட்கள் கிடையாது . 

ஆண் பெண் கலவிக்குப் பின்னர் ஆண் இறந்து விடுகிறது . கரு 
வுற்ற பெண் புழு , விருந்தோம்பியின் சிறு குடலிலுள்ள குடல் 
உறிஞ்சிகளைத் துளைத்துக் கொண்டு உட்சென்று நிண நீர் நாளத்தை 
யடைந்து , அங்கு இளம் உயிரிகளை இடுகின்றன . இவ்இளசுகள் நிண 
நீர்க் குழாய்களின் வழியே இருதயத்தையடைந்து இரத்தத்தினால் 
உடலின் பல பாகங்களுக்கும் எடுத்துச்செல்லப்படுகின்றன . இவ் 
விதம் செல்லுகையில் , இவை இயக்கு தசை ( Voluntary muscles ) 
களையடைந்து , இரத்தத்தை விட்டு வெளிப்பட்டுத் தசையினுள் 
சென்று தங்குகின்றன . முக்கியமாக உதரவிதானம் (Diaphragm ) 
நாக்கு , கை கால்கள் , முதலியவற்றின் தசைகளை இவை விரும்பிச் 
சென்றடைகின்றன . இத்தசைகளில் , இளம் உயிரிகள் சுருட்டிக் 
கொண்டு , தம்மைச் சுற்றி உறையை உற்பத்திச் செய்து கொள்ளு 
கின்றன. ஒவ்வோர் உறையிலும் ஒன்று முதல் ஏழு இளம் உயி 
ரிகள் காணப்படும் . மேற்கொண்டு இவை இவ் வுறையினுள் வளர்வ 
தில்லை . உறைகள் சில நாட்களில் சுண்ணாம்பு உறைகளாக மாறி 
விடுகின்றன . 


வகை : நெமட்டோடா 


321 


இளம் உயிரிகள் கொண்ட உறைகளோடு கூடிய மாமிசத்தை , 
மனிதன் சரியாக வேகவைக்காமல் உண்ண நேர்ந்தால் , இவை 
மனிதனின் குடலை யடைகின்றன . இங்கு உறையிலிருந்து இளம் 
உயிரிகள் வெளிவந்து , வளர்ந்து இரண்டு மூன்று நாட்களில் பல 
முறை தோலுரித்து முதிர்கின்றன . முதிர் உயிரிகள் மனிதனின் 
குடலில் இரண்டு மூன்று மாதங்கள் வரையில்தான் தங்கியிருக்கும் .. 
இதனுள் ஆணும் பெண்ணும் கலந்து , ஆண் இறந்து விட , பெண் 
புழு குடல் உறிஞ்சிகளைத் துளைத்துக் கொண்டு சென்று , நிணநீர் 
நாளத்தில் இளசுகளை இடுகின்றது . இளசுகள் , நிணநீர் நாளத்தின் 
வழியாக இருதயத்தையடைந்து , இரத்தக் குழாய்களின் மூலம் இயக்கு 
தசையைச் சென்றடைகின்றன . இங்குத் தசையுள் புகுந்து , பின் 
தம்மைச் சுற்றி உறையை யுண்டுபண்ணிக் கொள்ளுகின்றன . இவ் 
வுறை கூட சில நாட்களுக்குப் பின்னர் சுண்ணாம்பு உறையாக மாறி 
விடும் . மனிதனுடைய உடலிலிருந்து தன் வாழ்க்கைச் சுழற்சி 
தொடர்வதில்லை . 


கருவுற்ற பெண் புழுக்கள் சிறு குடலைத் துளைப்பதனால் மனி 
தனுக்கு டிரைக்கினியாசிஸ் ( Trichiniasis ) என்னும் நோயுண்டா 
கிறது . இதனால் வயிற்றுப் போக்கு ( Diarrhoea ) , வயிற்று வலி முத 
லியவை ஏற்படுகின்றன . இரத்தவோட்டத்தில் இளம் உயிரிகளின் 
எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இயோசினோபில்லியா ( Eosino . 
philia ) என்னும் நோய் உண்டாகிறது . இறுதிப் பருவத்தில் உயி 
ரிகள் தசை நார்களில் நகருவதாலும் , அவைகளின் கழிவுப் 
பொருட்களாலும் , தங்கிப் போகும் சுண்ணாம்பு உறைகளாலும் 
தசை நார்கள் சேதமடைந்து , மனித உயிருக்கே ஆபத்து நேரலாம் . 
டிரைகோசெபாலஸ் டிரைக்யுரஸ் அல்லது டிரைக்யூரஸ் டிரைக்யூரஸ் 
( Trichocephalus trichuris or Trichuris trichuris ) ( படம் 211 ) 

இது மனிதனுடைய பெருங்குடலிலும் , சீக்கத்திலும் ( Caecum ) 
வாழும் சாட்டைப் புழு . இப்புழுவின் உடலில் பிற்பகுதி தடித்தும் , 
முற்பகுதி சாட்டைப் போல் மெலிந்தும் நீண்டும் தோற்றமளிக்கும் 
காரணம் பற்றியே , புழு இப் பெயர் பெற்றது . உடலின் மெலிந்த 
முன் பகுதியின் நீளமவ்வளவிற்கும் உணவுக் குழல் வியாபித் 
துள்ளது . 

உடலின் தடித்த பின் பகுதியில் சிறு குடலும் , இன 
உறுப்புகளும் அமைந்துள்ளன . இவை ஒரு பாலிகள் . முட்டைகள் 
மனிதனின் பெருங்குடலில் இடப்பட்டு , மலத்துடன் வெளிவரு 
கின்றன . முட்டையினுள்ளிருக்கும் கரு வளர்ந்து 28 நாட்களில் 
ளம் உயிரியாகிறது . எனினும் இது முட்டையை விட்டு வெளி 
21 


322 


முதுகெலும்பற்றவை 


வருவதில்லை . குடிக்கும் நீர் , உண்ணும் உணவு இவைகளின் மூலம் 
வளர் கருவுடைய முட்டை , மனிதனின் சிறு குடலை வந்தடைந்து , 

முட்டையின் வெளி ஓடு கரைக் 
கப்பட்டு இளம் உயிரி விடுபடு 

இது வளர்ந்து , இரு 
முறை தோலுரித்து முதிர் உயிரி 
யாகின்றது . 

இது மனிதனுக்கு 
எவ்விதக் கெடுதியையும் உண் 
டாக்குவதில்லை . 


கின்றது . 


A. 


படம் .211 , 


கள் , 


டிரைக்யூரஸின் வேறு இனங் 

கால் நடைகளினுடலிலும் , 
மாமிசபக்ஷிணிகளினுடலிலும் அக 
ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


டிரைக்யூரஸ் டிரைக்யூரஸ் 
A. ஆண் : 

B. பெண் . 


குடும்பம் 4. பைலேரிடே ( Filaridae ) 
இதில் வரும் புழுக்கள் யாவும் முதுகெலும்பிகளினுடல் திசுக் 
களில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . சிலவற்றில் வாயைச் சுற்றி 
உதடுகள் காணப்படும் . சிலவற்றில் காணப்படமாட்டாது . 
வாயைச் சுற்றிலும் ஆறு 

பாப்பில்லாக்கள் அமைந்திருக்கும் . 
உச்சரீரியா பாங்க்ராஃப்டி ( Wuchereria bancrofti ) , டிராகன்குலஸ் 
மெடினென்சிஸ் ( Dracunculus medinensis ) முதலியவை இதைச் 
சேர்ந்தவை . 


உச்சரீரியா பாங்க்ராஃப்டி 

அல்லது 
பைலேரியா பாங்க்ராஃப்டி 
(Wuchereria bancrofti or Filaria bancrofti ) 


யானைக்கால் நோய்ப் புழு 

பைலேரியல் புழு ஆப்பிரிக்கா , இந்தியா , கிழக்கிந்தியத் 
தீவுகள் முதலிய உஷ்ணப் பிரதேசங்களில் காணப்படுகிறது . இப் 
புழு மனிதனின் அக்குள் , கவுட்டி , மற்றும் தொங்கும் பாகங்கள் , 
முதலிய இடங்களின் தோலினடியில் அமைந்துள்ள நிண நீர்க்குழாய் 
களில் வசிக்கிறது . இப்புழுவினால் மனிதனுக்கு யானைக்கால் 
நோயுண்டாகும் காரணம் பற்றியே இதற்கு யானைக்கால் நோய்ப் 
புழு என்ற பெயர் வந்தது . இந்நோயைப் பரப்ப கீயூலக்ஸ் ( Culex ) 


வகை : நெமட்டோடா 


323 


இனத்தைச் சேர்ந்த ஒருவகைக் கொசு , இதன் இடைநிலை விருந் 
தோம்பியாகப் பணியாற்றுகிறது . 


பைலேரியல் புழு உடலமைப்பில் நாக்குப்பூச்சி இனத்தை 
யொத்திருக்கும் . ஆண் புழு சுமார் 40 மி . மீ . நீளமும் . 1 மி . மீ . 
பருமனும் இருக்கும் . பெண் புழு இதைப் போல இரு மடங்கு 
பெரியதாக இருக்கும் . 

இவைகளின் வாய்த்து வாரம் எளிய 
அமைப்பையுடையது . தொண்டைச் சுவரமைப்பில் இரு பகுதி 
களைக் காணலாம் . முற்பகுதி தசையாலும் , பிற்பகுதி சுரப்பிச் 
செல்களாலுமானது . பெண்ணின் இனப்புழை தொண்டையினடி 
யில் கீழ்ப்புறமாக அமைந்துள்ளது . ஆணின் பின் புறம் கீழ் 
நோக்கி வளைந்திருக்கும் . கலவி நுண்முட்கள் சம நீளமற்றவை . 
பின் முனையில் பல பாப்பில்லாக்கள் உள்ளன . 





- வாழ்க்கை வரலாறு 

அநேகமாக ஆணும் பெண்ணும் ஒன்றோடொன்று பின்னிப் 
பிணைந்தே காணப்படும் . ஆண் பெண் கலவிக்குப் பின்னர் , பெண் 
புழு குட்டிகளைப் போடுகின்றது . இப் பண்பில் இது மற்ற உருளைப் 
புழுக்களிலிருந்து மாறுபட்டுள்ளது . இக்குட்டிகள் , ஒரு மனிதனி 
டமிருந்து வேறொருவனைச் சென்றடைய , இரத்தம் குடிக்கும் ஓர் 
இடைநிலை விருந்தோம்பி தேவைப்படுகிறது . 


என்று 


பைலேரியல் புழுவின் குட்டிகளுக்கு மைக்ரோபைலேரியாக்கள் 
( Microfilariae ) அல்லது நுண் இழைப் புழுக்கள் 

பெயர் . 
மைக்ரோபைலேரியா . 2 - .3 மி . மீ . நீளம்தான் 

மி . மீ . நீளம்தான் இருக்கும் . உறை 
யினால் மூடப்பட்ட இதன் உடலின் உடற்சுவர் தட்டையான மேல் 
தோல் செல்லினாலானது . இதன் உடலினுள் சைட்டோபிளாசம் 
நிரம்பி யிருக்கும் . இதில் பல உட்கருக்கள் காணப்படும் . இதன் 
உடற்பரப்பில் பின்னர் உறுப்புகள் தோன்ற வேண்டிய இடங்களைக் 
காட்டும் அறிகுறிகள் அமைந்துள்ளன . முன் முனையிலுள்ள ஒரு 
கோடு வாய் தோன்றுமிடத்தைக் குறிக்கும் , சிலர் இதை நுண் 
முள் ( Stylet ) எனகின்றனர் . இதற்குப் பின் னுள்ள 
பட்டை , நரம்பு வளையம் உண்டாகுமிடத்தைக் குறிக்கிறது . 
இதையடுத்து பின்புறம் தோன்றியுள்ள V போன்ற ஒரு குறி , 
கழிவு நீக்கப் புழையைக் குறிக்கும் இதை யொட்டினாற்போலக் கழிவு 
நீக்கச் செல் உள்ளது . இதற்குப் பின்னால் காணப்படும் , சமதூரத் 
தில் அமைந்த நான்கு செல்கள் இனச் செல்களைக் குறிக்கின்றன . 
இதற்குப் பின்னால் மலப்புழை அமைந்திருக்கும் . 


2 


வளர 


3 


4 


مواد 
فالنا 


324 . 

முதுகெலும்பற்றவை 
பெண்புழு , மைக்ரோபைலேரியங்களை ( படம் 212 ) மனிதனின் 
நிணநீர் நாளத்தில் விடுகின்றன . இப்புழுக்கள் இங்கிருந்து மனித 
னின் இரத்தக்குழாயையடைந்து தங்குகின்றன . இவை மேற் 

கொண்டு வளர்ச்சியடைவதில்லை . 
இடைநிலை விருந்தோம்பியான கியூ . 
லக்ஸ் கொசுவினுடலையடைந்த பின் 
னரே 

ஆரம்பிக்கின்றன .. 
இரவு நேரங்களில் மைக்ரோபைலேரி 
யங்கள் தோலின் மேற்பகுதியிலுள்ள 
இரத்தக் குழாய்களில் சஞ்சரிக்கும் . 
மற்ற நேரங்களில் உடலினுட் புறத்தி " 
லுள்ள இரத்தக் குழாய்களில் தான் 
சஞ்சரிக்கும் . இரவு நேரங்களில் , கியூ 
லக்ஸ் கொசுவானது நோயுற்ற மனி " 
தனின் இரத்தத்தை உறிஞ்சும் 

பொழுது மைக்ரோபைலேரியாக் 
மைக்ரோபைலேரியர் களும் சேர்த்து உறிஞ்சப்பட்டுக் 
1. ஸ்டைல் ; 

கொசுவின் தீனிப்பையை அடை 
2. நரம்பு வளையம் ; 

கின்றன . இங்கு இவை உறையை 
3. கழிவு நீக்கப் புழை ; 

விட்டு வெளிவந்து , குடற்சு வரைத் 
4. இனச்செல் ; 
5. மலப்புழை ; 

துளைத்துக் கொண்டு வெளிச் சென்று 
மார்புத் தசையில் புகுகின்றன . 

இங்கு இவை வளர்ந்து , இருமுறை 
தோலுரித்து மெல்லிய நீண்ட உருவத்தைப் பெற்றுத்.. 
தொற்றும் நிலையையடைந்தபின் கொசுவின் தசையை விட்டு. 
வெளிவந்து அதன் கீழுதட்டில் சென்று தங்குகின்றன . 
இத்தகைய 

கொசு 

மனிதனின் இரத்தத்தை உறிஞ் . 
சும் பொழுது , மனிதனின் உடல் உஷ்ணத்தினால் தூண்டப்பட்ட 
புழுக்கள் கொசுவின் கீழுதட்டிலிருந்து மனிதனின் மேல் தோலைச் 
சென்றடைகின்றன . பின்னர் தோலைத் துளைத்துக்கொண்டு உட் 
சென்று நிணநீர் நாளத்தையடைந்து அதன் மூலம் தங்களுக்குரிய 
இடத்தையடைந்து ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றன . 

இப் புழுக்களின் எண்ணிக்கை அதிகமாவதாலும் இவை இறப் 
பதாலும் நிணநீர் நாளங்கள் தடைப்பட்டு நிணநீர் சுரப்பி வீங்கிப் 
போய் சுரம் அடிக்கும் . இதற்கு பைலேரியல் சுரம் என்று பெயர் . 
ஆரம்ப நிலையிலேயே கவனிக்கத் தவறினால் , இதைச் சுற்றியுள்ள 
திசுக்கள் அளவுக்கு மீறி வளர ஆரம்பிக்கும் . இதனால் வீக்கம் அதி 
கரித்து , உபாதை ஏற்படும் . இதற்கு யானைக்கால் நோய் என்று 
பெயர் . இவ்வித வீக்கங்கள் , கை , கால் பால் சுரப்பிகள் முதலிய 
இடங்களில் தான் ஏற்படுகின்றன . 


6. உறை . 


வகை : நெமட்டோடா 


325 


நோயின் அறிகுறிகள் கண்டவுடனேயே ஆன்ட்டிமோனி 
( Antimony ) , ஆர்சனிக் ( Arsenic ) முதலிய மருந்துகளை உட்கொண் 
டால் நோயானது கட்டுப்பட்டு , அறவே ஒழிந்து விடும் . நோய் 
முற்றிவிடுமாயின் எவ்வித மருந்துக்கும் கட்டுப்படுவதில்லை . 


கினிப்புழு ( Guinea worm ) ( படம் 213 ) 
டிராகன்குலஸ் மெடினென் சிஸ் ( Dracunculus medinensis ) 


இவை , இந்தியாவின் பல பாகங்களிலும் ஆப்பிரிக்கா , தென் 
அமெரிக்கா முதலிய இடங்களிலும் வாழும் மனிதர்களின் , தோலுக் 
கடியிலுள்ள இணைப்புத் திசுக்களில் காணப்படும் ஒட்டுண்ணி 
உளாகும் . இதைச் சாதாரணமாக நரம்புச் சிலந்தி என அழைக் 
கிறோம் . 


ஆண் , பெண் , இரண்டிலும் , வாயைச் சுற்றிலும் , தடித்த 
கியூட்டிகிளினாலான ஒரு வளையம் அமைந்துள்ளது . இதில் இரு 
வரிசைகளில் பாப்பில்லாக்கள் அமைந்துள்ளன . 

உள்வரிசையில் 
ஆறு பாப்பில்லாக்களும் , வெளிவரிசையில் நான்கு ஜோடி பாப்பில் 
லாக்களும் அமைந்துள்ளன . பெண் , ஆணைவிட மிகப் பெரியது ; 
பெண்ணின் நீளம் 40 முதல் 50 செ . மீ .; ஆணின் நீளம் 4 செ . மீ , 
இருக்கும் . ஆண் புழுவின் பின்முனை கீழ் நோக்கி வளைந்து , 10 
ஜோடி பாப்பில்லாக்களுடன் காணப்படும் . இப் புழுக்கள் மனி 
தனின் கால் , கணுக்கால் , பாதம் , முதுகு முதலிய இடங்களில் , 
தோலுக்கடியிலுள்ள இணைப்புத் திசுக்களில் வாழ்கின்றன . இங்கு 
ஆண் பெண் புழுக்களிடையே இனச்சேர்க்கை ஏற்பட்ட பின் ஆண் 
புழு இறந்துவிடுகிறது . பெண் புழுவின் கருப்பையில் கரு முட்டை 
வளர்ந்து இளம் உயிரிகளாகின்றன . இளசுகளை வெளியிடும் காலம் 
வந்ததும் , பெண் புழு ; மனிதனின் தோலைத் துளைத்து ஒரு சிறு 
கொப்புளத்தைத் தோற்றுவிக்கும் . இப்பாகம் தண்ணீரில் 
நனைந்தால் , கொப்புளம் உடைந்து அதன் வழியே புழுவின் 
கருப்பை வெளிப்படும் . கருப்பையினின்றும் அநேக இளம் 
உயிரிகள் நீரில் விடப்படுகின்றன . எல்லா இளம் உயிரிகளையும் 
விட்ட பின் , பெண் புழு சுருங்கி இறந்துவிடும் . இளம் உயிரிகள் 
பல நாட்களுக்கு நீரில் நீந்திக்கொண்டிருக்கும் . இக் காலத்தில் 

வாழும் சைக்ளாப்ஸ் ( Cyclops ) என்ற கணுக்காலித் 
தொகுதியைச் சேர்ந்த நுண் உயிரி கிடைக்க நேர்ந்தால் , 
அதன் உடலைத் துளைத்துக் கொண்டு , உடலறைக்குள் சென்று 
வளர்ந்து , மூன்று வாரங்களில் இருமுறை தோலுரித்துத் , தொற் 
றும் நிலையையடையும் . இத்தகைய சைக்ளாப்ஸ் உள்ள நீரை 


நீரில் 


326 


முதுகெலும்பற்றவை 


AT 


* 06 


0 


0 


. 


1 


sa 


. 


1 


. 


மனிதன் குடித்தால் , சைக்ளாப்ஸ் அவன்குடலைச் சென்றடைகிறது .. 
அங்குச் சைக்ளாப்ஸ் இறந்துபட , புழு வெளிப்பட்டுக் , 

குடற் 
சுவரைத் துளைத்துக் கொண்டு 
இரத்தக் குழாயை யடை கிறது . 
இரத்த வோட்டத்தின் மூலம் : 
தோலின் அடியிலுள்ள இணைத் 
திசுவச் சென்றடைந்து , அங்கு 
வளர்ந்து , பெரிதாகிறது . பெண் 
புழு முதிர் 

பாவத்தையடைய 
ஒரு வருட காலம் பிடிக்கும் . புழு 
இளசுகளை வெளியிடும் நிலையைய 
டைந்ததும் , அது வசிக்கும் பாகத் . 
தில் மனிதனின் தோலில் கொப் 
புளம் ஏற்படும் . கொப்புளம் தண் " 
ணீரில் பட்டதும் , உடைந்து 
புண்ணாக மாறும் . இப்புண் 
ணில் பாக்டீரியா போன்ற கிருமி 

கள் தங்கி தொல்லைக் கொடுக்கும் . 
டிராகன்குலஸ் மெடினென்சிஸ் 

இப்புண் லேசில் ஆறுவதில்லை . புழு 
A. மனிதன் தோலினுள் புழு ; 

மனிதனின் உடலில் இருப்பதால் , 
B. ஆணின் பின் முனை ; 
C. இளம் உயிரிகள் ; 

மயக்கம் வயிற்றுப்போக்கு , இரத் . 
D. சைக்ளாப்ஸ் ; 
1. தோல் ; 

தச் சோகை முதலிய நோய்க 
2. உறை ; 
4. கொப்புளம் ; 5. பாப்பில்லா ; ளுண்டாகும் . இறந்த புழுவை 
6. நுண்முள் . 

வெளியே 

எடுக்க , புண்வழியே 
நீட்டிக்கொண்டிருக்கும் அதனுடலை , ஒரு நெருப்புக் குச்சியில் சுற்றிச் 
சிறிது சிறிதாக மெள்ள இழுப்பார்கள் . ஒவ்வொரு நாளும் இது 
போலக் கொஞ்சங் கொஞ்சமாக எடுத்து , ஒரு வாரத்தில் நீண்ட 
முழுப்புழுவையும் எடுத்துவிடுவார்கள் . இம்முறை இந்தியாவில் 
வெற்றிகரமாகக் கையாளப்பட்டு வருகின்றது . தமிழ்நாட்டில் 
தென்னாற்காடு , வடஆற்காடு , செங்கல்பட்டு , சேலம் முதலிய 
மாவட்டங்களில் இந் நோய் அதிகமாகக் காணப்படுவதால் , ஓர் 
இயக்கமே இதைத் தடுக்க தீவிரமாகப் பணிபுரிந்து வருகின்றது . 


படம் . 13. 


3. புழு ; 


குடும்பம் 5. மர்மித்திடே ( Mermithidae ) 

இக் குடும்பத்தில் வரும் புழுக்கள் யாவும் முதிர் பருவத்தில் 
மண்ணில் தனி உயிரிகளாக வாழ்கின்றன . இவை இளம்பருவத் 
தில் பூச்சிகளினுடலினுள் ஒட்டுண்ணிகளாக வாழ்வன . மிருது 
வான நீண்ட உடலைக்கொண்ட இப் புழுக்கள் 50 செ . மீ . வரை 


வகை : நெமட்டோடா 


327 


நீளமுடையன . வாயைச் சுற்றிலும் ஆறு பாப்பில்லாக்கள் காணப் 
படும் . உள்வாய் ஆரம்பத்தில் , பற்களும் முட்களும் காணப்படுவ 
தில்லை . உணவுப் பாதைக்கு மலப்புழை இருப்பதில்லை . மர்மிஸ் 
என்னும் பேரினம் இதைச் சேர்ந்தது . 
மர்மிஸ் ( Mermis ) 

மர்மிஸ் பேரினத்தில் அநேக இனங்கள் உள்ளன . இவை 
யாவும் இளம் உயிரி பருவத்தில் பூச்சிகளின் ( Irsects ) உடலினுள் 
ஒட்டுண்ணிகளாகவும் , முதிர் உயிரி பருவத்தில் தரையில் தனி 
உயிரிகளாகவும் வாழ்க்கை நடத்துகின்றன . 
குடும்பம் 6. ஆங்குல்லுலிடே ( Anguillulidae ) 

இக் குடும்பத்தில் பெரும்பாலான புழுக்கள் தனி உயிரிகளாக 
வாழ்கின்றன . சில , தாவர ஒட்டுண்ணிகளாக உள்ளன . 

ராப்டைட்டிஸ் ( Rbabditis ) , ஆங்குல்லுல்லா ( Anguillula ) , 
60L 660685W ( Tylenchus ) , அப்பிலென் கஸ் ( Aphelencbus ) , 
ஹெட்டரோடிரா ( Heterodera ) , ஸ்பிருலேரியா ( Sphaerularia ) , 
ஸ்ட்ராங்கைலாய்டிஸ் ( Srtongyloides ) முதலிய பல பேரினங்கள் 
இதில் உள்ளன . 
ராப்டைட்டிஸ் ( படம் 214 ) 

வினத்தைச் சேர்ந்த புழுக்கள் யாவும் தனித்துத் , 
தரையில் வசிப்பன . சகதி , சாணி , குப்பை கூளம் முதலியவைகளே 

இவற்றின் உறைவிடங்களாகும் . உள்வாயில் 
பற்கள் கிடையாது . தொண்டைப் பகுதி தனிப் 
பண்புகளோடு கூடியது . இது , உருளையான 
முதற்பகுதி , மத்தியப்புடைப்புப்பகுதி , அடுத்தக் 
குறுகியப் பகுதி , இறுதிப் புடைப்புப் பகுதி , 
என்ற நான்கு பகுதிகளைக் கொண்டுள்ளது . 
இவற்றின் வாழ்க்கைச் சக்கரம் முழுவதும் , 
அவை வசிக்கும் இடங்களிலேயே நடைபெறும் .. 


இவ் 


ஆங்குல்லுல்லா 

பூமியினுள் தாவரப் பொருட்களினருகிலும் , 
படம் 514 

பூச்சிகளின் வளையைச் சுற்றிலுமுள்ள மட்கிய 

பொருட்களிலும் , இவ் வினப்புழுக்கள் காணப் 
ராப்டைட்டிஸ் 

படுகின்றன . இவைகளுக்கு வினிகர் விலாங்கு 
கள் ( Vinegar eel ) என்றும் பெயர் . ஏனென்றால் இவைகள் காடியில் 
அதிகமாகக் காணப்படுகின்றன . 


328 


முதுகெலும்பற்றவை 


டைலென்கஸ் 

இவற்றில் பெரும்பாலான இனங்கள் தாவர ஒட்டுண்ணிகளாக 
உள்ளன . 

சில தரையில் வாழ்கின்றன . தரையிலுள்ள காளான் 
களிலும் , மற்றத் தாவரங்களின் வேர்களிலும் , காணப்படும் . மற்றும் 
சில ரைய் ( Rye ) என்னும் புல்லரிசியிலும் , ஓட்ஸிசிலும் ( Oats ) , பல 
புல்களிலும் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


அப்பிலென்கஸ் 

இதில் வரும் பல இனங்கள் தாவர ஒட்டுண்ணிகளாகும் . 
தென்னை , பனை குடும்பங்களிலும் , ஸ்ட்ராபெர்ரீ ( Strawberry ) செடி 
களிலும் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


ரோட்டைலெங்கஸ் 

இவ் வினத்தைச் சேர்ந்த புழுக்கள் காப்பி , தேயிலை , வாழை , 
மிளகு , அன்னாசி , இது போன்ற தாவரங்களின் வேர்களைத் தாக்கி , 
அதில் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இத் தாவரங்களுக்கு 
இவை மிகுந்த சேதத்தை விளைவிக்கின்றன . 


ஹெட்டரோடிரா 

இவைகளும் தாவர ஒட்டுண்ணிகளே . சர்க்கரை வள்ளிக் 
கிழங்குச் செடிகளும் , கடுகு , காலிபிளவர் , முட்டைக்கோஸ் , டர்னிப் , 
முள்ளங்கி ஆகியவைகளடங்கிய குரூசிபரே குடும்பத்தைச் சேர்ந்த 
தாவரங்களிலும் அக ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 
புழுக்கள் செடிக்குள் நுழைந்து , செல்சாற்றை உறிஞ்சிக் குடிக்கின் 
றன . இதனால் செடியில் கரணைகள் தோன்றும் . இக் கரணைகளில் 
புழுக்கள் தங்கிக்கொண்டு , மிகுந்த சேதத்தை விளைவிக்கின்றன . 


ஸ்பிருலேரிய பாம்பி ( Sphaerularia bombi ) 

ஒருவகை தேனீயின் , ராணி ஈயில் அக ஒட்டுண்ணிகளாக 
வை வாழ்கின்றன . 


ஸ்ட்ராங்கைலாய்டிஸ் ஸ்டர்கோராலிஸ் ( Strongyloides stercoralis ) 

இது மனிதனின் சிறு குடலில் , சிலேட்டுமப் படலத்தில் ஒட் 
டுண்ணியாக வாழ்கிறது . மனிதனையடைய சந்தர்ப்பம் நேராமற் 
போனால் , மண்ணில் தனி வாழ்க்கை வாழ்கிறது . மனிதனின் சிறு 
குடலில் வாழும் பெண் புழுக்கள் கன்னி இனப்பெருக்க முறையில் 
இடும் முட்டைகள் வளர்ந்து , ராப்டைட்டிபாரம் லார்வாக்களா 
கின்றன . லார்வாக்கள் மனிதனின் மலத்துடன் வெளிவந்து 


வகை : நெமட்டோடா 


329 


மண்ணிலுள்ள அழுகும் பொருட்களை உண்டு வளர்ந்து 

பைலேரி 
பாரம் லார்வாக்களாகின்றன . இவை , வெறுங் காலுடன் நடக்கும் 
மனிதனின் காலைப் பற்றிக்கொண்டு , தோலைத் துளைத்து உடலினுட் 
செல்லுகின்றன . 


மற்றச் சமயங்களில் , ராப்டைட்டிபாரம் லார்வாக்கள் வளர்ந்து 
ஆண் , பெண் புழுக்களாகப் பூமியில் தனித்து வாழ்கின்றன . ஆண் , 
பெண் லார்வாக்கள் முதிர்ந்தபின் புணர்கின்றன . பின்னர் பெண் 
புழுக்களிடும் முட்டைகளிலிருந்து ராப்டைட்டிபாரம் லார்வாக்கள் 
வெளிவருகின்றன . வாழ்க்கை , சாதகமாக அமைந்தால் இவை 
மறுபடியும் ஆண் , பெண் புழுக்களாக வளர்ந்து தம் வாழ்க்கைச் 
சுழற்றியைத் தொடங்குகின்றன . சாதகமற்ற காலங்களில் ராப்ட் 
டைட்டிபாரம் லார்வா வளர்ந்து பைலேரி பாரம் லார்வாகிறது . இது 
மனிதனின் உடலையடைந்து , முதிர்ந்து , தன் வாழ்க்கையை 
நடத்துகிறது . 


குடும்பம் 7. ஈனோபிலிடே ( Enoplidae ) 

மிகச் சிறிய இப் புழுக்கள் கடலில் தனித்து வாழ்வன . புழு 
வின் முன் முனையில் பாப்பில்லாக்களும் , ஆம்பிட்டுகளும் , உணர் 
நுண் முட்களும் காணப்படும் . முன் முனையைச் சுற்றிலும் கைட் 
டினாலான பொதியுறை ( Capsule) காணப்படும் . இதன் தொண்டை , 
புடைப்புகளற்றுச் சாதாரணமாக இருக்கும் . 


இக் குடும்பத்தில் பல பேரினங்களும் , ஒவ்வொரு பேரினத்தி 
லும் பல இனங்களும் உள்ளன . 


ஈனொப்பிளஸ் ( Enoplus ) ஓர் உதாரணமாகும் . 


மனித 
உடலில் 
காணப்படும் 
சில 
உருளைப் 
புழு 
ஒட்டுண்ணிகள் 

வாழ்க்கைச்சக்கரம் வாழும்இடம் முட்டைகள் 

தொற்றும்விதம் இளம்உயிரிகள் 

உண்டுபண்ணும்வியாதி 


ஒட்டுண்ணிகள் 


சிறுகுடல் 


1.ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய் டிஸ் 


மலத்துடன் வெளிப்படு 


கின்றன. 


குடல் 


சிறுகுடலில்முட்டையிலிஉண்ணும்உணவின்மூலம்புழுக்களின்எண்ணிக்கை ருந்துஇளம்உயிரிவெளி முட்டைகள்மனிதனின் 

குறைவாகஇருந்தால் வருகிறது.குடல்சுவரைத்சிறுகுடலைச் 

சென்றுமனிதனுக்குத்தொந்த துளைத்துக்கொண்டு அடைகின்றன 

ரவுகிடையாது.அதிகமா இரத்தத்தைஅடைந்து 

னால்உணவுப்பாதையை அதன்மூலம்இருதயம், 

அடைத்துக் 

கொண்டு நுரையீரல், சுவாசக் 

தொந்தரவுகொடுக்கும். குழாய்முதலியஇடங் களுக்குஎடுத்துச்செல் 

இளம் 

உயிரிகள் லப்பட்டுஇறுதியில்சிறு 

சுவரைத்துளைத்துக் 
குடலைவந்தடைகிறது. 

கொண்டுசெல்வதால் 
இரத்தக்கசிவுஏற்படும். இவைஅதிக 

அளவில் நுரையீரலைச் அடைந்தால்நுரையீரல் 
நலங்கெட்டுவிடுகிறது. 


11 


சென்று 


2.ஆக்சியூரஸ் 

வர்மிகுலாரிஸ் 


பெருங்குடல் மலக்குடல் 


சின்றது. 


பெண்புழுமலமுன்சிறுகுடலில்,முட்மலவாய்அருகில்சொரிதொந்தரவுகிடையாது. 
வாய்க்குடையிலிருந்து 

இளம் யும்போது 

முட்டைகள் 
வெளியேவந்துஉயிரி 

வெளிவருகிறது. 

நகத்தின் இடுக்குகளில் முட்டையிடு சிறுகுடலைஅடையும்தொத்திக் கொள்கின் 

முன்இதுஇருமுறைறன.அவ்விரலைத்தன்னை 
தோலுரித்துமுதிர்ச்சி 

யறியாமல்வாயில்வைக் 
அடைகிறது. 

கும்போதுமுட்டைகள் 
வாய்க்குள்செல்லுகின் றன. 


3:ஆன்கிலோஸ் டோமா டியோடினல் 


கின்றன. 


சிறுகுடலின்எபி,மலத்துடன் தீலியல்செல்வெளிப்படு லைப்பற்றிக் 
கொண்டிருக் கும். 


முட்டைகள்மண்ணில்லார்வாமனிதன்தோலைத்ஆன்கிலோஸ்டோமாசிஸ் இருக்கும்போதேஇளம் துளைத்துக்கொண்டு இரத்தச்சோவை ஏற் உயிரிகள்வெளிவருகின்நிண 

நாளத்தைபடும்.லார்வாவின்சுற் றன.இளம்உயிரிக்குஅடைகிறது.இதன் றுப் 

பிரயாணத்தின் ராப்டைட்டிபாரம்மூலம்இருதயம்நுரைபோதுதோல், நுரை லார்வாஎன்றுபெயர்.யீரல்காற்றுக்குழாய்யீரல் 

முதலிய 

இடங் முதலியஇடங்களுக்குகளில்வீக்கம்ஏற்படும். டுத்துச்செல்லப்பட்டு இறுதியில்சிறு 

குடலை 

வந்தடைகிறது சிறுகுடலில்முட்டையைகுடிக்கும்நீருடனும்உண்தொந்தரவுகிடையாது. விட்டு 

உயிரி ணும் 

உணவுடனும் 
வெளிவருகிறது: 

கலந்துமுட்டைகள்சிறு குடலைஅடைகின்றன. 


. 


4.டிரைக்யூரஸ் 

டிரைக்யூரஸ் 


பெருங்குடல் சீக்கிம் 


மலத்துடன் வெளிப்படு 


இளம் 


கின்றன: 


சிறுகுடல் 


-- 


5.டிரைக்கி னெல்லா ஸ்பைராலிஸ் 


பெண்புழுஇளசுகளை டிரைக்கினெல்லா 

கூடு 

வயிற்றுவலி,வயிற்றுப் இரத்தக்குழாயில்இடு உடையபன்றியின் போக்கு,தசைகள்வீக்க 
கின்றது. 

இரத்தத்தின்தசையைஉண்பதால் முற்றுச்சேதமடைந்து மூலம்இவைஇயக்கு 

தங்கள்செயல்களைச்சரி தசைகளைஅடைகின்றன 

வரச்செய்வதில்லை. அங்குஒவ்வொன்றும் தன்னைச்சுற்றிக்கூட்டை உண்டுபண்ணிக் 
கொள்ளுகிறது 


. 


. 


--- 


6.உச்சரீரிய பாங்க்ராஃப்டி 


நிணநீர்நாளம் நிணநீர் சுரப்பிகள் 


பெண்புழுஇளசுகளைஇடுகியூலக்ஸ் 

கொசுமனி 

யானைக்கால்நோய், கின்றது.இளம்உயிரிக்குதனைக்கடிப்பதால்அவன் மைக்ரோபைலேரியாஇரத்தத்தில் 

இளம் என்றுபெயர். இவைஉயிரிகள்செலுத்தப்படு கியூலக்ஸ்கொசுவினால் உறிஞ்சப்பட்டு குடலில்மேற்கொண்டு 
வளர்ச்சிஅடைகின்றன. 


கின்றன. 


அதன் 


ஒட்டுண்ணிகள் 


வாழும்இடம் 


வாழ்க்கைச்சக்கரம் முட்டைகள் 

|_இளம்உயிரிகள் 


தொற்றும்விதம் 


உண்டுபண்ணும்விதம் 


7.டிராகன்குலஸ் தோலுக்குஅடி 

மெடினென்யிலுள்ள 
சிஸ் 

இணைப்புத்திசு. 


- 


பெண்புழுஇளசுகளைத் குடிக்கும் 

நீருடன்சுரம்,மயக்கம்,இரத்தச் தண்ணீரில்இடுகின்றது.நோயுண்டசைக்ளாப்ஸ் சோவை,தோலுக்கு இவைசைக்ளாப்ஸ்என்விழுங்கப்படுவதால் 

அடியில்கொப்பளங்கள் னும்கணுக்காலியின் 

ஏற்படுதல். உடலைத்துளைத்துக் 
கொண்டு 

அதன்உள் சென்றுவளர்ச்சிஅடை 


கின்றன. 


9. நிலை C. யூசிலோமேட்டா 


தொகுதி : அன்னலிடா 
( Phylum : Annelida ) 

அல்லது 
வளைதசைப் புழுக்கள் 
வகை 1. கீட்டோப்போடா 


* 


முதுகெலும்பில்லனவாகிய பிராணிகளிலே ஒரு தொகுதி வளை 
தசைப் புழுக்கள் . இந்தத் தொகுதியைச் சார்ந்த உயிரிகள் பெரும் 
பாலும் , நீண்ட மெல்லிய புழு வடிவமான உடலுள்ளவை . அந்த 
உடலானது பல மோதிரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வரிசை 
யில் சேர்க்கப்பட்டதைப் போல வெளியே தோன்றும் . வெளியே இப் 
படி வளையங்களாகக் காண்பது , உள்ளே இருக்கும் உறுப்புகளிலும் 
இவ் விதப் பிரிவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக இருப்பதையே காட்டும் . 
இந்தப் பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒரு வளையம் அல்லது கண்டம் 
( Segment ) எனப்படும் . ஆகையால் இப் புழுக்கள் கண்டப் புழுக்கள் 
( Segmented worms ) அல்லது வளைதசைப் புழுக்கள் எனப்படும் .. 
இத் தொகுதியில் முக்கியமாக மூன்று வகைகள் இருக்கின்றன . 
அவை கீட்டோப்போடா ( Chaetopoda ) என்னும் சுணைக்காலிகள் , 
ஹிருடினியா ( Hirudinea )) 

என்னும் அட்டைகள் , 
கியன்னலிடா ( Archiannelida ) என்னும் தொல் வளைதசைப் 
புழுக்கள் என்பன . இவற்றோடு எக்கியூராய்டியா ( Echiuroidea ) , 
சைப்பங்குலாய்டியா ( Sipunculoidea ) என்னும் இரு வகைகளையும் 
சேர்ப்பார்கள் . 

கீட்டோப்போடா என்னும் சுணைக்காலிப் புழுக்களைப் பாலிக் 
கீட்டா ( Polychaeta ) என்னும் பல்சுணைப் புழுக்கள் , ஆலிகோ 
கீட்டா ( Oligochaeta ) என்னும் சில்சுணைப் புழுக்கள் என இரு 
வரிசைகளாகப் பிரிக்கலாம் . 


3341 


முதுகெலும்பற்றவை 


வரிசை 1. பாலிக்கீட்டா ( Polychaeta ) 


கீட்டோப்போடா வகையில் வரும் ஒரு வரிசைக்குப் பாலிக் 
கீட்டர என்று பெயர் . இதில் வரும் உயிரியின் உடலில் பல சீட்டாக் 
கள் அல்லது சுணைகள் இருப்பதால் இதைப் பல்சுணைப் புழுக்கள் 
என்றும் கூறலாம் . இவற்றின் சீட்டாக்கள் அல்லது சுணைகள் பக்கக் 
கால்களிலிருந்து ( Parapodium ) கொத்துக் கொத்தாகக் கிளம்பும் . 
இதன் முன்புறம் உணர் உறுப்புகளைப் பெற்றுத் தலையாக அமைந் 
துள்ளது . இதன் தொண்டையில் தாடைகள் உள்ளன . ஆண் , 
பெண் என்ற தனித்தனி இனங்கள் உள்ளன . இதன் வளர்ச்சியில் 
லார்வா உண்டாகி அது உரு மாற்றம் அடைந்து முதிர் உயிரியா 
கிறது . இதில் வரும் உயிரிகள் யாவும் கடலில் வாழ்வன . 


இதற்கு உதாரணமாக நீரீயிஸை ( Nerels ) எடுத்துக்கொள் 
வோம் . 


உதாரணம் : நீரீயிஸ் ( Nereis ) 
பல்சுணைப் புழுக்களில் ஒன்று நீரீயிஸ் . இதன் புதிய பெயர் 
நியான் திஸ் ( Neanthes ) . இது சாதாரணமாகக் கடலோரத்தில் ஏற்ற 
வற்ற எல்லைக்குள் இருக்கும் மணலிலும் , கற்களின் அடி யிலும் , 
சேற்றிலும் , அவ்வப்பொழுது செய்து கொள்ளும் வளைகளிலும் 
உறைந்து வாழும் . சாதாரணமாக இது சுமார் 25 செ . மீ . , 

மீ நீளம் 
வரை வளரும் . 

வளரும் . ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு நிறத்தில் 
காணப்படும் . சில மணல் நிறமாகவும் , சில 

மஞ்சள் 
கலந்த பழுப்பு நிறமாகவும் . இன்னும் சில பச்சை கலந்த 
நீல நிறமாகவும் காணப்படும் . இதன் மேற்புறம் சற்றுக் 
குவிந்தும் , கீழ்ப்புறம் தட்டையாகவும் காணப்படும் . இப் 
புழுவில் மிகத் தெளிவாகக் காணப்படும் . பண்பு இதன் உடல் 
வளையம் 

வளையமாக அமைந்திருப்பதாகும் . இந்த வளைய 
அமைப்பு வெளிப்புறத்தில் மட்டுமின்றி உடலின் உள்ளே இருக்கும் 
உறுப்புகளிலும் காணப்படுகிறது . புழுவின் தலையும் , 

கடைசிக் 
கண்டமும் தவிர மற்றெல்லாக் கண்டங்களும் வெளிப்புறத்தில் ஒரே 
மாதிரியாக இருக்கின்றன . ஒவ்வொரு கண்டத்தின் இரு பக்கங் 
களிலும் பக்கத்திற்கு ஒன்றாகப் பக்கக்கால் ( Parapodium ) என்னும் 
நீட்சியுண்டு . தலையின் நுனியில் கீழ்ப்புறமாக வாயும் , உடலின் 
இறுதிக் கண்டத்தில் மலப்புழையும் உள்ளன . மலப்புழை அமைந் 
திருக்கும் கண்டத்தில் பக்கக் கால்கள் இருப்பதில்லை . ஆனால் , 
இதில் இரு மலப்புழை சிர்ரஸ்கள் ( Cirius ) என்னும் குறு இழைத் 
தொகுப்புகள் உள்ளன . ஒவ்வொரு பக்கக்காலின் அடியிலும் கீழ்ப் 


தொகுதி : அன்னலிடா 


335 


புறமாக நெஃப்ரீடியோப்போர் ( Nephrldiopore ) என்னும் கழிவு 
நீக்கப் புழை அமைந்துள்ளது . 


3 


: 


3 


S. 


all 


AL 


படம்.215 


நீரீயிஸ் 

A. இருகண்டங்களுடன் தலை 
1. வாய்முன் பகுதி ; 2. வாய்சூழ் வளையம் ; 3. வாய்முன் பகுதியின் உணர் 

நீட்சிகள் ; 4. பர்ல்ப்பு ; 5. வாய்சூழ் வளையத்தின் நீட்சிகள் ; 6. கண் ; 
7. பக்கக்கால் . 

B. தொண்டை துருத்தப்பட்ட நிலை . 

1. தாடை ; 2 , பற்கள் ; 3. தொண்டை . 
தலைப் பாகம் இரு பகுதிகளால் ஆனது . முதல் பகுதிக்கு 
வாய் முன் பகுதி ( Prostomium ) என்றும் அடுத்தப் பகுதிக்கு வாய் 
சூழ்வளையம் ( Peristomium ) என்றும் பெயர் ( படம் 125 ) . வாய் 
முன் பகுதியில் மேற்புறம் நான்கு கண்களும் , இரண்டு உணர் 
நீட்சிகளும் காணப்படும் . வாய் முன்பகுதியில் கீழ்ப்புறமாக இரு 
சிறிய இரு இணைப்புடைய பால்ப்புகள் ( Palps ) உள்ளன . புழுவின் 
முதல் கண்டமான வாய் சூழ்வளையம் மற்ற எல்லாக் கண்டங்களை 
யும் விடப் பெரியது . இது இரு கண்டங்களின் சேர்க்கையால் 
ஆனது . இதன் ஒவ்வொரு பக்கத்திலும் இரு ஜோடி நீண்ட 
உணர்நீட்சிகள் அமைந்துள்ளன . இந்த வளையத்தின் முனையில் 
வாய்த் துவாரம் உள்ளது . 

உடலின் ஒவ்வொரு கண்டத்திலும் பக்கத்திற்கு ஒன்றாக 
உட்கூடு கொண்ட பக்க நீட்சி உள்ளது . இந்த நீட்சிக்குப் பக்கக் 
கால் என்று பெயர் ( படம் 216 A ) . பக்கக்கால் ஒவ்வொன்றும் இரு 
பிளவுபட்டுக் கொத்துக் கொத்தாகச் சீட்டாக்களைக் கொண்டுள்ளது . 
இதன் மேல் 

பிளவுக்கு நோட்டோப்போடியம் ( Notopodium ) 
என்றும் , கீழ்ப் பிளவுக்குப் நியூரோப்போடியம் ( Neuropodium ) 
என்றும் பெயர் . நோட்டோப்போடியம் , நியூரோப்போடியம் 
இரண்டும் இரு பிளவுபட்டவை . நோட்டோபோடியத்திலிருந்து 
சீட்டாக்கள் ஒரு கொத்தாகவும் நியூரோப்போடியத்தி 
லிருந்து சீட்டாக்கள் ஒரு கொத்தாகவும் கிளம்பிவெளியில் நீட்டிக் 


336 


முதுகெலும்பற்றவை 


HARI 


கொண்டுள்ளன . சீட்டாப் பைகளிலிருந்து இவை கிளம்புகின்றன . 
ஒவ்வொரு சீட்டாவும் தண்டு , அலகு என இரு கணுக்களை 

யுடையன .. அடிக் கணுவிற்குத் 
தண்டு ( Shaft ) என்றும் மேல் கணு 
விற்கு அலகு ( Blade ) என்றும் பெயர் 
( படம் 216B ) . சில சீட்டாக்களின் அல 
குகள் குட்டையாகவும் , சிலவற்றின் 
அலகுகள் நீளமாகவும் , இருக்கின் 
றன . நோட்டோப் போடியத்தின் 
மத்தியிலும் , நியூரோப்போடியத்தின் 

மத்தியிலும் அசிக்குலம் ( Aciculum ) 
படம் -2.16 

என்னும் கெட்டி முள் ஒன்று 
A. பக்கக்கால் 

உள்ளது . இந்த அசிக்குலங்கள் உட் 
1. நோட்டோப்போடியம் ; புறம் தசைகளுடன் இனைந்துள்ளன . 
2. நியூரோப்போடியம் ; 

தசைகளின் இயக்கத்தால் 
3. அசிக்குலம் ; 

பக்கக்கால்களை நீட்டவும் , உள் 
4. மேல் சிர்ரஸ் ; 
5. கீழ் சிர்ரஸ் ; 

இழுக்கவும் முடிகிறது . நோட்டோப் 
6. சீட்டாக்கள் . 

போடியத்தின் மேற்புறம் ஒரு சிறு 
B. சீட்டாக்கள் 

நீட்சியும் , நியூரோப்போடியத்தின் 
1. தண்டு ; 

கீழ்ப்புறம் ஒரு சிறு நீட்சியும் 
2. அலகு , 

உள்ளன . இவைகளுக்கு முறையே 
மேல் (சிர்ரஸ் ) குறு இழைத் தொகுப்பு , கீழ் ( சிர்ரஸ் ) குறு இழைத் 
தொகுப்பு என்று பெயர் . 

புழு நீரில் நீந்துவதற்குப் பக்கக்கால்கள் உதவுகின்றன . சீட்டாக் 
களின் உதவியால் புழு , தான் வசிக்கும் வளையின் சுவரைப் பற்றிக் 
கொண்டு நிற்கின்றது . பக்கக் கால்களில் இரத்தக் குழாய்கள் 
வியாபித்திருப்பதால் இது சுவாச உறுப்பாகவும் பணிபுரிகிறது . 
உடற்சுவர் 

உடலின் மேற்புறம் மெல்லிய உறுதியான கியூட்டிகிளினால் 
ஆனது . இதையடுத்து உட்புறத்தில் ஒரு செல் அடுக்கினால் ஆன 
மேல் தோல் உள்ளது . மேல் தோலில் பல சுரப்பிச் செல்கள் 
உள்ளன . இச் சுரப்பிகள் கியூட்டிகிளில் உள்ள சிறு துவாரங்கள் 
வழியே வெளித் திறக்கின்றன . மேல் தோலுக்கு - உட்புறமாக 
வளைத்தசைகள் ஒரு வட்டமாக அமைந்துள்ளன . இதையடுத்து 
நீள் தசைகள் நான்கு கொத்துகளாக அமைந்துள்ளன . இவற்றில் 
இரு கொத்துகள் மேல் பக்கவாட்டில் பக்கத்திற்கொன்றாகவும் மற்ற 
இரு கொத்துகள் கீழ்ப் பக்கவாட்டில் பக்கத்திகொன்றாகவும் அமைந் . 
துள்ளன (படம் 217 ) . இதையடுத்து உட்புறமாக ஒவ்வொரு கண் 


தொகுதி : அன்னலிடா 


337 


டத்திலும் இரு ஜோடி சாய்வு ( Oblique ) தசைகள் உள்ளன . இவை 
கண்டத்தின் கீழ் மத்தியப் பாகத்திலிருந்து கிளம்பி மேல் பக்க 
வாட்டில் சென்று பக்கக்காலின் முன்புறமும் பின்புறமும் இணைந் 
துள்ளன . இதையடுத்து உடற்குழி எபிதீலியம் அமைந்துள்ளது . 


உடற் குழி ( Coelom ) 


2 . 


3 


9 
to 


8 


7 


தசை ; 


5. மேல் 


என்றும் 


12 


உடற் சுவருக்கும் , உணவுப் 
பாதைக்கும் இடையில் பரந்து 
கிடக்கும் இடத்திற்கு உடற் 
குழி என்று பெயர் . இக் குழி 
யைச் 

சுற்றிலும் உடற்குழி 
எபிதீலியம் வியாபித்திருக்கும் . 
உடற் சுவரை ஒட்டினாற்போல் 

படம் . 2.17 
இருக்கும் உடற்குழி எ பி தீ 

நீரீயிஸ் ; குறுக்கு வெட்டுத்தோற்றம் : 
லியத்திற்குப் பெரைட்டல் 

1. கியூட்டிகிள் ; 2. வளை தசை ; 3. நீள் 
( Parietal ) படலம் என்றும் 

4. சாய்வுத் தசை ; 
உணவுக் குழாயைச் சூழ்ந்தி இரத்தக்குழாய் ; 6. கீழ் இரத்தக்குழாய் ; 
ருக்கும் பாகத்திற்கு விசரல் 7. கீழ் நரம்பு வடம் ; 8. சிறு குடல் ; 
( Visceral ) படலம் 

9. பெரைட்டல் எபிதீலியம் ; 10. விசரல் 

எபிதீலியம் ; 11. உடற் குழி ; 
பெயர் இந்த உடற்குழி இடைச் 

நெஃப்ரீடியம் . 
சுவர்களினால் ( Septa ) பல 
அறைகளாகத் தடுக்கப்பட்டுள்ளது . இரு கண்டங்களுக்கு மிடை 
யில் இச்சுவர் அமைந்துள்ளது . இச்சுவர்களில் உள்ள துளைகள் 
மூலம் அறைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன . 
உடற்குழி , உடற்குழித் திரவத்தினால் நிரம்பியுள்ளது . இத் திரவத் 
தில் அமீபாய்டு செல்கள் உள்ளன , 
உணவு மண்டலம் 

உணவுப் பாதையும் அத்துடன் சேர்ந்த சீரணச் சுரப்பிகளும் 
உணவு மண்டலமாகும் . உணவுப் பாதை , வாயில் ஆரம்பித்து மலப் 
புழையில் முடியும் ஒரு நீண்டக் குழாய் . இது வாய் , உள் வாய் 
( Buccal cavity ) , தொண்டை , உணவுக் குழல் , சிறுகுடல் , மலக் 
குடல் , மலப்புழை என்ற பல பாகங்களைக் கொண்டது . புரோஸ் 
டோமியத்தின் கீழ் இருக்கும் வாய் , உள்வாயில் திறக்கிறது . இது 
முதல் இரண்டு கண்டங்களில் வியாபித்துள்ளது . இதையடுத்து 
வரும் பகுதியான தொண்டை நான்காம் கண்டம் வரை நீண்டுள் 
ளது . உள்வாயும் தொண்டையும் தசை உறையினால் சூழப்பட்டுள் 
ளது . இவற்றின் உட்புறம் தடித்த கியூட்டிகிளினால் ஆனது . உள் 
வாயிலுள்ள இந்தக் கியூட்டிகிளில் பல கெட்டியான கைட்டினால் 

22 


338 


முதுகெலும்பற்றவை 


சென்று 


ஆன பற்கள் உள்ளன . தசையாலான தொண்டைச் சுவரில் உட் 
கூடு கொண்ட கைட்டினால் ஆன பெரிய இரு தாடைகள் ( Jaws ) 
பொருத்தப்பட்டுள்ளன ( படம் 215 B ) . இத் தாடைகளின் நுனி 
கூரிய பற்களாலானது . தொண்டையில் கைட்டினாலான பல 
பற்கள் உள்ளன . உடற் சுவருக்கும் தொண்டைக்குமாக இருவகைத் 
தசைகள் வியாபித்துள்ளன . இதில் ஒன்று உடற் சுவரிலிருந்து 
கிளம்பிப் பின்னோக்கிச் சென்று தொண்டை உறையுடன் இணைந் 
துள்ளது . இதற்கு நீட்டும் ( Protractor ) தசை என்று பெயர் . மற் 
றொன்று 

உடற்சுவரிலிருந்து கிளம்பி முன்னோக்கிச் 
தொண்டை உறையுடன் இணைந்துள்ளது . இதற்குப் பின்னிழுக்கும் 
( Retractor ) தசை என்று பெயர் . உணவு உட்கொள்ளும்பொழுது 
உள் வாய் , தொண்டை இரண்டும் துதிக்கை போல வெளியே 
நீட்டப்படும் . 

தொண்டையை அடுத்து வரும் குறுகிய குழாய்க்கு உணவுக் 
குழல் ( Oesophagus ) என்று பெயர் . இதன் இரு புறங்களிலும் பக் 
கத்திற்கு ஒன்றாக இரு சுரப்பிகள் உள்ளன . இந்த உணவுக்குழல் 
சுரப்பிகள் உணவுக் குழலில் திறக்கின்றன . உணவுக் குழலை அடுத்து 
வரும் சிறுகுடல் இறுதிக் கண்டம் வரை நீண்டுள்ளது . இதன் 
மெல்லிய சுவர் கண்டங்களுக்கு இடையிலுள்ள இடைச்சுவரினால் 
நெருக்கப்பட்டிருக்கும் . 

ஆகையால் 

கண்டங்களில் சிறு குடல் 
பருத்தும் , கண்டங்களுக்கு இடையில் சிறுத்தும் காணப்படுகிறது . 
இறுதிக் கண்டத்திலிருக்கும் உணவுப்பாதையின் பகுதியான மலக் 
குடல் ( Rectum ) மலப்புழை வழியே வெளித் திறக்கிறது . உணவுப் 
பாதையின் சுவர் வெளியிலிருந்து உள்ளாகக் கீழ்க்கண்ட அமைப் 
பைப் பெற்றுள்ளது . வெளிப்புறம் உடற்குழி எபிதீலியத்தால் 
ஆனது ; அடுத்தது நீள்தசைப் படலம் ; இதை அடுத்துக் குறுக்குத் 
தசைப் படலம் ; அடுத்தது எபிதீலியப் படலம் . 

நீரீயிஸ் , சிறு நத்தை , மட்டி , நண்டு முதலியவைகளை உண் 
ணும் மாமிச பட்சணி . இப் புழு வளையில் தன் முழுவுடலையும் 
பொருத்திக் கொண்டு தலையை மட்டும் வெளியில் நீட்டிக் கொண் 
டிருக்கும் . இதன் அருகில் சிறு உயிரிகள் வர நேர்ந்தால் உடனே 
புழு தன் உள்வாய் தொண்டையைத் துதிக்கைபோல் வெளியே 
பிதுக்கும் . இதனால் தொண்டையிலுள்ள தாடைகள் முனைக்கு 
வந்து நீட்டிக் கொண்டிருக்கும் . தாடைகளினால் உணவைக் கவ் 
விக்கொள்ளும் . பிறகு உள்வாயும் தொண்டையும் உள்ளிழுக்கப் 
படுவதால் உணவு விழுங்கப்படுகிறது . உள்வாய் தொண்டையை 
வெளிப்பிதுக்க , நீட்டும் தசைகளும் , உடற்குழித் திரவமும் உதவு 
கின்றன . இதை உள்ளிழுக்கப் பின்னிழுக்கும் தசைகள் உதவுகின் 


தொகுதி : அன்னலிடா 


339 


றன . விழுங்கப்பட்ட உணவு உணவுக் குழலை அடைந்து , அங்கு 
உணவுக் குழல் சுரப்பிகளால் சுரக்கப்படும் நீரினால் சீரணிக்கப் 
படுகிறது . உணவுச் சிறுகுடலை அடைந்ததும் சிறுகுடல் எபிதீ 
லியல் செல்களால் சுரக்கப்படும் நீரினால் மேற்கொண்டு சீரணம் 
நனடபெறுகிறது . சீரணிக்கப்பட்ட உணவுப் பொருள் சிறுகுடல் 
செல்களால் கிரகிக்கப்பட்டு அதிலுள்ள இரத்த நுண் குழல்களைச் 
சென்றடைகின்றது . சீரணிக்கப்படாத பொருள் மலக்குடலைச் 
சென்றடைந்து மலப்புழை வழியே வெளிச் செலுத்தப்படுகிறது . 
-சிறுகுடற் சுவரிலுள்ள தசைகளினால் சிறுகுடலில் முன்னிருந்து 
பின்னாக அலை அலையான இயக்கங்கள் ஏற்படுகின்றன . இவைகளுக் 
குப் பெரிஸ்டாலிட்டிக் ( Peristalitic ) இயக்கம் 

பெயர் . 
இதன் உதவியால் உணவுப் பொருள் சிறுகுடலில் நகர்ந்து செல் 
கிறது . 


என்று 


இரத்த ஓட்ட மண்டலம் 


இந்தப் புழுவில் இரத்த ஓட்ட மண்டலம் வளர்ந்துள்ளது . 
இரத்தம் குழாய்களின் மூலம் உடலின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . சிறுகுடலில் சீரணிக்கப்பட்ட உணவுப்பொருளைக் 
--கிரகித்து உடலின் பல பாகங்களுக்கு எடுத்துச் செல்கிறது . உடலில் 
ஏற்பட்ட கழிவுப் பொருட்களைச் சேகரித்துக் கழிவு உறுப்புகளுக்கு 
எடுத்துச் செல்லும் பணியையும் செய்கிறது . இதில் ஹீமோகுளோ 
பின் ( Haemoglobin ) என்ற இரும்பு புரதச் சத்துப் பொருள் 
கரைந்துள்ள தால் இது சிவப்பாக உள்ளது . 


புழுவின் உடலில் இரு முக்கிய நீள் இரத்தக் குழாய்கள் 
உள்ளன . இதில் ஒன்று உணவுப் பாதைக்கு மேல் , முன் முனையி 
லிருந்து பின் முனை வரையில் செல்கிறது ; மற்றொன்று உணவுப் 
பாதைக்குக் கீழ் , முன் முனையிலிருந்து பின்முனை வரையில் செல் 
கிறது . இவற்றிற்கு முறையே மேல் இரத்தக் குழாய் ( Dorsal blood 
vessel ) , கீழ் இரத்தக் குழாய் ( Ventral blood vessel ) என்று பெயர் 
( படம் 218 ) . மேல் இரத்தக் குழாயின் சுவர் விரிந்து சுருங்கும் 
தன்மையுடையது . இது முக்கியமாக உடலின் 

து முக்கியமாக உடலின் பல பாகங்களி 
லிருந்து இரத்தத்தைச் சேகரிக்கும் குழாயாகச் செயல் றது . 
இதில் இரத்தம் பின்னிருந்து முன்னுக்குச் செல்லும் . இது ஐந்தாவது 
கண்டத்தில் கிளைகளாகப் பிரிந்து உணவுக் குழலின் சுவருக்கு 
இரத்தத்தை அனுப்புகிறது . 


கீழ் இரத்தக் குழாயின் சுவர் சுருங்கும் தன்மையற்றது . இது 
இரத்தத்தை உடலின் பல பாகங்களுக்குப் பகிர்ந்து கொடுக்கும் . 


340 


முதுகெலும்பற்றவை 


3 


குழாயாகச் செயல்படுகிறது . இதில் இரத்தம் முன்னிருந்து பின்னா 
கச் செல்கிறது . மேல் குழாயும் கீழ்க் குழாயும் உடலின் இறுதியில் 

மலக் குடல் வளைய இரத்தக் குழா 
யினால் தொடர்பு கொண்டுள்ளன . 
முதல் நான்கு அல்லது ஐந்து : 
கண்டங்களைத் தவிர மற்றக் கண் 
டங்கள் ஒவ்வொன்றிலும் மேல் 
குழாயும் கீழ்க் குழாயும் இரு 
ஜோடிக் குழாய்களினால் தொடர்பு. 

கொண்டுள்ளன . ஒ வ்வொரு 
படம் .318 . 

கண்டத்திலும் கீழ்க்குழாயிலி 
நீரீயீஸ் : இரத்தவோட்ட மண்டலம் ருந்து பக்கத்திற்கு ஒரு 

ஜோடி . 
1. மேல் இரத்தக் குழாய் ; 2. கீழ் 

யாக இரத்தக் குழாய்கள் கிளம்பு : 
இரத்தக் குழாய் ; 3 பக்க இரத்தக் 
குழாய் ; 4 . நோட்டாபோடியல் 

கின்றன . இவை உடற் சுவருக் 
குழாய் ; 5. நியூரோபோடியல் கும் , பக்கக் காலுக்கும் கழிவு நீக்க . 
குழாய் ; 6. குடல் வளையக் குழாய் . உறுப்புக்கும் சென்று கிளைத்துத் 
தந்துகிகளில் முடிகின்றன . இதன் மூலம் இரத்தம் இவ் வுறுப்பு 
களுக்குச் செல்கிறது . இவ்விதம் இவைகளுக்குச் சென்ற இரத்தம் 
தந்துகிகளால் சேகரிக்கப்பட்டு அவை ஒன்று சேர்ந்து ஒரு குழா 
யாக மேல்நோக்கிச் சென்று மேல் 

குழாயில் வடிகிறது . கீழ்க் 
குழாயிலிருந்து மற்றொரு கிளை கிளம்பி உணவுப்பாதை சுவருக்குச் 
சென்று கிளைத்துத் தந்துகிகளில் முடிகின்றது . இதன் மூலம் குடற் 
சுவருக்கு இரத்தம் செல்கிறது . இங்கிருந்து இரத்தம் தந்துகிகளால் 
சேகரிக்கப்பட்டு அவை ஒன்று சேர்ந்து ஒரு குழாயாகி மேல் சென்று 
மேல் குழாயில் வடிகிறது . இவ்விதம் 
இவ்விதம் மேற்குழாயை 

அடைந்த 
இரத்தம் அதனுள் முன்னோக்கிச் சென்று ஐந்தாவது கண்டத்தில் 
கிளைத்து உணவுக் குழாயில் தந்துகிகளில் முடிகின்றது . இங்கி 
ருந்து இரத்தம் தந்துகிகளால் சேகரிக்கப்பட்டுக் கீழ்க் குழாய்க்கு 
எடுத்துச் செல்லப்படுகிறது . இரத்தம் இவ்விதம் உடலில் சுழன்று : 
கொண்டிருக்கிறது . 


சுவாசித்தல் 

இப் புழுவிற்குத் தனி சுவாச உறுப்புகள் கிடையாது . உடற் 
பரப்பு முழுவதும் , அதிலும் முக்கியமாகப் பக்கக்கால்கள் , சுவாச 
வேலையைச் செய்கின்றன . இது தண்ணீரில் வசிப்பதால் அதிலுள்ள 
பிராணவாயு தோல் மூலம் ஊடுருவிச் சென்று தந்துகிகளில் உள்ள 
இரத்தத்தை அடைகின்றன . அதேபோல் தந்துகிகளில் உள்ள இரத் 
தத்தில் இருக்கும் கரியமிலவாயு உடற்சுவரை ஊடுருவிச் சென்று 
நீரை அடைகிறது . புழுவின் உடல் அசைவினால் வெளியிலிருந்து 


தொகுதி : அன்னலிடா 


3411 


தண்ணீர் தொடர்ச்சியாகத் துளையினுள் சென்று வெளிவந்து 
கொண்டிருக்கும் . இதனால் புழுவிற்கு வேண்டிய பிராண வாயு 
கிடைத்துக்கொண்டிருக்கிறது . 


* கழிவு நீக்க மண்டலம் 


இப் புழுவின் கழிவு நீக்க உறுப்பிற்கு நெஃப்ரீடியம் என்று 
பெயர் . முன் முனையில் சில கண்டங்களும் பின் முனையில் சில கண் 
டங்களும் தவிர மற்ற எல்லாக் கண்டங்களிலும் ஒரு ஜோடி நெஃப் 
ரீடியங்கள் உள்ளன . 


ஒவ்வொரு நெஃப்ரீடியமும் செல்களாகப் பிரிவுறாத புரோட்டோ 
பிளாசத் திரளில் புதைந்துள்ளது . இது உடல் , கழுத்து என்ற இரு 
பாகங்களைக் கொண்டது . இதன் உடற்பாகம் , ஒழுங்கற்ற முட்டை 
போன்று கண்டத்தில் சாய்வாக அமைந்திருக்கும் . இதில் பல சுருள் 
களைக் கொண்ட குழாய் உள்ளது . இக் குழாய் குறு இழைகளை 
யுடையது . இந்தக் குழாயின் குறு இழைபற்ற இறுதிப்பாகம் புழுவின் 
கீழ்ப்புறம் பக்கக்காலின் அடியில் திறக்கிறது . இதற்கு நெஃப்ரீடி 
யோப்போர் என்று பெயர் இக் குழாயின் முன்பாகம் புழுவின் 
நடுவே சென்று இடைச்சுவரைத் துளைத்துக்கொண்டு முன் 
கண்டத்தில் புகுந்து , அகன்று , புனல் ஆகித் திறக்கிறது . இந்தப் 
புனலின் விளிம்பைச் சுற்றிலும் குறு இழைகள் காணப்படும் . இப் 
புனலுக்கு நெஃப்ரோஸ்டோம் ( Nephrostome ) என்று பெயர் . 


நெஃப்ரீடியத்தின் சுவரில் பல தந்துகிகள் உள்ளன . தந்துகி 
*களின் இரத்தத்திலிருந்து கழிவுப்பொருட்களை நெஃப்ரீடியச் சுவர் 
கள் கிரகித்துக் குழாய்க்குள் அனுப்பு கின்றன . இங்கிருந்து கழிவுப் 
பொருள் நெஃப்ரீடியோப்போர் வழியாக வெளியேற்றப்படுகிறது . 
உடற்குழியில் திறக்கும் நெஃப்ரோஸ்டோம் , உடற்குழித் திரவத் 
திலுள்ள இறந்த அணுக்களை அதாவது கார்ப்பசல்களைச் சேகரித்துக் 
குழாய்க்குள் அனுப்புகிறது . இங்கிருந்து நெஃப்ரீடியோப்போர் 
-வழியாக வெளி அனுப்பப்படுகிறது . 


நரம்பு மண்டலம் 


இது மத்திய நரம்பு மண்டலம் , வெளிப்புற நரம்பு மண்டலம் 
என்ற இரு பிரிவுகளைக் கொண்டது . மூளையும் கீழ் நரம்பு வடமும் , 
" மத்திய நரம்பு மண்டலத்தைச் சேர்ந்தவை . இவைகளிலிருந்து 
கிளம்பி உடலின் உறுப்புகளுக்குச் செல்லும் நரம்புகள் வெளிப்புற 
நரம்பு மண்டலத்தைச் சேர்ந்தவை . 


. 


342 


முதுகெலும்பற்றவை ) 


மத்திய நரம்பு மண்டலம் 


என்று 


தொண்டைக்கு மேலாக உள்ள இரு பிளவு கொண்ட நரம்புச் 
செல்திரள் மூளையாகும் . இதில் நரம்புச் செல்களும் நார்களும் 
உள்ளன . தொண்டைக்குக் கீழாக மூன்றாவது கண்டத்தில் உள்ள 
நரம்புச்செல் திரளுக்குத் , தொண்டைக்கீழ் நரம்புச் செல்திரள் ( Sub- 
pharyngeal ganglion ) என்று பெயர் . மூளையிலிருந்து பக்கத்திற்கு 
ஒன்றாக இரு நரம்புகள் கிளம்பி , தொண்டையைச் சுற்றி வளைத்துக் 
கொண்டு கீழ்ச்சென்று தொண்டைக் கீழ் நரம்புச் செல்திரளில் 
முடிகின்றன . இவைகளுக்குத் தொண்டை வளைய நரம்புகள் 
( Circumpharyngeal con Doclives) 

பெயர் . இந்தத் 
தொண்டை வளைய நரம்புகளில் அவை மூளையுடன் சேருமிடத்தில் 
ஒரு நரம்புச் செல் தொகுதி உள்ளது . தொண்டைக் கீழ் நரம்புத் 
தொகுதியிலிருந்து உணவுக் குழாய்க்குக் கீழாக , உடலின் கடைசி 
வரையில் ஒரு கீழ் நரம்பு வடம் ( Ventral nerve cord ) போகிறது ... 
இக் கீழ் நரம்புவடம் உண்மையில் இரண்டு வடங்களால் ஆனது . 
இவ் விரண்டு வடங்களும் இணைப்புத் திசு உறையால் சூழப்பட்டு 
ஒரே வடமாகத் தோற்றமளிக்கிறது . இக் கீழ்நரம்பு ஒவ்வொரு 
கண்டத்தின் நடுவிலும் நரம்புச் செல் தொகுதிகளைக் கொண்டு 
பருத்துத் தோன்றும் . 


புற நரம்பு மண்டலம் 


மூளையிலிருந்து நான்கு ஜோடி நரம்புகள் கிளம்பி , ஒன்று வாய் 
முன் பகுதி உணர்நீட்சிக்கும் , ஒன்று பால்ப்புக்கும் , மற்ற இரண்டும் 
கண்களுக்கும் செல்கின்றன . வாய்சூழ் வளையத்தின் உணர் நீட்சி 
ஒன்றுக்கு , தொண்டை வளைய நரம்புச் செல் தொகுதியிலிருந்து 
ஒரு நரம்பு செல்கிறது . மற்றோர் உணர் நீட்சிக்குத் தொண்டை 
கீழ்நரம்பு செல் தொகுதியிலிருந்து , ஒரு நரம்பு செல்கிறது . கீழ் 
நரம்பு வடத்திலுள்ள ஒவ்வொரு கண்ட நரம்பு செல் தொகுதியிலி 
ருந்தும் பக்கத்திற்கு மூன்று நரம்புகளாக ஆறு நரம்புகள் கிளம்பு 

இவற்றில் முதல் ஜோடி நரம்பு தனக்கு முன் உள்ள 
கண்டத்திற்குச் செல்கின்றது . இரண்டாம் ஜோடி நரம்பு பக்கக் 
கால்களுக்குச் செல்கின்றது . மூன்றாம் ஜோடி நரம்பு அக் கண்டத் 
திலுள்ள உறுப்புகளுக்குச் செல்கிறது . 


கின்றன . 


உணர் உறுப்புகள் 

உணர் நீட்சிகளும் கண்களும் உணர் உறுப்புகளாகப் பணி 
புரிகின்றன . உடலின் முன் பகுதியில் உள்ள உணர்நீட்சிகளும் 
பால்ப்புகளும் தொடு உணர்ச்சி உறுப்புகளாகும் . 


343 


தொகுதி : அன்னலிடா 


2 . 


சேர்ந்து 


* 


இதன் கண் கோளவடிவமுடையாது (படம் 219 ) . இதன் முன் 
புறம் ஒளி ஊடுருவக்கூடிய கார்னியாவால் ஆனது . இதன் உட்புறம் 
பார்வைச் செல்களைக் ( Retinal 
cell ) கொண்ட நிறமித் திரையா 
லானது . இதன் குழியில் ஜில்லாட் 
டின் போன்ற பொருள் உள்ளது . 
இப் பொருள் லென்ஸ் ( Lens ) 
போல் பயன்படுகிறது . பார்வைச் 
செல்லின் அடிப்புறம் நுண் நரம் 
பிழையாகி அவைகள் ஒன்று 

-7 
பார்வை நரம்பாகி 
மூளைக்குச் செல்கிறது . புழு இக் 

படம் .2.19 
கண்ணின் உதவியால் எதிரில் 

நீரீயிஸ் ! கண் 
நகரும் பொருளை உணரமுடிகிறது . 

1. கார்னியா ; 
இனப் பெருக்கம் 

2. கியூட்டிகிள் ; 

3. மேல்தோல் ; 
இப் புழு ஒரு பாலி ; இதற்கு 4. லென்ஸ் ; 
நிரந்தரமான இன உறுப்புகள் 

5. ரெட்டினல் திரை ; 
கிடையாது . விந்துச் சுரப்பிகளும் 

6. குச்சிகள் ; 

7. பார்வை நரம்பு . 
அண்டச் சுரப்பிகளும் மிக எளி 

இவை இனப்பெருக்கக் காலத்தில்தான் உடற் குழி 
எபிதீலியத்திலிருந்து , அதுவும் முக்கியமாக முக்கிய இரத்தக் 
குழாய்களைச் சூழ்ந்திருக்கும் உடற்குழி எபிதீலியங்களிலிருந்து 
பெருகுகின்றன . 

உடலின் முன் முனையிலுள்ள சில கண்டங்களைத் 
தவிர மற்ற எல்லாக் கண்டங்களிலும் இனச் சுரப்பிகள் தோன்று 
கின்றன . இவை தோன்றியதும் உடற்குழி எபிதீலியத்திலிருந்து 
விடுபட்டு முதிரும் வரை உடற்குழியில் தங்குகின்றன . முதிர்ந்த 
விந்துக்களும் , அண்டங்களும் உடற் சுவரில் தற்காலிகமாக ஏற் 
படும் பிளவுகளின் மூலம் தப்பித்துக் கடல் நீரை அடைகின்றன . 
கடல் நீரில் கருவுறுதல் நடைபெறுகிறது . 


மையானவை . 


மேல் குறு இழைகளையுடைய உறுப்புகள் 


ஒவ்வொரு கண்டத்திலும் மேல் நீள் தசையை ஒட்டினாற்போல 
இரு மேல் குறு இழைகளையுடைய உறுப்புகள் உள்ளன . இவ்வுறுப்பு 
உடற்குழி எபிதீலியத்திலிருந்து தோன்றி புனல் போன்ற குறு 
இழைகளையுடைய துவாரத்தின் வழியே உடற்குழியில் திறக்கிறது . 
மறுபுறத்தில் இதற்குத் திறப்புக் கிடையாது . இந்த உறுப்புகள் 
மற்றப் பாலிக் கீட் புழுக்களின் உடற்குழி நுண் 


குழாய்களை 


344 


முதுகெலும்பற்றவை 


( Coelomoducts) ஒத்தி நக்கின்றன . முன்பு இந்த உறுப்புகள் கழிவு 
நீக்க உறுப்புகளாகக் கருதப்பட்டன . ஆனால் , தற்காலத்தில் இவை 
இனப்பெருக்க நாளங்களாகக் கருதப்படுகின்றன . இனப்பெருக்கக் 
காலத்தில் இந்த உறுப்புகள் தற்காலிகமாக உடலின் வெளிப்புறத் 
துடன் நுண்புழைகள் வழியே தொடர்புகொண்டு இனச்செல்களை 
வெளியனுப்புகின்றன என்ற கருத்து உலவிவந்தது . ஆனால் , 
இதற்குச் சரியான சான்றுகள் இல்லை . ஆகையால் இதன் வேலை 
என்ன என்பது சரிவர விளங்கவில்லை . 


ஹெட்டிரோநீரீயிஸ் நிலை ( Heteronereis phase ) 
( படம் 220 ) 

பொதுவாக முதிர்ந்த நீரீயிஸ் முதிர்ச்சி 
அடையாத நீரீயிஸிலிருந்து வெளித் தோற்றத் 
தில் மாறுபட்டிருப்பதில்லை . ஆனால் , நீரீமீஸில் 
பல இனங்களில் முதிர்ச்சி அடையும்போது உட 
லின் பின்பகுதியில் பல மாற்றங்கள் தோன்று 
கின்றன . இந்த உயிரிகள் தங்கள் வாழ்க்கை 
யில் இரு நிலைகளில் தோன்றுகின்றன . ஒன்று 
பருவ முதிர்ச்சி அடையாத நிலை ; அதாவது 
நீரீயிஸ் நிலை ; மற்றொன்று பருவ முதிர்ச்சி 
அடைந்த நிலை ; அதாவது ஹெட்டிரோநீரீயிஸ் 
நிலை . இரண்டும் தோற்றத்தில் வெகுவாக மாறு 
பட்டிருந்ததால் இவ்விரண்டும் 

வெவ்வேறு 
படம் -220. 

பேரினத்தைச் சேர்ந்தவை என்று கருதிவந்தார் 
ஹெட்டிரோ நீரீயிஸ் கள் . ஆனால் , சமீபகாலத்தில் தான் மேலம்கிரன் 
1. ஏடோக் ; ( Malamgrea ) என்பவர் , இவை இரண்டும் வெவ் 
2. எபிடோக் வேறு பேரினங்கள் அல்ல ; ஆனால் , ஒரே 

பேரினத்தின் வெவ்வேறு நிலைகள் என்பதைக் 
கண்டறிந்து விளக்கினார் . 
ஹெட்டிரோகீரீயிஸின் பண்புகள் 

உடலின் பின் பகுதியில் உள்ள பக்கக் கால்கள் பெரியதாகி , 
தட்டையான பக்கக் கிளைகளை விட்டு அகன்றிருக்கும் . சாதாரண 
சீட்டாக்கள் விழுந்து அவ் விடத்தில் நீண்ட துடுப்புப் போன்ற சீட் 
டாக்கள் கிளம்பியிருக்கும் . இவற்றின் உதவியால் இப் புழு நீரின் 
மட்டத்தில் நீந்திக்கொண்டிருக்கும் . கண்கள் பருத்துத் தலையிலி 
ருந்து துருத்திக் கொண்டிருக்கும் . 

பருவ முதிர்ச்சி அடைந்ததும் நீரீயிஸ் , ஹெட்டிரோ நீரீயிஸாக 
மாறி வளையைவிட்டு வெளிவந்து நீர்ப்பரப்பில் நீந்திக்கொண்டிருக் 


தொகுதி ! அன்னலிடா 


345 


கும் . விந்துக்களும் அண்டங்களும் நீரில் விடப்பட்ட பிறகு புழுக்கள் 
இறந்து விடுகின்றன . விந்துவும் அண்டமும் கலந்து கரு முட்டை 
யாகி , அது வளர்ந்து லார்வாவாகி , அது உருமாற்ற மடைந்து 
இளம் உயிரியாகிறது . முக்கியமாகத் தன் இனத்தைப் பல இடங் 
களுக்குப் பரப்புவதற்காகத்தான் இந்த ஹெட்டிரோ நீரீயிஸ் நிலை 
தோன்றியுள்ளது . 


கரு முட்டையிலுள்ள கரு வளர்ந்து லார்வாவாகி , முட்டையை 
விட்டு வெளி வருகிறது . இந்த லார்வாவுக்கு ட்ரோக்கோபோர் 
( Trcchophore) என்று பெயர் . 


ட்ரோக்கோபோர் லார்வா ( படம் 221 ) 


2 . 


9 


hmA HARIRON 


6 . 


இது கண்டங்கள் அற்ற , நுண்ணிய , பம்பரம் போன்ற உயிரி . 
இதன் அகன்ற மேல் துருவத்தில் உணர் உறுப்பான மேல் நுனித் 
தட்டு ( Apical p ; te ) அமைந்துள்ளது . 
இவ்விடத்தில் குறு இழைகள் கொத்தாக 
அமைந்துள்ளன . இரு கண்களும் , ஒரு 
நரம்புச் செல் தொகுதியும் இவ் விடத்தில் 
உள்ளன . லார்வாவின் கீழ்ப்புறம் அமைந் 
துள்ள வாய் , சிறு உணவுக்குழல் மூலம் 
அகன்ற இரைப்டையில் திறக்கிறது . இரைப் 
பையிலிருந்து சிறுகுடல் கிளம்பி , பின் 
னோக்கிச் சென்று குறுகிய கீழ்த்துருவத் 

படம் .221 . 
தில் நடுவில் உள்ள மலப்புழை மூலம் 
வெளித்திறக்கிறது . உணவுப் பாதைச் ட்ரோக்கோபோர் லார்வா 
சுவரின் முழுதூரமும் குறு இழைகள் 

1. மேல் நுனித் தட்டு ; 

2. நரம்புச் செல் 
உள்ளன . இந் நிலையில் லார்வாவிற்கு 

தொகுதி ; 
உடற்குழி கிடையாது . ஆனால் , உடற் 

3. வாய் முன் குறு இழை 

வட்டம் ; 
சுவருக்கும் உணவுப் பாதைக்கும் நடுவில் 

4. வாய் ; 5. நடுப்படை ; 
பெரிய இடைவெளி இருக்கும் . இந்த 

6. ஆட்டோசிஸ்ட் ; 

நெஃப்ரீடியம் ; 
இடைவெளிக்கு பிளாஸ்டோசீல் என்று 

8. மலவாய் ; 
பெயர் . இதில் இரண்டு புரோட்டோ 9. மீசன்கைப் ; 

10. இரப்பை ; 
நெஃப்ரீடியங்களும் சில மீசன்கைம் செல் 

பிளாஸ்டோசீல் ; 
களும் லார்வா தசைகளும் உள்ளன . 12. கண் , 
இந்த லார்வாவின் உடற்பரப்பில் குறு இழைகள் இரு வட்டத்தில் 
அமைந்துள்ளன . வாய்க்கு மேற்புறமாக அமைந்துள்ள வட்டத் 
திற்கு வாய்முன் வட்டம் ( Pre - oral circlet ) என்றும் , வாய்க்குப் 
பின்னாக அமைந்துள்ள வட்டத்திற்கு வாய் பின் வட்டம் ( Post - 


7 . 


346 


முதுகெலும்பற்றவை 


oral circlet ) என்றும் பெயர் . இக் குறு இழைகளின் உதவியால் 
லார்வா நீரில் நீந்துகிறது . 

சிறிது நாட்களுக்கு இந்த லார்வா தனி வாழ்க்கை நடத்திய 
பிறகு , நீர்மட்டத்திலிருந்து அழுந்தித் தரையை அடைந்து உரு 
மாற்றம் பெற்று இளம் உயிரியாக மாறுகிறது . லார்வாவின் வாய்க்கு . 
முன்னுள்ள பாகம் புழுவின் வாய் முன்பகுதியாக மாறுகிறது . 
வாய்க்குப் பின்னுள்ள பாகம் நீண்டு கண்டங்களாகப் பிரிக்கப்படு 
கிறது . இதில் முதல் கண்டம் வாய்சூழ்வளையமாகவும் இறுதிக் 
கண்டம் மலப்புழை கண்டமாகவும் மாறுகின்றன . உடலைச் 
சுற்றியிருந்த குறுஇழை வட்டங்கள் மறைந்துவிடுகின்றன . பிறகு . 
உயிரி உருவத்திலும் நீளத்திலும் வளர்கிறது . வளரும்போது புதுக் 
கண்டங்களின் இறுதிக் கண்டத்திற்கு முன் தோன்றுகின்றன . 
கண்டங்களின் இருபுறத்திலும் பக்கக்கால்கள் தோன்றுகின்றன - 
இவ்விதம் உருமாற்றங்கள் அடைந்து இளம் உயிரியாகிறது . 

வரிசை 2 ஆலிகோகீட்டா ( Oligochaeta) 
உதாரணம் : மெகாஸ்கோலக்ஸ் ( Megascolex ) 


மண்புழு ( Earth worm ) 

மண் புழுக்கள் தரையில் ஈரக் கசிவான பகுதிகளில் வாழ்கின் 
றன . இதன் 

வாழ்க்கைக்கு ஈரக் கசிவான இடம் தேவை . 
வேனிற் காலங்களில் பூமியின் மேற்பரப்பு ஈரமற்று வறண்டு விடுவ 
தால் இவை பூமியைத் தோண்டிக்கொண்டு ஆழமான இடத்திற் 
குச் சென்று ஈரக்கசிவுள்ள பகுதியில் வசிக்கும் . அவ்விதம் தோண் 
டிச் செல்லும்பொழுது அம் மண்ணையே ஆகாரமாக உட்கொள் 
ளும் . 

மண்ணிலுள்ள மக்கிய பிராணிகளும் தாவரங்களும் 
இதன் உணவாகின்றன . உணவுடன் உட்சென்ற மண் மலவாய் 
வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது . இதற்கு நாங்கூழ்மண் ( Worm 
casts ) என்று பெயர் . புழு வசிக்கும் துளைகளின் அருகில் இவை 
கிடப்பதைக் 

காணலாம் . மண்புழுக்கள் அநேகமாக இரவு 
நேரங்களில்தான் துளைபைவிட்டு வெளியே வந்து இரைதேடும் . 
பகல் நேரங்களில் வளையிலேயே இருக்கும் . மழைக் காலங்களில் 
துளை களில் நீர் புகுந்து விடுவதால் இவை துளைகளை விட்டு வெளி 
வந்து தரையில் ஊர்ந்துக்கொண்டிருக்கும் . மண் புழுவில் பல 
இனங்கள் உள்ளன . இவற்றில் பொதுவாகத் தென்னிந்தியாவில் 
காணப்படுவது மெகாஸ்கோலக்ஸ் மாருசியை ( Megascolex 
mauritii ) என்னும் இனம் . இதன் பண்புகள் பற்றிக் கீழ்க் கவனிப் 
போம் . 


தொகுதி : அன்னலிடா 


347 


வெளித்தோற்றம் ( படம் 222 ) 

மண்புழு நீண்ட உருளை போன்று சுமார் 10 முதல் 20 செ . மீ . 
நீளம் உடையது . இதன் மேற்புறம் கரும்பழுப்பாகவும் , கீழ்ப்புறம் 
மண் நிறமாகவும் காணப்படும் . இதன் உடலைச்சுற்றி வளையம் 
வளையமாகப் பல பள்ளங்கள் தோன்றி உடலைப் பல கண்டங்களா 
கப் பிரித்துள்ளது . இந்த வளைய அமைப்பு வெளிப்புறத்தில் மட்டு 
மின்றி உடலின் உள்ளே இருக்கும் உறுப்பு களிலும் காணப்படுகிறது . 
உடலின் கண்டங்களின் எண்ணிக்கை உயிரியின் 

வயதைப் 
பொறுத்திருக்கிறது . இளம் உயிரிகளில் கண்டங்களின் 


எண் 


படம் . 


மெகாஸ்கோலக்ஸ் 


A. முழுத் தோற்றம் ; B. முன்முனை மேற்புறத் தோற்றம் ; G. முன்முனை கீழ்ப் 
புறத் தோற்றம் . 
1. வாய்முன் பகுதி ; 2. வாய் ; 3. மலவாய் ; 4. கிளைட்டல்லம் ; 5. மேல் துளைகள் 
6 . விந்துக்கொள்பை துளை ; 7 . அண்டநாளத் துவாரம் ; 8 . விந்துநாளத் 
துவாரம் . 


ணிக்கை குறைந்தும் முதிர்ந்த உயிரியில் 

அதிகரித்தும் காணப் 
படும் . முதிர்ப் புழுவில் 80 முதல் 100 கண்டங்களுக்கு மேலாக 
இருக்கும் . மண்புழுவிற்குத் தலை கிடையாது . முன் முனையில் 
வாய் அமைந்துள்ளது . வாய்த் துவாரத்திற்கு முன்பாக மேற்புறம் 
நீட்டிக்கொண்டிருக்கும் சதை வாய் முன் பகுதியாகும் . வாய் முன் 
பகுதியை அடுத்து வரும் பகுதி உடலின் முதல் கண்டம் . இதில் 
வாய் அமைந்திருப்பதால் இதற்கு வாய்சூழ் வளையம் என்று பெயர் . 
உடலின் இறுதியில் இருக்கும் கண்டம் மல கண்டமாகும் . 
தன் நுனியில் மலப்புழை அமைந்துள்ளது . 

ழுதிர்ந்த புழுவில் 14 முதல் 17 வரை உள்ள கண்டங்களில் 
தோல் தடித்துப் பருத்து வளையம் போல் அமைந்திருக்கும் . இதற்குக் 


மல புழை 


348 


முதுகெலும்பற்றவை 


கிளைட்டல்லம் ( Clltellum) என்று பெயர் . ஆகையால் முதிர்ந்த 
புழுவில் கிளைட்டல்லம் பகுதியில் கண்ட அமைப்பு புலப்படாது . 


உடலின் முதற்கண்டத்தைத் தவிர , மற்ற எல்லாக் கண்டங் 
களிலும் உடற்சுவரிலிருந்து S வடிவமுடைய சிறு முட்கள் நீட்டிக் 
கொண்டிருக்கும் . கைட்டினால் ஆன இவைகளுக்குச் சீட்டாக்கள் 
( Setae ) என்று பெயர் ( படம் 223 ) . இவை தோலிலுள்ள சீட்டாப் 
பைகளில் புதைந்து கிடக்கும் . சீட்டாக்கள் விழுந்தால் புதியவை 
அங்கே வளர்ந்து விடும் . நம்முடைய இரு விரல்களுக்கு இடையில் 
இப் புழுவை வைத்து முன்பின்னாக இழுத்தால் வழவழப்பாகவும் , 
பின் முன்னாக இழுத்தால் சொரசொரப்பாகவும் இருப்பதை நாம் 
உணரலாம் . அதற்குக் காரணம் சீட்டாக்களின் ஒரூ முனை சிறிது 
பின்னோக்கி வெளியில் நீட்டிக்கொண்டிருப்பதே . 


உடல் து வாரங்கள் 

முற்கூறிய வாய் , மலப்புழைத் துவாரங்கள் தவிர இன்னும் பல 
துவாரங்கள் மண் புழுவின் உடலில் காணப்படுகின்றன . அவை 


யாவன : 


- 


1. மேல் துவாரங்கள் ( Dorsal pores ) அல்லது முதுகுத் துவாரங்கள் 

இவை உடலின் மேற்புறம் தோலில் ஒரு கோடு போட்டாற் 
போல் பத்தாம் கண்டத்திலிருந்து கடைசிக் கண்டம் வரை கண்டங் 
களுக்கு இடையிலுள்ள பள்ளங்களில் காணப்படும் . இப் புழுவை 
விரல்களுக்கு இடையில் வைத்துச் சற்று அழுத்தினால் இத் துவாரங் 
கள் வழியே உடற்குழித் திரவம் கசிந்து வருவதைக் காணலாம் . 


2 விந்துக்கொள் பைபின் துவாரங்கர் ( Spermathecal openings ) 


டை 


உடலின் கீழ்ப்புறம் கண்டம் ஆறுக்கும் ஏழுக்கும் இடையிலும் , 
ஏழுக்கும் எட்டிற்கும் இடையிலும் , எட்டிற்கும் ஒன்பதிற்கும் 
யிலும் ஒவ்வொரு ஜோடித் துவாரங்கள் காணப்படும் . இவைகளை 
முதிர்ச்சியுற்ற புழுக்களில் தெளிவாகக் காணலாம் . 


3. அண்டநாளத்தின் துவாரங்கள் ( Oviducal openings ) 


உடலின் கீழ்ப்புறம் பதினான்காம் கண்டத்தில் அருகருகே 
யமைந்நிருக்கும் இரு துவாரங்கள் அண்டநாளத்தின் துவாரங்களா 
கும் . 


தொகுதி : அன்னலிடா 


349 


4 . 

விந்து நாளத்தின் துவாரங்கள் ( Openings of vasa - deferentia )) 

உடலின் கீழ்ப்புறம் பதினெட்டாம் கண்டத்தில் அமைந்திருக் 
கும் இரு துவாரங்கள் விந்து நாளத்தின் துவாரங்களாகும் . மண் 
புழுக்கள் இரு பாலிகளாக இருப்பதால் இரு இனத்துவாரங்களும் 
ஒரே புழுவில் காணப்படுகின்றன . 


5. நெஃப்ரீடியத் துவாரங்கள் ( Nephridiopore ) 

நுண்ணிய பல துவாரங்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் பல 
பாகங்களில் காணப்படுகின்றன . வை உள்ளிருக்கும் கழிவு நீக்க 
உறுப்புகளான நெஃப்ரீடியங்களின் வெளித்துவாரங்களாகும் . 
நுண்ணோக்கியின் உதவியால் தான் இவைகளைக்கண்டறிய முடியும் . 
உடற்சுவர் ( படம் ( 223 ) 

இது மெல்லியதாகவும் ஈரக் கசிவுடையதாகவும் இருக்கும் . 
உடலின் மேற்புறம் மெல்லிய கியூட்டிகிளால் ஆனது . இக் கியூட்டி 
கிள் கீழுள்ள புறத்தோலினால் ( Epidermis ) சுரக்கப்படுகிறது . புறத் 


4 


sacrosaE 


2 
3 


ENNAI 


K 


9 


13 


படம் . 223 . 

மண்புழு ; குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. மேல் தோல் ; 2. வளை தசை : 3. நீள் தசை ; 4. கியூட்டிகிள் ; 5. மேல் 
இரத்தக் குழாய் ; 6. நெஃப்ரீடியம் . 7. கீழ் இரத்தக் குழாய் ; 8. சிறுகுடல் ; 
9. அகப்படை ; 10. குளோரோகுஜன் செல் ; 11. டிஃப்லோ சோல் ; 
12 : உடற்குழி ; 13. கீழ் நரம்பு வடம் ; 14. சீட்டா . 


தோல் ஒரு செல் அடுக்காக அமைந்த தூண் செல்களால் ஆனது . 
மேலும் இதில் பல சுரப்பிச் செல்கள் உள்ளன . இவற்றினால் சுரக் 
கப்படும் திரவம் உடலை ஈரப் பசையுள்ளதாக வைக்கிறது . புறத் 
தோலில் பல சிறு குழிகள் உள்ளன . இக் குழிகளில் , உடல் சீட் 


350 


முதுகெலும்பற்றவை 


டாக்கள் பொருந்தியுள்ளன . கிளைட்டல்லம் பகுதியில் புறத்தோல் 
பல செல் அடுக்குகளால் ஆனது . புறத்தோலை அடுத்து உள்ளி 
ருக்கும் பகுதி டர்மிஸ் ( Dermis ) என்னும் உள்தோல் ஆகும் . இது 
இணைத் திசுக்களால் ஆன மெல்லிய படலமாகும் . இதுவே கீழுள்ள 
பாகங்களுக்கு அடித் தளம் போல அமைகிறது . இதன் உட்புறமாக 
வட்ட அடுக்குத் தசைகள் , நீள் அடுக்குத் தசைகள் , உடற்குழி 
எபிதீலியம் முதலியன ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்துள்ளன 


பல 


உடற்குழி 

உடற்சுவருக்கும் உணவுப் பாதைக்கும் இடையிலுள்ள பரந்த 
இடம் உடற்குழியாகும் . இவ்வுடற்குழி முழுவதும் உடற்குழி 
எபிதீலியத்தால் சூழப்பட்டுள்ளது . உடற்சுவரைச் சூழ்ந்திருக்கும் 
பாகத்திற்குப் பெரைட்டல் அடுக்கு என்றும் உணவுப் பாதையைச் 
சூழ்ந்திருக்கும் பாகத்திற்கு விசரல் அடுக்கு என்றும் பெயர் . 
உடற்குழி , குறுக்குச் சுவர்களால் 

அறைகளாகப் பிரிக் 
கப்பட்டுள்ளது . உடலின் வெளிக் கண்ட அமைப்புக்குத் தகுந்தாற் 
போலக் குறுக்குச் சுவர்களும் அமைந்துள்ளன . உடலின் முன் பகு 
தியிலுள்ள சில கண்டங்களில் இக் குறுக்குச் சுவர் அரைகுறையாக 
வளர்ந்திருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்கும் . இனச் செல்கள் 
உடற்குழி எபிதீலியத்திலிருந்து தான் வளர்கின்றன . இக் குழி 
கழிவு நீக்கத் துவாரங்களின் மூலமும் இனப் பெருக்கத் துவாரங் 
களின் மூலமும் வெளியே தொடர்பு கொண்டுள்ளது . இக் குழியில் 
உடற்குழித் திரவம் நிரம்பி இருக்கிறது . இத் திரவத்தில் நிறமற்ற 
கார்ப்பசில்கள் காணப்படுகின்றன . இவைகளில் சில அமீபா 
போன்றும் சில கழிவுண்ணிகளைப் ( Phagocytes ) போன்றும் இருக் 
கும் . உடற்குழித் திரவம் மேல் துவாரங்களின் வழியே கசிந்து 
உடற்பரப்பை ஈரக் கசிவுள்ளதாகச் செய்கிறது . உடலின் மேல் 
வந்தடையும் பாக்டீரியாக்கள் , ஒட்டுண்ணிகள் முதலியவற்றைக் 
கொல்ல இத்திரவம் உதவுகிறது . 


இடப் பெயர்ச்சி 

மண் புழுவின் உடலமைப்பு அதன் இடப் பெயர்ச்சிக்கு ஏற்ற 
முறையில் அமைந்துள்ளது . இவற்றிற்கு உதவக் கூடிய உறுப்புகள் 
சீட்டாக்கள் , தசைகள் , உடற்குழித் திரவம் முதலியன . சீட்டாக் 
கள் ஊன்று கோல்போலப் பயன்படுகின்றன . தசைகள் சுருங்கி 
விரிந்தும் , உடற்குழித் திரவம் ஆங்காங்கே ஓடியும் இப் புழுவை 
முன் பின் நகர்த்துகின்றன . இப்புழு முன் செல்லும்போது உடலின் 
பின் கண்டங்களில் உள்ள சீட்டாக்கள் தரையில் ஊன்றப்பட்டு , 


தொகுதி : அன்னலிடா 


351 


உடலின் வட்டத் தசைகள் சுருங்குகின்றன . இவ்வாறு செய்யும் 
போது உடல் மெலிந்து நீளமாகிறது . இதுசமயம் உடலின் பின் 
பகுதி தரையில் ஊன்றப்பட்டிருப்பதால் முன் பகுதி நகர்கிறது . 
பிறகு முன் கண்டங்களில் உள்ள சீட்டாக்கள் வெளிவந்து தரையில் 
ஊன்றிக்கொள்கின்றன . பின் கண்டங்களில் உள்ள சீட்டாக்கள் 
விடுவிக்கப்பட்டு நீள் தசைகள் சுருங்குகின்றன . இப்பொழுது 
உடல் பருத்துக் குட்டையாகும் . இதனால் பின் பகுதி முன்னுக்கு 
இழுக்கப்படுகிறது . பிறகு முன் பகுதியிலுள்ள சீட்டாக்கள் உள்ளி 
ழுக்கப்படும் . பின் பகுதி முன்பு செய்ததைப்போல் செய்யும் . 
இவ்விதம் மாறி மாறிச் செய்வதனால் மண் புழு இடம் விட்டு இடம் 
நகர்கிறது . மண் புழு தரை போன்ற சொரசொரப்பான 
களில் தான் நகர முடியும் . கண்ணாடி போன்ற வழவழப்பான 
பொருட்களின் மேல் இது நகர முடியாது . 
சீரண மண்டலம் 

உணவுப் பாதை வாய் முதல் மலப்புழை வரையில் ஒரு நீண்ட 
குழாயாக அமைந்துள்ளது . இது இடைச் சுவர்களினால் தாங்கப் 
பட்டு உடற்குழியில் தொங்கிக் கொண்டிருக்கும் . இது வாய் 
உள்வாய் , தொண்டை , உணவுக் குழல் , அரைவைப்பை , சிறு 
குடல் , மலவாய் என்று பல பகுதிகளைக் கொண்டது . வாய் உடலின் 
முன்புறம் வாய் சூழ்வளையத்தில் அமைந்துள்ளது . இதில்பற்களோ , 
உதடுகளோ கிடையாது . 

இதையடுத்து வரும் உள் வாய் 
முதலிரண்டு கண்டங்களில் வியாபித்துள்ளது . உள் வாய் தசை 
யாலான சுவரையுடைய தொண்டையில் திறக்கிறது ( படம் 224 ) . 
இது மூன்றாம் , நான்காம் கண்டங்கள் வரை நீண்டுள்ளது . இதைச் 
சுற்றிலும் பல தொண்டைச் சுரப்பிகள் உள்ளன . இவற்றில் சுரக்கப் 
படும் திரவம் தொண்டையினுள் அனுப்பப்படுகின்றன . 
தொண்டை , சிறிய உணவுக் குழல் மூலம் அரைவைப் பையில் 
( Glzzard ) திறக்கிறது . உணவுக் குழலும் , அரைவைப் பையும் 
ஐந்தாம் , ஆறாம் கண்டங்களில் அமைந்துள்ளன . தசையாலான 
அரைவைப் பையின் உட்சுவர் கைட்டினால் ஆனது . அரைவைப் 
பையை அடுத்து வரும் பாகமான சிறுகுடல் ஏழாம் கண்டத்தி 
லிருந்து இறுதிக் கண்டம் வரை நீண்ட குழாயாக அமைந்துள்ளது . 
இச் சிறுகுடல் பதினான்காம் கண்டம் வரையில் குறுகியும் பிறகு 
பருத்தும் காணப்படும் . இந்தப் பருத்த பாகம் பக்கப் பிதுக்கங்களைப் 
பெற்றிருக்கும் . சிறு குடலின் உட்சுவரில் பல சுரக்கும் செல்கள் 
உள்ளன . சிறுகுடலின் முழு நீளத்திற்கும் மேற்புறச் 

சுவரில் 
உள் பிதுக்கம் தோன்றி அது குடலினுள் நீட்டிக் கொண்டிருக்கும் . 
இதற்கு டிஃப்லோசோல் ( Typhlosolo ) என்று பெயர் . இப் 


352 


முதுகெலும்பற்றவை 


வை 


16 


5 


பிதுக்கம் சிறுகுடலில் உட்சுவரால் சூழப்பட்டுத் தன்னுள் சிறு 
இரத்தக் குழல்களைக் கொண்டிருக்கும் . இதனால் உணவுப் பாதை 
யின் உட்கிரகிக்கும் பரப்பு அதிகரிக்கப்படுகிறது . சிறுகுடலின் சுவர் 
வெளியிலிருந்து உள்ளாக முறையே உடற்குழி - விசரல் - எபிதீலி 
யம் , நீள் தசை அடுக்கு , வட்டத் தசை அடுக்கு முதலியவைகளைக் 
கொண்டுள்ளது . விசரல் எபிதீலியத்தில் மஞ்சள் செல்கள் ஓர் 
அடுக்கு வரிசையில் அமைந்துள்ளன . இவைகளுக்குக் குளோர 
கோஜன் 

செல்கள் ( Chlcrogogen cells ) என்று பெயர் . 
கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளன . 

மண்புழுவின் உணவு , மண்ணில் கலந் 
துள்ள இறந்த பிராணிகளின் பாகங்களும் 
அழுகிய தாவரப் பொருட்களுமாகும் . மண் 
புழு தரையில் வளை தோண்டும் பொழுது அம் 
மண்ணைத் தன் தசையாலான தொண்டை 
யில் உதவியால் உட்கொள்ளும் . தொண் 
டைச் சுரப்பிகளினால் சுரக்கப்படும் திரவம் 
இவ் வுணவுடன் கலக்கிறது . 

உணவுப் 
பொருள் இத்திரவத்தில் கலப்பதால் கொழ 
கொழப்பு அடைந்து உணவுக் குழல் வழியே 
அரைவைப்பையை அடைகிறது . அரை 
வைப்பையில் மண்ணுடன் கலந்த உணவுப் 
பொருள் நன்கு - அரைக்கப்பட்டுச் சிறிது 

சிறிதாகச் சிறுகுடலுக்குச் செல்கிறது . 
படம் .224 

இங்குச் சிறுகுடல் சுரப்பிகளினால் சுரக்கப் 
உணவு , கழிவு நீக்க . படும் திரவம் உணவுப் பொருளைச் சீரணம் 
இரத்தவோட்ட 

செய்கிறது . சீரணிக்கப்பட்ட உணவு சிறு 
உறுப்புகள் 
1. உள் வாய் . 

குடல் சுவரினால் கிரகிக்கப்பட்டு இரத்தத் 
2. தொண்டை ; 

தைச் சென்றடைகிறது . மண்ணும் சீரணிக் 
3. அரைவைப் பை ; 
4. சிறுகுடல் ; 

கப்படாத பொருளும் நாங்கூழ் மண்ணாக 
5. சிறிய நெஃப்ரீடியம் ; 
6. பெரிய நெஃப்ரீடியம் ; 

வெளி அனுப்பப்படுகிறது . 
குடலுக்கு 

இரத்த ஓட்ட மண்டலம் 
மேலேயுள்ள கழிவு 
நீக்கக் குழாய் ; 

இரத்தம் , பிளாஸ்மா திரவமும் நிறமற்ற 
8. தொண்டை நெஃப் 

ரீடியம் ; 

கார்ப்பசல்களும் கொண்ட சிவப்பு நிறமான 
9. பக்க இருதயம் ; திரவம் . ஹீமோகுளோபின் என்ற நிறத் 
10. மேல் இரத்தக் 

துகள்கள் பிளாஸ்மாவில் கரைந்திருப்பதால் 
குழாய் , 
இரத்தம் சிவப்பாக 

புழுவின் 
உடலில் இரு முக்கிய குழாய்கள் முன் முனையிலிருந்து பின்முனை 

முழு நீளத்திற்கும் அமைந்துள்ளன. 
உணவுப் பாதைக்கு மேற்புறமும் , மற்றொன்று கீழ்ப்புறமும் 


aaGlaalaal 


7. சிறு 


உள்ளது . 


வரை 


ஒன்று 


தொகுதி : அன்னலிடா 


353 


சுவர் 


இருப்பதால் இவைகளுக்கு முறையே மேல் இரத்தக் குழாய் , கீழ் 
இரத்தக் குழாய் என்று பெயர் . தசையாலான சுவரையுடைய 
மேல் குழாயில் இரத்தம் பின்னிருந்து முன்னுக்குச் செல்லுகிறது . 
இக் குழாயில் இணை இணையாக அமைந்துள்ள வால்வுகள் ( Valves ) 
அல்லது கபாடங்கள் இரத்தம் முன்னுக்கு ஓடுவதை அனுமதித்துப் 
பின்னோக்கி ஓடுவதைத் தடுக்கின்றன . கீழ்க் குழாயின் 
தசையாலானது அல்ல . இதில் கபாடங்களும் கிடையாது . இதில் 
இரத்தம் முன்னிருந்து பின்னுக்கு ஓடுகிறது . மேல் குழாய் கீழ்க் 
குழாயுடன் எட்டு ஜோடி பக்கக் குழாய்களினால் இணைக்கப்பட்டுள் 
ளது . இவை ஆறாம் கண்டத்திலிருந்து பதின்மூன்றாம் கண்டம் 
வரை கண்டத்திற்கு ஒரு ஜோடியாக அமைந்துள்ளன . இவை 
மேல் குழாயிலிருந்து கிளம்பி சிறுகுடலைச் சுற்றிக் கீழ் சென்று கீழ்க் 
குழாயுடன் சேருகின்றன . இவற்றில் முன் நான்கு ஜோடிகளை விடப் 
பின் நான்கு ஜோடிகள் பெரியதாக இருக்கின்றன . இவற்றின் சுவர் 
சுருங்கி விரியும் தன்மையுடையது . இவைகளுக்குப் பக்க இருதயங் 
கள் ( Lateral hearts ) என்று பெயர் ( படம் 224-9 ) . இவை மேல் 
குழாயிலிருந்து இரத்தத்தைக் கீழ்க் குழாய்க்கு அனுப்புகின்றன . 
இவை ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி கபாடங்கள் உள்ளன . 
கபாடங்கள் இரத்தம் மேல் குழாயிலிருந்து கீழ்க் குழாய்க்குச் செல் 
வதை அனுமதிக்கின்றன . 

மேல்குழாய் பெரிய சேகரிக்கும் குழாயாகவும் கீழ்க்குழாய் பெரிய 
வினியோகிக்கும் குழாயாகவும் பணி புரிகின்றன , 
ஒவ்வொரு கண்டத்திலும் கீழ்க்குழாயிலிருந்து மூன்று ஜோடிக் 
குழாய்கள் கிளம்புகின்றன . இவற்றில் முதலாவது உணவுப் பாதைக் 
கும் , இரண்டாவது நெஃப்ரீடியங்களுக்கும் மூன்றாவது உடற்சுவருக் 
கும் , சென்று கிளைத்து , தந்துகிகளில் முடிகின்றன . கீழ்க் 
குழாயிலிருந்து இரத்தம் இவைகளின் மூலம் அந்தந்த உறுப்பு 
களுக்குச் செல்கிறது . இந்த உறுப்புகளிலிருந்து இரத்தம் தந்துகி 
களால் சேகரிக்கப்பட்டுச் சிறு குழாய்களில் சென்று மேல் 

குழாயை 
அடைகிறது . ஒவ்வொரு கண்டத்திலும் மூன்று ஜோடிக் குழாய்கள் 
மேல் குழாயில் திறக்கின்றன . இவற்றில் முதலாவது உணவுப்பாதை 
பிலிருந்தும் , இரண்டாவது நெஃப்ரீடியங்களிலிருந்தும் , மூன்றாவது 
உடற் சுவரிலிருந்தும் வருகின்றன . மேல் குழாயை அடைந்த 
இரத்தம் முன்னோக்கிச் சென்று பக்க இருதயங்களின் வழியே கீழ்க் 
குழாய்க்கு அனுப்பப்படுகிறது . கீழ்க்குழாயை அடைந்த இரத்தம் 
முன் கூறியது போல உடலின் பல பாகங்களுக்கு எடுத்துச் செல்லப் 
படுகிறது , உடற் சுவருக்கும் நெப்ஃரீடியங்களுக்கும் சென்ற இரத் 
தம் , தன்னிடமிருந்து கழிவுப் பொருட்களை வெளிப்படுத்திவிட்டுச் 
சுத்தமாகி , மேல் குழாய்க்குச் செல்கிறது . உணவுப்பாதையை 

23 


354 


முதுகெலும்பற்றவை 


கிடையாது . 


அடைந்த இரத்தம் , சீரணிக்கப் பட்ட உணவுப்பொருட்களைக் 
கிரகித்துக்கொண்டு மேற் குழாயைச் சென்றடைகிறது . 
சுவாசித்தல் 

மண்புழுவிற்குச் சுவாச உறுப்புகள் தனியே 
தோலினால் சுவாசம் நடைபெறுகிறது . தோலில் பல தந்துகிகள் 
உள்ளன . வெளிக் காற்றிலுள்ள பிராணவாயு தோலின் மூலம் 
ஊடுருவிச் சென்று தந்துகிகளில் உள்ள இரத்தத்தை அடைகிறது . 
இரத்தத்திலிருந்து கரியமிலவாயு தோல் மூலம் ஊடுருவிச் சென்று 
வெளிக் காற்றை அடைகிறது . இவ்விதம் காற்று ஊடுருவிச் செல் 
வதற்கு உடலின் மேற் பரப்பு ஈரப்பசையுள்ளதாக இருக்க வேண் 
டும் . தோலிலுள்ள சிலேட்டுமச் சுரப்பிகளிலிருந்து ( Mucous 
glands ) சுரக்கப்படும் சிலேட்டுமமும் , உடற் குழியிலிருந்து மேல் 
துவாரங்களின் வழியே கசியும் உடற்குழித் திரவமும் தோலின் மேற் 
பரப்பை எப்பொழுதும் ஈரப்பசையுள்ளதாக வைத்திருந்து சுவாசத் 
திற்கு உதவுகின்றது . தோல் வறண்டு போனால் மண்புழு சுவாசிக்க 
இயலாமல் இறந்துவிடும் . 


கழிவு நீக்க மண்டலம் 

உடலில் உண்டாகும் புரதக் கழிவுப்பொருட்கள் நெஃப்ரீடியங் 
கள் மூலம் வெளியேற்றப்படுகின்றன . இவற்றின் அமைப்புப் புழுவிற் 
குப் புழு மாறுபடுகின்றது . புழுவின் முன் முனையிலுள்ள சில கண்டங் 
களைத் தவிர மற்ற எல்லாக் கண்டங்களிலும் கண்டத்திற்கு 
ஒரு 


ட்டம் -225 

லும்பிரிகஸ்ஸின் நெஃப்ரீடியம் 
1. நெஃப்ராஸ்டோம் ; 2. இடைச் சுவர் ; 3. நெஃப்ரீடியம் ; 4. கீழ் நரம்புவடம் ; 

5. கண்டம் . 


ஜோடி வீதம் நெஃப்ரீடியங்கள் காணப்படும் . ஆகையால் இவை 
களைக் கண்ட உறுப்புகள் என்றும் கூறுவதுண்டு , ஒவ்வொரு 
நெஃப்ரீடியமும் சுருண்ட குழாய் போன்றது . இதன் ஒரு 

முனை 
உடற் குழியிலும் மறு முனை உடற்பரப்பின் வெளியிலும் திறக்கின் 


தொகுதி : அன்னலிடா 


355 


வாயை 


றன . உடலினுள் திறக்கும் புழைக்கு நெஃப்ரோஸ்டோம் என்றும் 
வெளித்திறக்கும் புழைக்கு நெஃப்ரீடியோத்துளை என்றும் பெயர் . 
நெஃப்ரோஸ்டோம் புனல் போன்ற லாட அமைப்புடைய 
யுடையது . இதைச் சுற்றிலும் குறு இழைகள் அமைந்திருக்கும் . 
நெஃப்ரோஸ்டோம் ஒரு கண்டத்திலும் அதன் சுருள் 

குழாயும் , 
நெஃப்ரீடியோபோரும் அதை யடுத்து வரும் கண்டத்திலும் 
அமைந்திருக்கும் . முன் கண்டத்திலுள்ள புனலிலிருந்து குறு 
இழைகளையுடைய சிறிய குழாய் கிளம்பி இடைச் சுவரைத் 

துளைத் 
தக் கொண்டு அடுத்த கண்டத்திற்குச் சென்று , சுருண்டு இறுதி 
யில் நெஃப்ரீடியோபோர் வழியாக வெளியில் திறக்கிறது . சுருண்ட 
பாகத்தை அதன் அமைப்பைக்கொண்டு மூன்று பகுதிகளாகப் 
பிரிக்கலாம் . நெஃப்ரோ ஸ்டோமிலிருந்து வரும் குறுகிய குழாய் , 
அகன்று குறு இழைகளைப் பெற்று முதற் பகுதியாகிறது . இதை 
யடுத்து வரும் இரண்டாம் பகுதி , சுரப்பிச் செல்களைக் கொண்டு குறு 

ழைகள் அற்றுக் காணப்படும் . இறுதிப் பகுதி குறு இழைகளும் 
சுரப்பிச் செல்களும் அற்று , ஆனால் தசைகளையுடைய சுவரைப் 
பெற்றிருக்கும் . நெஃப்ரீடியத்தின் தசைச் சுவரையுடைய பாகத் 
தைத் தவிர மற்ற எல்லாப் பாகங்களும் செல்லுர் தோன்றியதாக 
( Intracellular ) அமைந்துள்ளன . அதாவது 

செல்கள் ஒன்று 
மேல் ஒன்று அமைந்து நடுவில் துளைக்கப்பட்டு வடிகால் குழாய் 
போல அமைந்தவை . நெஃப்ரீடியக் குழாயின் சுவரில் பல இரத்தத் 
தந்துகிகள் பரவியுள்ளன . தந்துகிகள் இரத்தத்திலிருந்து கழிவுப் 
பொருட்களைச் சுரப்பிச் செல்கள் பிரித்தெடுத்துக் குழாயுள் அனுப்பு 
கின்றன . குழாய்ச் சுவரிலுள்ள குறு இழைகளின் இயக்கத்தினால் 
இவை வெளியேற்றப்படுகின்றன . உடற்குழித் திரவத்திலுள்ள 
கழிவுப் பொருட்கள் நெஃப்ரோஸ்டோமின் 

இழைகளின் 
சலனத்தினால் புனல் வழியாகக் குழாயை அடைந்து நெஃப்ரீடி 
யோப்போர் வழியே வெளியனுப்பப்படுகின்றன . இம்மாதிரியான 
நெஃப்ரீடிய அமைப்பு , லும்பிரிகஸ் ( Lumbricus ) ( படம் 225 ) 
என்ற ஆங்கில மண்புழுவிலும் , திராவிடா ( Drawida ) என்ற இந்திய 
மண் புழுவிலும் காணப்படுகிறது . மெகாஸ்கோலக்ஸ் மண் புழுவில் 
நெஃப்ரீடியங்களின் ஒழுங்கீடு மாறுபடுகிறது . இதில் மூன்று வகை 
-நெஃப்ரீடியங்கள் உள்ளன . அவையாவன : பெரிய நெஃப்ரீடியங் 
கள் ( Mega nephridia ) , சிறிய நெஃப்ரீடியங்கள் ( Micro nephridia ) , 
தொண்டை நெஃப்ரீடியங்கள் ( Paarynegal nephridia ) . 
1. பெரிய நெஃப்ரீடியங்கள் ( படம் 226 A ) 

இவை 19 ஆம் கண்டத்திலிருந்து கடைசிக் கண்டம் வரையில் 
ஒவ்வொரு கண்டத்திலும் கீழ் நரம்பு வடத்திற்கு இரு புறங்களிலும் , 


4 


356 


முதுகெலும்பற்றவை 


பக்கத்திற்கு ஒன்றாக அமைந்துள்ளன . மேலே விவரித்த நெஃப்ரீடி 
யம் போல் அமைப்பு உடையவை . ஆனால் , நெஃப்ரீடியக் குழாய் 
ஒவ்வொரு கண்டத்திலும் நெஃப்ரீடியோப்போர் மூலம் வெளித் 
திறக்கப்படுவதில்லை . அதற்குப் பதிலாக நெஃப்ரீடியத்தின் இறுதிப் 
பாகம் இடைச்சுவர் சார்ந்த கழிவு நீக்கக் குழாயாக ( Septal- 
excretory canal ) மேல் நோக்கிச் சென்று சிறு குடலுக்கு மேலும் , 
மேல் இரத்தக் குழாய்க்குக் கீழும் அமைந்துள்ள நீண்ட சிறுகுடல் 
மேல் கழிவு நீக்கக் குழாயில் ( Supra latestinal excretory canal) 
சேருகிறது . இந்தச் சிறுகுடல் மேல் கழிவு நீக்கக் குழாய் அந்தந்தக் 
கண்டத்திலும் ஜோடிக் குழாய்களின் மூலம் சிறு குடலில் திறக் 
கிறது . ஆகையால் இந்த நெஃப்ரீடியத்தினால் சேகரிக்கப்படும் 
கழிவுப் பொருட்கள் சிறுகுடலைச் சென்றடைகின்றன . இந்த 
நெஃப்ரீடியங்களுக்குக் குடலினுள் திறக்கும் நெஃப்ரீடியங்கள் 
( Enteronephric) என்று மறு பெயரும் உண்டு 


A 


3 


படம் .8 % .6 . 


மெகாஸ்கோலக்ஸின் நெஃப்ரீடியங்கள் 
A. பெரிய நெஃப்ரீடியம் B. சிறிய நெஃட்ரீடியம் ; C. தொண்டை நெஃப்ரீடியம் . 
1. நெஃப்ரோஸ்டோம் ; 2. நெஃப்ரீடியத்தின் உடல் ; 3. இடைச் சுவர் கழிஷ 
நீக்கக் குழாய் ; 4. நெஃப்ரீடியத்தின் குழாய்கள் . 
2. சிறிய நெஃப்ரீடியங்கள் ( படம் 226 B ) 

14 ஆம் கண்டத்திலிருந்து ஒவ்வொரு கண்டத்திலும் பல சிறிய 
நெஃப்ரீடியங்கள் காணப்படுகின்றன . இவை உடற்குழியில் - 
இடைச் சுவருக்குப் பின் உடற் சுவருடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் . 
ஒவ்வொன்றும் தனித்தனிப் புழைவழியே உடற்பரப்பில் வெளித் 
திறக்கின்றன . ஆகையால் இவைகளுக்குத் தோல் நெஃப்ரீடியங் 
கள் ( Integumental ) என்ற பெயரும் உண்டு . இந்த நெஃப்ரீடியங் 
களுக்கு நெஃப்ரோஸ்டோம்கள் கிடையாது . 
3. தொண்டை நெஃப்ரீடியங்கள் ( படம் 226 C ) 

இவை 5 ஆம் கண்டம் முதல் 9 ஆம் கண்டம் வரை உணவுப் 
பாதைக்கு இருபுறமும் கொத்தாக அமைந்துள்ளன . ஒவ்வொரு 
நெஃப்ரீடியத்தின் குழாயும் தனித் தனியே முன்னோக்கிச் சென்று 
உணவுக் குழாயில் திறக்கின்றது . இவைகளுக்கும் நெஃப்ரோஸ் , 
டோம்கள் கிடையாது . 


தொகுதி : அன்னலிடா 


357 


குளோரகோஜன் செல்கள் 

மேற்கூறிய நெஃப்ரீடியங்களைத் தவிர , குளோரகோஜன் செல் 
களும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளன . 
இச்செல்கள் குடற்சுவரைச் சுற்றியிருக்கும் உடற்குழி எபிதீலியத்தில் 
காணப்படுகின்றன . இவை இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட் 
--களைப் பிரித்துத் தாம் எடுத்துக்கொள்கின்றன . இவ்விதம் கழிவுப் 
பொருட்கள் நிறைந்த செல்கள் விடுபட்டு உடற்குழியில் விழுகின் 
அறன . உடற்குழித் திரவத்திலுள்ள அமீபா செல்கள் இவைகளை 
விழுங்குகின்றன . இந்த அமீபா செல்கள் நெஃப்ரோஸ்டோமினால் 
இழுக்கப்பட்டு நெஃப்ரீடியக் குழாயைச் சென்றடைகிறது . 
சருந்து நெஃப்ரீடியோப்போர் வழியே வெளியேற்றப்படுகின்றன . 


இங்கி 


நரம்பு மண்டலம் ( படம் 227 ) 

இது மத்திய நரம்பு மண்டலம் , புற நரம்பு மண்டலம் என்று 
இரு பகுதிகளைக் கொண்டது . மூளையும் கீழ் நரம்பு வடமும் மத்திய 
நரம்பு மண்டலத்தைச் சேர்ந்தவை . இவைகளிலிருந்து கிளம்பி 
உடல் உறுப்புகளுக்குச் செல்லும் நரம்புகள் புற நரம்பு மண்டலத் 
தைச் சேர்ந்தவை . இரு பிளவுடைய மூளை தொண்டைக்கு மேற் 
புறம் அமைந்துள்ளது . இதன் ஒவ்வொரு பிளவும் பல நரம்புச் 
செல்களாலான தொகுதியாகும் . மூளை , தொண்டைக்கு மேற் புறம் 
அமைந்திருப்பதால் இதைத் தொண்டை மேல் நரம்புச் செல் 
தொகுதி என்றும் கூறுவதுண்டு . மூளையின் இருபுறமிருந்தும் ஒவ் 
வொரு நரம்பு கிளம்பி தொண்டையைச் சுற்றிக் கீழ்வந்து ஒன்று 
சேர்ந்து ஒரு நரம்புச் செல் தொகுதியை உண்டுபண்ணியுள்ளன . 
இதற்குத் தொண்டைக் கீழ் நரம்புச் செல் தொகுதி என்றும் பெயர் . 
தொண்டையைச் சுற்றிவந்த நரம்புகளுக்குத் தொண்டைவளைய 
நரம்புகள் என்று பெயர் . தொண்டைக் கீழ் நரம்புச் செல் தொகுதி 
யிலிருந்து கீழ் நரம்புவடம் கிளம்பி உணவுப் பாதைக்குக் கீழாக 
உடலின் கடைசிக் கண்டம் வரையில் செல்கிறது . இந்த வடம் , 
உண்மையில் இரு நீள் வடங்கள் அருகருகே அமைந்து அவை 
" களின் இணைப்பால் ஆனது . இந்தக் கீழ் நரம்பு வடம் ஒவ்வொரு 
கண்டத்திலும் ஒரு நரம்புச் செல் தொகுதியைக் கொண்டுள்ளது . 

மூளையிலிருந்து வாய்சூழ் வளையத்திற்கு நரம்புகள் செல்கின் 
றன . தொண்டை வளைய நரம்பிலிருந்தும் , தொண்டைக்கீழ் நரம் 
யுச் செல் தொகுதியிலிருந்தும் நரம்புகள் கிளம்பி முதல் நான்கு 
கண்டங்களுக்குச் செல்கின்றன . ஒவ்வொரு கண்ட நரம்புச் செல் 
தொகுதியிலிருந்தும் மூன்று ஜோடி நரம்புகள் கிளம்பி அந்தந்தக் 
கண்டத்திலுள்ள உறுப்புகளுக்குச் செல்கின்றன . 


358 


முதுகெலும்பற்றவை 


உணர்ச்சி உறுப்புகள் அல்லது புலன் உறுப்புகள் 

உணர்ச்சி உறுப்புகள் மிக எளிய முறையில் அமைந்துள்ளன . 
கண் , காது போன்ற புலன் உறுப்புகள் இல்லாவிடினும் உடலின் 
பல செல்கள் புலன் உணர்வு தன்மைபெற்று அவ் வேலைகளைச் செய் 
கின்றன . முக்கியமாக மூன்று விதப் புலன் உணர் உறுப்புகள் உள் 

அவையாவன : தோல் புலன் உணர்விகள் . 2. உள் 
வாய் புலன் உணர்விகள் . 3. ஒளி புலன் உணர்விகள் . 


ளன . 


1 . 


2 . 


- 


1. தோல் புலன் உணர்விகள் 

இவை உடல் தோலின் எல்லாப் பாகங்களிலும் , முக்கியமாக 
உடலின் பக்கங்களிலும் கீழும் அதிகமாக உள்ளன . இவை 

இருக்கும் இடங்களில் கியூட்டிகிளால் - 
பிதுக்கம் தோன்றி அதனடியில் சில உணர் 
செல்கள் அமைந்திருக்கும் . இச் செல்கள் 
இவ்வொன்றும் நீண்டு தூண்போன்று , 
நுனியில் குறுஇழையும் அடியில் நரம்பு : 
இழையும் பெற்றிருக்கும் . கூட்டமாக 
அமைந்திருக்கும் இச் செல்களைச் சுற்றி 
லும் சாதாரணத் தோல் செல்கள் சூழ்ந்தி 
ருக்கும் . உணர் செல்களின் அடிப்பாகத் 
தில் அடிப்படைத் துகள்கள் இருக்கும் . 
இந்தப் புலன் உணர்விகள் தொடு 
உணர்ச்சிகளையும் , வேதிய ( Chemical ) 
உணர்ச்சிகளையும் அறிந்துகொள்ள உதவு , 


4 


10 


கின்றன . 


படம் 227 

2. உள்வாய் புலன் உணர்விகள் 
நரம்பு , இனப்பெருக்க 
உறுப்புகள் 

இவை உள்வாயில் அமைந்துள்ளன . 
1. மூளை ; 2. தொண்டை இவற்றின் அமைப்புத் தோல் புலன் 
வளைய நரம்பு ; 3. தொண் 

உணர்விகளைப் போன்றதே . மேலும் இச் 
டைக் கீழ் நரம்புச் செல் 
தொகுதி ; 4. கண்ட நரம் செல்களின் நுனி , சற்று அகண்டு பல குறு 
புச் செல் தொகுதி ; 5. கீழ் 

இழைகளைப் பெற்றிருக்கும் . உணவுப் 
நரம்பு வடம் ; 6. விந்துக் 
கொபை; 

விந்துச் பொருளின் உருசியை உணர்வதற்கும் , 
சுரப்பி . 8. விந்துப் புனல் ; 
9. விந்து நாளம் ; 10. விந் 

வாசனையை உணர்வதற்கும் இவை உதவு 
துப் பை ; 

அண்டச் 
சுரப்பி ; 12. அண்ட நாளம் ; 
13. புரோஸ்டேட் சுரப்பி ; 

3. ஒளி புலன் உணர்விகள் ( Photoreceptors ) 
14. பீனியல் சீட்டா . 

இவை அதிகமாக வாய்முன் பகுதி 
யிலும் , குறைவாக மற்றக் கண்டங்களின் மேற்புறத்திலும் காணப் 
படுகின்றன . இவை மேல் தோலின் அடிப்பாகத்தில் அமைந் 


1 . 


கின்றன . 


தொகுதி : அன்னலிடா 


359 


துள்ளன . ஒவ்வொன்றும் ஒரு செல்லாலானது . அதனுள் ஓர் 
உட்கருவும் , ஒளி ஊடுருவிச் செல்லக் கூடிய ட வடிவமுடைய 
லென்ஸ் ( Lens ) அல்லது கண் நுண்ணுறுப்பும் ( Optic organellae ) , 
நரம்பு இழைகளின் பின்னலும் உள்ளன . அச் செல்லில் ஒளிக் 
கதிர்கள் விழும்போது அவை ஒளியின் அளவை உணர்ந்துகொள் 
கின்றன . வெப்பம் அதிகமாக இருந்தால் புழு வளைக்குள் சென்று 
விடும் . வெப்பம் குறைவாக இருந்தால் வளையைவிட்டு மேலே 
வரும் . இதனால் தான் புழுக்கள் அநேகமாக இராக்காலங்களில் வெளி 
வருகின்றன . 


இனப்பெருக்க உறுப்புகள் 

மண்புழு இரு பால் பிராணி . அதாவது ஒரே புழுவில் ஆண் 
இன உறுப்புகளும் பெண் இன உறுப்புகளும் காணப்படும் . இன 
உறுப்புகள் உடற்குழி எபிதீலியத்திலிருந்து தோன்றுகின்றன . 
விந்துச் சுரப்பிகள் , விந்துப் பைகள் , விந்துப் புனல்கள் , விந்து 
நாளங்கள் , புராஸ்டேட் சுரப்பிகள் முதலியவை ஆண் இன உறுப்பு 
களாகும் , 


விந்துச் சுரப்பி ( படம் 227 - 7 ) 

கண்டத்திற்கு ஒரு ஜோடி வீதம் 10 ஆம் கண்டத்திலும் 11 ஆம் 
கண்டத்திலும் ஆக இரு ஜோடி விந்துச் சுரப்பிகள் உள்ளன . இவை 
கண்டத்தின் முன் இடைச் சுவரிலிருந்து கண்டத்தினுள் விரல்களைப் 
போல நீட்டிக் கொண்டிருக்கும் . இவை உணவுப் பாதைக்குக் 
கீழாக , நரம்பு வடத்திற்கு இருபுறமும் அமைந்திருக்கும் . 
விந்துப் பை ( படம் 227 ... 10 ) 

ஒன்பதாவது கண்டத்தில் ஒரு ஜோடியும் , பன்னிரண்டாம் 
கண்டத்தில் ஒரு ஜோடியுமாக இரு ஜோடி விந்துப் பைகள் 
உள்ளன . இவை பார்ப்பதற்கு உருவமற்ற பிரிவுகளாலான பைகள் 
போல் இருக்கும் . ஒன்பதாவது கண்டத்திலிருக்கும் விந்துப் பைகள் 
பத்தாம் கண்டத்தின் உடற்குழியிலிருந்து பைகளாக மாறி ஒன்பதா 
வது கண்டத்தினுள் பிதுக்கிக் கொண்டிருக்கின்றன . அதேபோல் 
பன்னிரண்டாம் கண்டத்திலிருப்பவை , பதினொன்றாம் கண்டத்தில் 
தோன்றி பன்னிரண்டாம் கண்டத்தில் பிதுக்கிக் கொண்டுள்ளன . 
விந்துச் சுரப்பிகளிலிருந்து வளரும் ஆண் தாய் இனச் செல்கள் , 
விந்துச் சுரப்பிகள் அமைந்திருக்கும் அக் கண்டங்களிலேயே விடப் 
படுகின்றன . இந்த ஆண் தாய் இனச் செல்கள் அந்தந்தக் கண் 
டத்தைச் சார்ந்த விந்துப் பைகளால் உறிஞ்சப்பட்டு , அதனுள் 
விந்துகளாகின்றன் . 


360 


முதுகெலும்பற்றவை 


விந்துப் புனல் ( படம் 227 - 8 ) 

இவை விந்துச் சுரப்பிகள் அமைந்துள்ள அதே கண்டங்களில் 
அமைந்திருக்கும் இரு ஜோடி புனல்கள் . புனலின் விளிம்பில் 
குறு இழைகள் இருப்பதால் இவைகளைக் குறு இழைகளையுடைய 
புனல்கள் என்றும் கூறுவதுண்டு . புனலின் குறுகிய பாகம் கண்டத் 
தின் கீழ்ச் சுவரில் பொருந்தியிருக்கும் . விரிந்த புனல் பாகம் 
விந்துச் சுரப்பியை நோக்கி இருக்கும் . புனலின் குறுகிய பாகம் 
தான் தங்கியிருக்கும் இடைச் சுவரைத் துளைத்துக்கொண்டு விந்து 
நாளமாகி பின்னோக்கிச் செல்லும் . 


விந்து நாளம் ( படம் 227 - 9 ) 

பத்தாம் கண்டத்தின் விந்துப் புனலிலிருந்து பின்னோக்கி வந்த 
குழாயும் 11 ஆம் கண்டத்தின் விந்துப் புனலின் குழாயும் சேர்ந்து , 
இரண்டும் ஒன்றாக இடைச் சுவர்களைத் துளைத்துக் கொண்டு 18 ஆம் 
கண்டம் வரையில் செல்லுகிறது . இந்தக் குழாய்க்கு விந்து நாளம் 
என்று பெயர் . இதுபோல் பக்கத்திற்கொன்றாக இரு விந்து நாளங் 
கள் அமைந்துள்ளன . விந்து நாளம் 18 ஆம் கண்டத்திலுள்ள 
புராஸ்ட்டேட் நாளத்துடன் கலக்கிறது . அக் கண்டத்தின் கீழ்ப் 
புறமுள்ள ஆண் இனத் துவாரத்தின் வழியே வெளித் திறக்கிறது . 
அக் குழாய்கள் வெளித்திறக்கும் இடத்திலுள்ள பினியல் பையில் 
( Penial sac ) ஒரு ஜோடி பினியல் சீட்டாக்கள் பொருந்தியுள்ளன . 
இவை கலவியின் பொழுது பணிபுரிகின்றன . 
புராஸ்ட்டேட் சுரப்பி ( படம் 227 - 13 ) 

பல பிளவுகளைக் கொண்டு 18 , 19 இரு கண்டங்களையும் 
அடைத்துக் கொண்டிருக்கும் இரு சுரப்பிகளுக்குப் புராஸ்ட்டேட் 
சுரப்பிகள் என்று பெயர் . ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு நுண் நாளம் 
கிளம்பி , விந்து நாளத்துடன் இணைந்து , அவ்விதம் இணைந்த 
பொது நாளம் ஆண் இனத் துவாரம் வழியே வெளித் திறக்கிறது . 
இச் சுரப்பியின் திரவம் விந்துக்களைப் பிணைத்துச் சூழ்ந்து உறை 
யாக்க உதவுகிறது . 
பெண் இன உறுப்புகள் 

அண்டச் சுரப்பி , அண்ட நாளம் , விந்துக் கொள்பை முதலி 
யவை பெண் இன உறுப்புகளாகும் . 
அண்டச் சுரப்பி ( படம் 227-11 ) 

ஒரு ஜோடி அண்டச் சுரப்பிகள் 13 ஆம் கண்டத்தின் முன் 
இடைச்சுவரிலிருந்து நரம்பு வடத்தின் இரு மருங்கிலும் ஒவ் 


தொகுதி : அன்னலிடா 


361 


வொன்றாக நீட்டிக் கொண்டிருக்கும் . கையிலிருந்து விரல்கள் 
நீட்டிக் கொண்டிருப்பது போல் இவை நீட்டிக் கொண்டிருக்கும் . 
இதில் அண்டங்கள் நேர் வரிசையில் சுரக்கப்படுகின்றன . 


அண்ட நாளம் ( படம் 227-12 ) 


புழுவின் உடலில் இரு சிறு அண்ட நாளங்கள் உள்ளன . இதன் 
ஒரு முனை புனல் போன்ற துவாரத்தின் மூலம் 13 ஆம் கண்டத்தில் 
அண்டச் சுரப்பியின் நேர் எதிரில் திறக்கிறது . மறுமுனை 14 ஆம் 
கண்டத்தின் கீழ்ப்புறம் வெளியில் திறக்கும் . 


A 


B 


1o 


2 


2 


3 


12 


படம் 228 


A. ஆண் மண் புழுவில் விந்துக்கள் செல்லும் மார்க்கம் 
1. விந்துப்பை ; 2. விந்து நாளம் ; 3. விந்துச் சுரப்பி . 

B. புணர்ச்சி நிலை 
1. கிளைட்டெல்லம் ; 2. விந்துக் கொள்பை புழைகள் உள்ள கண்டங்கள் ; 

9 , 10 , 11 , 12. கண்டங்கள் . 


விந்துக் கொள்பை ( படம் 227-6 ) 

மூன்று ஜோடி விந்துக் கொள்பைகள் , 7 , 8 , 9 , ஆகிய முன்று 
கண்டங்களிலிலும் கண்டத்திற்கு ஒரு ஜோடி வீதம் அமைந் 
துள்ளன . ஒவ்வொரு விந்துக் கொள்பையும் நடுவில் நீண்டு பை 
போன்றும் , இரு பக்கங்களிலும் இரு சிறு பிதுக்கங்களைப் பெற்றும் 
தோன்றும் . இவை கண்டங்கள் 6 - க்கும் 7 - க்கும் இடையிலும் , 
7 - க்கும் 8 - க்கும் இடையிலும் , 8 - க்கும் 9 - க்கும் இடையிலும் கீழ்ப்புற 
மாக வெளியே திறக்கின்றன . இருபுழுக்கள் புணரும்போது வரும் 
விந்துக்களைப் பெற்று வைத்துக் கொள்ளும் வேலையை இவை செய் 


கின்றன . 


362 


முதுகெலும்பற்றவை 


புணர்ச்சி 


மண்புழுக்கள் இரு 

பாலிகளாக இருந்த போதிலும் சுய 
கருவுறுதல் நடைபெறுவதில்லை . அயல் கருவுறுதல் தான் நடை 
பெறுகிறது . முதிர்ந்த இரு புழுக்கள் இராக் காலங்களில் புணர் 
கின்றன . இது சமயம் இரு புழுக்கள் தங்களின் முன் புறம் எதிரெதி 
ராக இருக்கும்படி அமைந்து கீழ்ப்புறங்களினால் ஒட்டிக் கொள் 
கின்றன ( படம் 228 - B ) . இவ்விதம் இணையும்போது ஒன்றின் ஆண் 
இனத் துவாரம் , மற்றொன்றின் விந்துக் கொள்பை துவாரங்களுக்கு 
நேராக இருக்கும்படி இணைகின்றன . ஒரு புழுவின் உடலிலிருந்து 
ஆண் இனத் துவாரத்தின் வழியே வெளிவரும் விந்துக்கள் மற்றொரு 
புழுவின் விந்துக் கொள்பையில் செல்லுகின்றன . இவ்விதம் விந்துக் 
கள் பரிமாறிக் கொண்டபின் இரு புழுக்களும் பிரிந்துவிடும் . அதன் 
பிறகு பெண் இன உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன . 


முட்டையிடுதல் ( Oviposition ) 

அண்டங்கள் முதிர்ந்து முட்டையிடும் தருணம் வரும்போது 
கிளைட்டெல்லத்தின் சுரப்பிகளிலிருந்து பிசுபிசுப்பான திரவம் சுரக் 
கிறது . இத்திரவம் காற்றுப் பட்டவுடன் சற்றுக் கெட்டியாகி பட்டை 
வளையமாக ( Girdle ) மாறுகிறது . பிறகு புழு நெளிந்து , வளைந்து 
அந்தப் பட்டைவளையத்தை முன் முனையை நோக்கிக் கழற்றிக் 
கொண்டுவரும் . அவ்விதம் பட்டை வளையம் கழன்று 
கொண்டுவரும்போது , அண்டநாள துவாரங்கள் இருக்குமிடத்தை 
அடையும்போது , இதில் அண்டங்கள் விடப்படுகின்றன . 

பட்டை வளையம் விந்துக் கொள்பை துவாரங்களைக் கடக்கும் 
பொழுது இதில் விந்துக்கள் விடப்படுகின்றன . விந்துக்களும் அண் 
டங்களும் கலந்து கரு முட்டைகள் உண்டாகின்றன . இவ்விதம் 
கரு முட்டைகளைக் கொண்ட பட்டைவளையம் முன் முனை வழியாகப் 
புழுவின் உடலைவிட்டு வெளிவருகிறது . இந்தப் பட்டைவளையம் 
பிசுபிசுப்பாக இருப்பதால் இரு முனைகளும் இணைந்து மூடுண்டபை 
போல் ஆகிவிடும் . கக்கூன் ( Coccon ) என்று கூறப்படும் இந்தப் 
பையினுள் கரு முட்டைகளின் வளர்ச்சிக்குத் தேவையான ஆல்பு 
மின் உணவுப் பொருட்களும் உள்ளன . கூட்டினுள் பல கரு 
முட்டைகள் இருந்த போதிலும் சில கருக்களே வளர்ந்து சிறு புழுக் 
களாகி கூட்டைத் துளைத்துக்கொண்டு வெளி வருகின்றன . 
இழப்பு மீட்டல் 

ஹைட்ரா , பிளனேரியன் போன்றவைகளுக்குள்ளது போல் 
மண்புழுவுக்கும் இழப்பு மீட்டல் தன்மை உண்டு . ஆனால் , ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்குத்தான் இத்தன்மை பெற்றுள்ளது . மண் 


தொகுதி : அன்னலிடா 


363 


* 


புழுவின் பிற்பகுதி வெட்டுப்பட்டால் , இழந்த எல்லாக் கண்டங் 
களையும் உற்பத்தி பண்ணிக் கொள்ளும் . முற்பகுதி வெட்டுண்டால் 
இழந்த எல்லாக் கண்டங்களையும் உற்பத்தி செய்து கொள்ளும் 
ஆற்றல் கிடையாது . அதிகப்படியாக எட்டுக் கண்டங்களைத்தான் 
உற்பத்தி செய்துகொள்ள முடியும் . இன உறுப்புகளை இழந்தால் 
மீட்டுக் கொள்ளும் தன்மை கிடையாது . மண்புழு நீளவாட்டத் 
தில் வெட்டுண்டால் இறந்துவிடும் . 
மண்புழுவும் மனிதனும் 

பொதுவாக ஈரக்கசிவுள்ள மணற்பாங்கான பூமியில் மண் 
புழுக்கள் ஏராளமாகக் காணப்படும் . களிமண்ணிலும் அமிலங்கள் 
கலந்துள்ள இடங்களிலும் இவை காணப்படா . இம் மண்புழுக் 
களுக்குத் தேவையான ஆகாரம் கிடைக்கும் பொருட்டு அவைகள் 
இடைவிடாது பூமியைத் துளைத்துக்கொண்டே 

செல்கின்றன . 
அதன் பயனாக அப் பூமி தளர்ந்து காற்றோட்டமுன்ளதாகிறது . 
அப் பூமியிலுள்ள தாவரங்கள் தங்கள் வேர்களை நன்கு படரச் 
செய்து நல்ல பலனைக் கொடுக்க உதவுகிறது . மழைக் காலங்களில் 
இச் சிறு துளைகள் வழியே மழைத் தண்ணீர் நன்கு உறிஞ்சப்படு 
கிறது . இத்துடன் இல்லாமல் சில மண்புழுக்கள் பூமியின் அடியி 
லுள்ள புதிய மண்ணை மேலே கொண்டுவந்து குவிக்கின்றன . ஆகை 
யினால் பூமியின் மேல் ஒரு புது அடுக்கு உண்டாகிறது . ஓராண்டில் 
சராசரி ஒரு சதுர மீட்டரில் 6 கிலோகிராம் அளவு புதிய மண்ணை 
ஒவ்வொரு மண்புழுவும் கொண்டு குவிக்கிறது என்றால் ஆயிரக் 
சணக்கான புழுக்கள் எவ்வளவு புதிய மண்ணைக் கொண்டுவரும் 
என்பதைக் கணக்கிடலாம் . இதில் நாங்கூழ் மண்ணும் அடங்கும் . 
இவை நன்கு அரைக்கப்பட்டு உணவுப் பாதையிலுள்ள சீரண நீர் 
களினால் பதன்படுத்தப்பட்டு வெளிவருவதால் நாங்கூழ் மண் நல்ல 
உரமாகும் . மேலும் இவை நீர் தேக்கிவைக்கும் பொருளாகவும் 
இருந்து , தாவரங்களுக்கு உடனடியாக உதவுகின்றன . இந்த நாங் 
கூழ் மண் வெய்யிலில் உலர்ந்ததும் காற்றினால் சிதறப்பட்டு ஒரு 
புதிய அடுக்குப் பூமியின் மேல் உண்டாகிறது . கில்பர்ட் ஒயிட் 
( Gilbert White ) என்பவர் மண்புழுக்கள் உழவர்களைப்போல் மண் 
ணைப் பண்படுத்துகின்றன என்று கண்டார் . சார்லஸ் டார்வின் 
( Charles Darwin ) மண்புழுக்களின் வேலையைக் கண்டறிந்துள்ளார் . 
ஓராண்டில் ஓர் ஏக்கர் நிலத்தில் 6 முதல் 18 டன் வரை மண் , கீழிருந்து 
மேலே கொண்டுவரப்படுகிறது என்றும் , இந்த அளவில் கணக்கிட் 
டால் 1.5 அங்குல கனமுள்ள அடுக்கு இப் புழுக்களால் உண்டர் 
கிறது என்றும் டார்வின் கணித்துள்ளார் . இவ்வித காரணங்களி 
னால் மண்புழு ஒரு இயற்கை உழவன் என்று கூறுவது மிகை . 
யாகாது . 


364 


முதுகெலும்பற்றவை 


கீட்டோப்போடா - வகைபாடு 


பல 


வளைதசைப் புழுக்கள் தொகுதியில் ஒரு வகை , 

கீட்டோப் 
போடாவாகும் . இதில் வரும் பிராணிகளின் தோலில் கீட்டாக்கள் 
தனித்தனியாகப் பைகளில் பொருந்திருக்கும் அல்லது தசையா 
லான பக்கக்கால்களிருந்து கொத்துக் கொத்தாக நீட்டிக்கொண் 
டிருக்கும் . உடலின் முன் முனையில் வாய்க்கு முன் சதைப் பகுதி 
நீட்டிக்கொண்டிருக்கும் . இந்த வாய் முன் பகுதியில் , பல பிராணி 
களில் , கண்களும் உணர்நீட்சிகளும் காணப்படும் . உடற்குழி 
இடைச்சுவர்களினால் 

அறைகளாகப் 

பிரிக்கப்படிருக்கும் . 
மேல் குழாயும் , கீழ்க்குழாயும் கொண்ட நன்கு வளர்ந்த இரத்த 
ஓட்ட மண்டலம் காணப்படும் . மேல் குழாய் தசையாலான 
சுவரைக்கொண்டு இரத்தத்தைப் பின்னிருந்து முன்னுக்குத் தள் 
ளும் தன்மை பெற்றுள்ளது . கீழ்க்குழாய் தசையற்ற சுவரைக் 
கொண்டது . இதில் இரத்தம் முன்னிருந்து பின்னுக்கு ஓடும் . 
மேல் குழாய் சேகரிக்கும் குழாயாகவும் , கீழ்க்குழாய் வினியோகிக் 
கும் குழாயாகவும் பணிபுரிகின்றன . மேல் குழாயைக் கீழ்க் குழா 
யுடன் இணைக்கும் பக்கக் குழாய்கள் அல்லது பக்க இருதயங்கள் 
பல புழுக்களில் காணப்படுகின்றன . கழிவுப் பொருட்களை நீக்கும் 
உறுப்புகளான நெஃப்ரீடியங்கள் , கண்டத்திற்கு ஒரு ஜோடி வீதம் 
காணப்படுகின்றன . நரம்பு மண்டலம் , தொண்டை மேல் அமைந் 
திருக்கும் மூளை , தொண்டை கீழ் நரம்புச் செல் தொகுதி , கீழ் 
நரம்பு வடம் இவைகளிலிருந்து கிளம்பும் நரம்புகள் என்ற பல 
பகுதிகளைக் கொண்டது . கீழ் நரம்பு வடத்தில் சில பெரிய நரம்பு 
நார்கள் உள்ளன . இந்தப் பெரிய நரம்பு நார்களின் உதவியால் 
உடலின் எல்லாத் தசைகளுக்கும் உணர்ச்சி விரைவில் எடுத்துச் 
செல்லப்படுகிறது . இந்த வகையில் ஒருபால் உயிரிகளும் இருபால் 
உயிரிகளும் உள்ளன . இன உறுப்புகள் எல்லாம் உடற்குழி எபி 
தீலியத்திலிருந்து உண்டாகின்றன . சில பிராணிகளில் முட்டை 
வளர்ந்து நேரே இளம் உயிரியாகும் . மற்றவற்றில் முட்டை 
வளர்ந்து லார்வாவாகி அது உருமாற்றம் அடைந்து இளம் உயிரி 
யாகும் . இதன் வாழ்க்கையில் வரும் லார்வாவிற்கு ட்ரோக்கோ 
போர் என்று பெயர் . இதில் வரும் பிராணிகள் பல்வேறு சூழ்நிலை 
களில் வாழ்வன . சில தண்ணீரிலும் சில கடல் நீரிலும் சில உவர்ப்பு 
நீரிலும் வாழ்வன . மற்றும் சில பூமியில் ஈரக்கசிவுள்ள இடங்களில் 
வாழ்கின்றன . 

இந்த வகையை பாலிக்கீட்டா , ஆலிகோகீட்டா 
என இரு வரிசைகளாகப் பிரிக்கலாம் . 


தொகுதி : அன்னலிடா 


365 . 


வரிசை 1. பாலிக்கீட்டா 


A 


இந்த வரிசை உயிரிகள் எல்லாம் கடலில் வாழ்வன . இவை . 
மாமிச பட்சிணிகள் . உடல் நீண்டு உருளை வடிவம் பெற்றுப் பல 
கண்டங்களாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . முன் முனையில் கண்களும் , 
உணர் நீட்சிகளும் , பால்ப்புகளும் கொண்ட தலைப் பாகம் நன்கு புலப் 
படும் . உடலின் பக்கங்களில் தோன்றியுள்ள தசையாலான பக்கக் 
கால்களிலிருந்து சீட்டாக்கள் கொத்துக் கொத்தாக நீட்டிக்கொண் 
டிருக்கும் . உடலில் கிளைட்டெல்லம் கிடையாது . கண்டங்களில் 
சீட்டாக்கள் மட்டுமோ அல்லது செவுள்கள் மட்டுமோ அல்லது 
இரண்டுமோ காணப்படும் . இவை ஒரு பாலிகள் ; இனச்செல் சுரப்பி 
கள் எளிய அமைப்பைக் கொண்டு அநேகமாக ஒவ்வொரு கண்டத் 
திலும் அமைந்திருக்கும் . கருவுறுதல் வெளியில் தண்ணீரில் நடை 
பெறும் . கருமுட்டை வளர்ந்து ட்ரோக்கோபோர் லார்வாவாகும் . 
இந்த லார்வா உருமாற்றமடைந்து இளம் உயிரியாகும் . இந்த - 
வரிசை இரண்டு உள் வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


உள் வரிசை 1. இரான்சியா ( Errantia ) 


அதில் 


> 


இரான்சியா பாலிக்கீட்டுகள் சுதந்தரமாகக் கடலில் நீந்திக் 
கொண்டிருக்கும் . சில வளைதோண்டித் தற்காலிகமாக 
வசித்துக்கொண்டிருக்கும் . வை மற்ற உயிரிகளைக் கொன்று 
தின்னும் பண்பைப்பெற்றவை . வாய்க் கண்டத்தையும் , மலப்புழைக் 
கண்டத்தையும் தவிர மற்ற எல்லாக் கண்டங்களும் ஒரே மாதிரி 
யான அமைப்பை உடையவை . உடலின் முன்முனையில் தலை , 
கண்கள் , உணர் நீட்சிகள் , பால் ப்புகள் , வாய் முன்பகுதி முதலிய . 
உறுப்புகள் நன்கு வளர்ந்து தெளிவாகக் காணப்படுகின்றன . 
உடலின் பக்கக்கால்கள் எல்லாம் ஒரே அமைப்பைக்கொண்டு 
கொத்துக் கொத்தாகச் சீட்டாக்களைத் தாங்கி நிற்கின்றன . கழிவு 
நீக்க உறுப்புகளான நெஃப்ரீடியங்களும் சுவாச உறுப்புகளான 
செவுள்களும் பல கண்டங்களில் காணப்படும் . உள்வாய் , 
தொண்டை இரண்டையும் துதிக்கையைப் போல் வெளியே பிதுக்கும் 
தன்மைபெற்றவை . இந்தப் பகுதிகளில் கைட்டினால் ஆன பற்களும் 
தாடைகளும் காணப்படும் . 


நீரீயிஸ் ( Nereis ) , சில்லஸ் ( Syllis ) , ஆட்டோ லிட்டஸ் ( Auto- - 
lytus ) , யூன்னிஸ் ( Eunice ) , கிளைசீரா ( Glycera ), அப்ரோடைட் 
( Aphrodite ), un obicos ( polynoe ) , Cerruoliflor ( Tomopteris ) 
முதலிய பேரினங்கள் இந்த உள் வரிசையில் அடங்கியுள்ளன . 


366 


முதுகெலும்பற்றவை 


சில்லஸ் 


இது 3 செ . மீ . நீளமுடைய கடல்வாழ் உயிரி . இதன் உணர் 
நீட்சிகளும் பாலிப்புகளும் மணிமாலை போன்ற அமைப்புடையவை . 
தொண்டையில் ஒரு தாடை தான் இருக்கும் . இதன் நுனியில் 
நச்சுத் திரவப் புழை உள்ளது . இது பால் முறையில் இனப்பெருக்கம் 
செய்வதுடன் பாலிலி முறையில் ஒன்றான , பிளவு முறையிலும் 
இனப் பெருக்கம் செய்யும் பண்பு பெற்றது . 


ஆட்டோலிட்டஸ் 

மிகச் சிறிய உயிரி . இதனுடைய சிறிய பால்ப்புகள் வாய்முன் 
பகுதியுடன் இணைந்துள்ளன . இதில் ஓர் இனமான ஆட்டோலிட் 
டஸ் புரோலிபர் ( A. prolifei ) பெண் புழு தன் உடலின் கீழ்ப்புற 
முள்ள கருவளர் பையில் ( Brood pouch ) கருமுட்டைகளைச் சுமந்து 
கொண்டிருக்கும் . இப்பையில் கருமுட்டைகள் வளர்ந்து நேரே 
இளம் உயிரிகள் ஆகின்றன . இதில் பிளவு முறையில் பாலிலி இனப் 
பெருக்கம் நடைபெறுகிறது . 


யூன்னிஸ் 


இதை பெலோலோ (Palolo ) புழு என்றும் கூறுவதுண்டு . 
தன் தலையில் ஐந்து உணர் நீட்சிகளும் இரண்டு பால்ப்புகளும் 
உள்ளன . பருவ முதிர்ச்சியடைந்த புழுக்களின் உடலில் முன் பகுதிக் 
கும் பின் பகுதிக்கும் உள்ள அமைப்பு வேற்றுமை நன்கு புலனாகும் . 
இன உறுப்புகள் அற்ற முன் பகுதியான ஏடோக் ( Atoke ), இன 
உறுப்புகள் உள்ள பின் பகுதியான எப்பிடோக் ( Epitoke ) கிலிருந்து 
நன்கு மாறுபட்ட அமைப்பைப் பெற்றிருக்கும் . அநேகமாக எப்பி 
டோக் , ஏடோக்கிலிருந்து விடுபட்டு நீரில் வேகமாக நீந்தி , விரை 
வில் வெடித்து இனச் செல்களை வெளியில் விடும் . பிறகு ஏடோக்கின் 
பின் பகுதி வளர்ந்து அடுத்தப் பருவத்தில் அப்பகுதி எப்பிடோக் 
காக மாறி விடுபடும் . இவ்விதம் ஓர் ஏடோக்கிலிருந்து பல எப்பி 
டோக்குகள் உண்டாகலாம் . 
கிளை சீரா ( படம் 229 ) 

இதை மிருதுவான குருதிப்புழு (Smooth blood worm ) என்றும் 
கூறுவதுண்டு இதன் உடல் மிருது வான நீண்ட உருளை போன்று 
20 அல்லது 25 செ . மீ . நீளமுள்ளதாக இருக்கும் . இதன் முன் 
வாய்ப் பகுதி குறுகிய குட்டையான கூர் உருளை போன்றிருக்கும் . 
இதில் நான்கு சிறிய உணர்நீட்சிகளும் இரண்டு பால்ப்புகளும் 
உள்ளன . பக்கக்கால்கள் வளர்ச்சி குறைந்திருக்கும் . அதன் 
சீட்டாக்கள் கூட்டுப் பொருளாக இருக்கும் . பக்கக்கால்களில் 


தொகுதி 1 அன்னலிடா 


367 


உள்ளிழுத்துக் கொள்ளக்கூடிய செவுள்கள் உள்ளன . உடலில் இரத் 
தக் குழாய்கள் கிடையாது . உடற்குழித் திரவத்தில் ஹீமோ 
குளோபினைக் கொண்ட சிவப்புக் கார்ப்பசல்கள் இருப்பதால் , புழு 
பார்ப்பதற்குச் சிவப்பாக இருக்கிறது . தொண்டையைப் பிதுக்கி 


2 


* 


3 


4 


புடம் 22.9 


படம் 2130 . 


கிளைசீரா 


அப்ரோடைட் 


1 : வெளித் தள்ளப்பட்டத் 
தொண்டை ; 2. வாய்முன் 
பகுதி ; 3. பக்கக் கால்கள் . 


1. பால்ப்பு ; 2. நோட்டோ போடியல் 
இழைகள் ; 3. உறுதியான சீட்டாக் 
கள் ; 4. மலவாய் . 


வெளித்தள்ளும்போது அது உருளையான துதிக்கையாகத் தோன்றும் . 
இதன் நுனியில் நான்கு கூரிய பற்கள் காணப்படும் . இத் துதிக் 
கையின் உதவியால் இப் புழு துளை தோண்டி அதில் வசிக்கும் . 


அப்ரோடைட் ( படம் 230 ) 

இதைக் கடல் முயல் ( Sea - mouse ) என்றும் கூறுவதுண்டு . 
து சாதாரணமாக மண்பாங்கான கடற்பகுதிகளில் காணப்படும் . 
இது மேல் கீழாக அழுந்தி முட்டை போன்ற வடிவம் உடையது . 
சுமார் 12 செ . மீ . 

மீ . நீளமிருக்கும் . நோட்டோஃபோடியத்தில் 
மூன்றுவித சீட்டாக்கள் உள்ளன . நீண்ட இழை போன்ற சீட் 
டாக்கள் உடலின் மேற்பரப்பில் பின்னிக் கொண்டு போர்வை 
போல் அமைந்திருக்கும் . மற்றொருவித சீட்டாக்கள் கூரிய முட்கள் 


368 


முதுகெலும்பற்றவை 


போல் காணப்படும் ( படம் 231 ) .மூன்றாவதுவித சீட்டாக்கள் அகன்று 
தகடுகள் போன்ற அமைப்பைப் பெற்றிருக்கும் . இவை மாற்ற 
மடைந்த மேல் சிர்ரஸ்களே . இவைகளுக்கு எலிட்ரம்கள் ( Elytra ) 
என்று பெயர் . இவை உடலின் மேற்புறத்திற்கும் போர்வைக்கும் 
டையில் அமைந்திருக்கும் . இவை சுவாச உறுப்புகளாகப் பயன் 


3 


6 


படம் . 231 


அப்ரோடைட் ; குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. மேற்போர்வை ; 2. எலிட்ரம் ; 3. நோட்டோபோடியம் ; 
4. நியூரோபோடியம் ; 5. சிறுகுடல் ; 6 : சிறுகுடல் பிதுக்கங்கள் . 


படுகின்றன . வாய் முன்பகுதி போர்வையினால் - மூடுண்டு கிடக்கும் . 
இதில் நடுவில் ஓர் உணர் நீட்சியும் பக்கங்களில் இரு பால்ப்புகளும் 
காணப்படும் . மலப்புழை உடலின் இறுதியில் மேற்புறம் அமைந் 
திருக்கும் . இதன் உணவுப் பாதையில் கண்டமுட்டுக் குழாய்கள் 
( Caeca ) உள்ளன . இந்தப் பிராணியைத் தொந்தரவு செய்தால் 
அதன் கூரியமுட்கள் போன்ற சீட்டாக்கள் செங்குத்து நிலையை 
அடைந்து விடும் . இதுசமயம் இப் பிராணி பார்ப்பதற்கு முள்ளம் 
பன்றி போல் தோன்றும் . 


பாலினோ ( படம் 232 ) 

இது அகண்ட , குட்டையான உடம்பை உடையது . கடலின் 
ஏற்றவற்றப் பகுதியில் கற்களுக்கு அடியில் காணப்படும் . பக்கக் 
கால்களின் மேல் சிர்ரஸ்கள் தட்டையாகி அகண்டு செதில் 
போன்று எலிட்ரம்களாக மாறியுள்ளன . 

மாறியுள்ளன . இவை உடலின் மேற் 
புறம் வளைந்து , கவசம்போல் அமைந்துள்ளன . இதன் வாய் முன் 
பகுதியில் மூன்று உணர் நீட்சிகளும் , வாய்சூழ் வளையத்தில் இரு 
ஜோடி உணர் நீட்சிகளும் அமைந்துள்ளன . தொண்டையைத் 


தொகுதி : அன்னலிடா 


369 


துருத்தக்கூடிய பண்பைப் பெற்றுள்ளது . 

இதன் எலிட்ரம்கள் 
ஒளிரும் தம்மை ( Phosphorescent ) பெற்றவை . 


2 


3 


5 


. 


படம் 232 


படம் .233 


பாலினோ 
1. பல் ; 2. துருத்தப்பட்ட 
தொண்டை ; 3 , உணர் நீட்சி ; 
4. எலிட்ராக்கள் ; 5. சீட்டா . 


டோமாப்டெரிஸ் 
1. வாய் முன் பகுதி ; 2. உணர் 
நீட்சி ; 3. பக்கக் கால்கள் ; 4. ஒளி 
உண்டாக்கும் உறுப்பு; 5 , கண் , 


டோமாப்டெரிஸ் ( படம் 233 ) 

து கடல் பரப்பில் வாழும் , ஒளி ஊடுருவக் கூடிய உடலை 
யுடைய உயிரி . இதன் உடலில் 18 முதல் 20 வரை கண்டங்கள் 
காணப்படும் . இதன் வாய் முன் பகுதி சுத்தி போன்ற அமைப்பைப் 
பெற்றுள்ளது . இதில் ஒரு ஜோடிக்கண்களும் , இரு ஜோடி உணர் 
நீட்சிகள் போன்ற சீட்டாக்களும் காணப்படும் . இதில் பின் ஜோடி 
மிகவும் நீண்டிருக்கும் . தொண்டையைத் துதிக்கை போல் துருத் 
தும் ஆற்றல் கிடையாது . தொண்டையில் தாடைகளும் கிடையா . 
இதன் சீட்டாக்களற்ற பக்கக்கால்கள் நீண்டு நுனி பிளவுண்டிருக் 
கும் . ஒவ்வொரு பிளவிலும் சுடர் விடுகிற அல்லது ஒளி உண்டாக்கு 
கிற ( photogenic ) உறுப்புக் காணப்படும் . இரத்த ஓட்ட மண்டலம் 
கிடையாது . 


உள்வரிசை 2 . 

செடன்ட்டேரியா ( Sedentaria) 
செடன்டேரியா பாலிக்கீட்டுகள் ஆயுள் முழுவதும் குழாய்களில் 
வாழ்கின்றன . 

மேல் தோலினால் சுரக்கப்பட்ட அந்தக் 
குழாய்கள் சிலவற்றில் கைட்டினாலும் சிலவற்றில் சுண்ணத்தினாலும் 

24 


370 


முதுகெலும்பற்றவை 


அமையப்பெற்றிருக்கும் . மற்ற உயிரிகள் மண்ணிலும் மணலிலும் 
தோண்டப்பட்ட வளைகளில் வாழ்கின்றன . இவை எல்லாம் உயிர்ப் 
பொருட்கள் நிறைந்த வண்டல் மண்ணையும் நீரில் உள்ள நுண் 
உயிர்களையும் உணவாகக் கொள்கின்றன . உடலை இரண்டு மூன்று 
பகுதிகளாகப் பிரிக்கலாம் . அந்தந்தப் பகுதிகளில் பக்கக்கால்களும் 
சீட்டாக்களும் அமைப்பிலும் வேலையிலும் மாறுபட்டிருக்கும் . தலை 
மிகச் சிறியது . வாய் முன் பகுதி , தெளிவுறத் தெரியாது . அதன் 
இணை உறுப்புகளும் காணப்படுவதில்லை . சில சமயங்களில் வாய் 
சூழ் வளையத்தினால் வாய்முன்பகுதி மூடப்பட்டிருக்கும் . கழிவு 
நீக்க உறுப்புகளான நெஃப்ரீடியங்களும் சுவாச உறுப்புகளான 
செவுள்களும் அநேகமாக முன்பக்கக் கண்டங்களில் அமைந்திருக் 
கும் . தொண்டையைத் துருத்தும் தன்மையை இழந்த உயிரிகள் 
இவை . மேலும் தொண்டை பில் பற்களும் , தாடைகளும் இருப்ப 
தில்லை . 


கீட்டாப்டிரஸ் ( Chaetopterus ), அரினிகோலா ( Arenicola ) , 
ஆம்பிட்ரைட் ( Amphitrite ) , சிர்ராட்டுலஸ் ( Cirratulus ) , டெர 
பெல்லா ( Terebella ) , பொமட்டோசீரஸ் ( Pomatocerus ) , ஸ்பை 
ரார்பிஸ் ( Spirorbis ) , செபல்லா ( Sabella ) , செபல்லே ரியா ( Sebel 
laria ), சர்ப்புலா ( Serpula ) முதலிய பேரினங்கள் இந்த உள் வரிசை 
யில் உள்ளன . 


கீட்டாப்டிரஸ் ( படம் 234 ) 

வளை வாழ்ப் புழுக்களிலே மிகவும் உரு அமைப்பு மாற்றங்களை 
யுடைய புழு இதுவே . இது நிரந்தரமாக வளையில் வாழ்வது . இதன் 
வளை U வடிவம் உடைய குழாய் போன்றது . இதன் வளை , தோல் 
போன்ற பொருளாலானது . இது சுமார் 50 செ.மீ. நீளமும் , 2 செ.மீ. 
அகலமும் இருக்கும் . குழாயின் இருமுனைகளும் மணலுக்குச் சற்று 
மேலே நீட்டிக்கொண்டிருக்கும் . இந்தக்குழாயினுள் சுமார் 30செ.மீ. 
நீளமுள்ள புழு இருக்கும் . இதன் உடலை முன் உடல் , நடு உடல் 
கடை உடல் என மூன்றாகப் பிரிக்கலாம் . முன் உடல் 9 கண்டங் 
களைக் கொண்டது . நடு உடல் 7 கண்டங்களைக் கொண்டது . மீதி 
யிருக்கும் கண்டங்கள் கடை உடலாகும் . முன் உடலின் பக்கக்கால் 
கள் அகண்டு தட்டையாக உள்ளன . வாய் முன் பகுதி சிறியது . 
வாய் சூழ் வளையம் புனல் போல் நீட்டிக்கொண்டிருக்கும் . இதில் 
இரு பால்ப்புகள் தான் உள்ளன . நடு உடலின் முதல் கண்டத்தின் 
பக்கக்கால்கள் அகண்டு இலைபோல் மாறியுள்ளன . இந்த இலையின் 
கீழ்ப்புறத்தில் உள்ள பள்ளம் மேல் நோக்கிச் சென்று முன் உடலின் 


( தொகுதி : அன்னலிடா 


371 





கடை 


8 


பிளவு 


" மேற்புறமுள்ள மத்தியப் பள்ளத்தில் சேருகின்றன . அடுத்து 
வரும் மூன்று கண்டங்களில் நோட்டோபோடியங்கள் கீழ்ப்புற 
" மாக இணைந்து மூன்று ஒட்டுறிஞ்சிகளாக 
மாறியுள்ளன . இவை , புழு குழாயினுள் 
* பற்றிக் 

கொண்டிருக்க உதவுகின்றன . 
-அடுத்த மூன்று கண்டத்தின் நோட்டோப் 
-போடியங்கள் மேல் நோக்கி அகண்டு ஒரு 
பக்கத்து நோட்டோப்போடியம் எதிர் 
பக்கத்துடன் இணைந்து விசிறி போன்ற 
மூன்று உறுப்பு கள் தோன்றியுள்ளன . 
உடலிலுள்ள பக்கக்கால்கள் 

ரு 
களைக் கொண்டுள்ளன . முன் உட 
லின் பக்கக்கால்களின் 

சீட்டாக்களும் , 
மற்றப் பகுதி பக்கக்கால்களின் நியூரோப் 
போடிய சீட்டாக்களும் , புழு , குழாயில் 
முன்னும் பின்னும் நகர்வதற்கு உதவுகின் 
றன . புழுவின் நடுவுடலில் உள்ள விசிறி 
களின் அசைவினால் வெளியிலிருந்து தண் 

குழாயினுள் முன் துவாரத்தின் 
வழியே சேன்று பின் துவாரத்தின் வழியே 

படம் 254 - 
வெளிச் செல்கிறது . இச் செயல் தொடர்ந்து 

கீட்டாப்டிரஸ் 
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது . இவ் 

1. வாய் ; 
விதம் தண்ணீர் புழுவின் மேல் தொடர்ந்து 2. வாய்சூழ் வளையத்தின் 
ஓடிக்கொண்டிருப்பதால் அத் தண்ணீரி 

3. காலர் ; 
லுள்ள நுண் உயிரிகளை இப் புழு உண 4. நோட்டோ போடி 
வாகக் கொள்கிறது . நீரிலுள்ள நு न 

யங்கள் ; 

5. இறக்கை ; 
உயிரிகள் நடுவுடல் முன் கண்டத்தின் 6. உணவுக் கிண்ணம் ; 
இலைகளினால் சுரக்கப்படும் கோழையில் சிக் 

7. ஒட்டுறிஞ்சி; 

8. விசிறிகள் ; 
குண்டு , அந்த இலையிலுள்ள பள்ளத்தின் 9. பக்கக் கால்கள் ; 
வழியே மேற்புறமுள்ள பள்ளத்திற்குக் குறு 

10. உடலின் முற்பகுதி ; 

11. உடலின் நடுப்பகுதி ; 
இழைகளின் அசைவினால் எடுத்துச் செல் 12. உடலின் பிற்பகுதி 
லப்படுகின்றன . இங்குள்ள கிண்ணம் போன்ற பகுதியை உணவுப் 
பொருள் சென்றடைகிறது . இவ் விதம் உணவுப் பொருள் இந்தக் 
கிண்ணத்தில் சேகரிக்கப்பட்டு முன் உடலில் உள்ள மேல் பள்ளத் 
தின் வழியே வாய்க்கு அனுப்பப்படுகிறது . இவ்வித உணவு 
முறைக்கு குறு இழைகளைச் சார்ந்த உணவு முறை ( Cliary feeding ) 
என்று பெயர் . 


எணீர் , 


சிர்ரஸ் ; 


4 


372 


முதுகெலும்பற்றவை . 


17 


8 


அரினிக்கோலா ( படம் 235 ) 
இதை லக் புழு ( Lug worm ) அதாவது காது மடல் போன்ற 

ற 
புழு என்று கூறுவர் .. இது மண்ணாலான கடலோரங்களில் 

U போன்ற துளைகளில் வாழ்வதைக் 
காணலாம் . இது மண் புழு போல் மண் 
ணைத் 

தின்று நாங்கூழ் மண்ணை 
வெளிப்படுத்தும் . 15 செ . மீ . , நீள 
முள்ள தடித்த உருளை போன்ற உடலை 
யுடையது . உடலில் மூன்று பகுதிகள் 
காணப்படுகின்றன . 

முதற்பாகம் சீட் 
டாக்களையுடைய , தடித்த ஆறு கண் 
டங்களைக் கொண்டது . நடுப் பாகம் 
பதின்மூன்று கண்டங்களைக் கொண் 
டது . இக் கண்டங்களில் சீட்டாக்களும் , 
செவுள்களும் 

உள்ளன . பக்கக்கால் 
களின் மேல் சிர்ரஸ் செவுளாக மாறி 
யுள்ளது . 

கடைசிப் பாகம் , சீட்டாக் 
களும் செவுள்களும் அற்ற , மெலிந்த 

பல கண்டங்களைக் கொண்டது . வாய் . 
படம் 235 

முன் பகுதி வாய்சூழ் வளையத்துடன் 
அரினிக்கோலா 

இணைந்து இணை உறுப்புகள் அற்றுக் 
1. வாய் ; 2. வெளித்துருத்தப் 

காணப்படும் . தொண்டையைத் 
பட்ட தொண்டை ; 3. உள் 

துதிக்கைபோல் துருத்தும் தன்மை . 
வாய் பாப்பில்லா ; 4. நோட் 
டோபோடியம் ; 5. நியூரோ யுடையது . தொண்டையில் பல பாப் 
போடியம் ; செவுள்கள் ; பில்லாக்கள் உள்ளன . 

தொண்டை 
7. உடலின் முற்பகுதி ; 8. உட 
லின் நடுப்பகுதி ; 9. உடலின் உணவு உட்கொள்ளும் பணி மட்டும் 
பிற்பகுதி , 

அல்லாமல் நகர்ந்து செல்லும் பணியும் 
புரிகிறது . உடற்குழியில் இடைச்சுவர்கள் வெகுவாகக் காணப் 
படுவதில்லை . 


. 


6 . 


ஆம்பிட்ரைட் ( படம் 236 ) 


இது குழாயில் அல்லது வளையில் வசிக்கும் . இது சுமார் 
30 செ . மீ . நீளமுள்ள உருளையான புழு . இதன் முன் முனை தடித் 
திருக்கும் . வாய் முன் பகுதியும் வாய் சூழ்வளையமும் இணைந்து 
தலைப்பாகமாக மாறியுள்ளது . இதன் தலையில் லாட வடிவம் : 
போன்ற மடல் காணப்படும் . இம் மடலின் பின்புறம் குறுக்காக 
அமைந்துள்ள தடிப்பிலிருந்து உணர் நீட்சிகள் நீட்டிக் , 


பல 


தொகுதி : அன்னலிடா 


373 


உணர் 


கொண்டிருக்கும் . 

இழைகளையுடைய 

இந்த 
நீட்சிகளின் உட்புறம் முழு நீளத்திற்கும் பள்ளம் காணப்படும் . நீரி 
லுள்ள நுண்ணுயிரிகளைக் குறு இழை 
களின் சலனத்தினால் உணர்நீட்சிகளின் 
பள்ளங்கள் வழியே வாய்க்கு அனுப்பும் 
உடலின் முதல் மூன்று கண்டங்களிலு ம் 
3 ஜோடி செவுள்கள் உள்ளன . நான் 
காம் கண்டத்திலிருந்துதான் சீட்டாக் 
-கள் காணப்படுகின்றன . உடலின் பின் 
பகுதிக் கண்டங்களில் நோட்டோப் 
போடியம் காணப்படுவதில்லை . 


ஸ்பைரார்பிஸ் 


மல 


து சுமார் 2 செ.மீ. நீளமுடைய 
சிறிய புழு . இது வசிக்கும் சுருண்ட 
கூடு சுண்ணத்தாலானது . இதில் இரு 
வகைச் சீட்டாக்கள் காணப்படுகின் 

ஆம்பிட்ரைட் 
பறன . ஒருவகை கணு களற்ற மயிர் 

1 . உணர் நீட்சிகள் : 
போன்ற சீட்டாக்கள் ; மற்றொரு 

2 , செவுள்கள் ; 3. நோட் 
வகைச் சீட்டாவுக்கு 

அன்சினஸ் 

டோபோடியம் ; 4. நியூ 

ரோபோடியம் ; 5 . 
( Uncinus ) என்று பெயர் . இது பற்களை 

வாய் . 
யுடைய வளைந்த சீட்டா . இந்தச் 
சீட்டாக்கள் உடலில் அமைந்திருக்கும் அமைப்பைக் கொண்டு 
உடலில் இரு பகுதிகளைக் காணலாம் . 

அவை மார்பு பாகம் , 
வயிற்றுப் பாகம் என்பன . மார்பு பாகத்தில் மயிர் போன்ற சீட்டாக் 
கள் மேற்புறமும் , அன்சினஸ்கள் கீழ்ப்புறமும் அமைந்திருக்கும் . 
வயிற்றுப் பாகத்தில் அன்சினஸ்கள் மேற்புறமும் மயிர் போன்ற 
சீட்டாக்கள் கீழ்ப்புறமும் அமைந்திருக்கும் . இப் புழு இருபாலி ; 
வயிற்றுப் பாகத்தின் முன்பகுதிக்கண்டங்களில் , அண்டங்களும் பின் 
பகுதிக் கண்டங்களில் விந்துக்களும் உற்பத்தியாகின்றன . வாய் 
சூழ்வளையம் அகண்டு காலர்போல் மாறியுள்ளது . காலர்தான் 
கூட்டைச் சுரப்பது . செவுள் இழைகளில் ஒன்று மிகவும் பெரிதாகி , 
- கூட்டின் வாயை அடைக்கும் மூடியாக மாறியுள்ளது . ஸ்பைரார் 
பிஸ்சின் கூடுகள் சைலூரியன் ( Silurian ) பாறைகளில் காணப்படு 


கின்றன . 


சர்ப்புலா 

இது சுமார் 4 செ.மீ. நீளமிருக்கும் . இதன் கூடு சுண்ணத்தா 
லான சுருண்ட ஓடு போன்றிருக்கும் . து கிளிஞ்சல்களின் மீதும் 


374 


முதுகெலும்பற்றவை 


வேறு கடற் பொருட்களின் மீதும் ஒட்டிக்கொண்டிருக்கும் . 
ஸ்பைரார்பிஸ்சில் உள்ளது போலவே இதிலும் சீட்டாக்களும் 
அன்சினஸ்களும் உள்ளன . வாய் முன் பகுதியில் அரைவிட்ட 
வடிவமான பெரிய 

செவுள்கள் காணப்படும் . இந்தச் 
செவுள்கள் இறகு போன்ற அமைப்புடையவை . வாய் முன்பகுதிப் 
பால்ப்புசள் செவுள்களாக மாறியுள்ளன . இந்தச் செவுள்கள் 
சுவாச வேலையையும் உணவுச் சேகரிக்கும் வேலையையும் செய்கின் 
றன . செவுள் இழைகளில் ஒன்று தடித்துத் தட்டையாகி மூடியாக 
மாறியுள்ளது . புழு தன் 

உடலைக் கூட்டிற்குள் இழுத்துக்க 
கொள்ளும்பொழுது இம் மூடி கூட்டின் வாயை மூடிக்கொள்கிறது . 
செவுள்களுக்குக் கீழ் காலர் போன்ற இரு படலங்கள் காணப்படு . 
கின்றன . இவை வாய் சூழ் வளையத்திலிருந்து தோன்றியவை . 
இவை கூட்டின் உட்புறத்தை வழவழப்பாக்கும் பணியைச் செய் 
கின்றன . 


- 


Weiterlesen 


I 


கா 


2 


D 


ON 


CAY 


CD 


6 . 


* 


--21 


படம் 238 : 


. 


செபல்லா ; 


A. செபல்லேரியா ; 

B. தலைப்பாகம் . 
1. உணர் நீட்சி ; 2 . செவுள் 
இழைகள் ; 3. வாய் , 


1. உணர் 

நீட்சி ; 2 ; 
மேலுதடு ; 3. கீழுதடு 
4. நோட்டோ போடிம் , 
5. நியூரோ போடியம் ; 
6. மியூகஸ் சுரப்பிகள் .. 


செபல்லா ( படம் 238 ) 

இப் புழு சுமார் 25 செ . மீ . நீளமிருக்கும் . இது மியூசினால் 
( Musin ) ஆன குழாயில் வசிக்கும் . இந்தக் குழாயின் மீது : 


தொகுதி : அன்னலிடா 


375 


மண்ணும் மணலும் ஒட்டிக்கொண்டிருக்கும் . ஸ்பைரார்பிஸ்சில் 
உள்ளது போன்று இதன் உடலும் முன்பகுதி பின்பகுதி என்று 
பாகுபாடு கொண்டது . வாய் முன்பகுதியில் அரை வட்ட வடிவில் 
செவுள்கள் அமைந்துள்ளது . இதன் உடலின் கீழ்ப்புறம் , மலப்புழை 
யிலிருந்து தலைவரையில் ஒரு பள்ளம் வியாபித்துள்ளது . இந்தப் 
பள்ளத்தின் வழியே புழுவின் மலம் , குழாயிலிருந்து வெளித்தள்ளப் 
படுகிறது . 

நெஃப்ரீயடிங்களும் உடற்குழி நாளங்களும் 
வளை தசை யுடலிகளில் காணப்படும் சில குழாய்களுக்குக் 
கண்ட உறுப்புகள் என்று பெயர் . ஒவ்வொரு கண்டத்திலும் திரும் 
பத் திரும்ப இக் குழாய்கள் காணப்படுவதால் கண்ட உறுப்புகள் 
என்று பெயர் பெற்றன . இந்தக் குழாய்கள் கழிவுப் பொருட்களை 
யும் இனச் செல்களையும் உடற்குழியிலிருந்து வெளியனுப்பும் பணி 
யைச் செய்து வருகின்றன . இந்தக் குழாய்களை அவைத் தோற்று 
வாய்கண் , இரு வகைகளாக உணரலாம் . புறப்படை அடுக்கி 
லிருந்து தோன்றிய உடற்குழியில் வியாபித்திருக்கும் குழாய் 
நெஃப்ரீடியமாகும் . நடுப்படை அடுக்கிலிருந்து தோன்றிய உடற்குழி 
யினுள் அமைந்திருக்கும் குழாய் , உடற்குழி நாளமாகும் . 

உடற்குழியுடலி மூதாதையர்களில் ஒவ்வொரு ஜோடி உடற் 
குழிப் பையும் ஒரு ஜோடி நெஃப்ரீடியங்கள் மூலமும் , ஒரு ஜோடி 
உடற்குழி நாளங்கள் மூலமும் வெளியுலகுடன் தொடர்பு கொண் 
டிருந்தன என்று கருதப்படுகிறது . இந்த இருவகையான கண்ட 
உறுப்புகளும் அமைப்பொப்பு ( Homology ) உடையவை என்ற 
கருத்துப் பல வருடங்களாக உலவி வந்தது . பத்தொன்பதாம் நூற் 
றாண்டின் இறுதியில் குட்ரிச் ( Goodrich ) என்ற உயிரியல் வல்லுந 
ரின் சிறந்த ஆராய்ச்சிகளுக்குப் பிறகுதான் இக் கருத்து கைவிடப் 
பட்டது . இவர் தன் 

தன் இடைவிடாத ஆராய்ச்சிகளில் மூலம் 
நெஃப்ரீடியமும் உடற்குழி நாளமும் வெவ்வேறு அடுக்குகளிலிருந்து 
தோன்றுகின்றன என்பதைத் தெள்ளென விளக்கினார் . 
1. உடற்குழி நாளங்கள் 

வை நடுப்படை அடுக்கிலிருந்து தோன்றிய கண்ட அமைப்பு 
உடைய குழாய்கள் . இவை உடற்குழியிலிருந்து வெளிப் பிதுக்கங் 
களாகத் தோன்றி வளர்ந்து உடற்சுவரின் பரப்பில் வெளியில் 
திறக்கின்றன . இந்த நாளங்களின் ஒரு முனை உடற்குழியிலும் 
மறுமுனை உடலின் வெளிப்பரப்பிலும் திறக்கின்றன . உடற்குழி 
யில் திறக்கும் இதன் புழை குறு இழைகளையுடைய பெரிய புனல் 
போல் அமைந்துள்ளது . இந்தக் குறு இழைகளை யுடைய புனலை 


376 


முதுகெலும்பற்றவை 


நெஃப்ரீடியத்தின் சிறிய குறு இழைகளை யுடைய புனலிலிருந்து 
எளிதில் பிரித்துணர முடியும் . உடற்குழி நாளங்கள் முக்கியமாக 


B 


D 


படம் 239 . 


நெஃப்ரீடியங்களும் உடற்குழி நாளங்களும் 
தடித்த கோடுகள் : நெஃப்ரீடியங்கள் 

வரிக்கோடுகள் : உடற்குழி நாளங்கள் . 
A. புரோட்டோ நெஃப்ரீடியமும் தனி உடற்குழி நாளமும் ( வானடிஸ் ) 
B. புரோட்டோ நெஃப்ரோமிக்சியம் ( ஃபில்லோடோசி ) 
G. புரோட்டோ நெஃப்ரீடியமும் குறு இழையுடைய உறுப்பும் ( கிளைசிரிடே ) 
D. மெட்டாநெஃப்ரீடியமும் தனி உடற்குழி நாளமும் ( காப்பிட்டலிடே ) 
E , மிக்சோநெஃப்ரீடியம் ( அரனிகோலா ) 

F. மெட்டாநெஃப்ரீடியமும் குறு இழையுடைய உறுப்பும் ( நீரீயிஸ்) 
இன நாளங்களாகப் பணியாற்றின . உடற்குழி எபிதீலியத்தி 
லிருந்து தோன்றும் இனச் செல்கள் உடலைவிட்டு வெளியனுப்பும் 
செயலை இவை செய்து வந்தன . ஆலிகோகீட்டாவில் முக்கியமாக 
மண் புழுக்களில் அண்ட நாளங்களாகவும் , விந்து நாளங்களாகவும் 
பணிபுரிவது உடற்குழி நாளங்களேயாகும் . ஆனால் சில உயிரிகளில் 
உடற்குழி நாளங்கள் கழிவுப் பொருட்களை வெளியனுப்பும் நாளங் 
களாகச் செயலாற்றுகின்றன . முதுகெலும்பிகளின் சிறு நீரக நுண் 
நாளங்களாக அமைந்துள்ளவை உடற்குழி நாளங்களே . 
2. நெஃப்ரீடியங்கள் 

இவைகள் புறப்படையிலிருந்து தோன்றிய கண்ட அமைப் 
பைக் கொண்ட உறுப்புகளாக உள்ளன . இவை 

இவை பல சுருள்களை 
உடைய குழாய்களாகும் . ஒவ்வொரு குழாயும் புறப்படை அடுக்கி 
லிருந்து உள் பிதுக்கமாகத் தோன்றி வளர்ந்து உள்நோக்கிச்சென்று 
உடற்குழியில் திறக்கிறது . உடற்குழியில் திறக்கும் துவாரம் 
அகன்று குறு இழைகளைக் 

கொண்டு 

புனலாக மாறியுள்ளது . 
இதற்கு நெஃப்ரோஸ்டோம் என்றும் உடற்பரப்பின் வெளியில் 
அமைந்திருக்கும் துளைக்கு நெஃப்ரீடியோப்போர் என்றும் பெயர் . 
சில நெஃப்ரீடியங்களுக்கு உடற்குழியில் திறக்கும் நெஃப்ரோஸ் 
டோம்கள் இருப்பதில்லை . நெஃப்ரோஸ்டோம் உடைய நெஃப்ரீடி 
யங்களைப் , பின் தோன்றிய நெஃப்ரீடியங்கள் அல்லது மெட்டா 
நெஃப்ரீடியங்கள் ( Metanephrldia ) என்றும் , நெஃப்ரோஸ்டோம் 


தொகுதி : அன்னலிடா 


377 


அற்றவைகளை முதல் தோன்றிய நெஃப்ரீடியங்கள் அல்லது 
புரோட்டோநெஃப்ரீடியங்கள் ( Protonephridia ) என்றும் கூறு 
கிறோம் . 


நெஃப்ரீடியங்களைச் சிறிய நெஃப்ரீடியங்கள் ( Micronephridla ) 
பெரிய நெஃப்ரீடியங்கள் ( Meganephridia ) என இருவகைப்படுத்த 
லாம் . சிறிய நெஃப்ரீடியங்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் பல 
அமைந்துள்ளன . இவை மிகச் சிறியவை . பெரிய நெஃப்ரீடியங்கள் 
கண்டத்திற்கு ஒரு ஜோடி தான் காணப்படும் . இவைச் சற்றுப் 
பெரியவை . மேலும் இவற்றின் நெஃப்ரோஸ்டோம் ஒரு கண்டத் 
திலும் , உடற்பகுதி அடுத்த பின் கண்டத்திலும் அமைந்திருக்கும் . 
இவை லும்பிரிக்கஸ் , கீட்டோகாஸ்டர், மெகாஸ்கோலக்ஸ் , நீரீயிஸ் 
முதலிய இனங்களில் காணப்படுகின்றன . இந்த இருவகை நெஃப் 
ரீடியங்களும் ஒரே புழுவிலும் காணப்படலாம் . மெகாஸ்கோலக்ஸில் 
இவ்வித அமைப்பைக் காண்கிறோம் . 


புரோட்டோநெஃப்ரீடியம் 

இது தான் முதலில் தோன்றிய நெஃப்ரீடியம் . இது உடற் 
குழியில் மொட்டையாக அதாவது புழையின்றி முடிகிறது . இதி 
லிருந்து கிளைகள் கிளம்பிச் சுடர்ச் செல்களில் முடிகின்றன . இது 
தட்டைப்புழுக்களில் காணப்படும் அமைப்பே உடையது . வனடிஸ் 
{ Vanadis ) என்ற பாலிக்கீட் புழுவில் காணப்படுகிறது . 


மெட்டா நெஃப்ரீடியம் 

இது பின்தோன்றிய நெஃப்ரீடியம் . இது உடற்குழியுள் நெஃப் 
ரோஸ்டோம் மூலம் திறக்கிறது . இது அநேக பாலிக்கீட்டாவிலும் 
ஆலிகோகீட்டாவிலும் காணப்படுகிறது . 


நெஃப்ரீடியங்களின் முதன்மையான வேலை கழிவுப் பொருட் 
களை வெளியேற்றுவதே . சில புழுக்களில் இனச் செல்களை வெளி 
யேற்றும் பணியையும் சேர்த்துச் செய்கின் 

றன . 


3. நெஃப்ரோமிக் சியங்கள் ( Nephromixia ) 

பல பாலிக்கீட் புழுக்களில் உடற்குழி நாளங்கள் தனித்து 
இருப்பதில்லை . ஆனால் , முழு நீளத்திற்குமோ அல்லது கொஞ்ச 
நீளத்திற்கோ நெஃப்ரீடியங்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கும் . 
இவ்விதம் ஏற்படும் உறுப்புகளுக்கு இணைப்புக் கண்ட உறுப்புகள் 
அல்லது நெஃப்ரோமிக்சியங்கள் என்று பெயர் . ஆகையால் இவை 


378 


முதுகெலும்பற்றவை 


புறப்படைச் செல்களாலும் நடுப்படைச் செல்களாலும் ஆனவை . 
இனச் செல்களை வெளியேற்றுதல் , கழிவுப் பொருள்களை வெளி 
யேற்றுதல் ஆக இரு பணிகளையும் இவை செய்கின்றன . 


உடற்குழி நாளம் நெஃப்ரீடியம் இவைகளின் சேர்க்கையில் 
பல நிலைகள் தோன்றியுள்ளன . இரண்டும் முழு நீளத்திற்கும் 
தனித்தனியே அமைந்து , இறுதியில் இணைந்து ஒரே புழை வழியே 
வெளித் திறக்கலாம் . அல்லது இரண்டும் முழு நீளத்திற்கு 
இணைந்து ஒரே உறுப்பாக மாறியிருக்கலாம் . 


புரோட்டோ நெஃப்ரோமிக்சியம் 

உடற்குழி நாளம் , புரோட்டோ நெஃப்ரீடியத்துடன் இணைந்து 
ஒரே புழையின் வழியே வெளிதிறக்கும் . உடற்குழியினுள் 
புரோட்டோநெஃட்ரீடியமும் உடற்குழிப் புனலும் தனித்தனியே 
காணப்படும் . அவைகளின் நாளங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே புழை 
வழியே வெளித் திறக்கின்றன . இந்தப் புரோட்டோநெஃப்ரோ 
மிக்சியம் இனச் செல்கள் , கழிவுப் பொருட்கள் இரண்டையும் 
வெளியேற்றும் பணியைச் செய்கிறது . பில்லோடோசி ( Phyllodoce ) 
என்ற பாலிக்கீட்டில் இந்நிலை காணப்படுகிறது . 


மெட்டாநெஃப்ரோமிக்சியம் ( Meta nephromixium ) 

சில புழுக்களில் மெட்டா நெஃப்ரீடியத்தின் குழாயும் உடற்குழி 
நாளத்தின் குழாயும் ஒன்றாக இணைந்து ஒரு குழாயாகி அது வெளித் 
திறக்கிறது . உடற்குழிப் புனலும் நெஃப்ரீடியப் புனலும் தனித் 
தனியே அமைந்திருக்கும் . இந்த நிலைக்கு மெட்டா நெஃப்ரோமிக்சி 
யம் என்று பெயர் . இந் நிலை ஹிசியானி ( Hesione ) என்ற பாலிக்கீட் 
புழுவில் காணப்படுகிறது . 
மிக்சோநெஃப்ரீடம் ( Mixonepbrium ) அல்லது நெஃப்ரோமிக்சியம் 

உடற்குழி நாளமும் மெட்டாநெஃப்ரீடியமும் முழு நீளத்திற்கும் 
ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரே குழாயாகி வெளியில் திறக்கிறது . 
ரண்டின் புனல்களும் ஐக்கியமாகி ஒரே புனலாகி புள்ளது . இந் 
நிலைக்கு மிக்சோநெஃப்ரீயம் என்று பெயர் . இது அரனிக்கோலாவில் 
( Arenicola ) காணப்படுகிறது . 


குறு இழைகளையுடைய உறுப்புகள் 

சில புழுக்களில் உடற்குழி நாளங்கள் வளர்ச்சி குறைந்து குறு 
இழைகளையுடைய உறுப்புகளாகியுள்ளன . இவைகளுக்கு வெளிப் 
புழைகள் கிடையாது . நீரீயிஸ் புழுவில் இது நன்கு காணப்படுகிறது . 


தொகுதி : " அன்னலிடா 


379 


நிலைக்கேற்ப தழுவிப் பரவும் பாலீகீட்டாக்கள் 

( Adaptive Radiation in Polychaeta ) 


முதுகெலும்பற்ற உயிரினங்களில் சமச்சீர் வளையங்களாய் பகுக் 
கப் பட்டுள்ளன ( Metamerically Segmented ) . உடலைக் கொண்ட 
புழுக்கள் ஒரு தனித் தொகுதியில் தொகுக்கப்பட்டுள்ளன . இவை 
வளை தசைப் புழுக்கள் ( Appelida ) எனப்படுகின்றன . 
தொகுதியைப் பல பிரிவுகளாகப் பிரிக்கலாம் இப் புழுக்கள் யாவும் 
வளையங்களாய்ப் பகுக்கப்பட்டது மட்டுமின்றி , இவை உடற் 
குழியைக் ( coelom ) கொண்டுள்ளனவாயும் ஒவ்வொரு பகுதியும் 
நரம்புத் தொகுதி நெஃப்ரீடியா என்ற கழிவுறுப்பு முதலியவற்றைக் 
கொண்டுள்ளனவாயும் விளங்குகின்றன . இப் பிரிவுகளில் ஒன்று 
பாலிக்கீட்டா எனப்படுகின்றது . இப்புழுக்கள் தம் உடலில் அநேக 
நுண்முட்களைக் ( Chaetae ) கொண்டுள்ளன . இத்தகைய முட்கள் 
உடம்பின் சில முக்கியமான புடைப்புகளின்று 

வெளியாகின்றன . 
இப் புடைப்புகளுக்கு பார போடியா ( Parapodia ) என்று பெயர் . இந் 
நுண்முட் கூட்டங்களைக் கொண்ட புழுக்கள் பலதிறப்பட்ட சுற்றுப் 
புறங்களிலும் காணப்படுகின்றன . சுற்றுப்புறங்களுக்குத் தக்கவாறு 
இவற்றின் உறுப்புகள் பல விதத்திலும் மாறுபட்டுக் காணப்படு 


கின்றன . 


மூன்று 


சுற்றுப்புறங்களுக்கு ஏற்றபடி இப் 

புழுவினங்களை 
முக்கியப் பகுதிகளாகப் பிரிக்கலாம் . முதல் பிரிவில் உள்ள புழுக்கள் 
சுதந்திரமாக அலைந்து திரிவதற்குரிய அமைப்புகளைப் பெற்றவை . 
இப்பிரிவில் உள்ள சில புழுக்கள் குழல் போன்ற அமைப்புகளில் 
வசித்தாலும் அவை இக் குழாய்களினின்று வெளியே வரத் தக்க 
தான உறுப்புகளை உடையன . 


இரண்டாவது பிரிவில் குழல் போன்ற அமைப்புகளில் வசிக்கும் 
எல்லாப் புழுக்களும் அடங்கும் . இந்த வகைப் புழுக்கள் குழாய்களை 
விட்டு முழுவதுமாய் வெளியில் வர இயலாது . குழல் வாழ் புழுக்கள் 
தங்கள் தலைப் பகுதியை மட்டும் வெளியே நீட்டி நுண்ணிய 
உணவுப் பொருள்களை உட் கொள்ளுவதற்கேற்ப சிறந்த உறுப்பு 
களைப் பெற்றிருக்கும் . 


மூன்றாவது பிரிவில் மண்ணினுள் வளை 
புழுக்களாகும் ( Burrowing Polychaetes ) , 
புதைந்து காணப்படும் . 


தோண்டி வசிக்கும் 

மண்ணினுள் 


வை 


380 


முதுகெலும்பற்றவை 


யூன்னிஸ் 


சுதந்திரமாக அலைந்து திரியும் புழுக்கள் ( Errant Polychaetes ) 
இப் பிரிவில் உள்ள புழுக்கள் சுதந்திரமாகக் 

சுதந்திரமாகக் கடலில் நீந்திக் 
கொண்டிருக்கும் . சில புழுக்கள் வளை தோண்டி தற்காலிகமாக 
அதில் வசித்துக் கொண்டிருந்தாலும் இவை அவ்வப்போது வெளி 
யில் வந்து சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருக்கும் . 

இப் பிரிவில் நீரீஸ் , சில்லஸ் , ஆட்டோலிட்டஸ் , 
கிளைசீரா , அப்ரோடைட் , பாலினோ முதலியவைகள் அடங்கியுள்ளன . 

இப்பிரிவுக்கு நீரீஸ் என்ற புழுவை எடுத்துக்காட்டாகக் 
கொள்ளலாம் . இவற்றில் வாய் துளைக்கு முன்னுள்ள பகுதி 
( Prostomium ) , இருவகையான உணர்ச்சி உறுப்புகளைக் கொண்டுள் 
ளது . இவைகளுக்கு உணர் நீட்சிகள் ( Tentacles ) என்றும் பால்ப்பு 
கள் ( Palps ) என்றும் கூறப்படுகின்றன . உணவுப் பாதையின் முன் 
பகுதியை ( Pharynx ) இப்புழுக்கள் வெளியே நீட்டி உணவுப் 
பொருட்களை உட்கொள்கிறது . இப் பகுதியில் சிறு பற்களோ 
( சில்லிஸ்- Syllis ) அல்லது தாடை போன்ற சுரசுரப்பான பகுதி 
களோ காணப்படும் நீரீஸ் ( Nereis ) . 


பொதுவாக இவற்றின் உடற் கண்டங்கள் ( Segments ) இரு 
பிரிவுகளை உடைய புடைப்புகளைக் கொண்டன . மேலே 

மேலே உள்ள 
பிரிவிற்கு நோட்டோபோடியம் ( Notopodium ) என்றும் கீழே 
உள்ள பிரிவிற்கு நியூரோபோடியம் ( Neuropodium ) என்றும் 
பெயர் . இவைகளில் மேலும் பல நுண் முட்களின் கூட்டங்கள் 
காணப்படும் . நோட்டோபோடியத்திற்கு மேலே மேற்புற சிர்ரஸும் 
( Dosal cirrus ) நியூரோபோடியத்தின் கீழ் கீழ்ப்புற சிர்ரஸும் 
( Ventral clrrus ) காணப்படும் . பாலினோ ( Polynoe ) என்ற புழு 
வில் இச் சிர்ரஸ்கள் சேர்ந்து உடல் முழுவதையும் மூடிக் கொண் 
டிருக்கும் தகடு போன்ற எலைட்ரா ( Elytra) என்ற அமைப்பாக மாறி 
யுள்ளது . யூனிஸ் ( Eunice ) என்ற புழுவில் இச் சிர்ரஸ்கள் சீப்புப் 
போன்ற மெல்லிய செவுள்களாக மாறியுள்ளன . நியூரோபோடியம் , 
நோட்டோபோடியம் , இவற்றிலிருந்து புறப்படும் நுண்முட் 
தொகுதிகள் சிறப்பு வாய்ந்த பைகளினுள் வைக்கப்பட்டுள்ளன . 
இப் பைகள் அசிகுலம் என்னும் தடித்த முட்களால் தாங்கப்பட்டுள் 


ளன . 


வாய்த் துளை உள்ள பகுதியும் ( Peristomium ) சில மாறுபாடுகளைக் 
கொண்டுள்ளது . இப் பகுதியில் நோட்டோபோடியமும் , நியூரோ 
போடியமும் கிடையாது . ஆனால் மேற்புற , கீழ்ப்புற சிர்ரஸ்கள் 
மட்டும் வாய்த்துளை கண்ட சிர்ரஸ்கள் ( Peristomial cirrus ) என்ற 
பெயருடன் காணப்படுகின்றன . 


தொகுதி : அன்னலிடா 


381 


சுறுசுறுப்பாய் அலைந்து திரியும் புழுக்கள் இப் பிரிவில் சேர்க்கப் 
பட்டாலும் சில வகை புழுக்கள் குழல்களினுள்ளும் 

வசிக்கின்றன . 
ஆனால் , இவ்வகைப் புழுக்கள் தாங்கள் வாழும் குழல்களை விட்டு 
வெளியே வந்து நீரில் நீந்தவும் , புதுக் குழல்களை அமைத்துக் 
கொள்ளவும் முடியும் . பன் தாலிஸ் ( Paathalis ) என்ற புழு இதற்கு . 
எடுத்துக்காட்டாகும் . இப் புழுவின் நுண் முட் கூட்டங்கள் விறைப் 
பாய் இராமல் இழை போல் அமைந்து வலை போல் பின்னப்பட்டுத் 
தாம் வசிக்கும் குழலின் உட் பாகத்தில் பரவிக் கிடக்கின்றது . அப் 
ரோடைட் ( Aphrodite ) என்ற கடல் மற்றோர் எடுத்துக் 
காட்டாகும் . இது தன் உடலை நோட்டோபோடியத்தினின்று 
புறப்படும் நுண் முட்களால் பின்னப்பட்ட ஒரு போர்வையால் மூடிக் 
கொள்கிறது . இப்புழுக்களின் உடலிலுள்ள தசைகளின் சுருங்கி 
விரியும் தன்மையால் , நீரானது உடலுக்கும் முட் போர்வைக்கும் 
இடையில் செலுத்தப்படுகிறது . 


எலி 


* 


குழல் வாழ் புழுக்கள் ( True Tubiculous Polychaetes ) 

இப் புழுக்களில் வாய்த் துளை முன்பகுதி ( Prostomium ) மிகவும் 
சிறுத்துக் காணப்படும் . இப் பகுதியிலிருந்து புறப்படும் உறுப்புகள் 
அநேகமாகப் பலவிதத்தில் மாறுபட்டு இருக்கும் . வாய்த்துளைப்பகுதி 
யில் ( Peristomium ) சில புழுக்களில் ஒரு கழுத்துப்பட்டி ( Collar )) 
போன்று மாறுபட்டு வாய்த்துளையின் மேற் பகுதியை 

வளைத்துள் 
ளன . மற்றும் சில புழுக்களில் இப் பகுதி புனல் ( Fungel ) போன்ற 
வடிவு கொண்ட பாகத்தை மூடிக்கொண்டுள்ளது . 

இப் பாகம் 
வாய்த் துளை யினுள் திறக்குமாறு அமைந்துள்ளது . இப்புழுக்கள் 
நீருலுள்ள நுண்ணிய பொருள்களையும் உயிரினங்களையும் உட் 
கொள்ளுகின்றன . இந் நுண் பொருட்கள் குறு இழைகளை உடைய 
அமைப்புகளால் ( Ciliary mechanism ) சேகரிக்கப்படுகின்றன . டெரி 
பெலிட்ஸ் ( Terebellids ) , செர்புலிட்ஸ் ( Serpulids ) செபலிட்ஸ் 
( Sebellids ) என்ற மூன்று குடும்பங்களிலும் புழுவின் தலையிலிருந்து 
அநேக உணர் நீட்சிகள் புறப்படுகின்றன . ஒவ்வொரு 

உணர் 
நீட்சியும் குறுகிய இழைகளையுடைய கால்வாய்களைக்கொண்டுள்ளன . 
இக் கால்வாய்கள் உணர் நீட்சியின் நுனியிலிருந்து புறப்பட்டு 
உணவுப் பொருள்களை வாய்த் துளைக்குக் கடத்தப் பயன்படு 

டெரிபெலிட்ஸ் என்ற குடும்பத்தில் உணவைச் சேகரிக் 
கும் உணர் நீட்சிகளைத் தவிர கிளைகளைப் போன்ற செவுள்களும் 
உண்டு . இவற்றில் இரத்த ஓட்டம் இருப்பதினால் இவைச் சுவாசித் 
தலுக்குப் பயன்படுகின்றன . ஆனால் செர்புலிட்ஸ் , செபலிட்ஸ் என்ற 
குடும்பங்களில் உயிர் காற்று உடற் பரப்பின் வழியாக உள் நுழை 


கின்றன . 


கின் றது . 


382 


முதுகெலும்பற்றவை 


காறை 


குழல்கள் 


நுண் 


டெரிபெலி ட்ஸ் புழுக்களின் குழலானது மெதுவான 
போன்ற பொருளும் , களிமண் போன்ற பொருளும் கலந்த ஒருவிதக் 
கலவையால் ஆனது . இதன் மேல் , மீன்களின் முட்கள் , மணல் , 
நுண் துளையுடலிகளின் முட்கள் போன்ற பொருள்கள் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் . நீர் உள் புகுவதற்கேற்ப இக் 
துளைகளைக் கொண்டுள்ளன . செர்புலிட் புழுக்களின் குழல் மியூசின் 
என்ற பொருளாலும் , சுண்ணாம்பாலும் சேர்ந்த கலவையால் ஆனது . 
இக் குடும்பத்தில் குழலின் துவக்கத்தில் ஒரு துளை மட்டும் இருக்கும் . 
இத் துளையின் மூலமாக இப்புழு தன் உணர் நீட்சிகளை வெளியே 
நீட்டும் . பொதுவாக இப்புழுக்களின் உடலைத் தலைப்பகுதி , வயிற்றுப் 
பகுதி என இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . தலைப்பகுதியிலுள்ள 
கண்டங்களில் உள்ள நோட்டோபோடியங்களில் மெல்லிய 
மயிரிழைகள் காணப்படும் . ஆனால் , நியூரோபோடியங்களில் 
அன் சினி ( Uacini ) என்ற நுண் முட் கூட்டங்கள் காணப்படும் . 
யுழுவின் நோட்டோபோடியம் குழலினுள் மேலும் கீழும் அசை 
வதற்கும் நியூரோபோடியம் குறிப்பிட்ட இடத்தில் நிலையாக இருப் 
பதற்கும் உதவுகின்றது . 

செர்புலிட்ஸ் , புழுக்களின் வாய்த்துளைக்குக் கீழ் உள்ள பகுதிப்பட்டி 
யாக மாறி அடிப் பாகத்தையும் , இருபக்கங்களையும் மூடுகிறது . இரு 
பக்கங்களிலும் சுவாசத்துக்கு உதவும் நெஞ்சு சவ்வு (Taolacic 
membrane ) காணப்படுகிறது . புழு குழலினுள் இருக்கும் பொழுது 
உணர் நீட்சிகளில் ஒன்று குழலின் வாயை மூடும் மூடியாக மாற்றி 
அமைக்கப்பட்டுள்ளது . கழிவுப் பொருள்கள் மலவாயினின்று ஒரு 
கால்வாய் வழியாகக் குழலின் வாய்க்கு கொண்டு செல்லப்படுகிறது . 


கீட்டாப்டீரஸ் என்ற புழு 6 அங்குலம் முதல் 12 அங்குலம் 
நீளமுள்ளது . இப்புழு குழலில் வாழ்வதற்கேற்ப பல வியத்தகு 
மாற்றங்களைக் கொண்டுள்ளது . இப் புழுவின் குழல் U வடிவத்தில் 

ரு துளைகளைக்கொண்டதாக இருக்கும் . இக்குழல் மணலாலும் , சிறிய 
கற்களாலும் ஆக்கப்பட்டிருக்கும் . இப் புழு தன்னுடைய குழலை 
விட்டு எப்பொழுதும் வெளிவருவதில்லை . ஆனால் , இதனு டைய தலைப் 
-பகுதி மட்டும் ஒரு பக்கத்தின் துளையின் மூலமாக வெளியில் சிற்சில 
சமயம் நீட்டிக்கொண்டிருக்கும் . . இப்புழுக்கள் வசிக்கும் குழலில் நீர் 
செல்லுவதற்குப் போதுமான இடம் உண்டு . இப் புழுவின் உடலை 
மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 

தட்டையான முன் பகுதி எப்பொழுதும் 9 ஜோடி பாரபோடி 
யாக்களைக் கொண்டிருக்கும் . வாய் துளைக்கு முன் பகுதி ( Prostomium ) 
சிறியதாக இருக்கும் . வாய்த்துளை பின்பகுதி புனல் வடிவில் அமைந்து 


தொகுதி ! அன்னலிடா 


383 


கழுத்துப்பட்டியாக மாறி இருக்கும் . இது ஒரு ஜோடி சிர்ரஸ்களைக் 
கொண்டிருக்கும் . 

இதனுடைய 

உள்வாய் வெளி வரும் தன் 
மையற்றது . 


இரண்டாவது பகுதி 5 கண்டங்களைக் கொண்டது . இதில் 
உள்ள முதல் கண்டத்தில் , ஒரு ஜோடி இறக்கை ( Wing) , புழுவின் 
முன் பக்கம் நோக்கி அமைந்திருக்கும் . இந்த இறக்கையின் உள் 
புறத்தில் கால்வாய் காணப்படும் . இந்தக் கால்வாய் முன் புறத்தின் 
அடிப்பக்கத்திலுள்ள மத்தியக்கால்வாயுடன் தொடர்புள்ளது . இரண் 
டாவது 

கண்டத்தில் , ஒரு ஜோடி ஒட்டுறிஞ்சிகள் ( Suckers ) 
இருக்கும் . அடுத்துள்ள மூன்று கண்டங்களிலும் மூன்று விசிறிகள் 
( Fan ) காணப்படும் . இந்தப் புழுவில் உள்ள இறக்கைகளும் விசிறி 
களும் நோட்டோபோடியத்தின் சேர்க்கையினால் உண்டானது . 
தலைப்பாகத்தில் பசையையுடைய பைகள் ( Mucous bags ) இருக்கும் . 

மூன்றாவது பகுதி யில் 30 கண்டங்கள் இருக்கும் . எல்லாக் கண் 
படங்களும் ஒரே மாதிரியான அமைப்பை உடையது . இந்தப் புழு 
விலுள்ள ஒரு ஜோடி ஒட்டுறிஞ்சியின் மூலமாகக் குழலினுள் ஒட்டிக் 
கொள்கிறது . முன் பக்கத்திலுள்ள சீட்டா க்களினாலும் , பின் பக்கத்தில் 
உள்ள நியூரோபோடியத்தின் சீட்டாக்களினாலும் இப்புழு குழலினுள் 
மேலும் கீழும் அசைகிறது . 


உணவு உண்ணுதல் : விசிறிகளின் அசைவினால் நீர் ஒரு துளை 
வழியாகக் குழலினுள் சென்று மற்றொரு துளை வழியாக வெளிச் செல் 
கிறது . இந் நீரிலுள்ள நுண்ணிய பொருட்கள் இறக்கையிலுள்ள 
கால்வாய்களின் மூலமாகக் கிரகிக்கப்பட்டுப் பசையை உடைய 
பைகளில் பந்துகளாகச் சேகரிக்கப்பட்ட பின்பு முன்புறத்தின் அடிப் 
பக்கத்திலுள்ள மத்தியக் கால்வாயின் வழியாக வாய்க்கு அனுப்பப் 
பட்டு விழுங்கப்படுகின்றது . நீர் குழாயின் உள்ளே சென்று 
வெளியே வரும்பொழுது இதிலுள்ள பிராணவாயு எடுத்துக் கொள் 
வதின் மூலமாகச் சுவாசம் நடைபெறுகிறது . இப்புழு ஒளிரும் 
தன்மையுள்ளது . 


செபல்லா என்ற புழு 25 லிருந்து 30 செ.மீ. நீளமுள்ள தாக 
இருக்கும் . இதனுடைய உடலைத் தலைப்பகுதி , மார்புப்பகுதி , வயிற் 
றுப் பகுதி என மூன்று பகுதியாகப் பிரிக்கலாம் . தலைப் பகுதியில் 10 
ஜோடி உணர் நீட்சிகள் இருக்கும் . மார்புப் பகுதி 5 கண்டங்களால் 
ஆனது . வயிற்றுப் பகுதியில் 300 கண்டங்கள் இருக்கும் . இந்தப் 
புழு உணவை உட்கொள்ளும்பொழுது உணர் நீட்சிகள் எல்லாம் 


: 84 


முதுகெலும்பற்றவை 


விரிந்து வெளியே நீட்டப்படுகின்றன . இந்த நீட்சிகளில் உள்ள 
குறுயிழைகள் தம் அசைவினால் நீரோட்டத்தை உண்டாக்கு. 
கின்றன . இந்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உணவுப் பொருள்கள் 
இவ்வுணர் நீட்சிகளிலுள்ள சிறிய கால்வாய்களின் வழியாய் வாய்த் 
துளைக்கு நேராகக்கொண்டு செல்லப்படுகிறது . நுண்ணிய பொருள் 
கள் மட்டும் விழுங்கப்படும் . நடுத்தர அளவை உடைய பொருள்கள் 
குழல் செய்யப்பயன்படுகிறது . 

பெரிய 

அளவை 
பொருட்கள் இக் குழியிலினின்று வெளியே எறியப்படுகின்றன . 


உடைய 


ஆம்பிட்ரைட்ஸ் என்ற புழு , பழுப்பு நிறத்தில் இருக்கும் . இதனு 
டைய உடல் உருளை வடிவம் கொண்டது . நீளம் 20 லிருந்து 30செ.மீ. 
உள்ளதாக இருக்கும் . இதன் உடலையும் , தலை , மார்பு , வயிறு என் 
மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . இப் புழுவில் உணர் நீட்சிகள் 
உண்டு. நீட்சியின் கால்வாய்கள் கோழையைச் சுரக்கும் செல்களால் 
அமைக்கப்பட்டிருக்கும் . மார்பு பகுதியிலுள்ள முதல் மூன்று கண் 
டங்களில் 3 ஜோடி சிகப்பு நிறம் கொண்ட செவுள்கள் இருக்கும் . இச் 
செவுள்களின் மூலமாகச் சுவாசம் நடைபெறுகிறது . உணர் நீட்சி 
களில் உள்ள 

கால்வாய்களின் மூலமாக நுண்ணிய உணவுப் 
பொருள்கள் சென்று பிறகு நேராக வாய்க்குச் செல்லும் . 


இக் குழல் வாழ் புழுக்கள் தான் இருக்கும் நிலைக்கேற்ப உடல் 
உறுப்புகளை அமைத்துக் கொண்டு உணவை உட்கொள்கிறது . 


குழி அகழ் புழுக்கள் ( Burrowing Polychaetes ) 

அரனிகோலா ( Arenicola ) இப் பகுதிக்கு எடுத்துக் காட்டாகும் . 
இப்புழுவின் உள்ள மைப்பும் பாரா போடியாவின் அமைப்பும் குழல் 
வாழ்புழுக்களை ஒத்திருக்கும் . வாய்த் துளை மேற் கண்டம் மிகவும் 
சிறுத்தும் உறுப்புகளின்றியும் காணப்படும் . உணவுப் பாதையின் 
முற்பகுதி வெளியே நீட்டத்தக்க ஒரு உறிஞ்சுக்குழல் ( Proboscis ) 
போல் அமைந்துள்ளது . இப் பகுதி உணவைச் சேகரித்து உட்கொள் 
ளவும் , குழி அகழவும் பயன்படுகிறது . இப்புழுவின் உடலை மூன்று 
பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 


முதல் பகுதியில் முட்களற்ற வாய்த்துளை கீழ்க் கண்டமும் , நோட் 
டோபோடியமும் மெல்லிய மயிரிழையும் , நியூரோபோடிய முகடும் 
கொண்ட முதல் ஆறு கண்டங்களும் அடங்கும் . 

இரண்டாவது பகுதியில் இவற்றைத் தவிர செவுள்களும் 
இருக்கும் . கடைப்பகுதியில் பாரபோடியமும் நுண்முட்களும் இல்லை . 


தொகுதி : அன்னலிடா 


385 


இப்புழுவின் உடலானது திசு கண்டங்களாலும் , திசு நாண் 
களாலும் ஆனது . இத் திசுக்களின் விரிந்து சுருங்கும் தன்மையால் 
இப் புழுக்கள் மண் புழுவைப் போல் குழி அகழ்ந்து செல்கின்றன . 

கிளைசிரா ( Glycera ) என்ற புழுவின் வாய்த் துளை மேற் கண்டம் 
மிகவும் ஒடுங்கியதாயும் , மிகச் சிறிய உணர் நீட்சிகளைக் கொண்ட 
தாயும் இருக்கும் . உணவுக் குழலின் முன்பகுதி வெளியே நீட்டக் 
கூடியதாக அமைந்திருக்கும் . இதில் நான்கு கூர்மையான பற்கள் 
இருக்கும் . 

வரிசை 2 . ஆலிகோகீட்டா 
கீட்டோப்போடாவில் ஒரு வரிசையான ஆலிகோகீட்டாவில் 
சீட்டாக்கள் கண்டங்களில் உள்ள பைகளில் பொருந்தியுள்ளன . 
தலை , கண்கள் , உணர் நீட்சிகள் முதலியவை கிடையாது . தொண் 
டையைத் துருத்தும் தன்மையற்றவை . தொண்டையில் தாடைகள் 
கிடையாது . உடலில் பக்கக் கால்கள் கிடையாது . பருவ முதிர்ச்சி 
அடைந்த புழுக்களில் கிளைட்டெல்லம் நன்கு தெரியும் . சில புழுக் 
களுக்கு வெளிச் செவுள்கள் உண்டு . இவை இருபாலிகள் . இனச் 
சுரப்பிகள் சில தான் இருக்கும் . அவைகளும் உடலின் முன் பகுதி 
யில்தான் அமைந்திருக்கும் . இனச் செல்களை வெளியெடுத்துச் 
செல்ல இன நாளங்கள் உள்ளன . எப்பொழுதும் அயல் கருவுறுதல் 
தான் நடைபெறும் . கரு முட்டைகள் 

கக்கூன்களில் இடப்படு 
கின்றன . கரு முட்டைகள் வளர்ந்து நேராகப் புழுக்களாகின்றன . 
வாழ்க்கையில் லார்வாக்கள் கிடையாது . அநேகப் பேரினங்கள் ஈரக் 
கசிவுள்ள தரையில் வாழ்கின்றன . சில பேரினங்கள் நன்னீரில் 
வாழ்கின்றன . இந்த வரிசை இரண்டு உள்வரிசைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . 

உள்வரிசை 1. லிம்மிகோலே ( Limicolae ) 
லிம்மிகோலேவைச் சேர்ந்த உயிரிகள் எல்லாம் நன்னீரில் 
வாழும் சிறிய புழுக்கள் . இதன் கிளைட்டெல்லம் ஒரு செல் கன 
முடையது இந்தக் கிளைட்டெல்லம் உடலின் முன் பகுதியில் 
உள்ளது . எப்படியும் 10 அல்லது 11 ஆவது கண்டத்திற்குப் பின் 
இருப்பதில்லை . ஆண் இனப்புழை பெண் இனப்புழைக்கு முன்னாக 
அமைந்திருக்கும் விந்து நாளம் குட்டையானது . விந்துப் புனல் 
இருக்கும் கண்டத்திற்கு அடுத்தக் கண்டத்திலேயே விந்து நாளம் 
வெளித் திறக்கிறது . குறிப்பிட்ட காலங்களில் பருவ முதிர்ச்சி அடை 
யும் . அநேக இனங்கள் பாலிலி முறையிலும் இனப் பெருக்கம் 
செய்கின்றன . 

அயிலோசோமா ( Aeolosoma ) , கீட்டோகாஸ்டர் 


25 


386 


முதுகெலும்பற்றவை 


( Chaetogaster ) , டிரோ (Dero ) , டியூபிபெக்ஸ் ( Tabifox ) , பிராங் 
கியோ- ட்ரில்லஸ் ( Branchiodrilus ) முதலிய பேரினங்கள் இந்த 
வரிசையைச் சேர்ந்தவை . 
அயிலோசோமா 

இது நன்னீரில் ஆல்காக்களின் ( Algae ) இடையில் வாழும் ஒரு 
சிறிய புழு . இதன் அதிகப்படியான நீளம் 10 மி . மீ . இது ஒளி 
ஊடுருவக் கூடிய ஒழுங்கற்ற உடலை உடையது . இதன் தோளில் 
சிவப்பு , பச்சை , மஞ்சள் முதலிய பல நிற எண்ணெய்க் கோளங்கள் 
காணப்படும் . இதன் உடலில் 7 முதல் 10 வரை கண்டங்கள் 
காணப்படும் . இந்தக் கண்டங்கள் தெளிவாகப் பிரிக்கப்படவில்லை . 
வாய் முன் பகுதியின் கீழ்ப்புறம் குறு இழைகள் காணப்படும் . 
கிளைட்டெல்லம் 5 ஆம் கண்டம் முதல் 7 ஆம் கண்டம் வரை உட 
லின் கீழ்ப்புறம் வியாபித்திருக்கும் . வாய் சூழ்வளையத்திற்குப் பின் 
ஒவ்வொரு கண்டத்திலும் நான்கு டங்களில் கொத்துக் கொத் 
தாகச் சீட்டாக்கள் அமைந்திருக்கும் . உடற்குழியில் இடைச் சுவர் 
கள் இல்லை . கழிவு உறுப்புகளான நெஃப்ரீடியங்கள் ஒவ்வொரு 
கண்டத்திலும் ஒரு ஜோடி உள்ளன . இனச் செல்களை வெளியனுப் 
பும் இன நாளங்கள் இல்லை . னச் செல்கள் நெஃப்ரீடியங்கள் 
வழியே வெளிச்செல்கின்றன . இருபாலியாக இருந்தும் பொதுவாக 

இது குறுக்குப் பிளவு முறையில் இனப்பெருக்கம் 
செய்யும் . பிளவு முறையில் தோன்றிய உயிரி 
கள் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து விடாமல் 
ஒட்டிக் கொண்டே இருக்கும் . ஆகையால் பல 
சங்கிலித் தொடர்போல் ஒன்றன்பின் ஒன்று 
ஒட்டிக்கொண்டிருக்கும் . 


கீட்டோகாஸ்டர் 
இதுவும் அயிலோசோமா 

போன்ற 
அமைப்பு உடையது . ஆனால் , நீளம் 15 மி . மீ. 
வரை இருக்கும் . இது நன்னீர் நத்தை , 
ஸ்பாஞ்சு முதலியவைகளின் 

மேல் ஒட்டிக் 
கொண்டு வாழ்கிறது . 


டியூபிபெக்ஸ் 
படம் 240 . 

இது நன்னீரில் வாழும் 24 செ . மீ . நீள 
டியூபிபெக்ஸ் முடைய புழு . மண்ணாலான குழாயினுள் வசிக் 

கும் . இதன் ஓர் இனம் இரத்தச் சிவப்பாக 
இருப்பதால் இதைக் குருதிப்புழு என்றும் கூறுவர் . இப் புழு நீரி 
லுள்ள கழிவுப் பொருட்களை உண்டு வாழ்கிறது . 


தொகுதி ! அன்னலிடா 


387 


பிராங்க்கிபோட்ரில்லஸ் 

இது நன்னீரில் வாழும் உயிரி . இதன் உடலின் ஒவ்வொரு 
கண்டத்திலும் மேல் பக்கவாட்டில் ஒரு ஜோடி உணர் நீட்சிகள் 
உள்ளன . இவை சுவாச உறுப்புகளாகப் பணிபுரிகின்றன . இந்த 
நீட்சிகளுள் உடற்குழியும் நீண்டுள்ளது . இந் நீட்சிகளில் சீட்டாக் 
களும் உள்ளன . இவை பாலிலி முறையில் ஒன்றான பிளவு முறையில் 
இனப்பெருக்கம் செய்கின்றன . 


உள்வரிசை 2 டெர்ரிக்கோலே ( Terric ) 119 ) 
தரையில் ஈரக் கசிவுள்ள இடங்களில் வாழும் ஆலி கோகீட்டா 
வுக்கு டெர்ரிக்கோலே என்று பெயர் . இவைகள் எல்லாம் மண் 
புழுக்களே . கிளைட்டெல்லாம் பல செல் அடுக்குகளைக் கொண்டது . 
இது 12 ஆவது கண்டத்திற்குப் பின் தான் காணப்படும் . விந்து 
நாளம் நீளமானது . மூன்று நான்கு கண்டங்களுக்கு மேல் நீண்டு 
வெளித் திறக்கும் . பெண் இனப்புழை எல்லா இனங்களிலும் 14 ஆம் 
--கண்டத்தின் கீழ்ப்புறம் காணப்படும் . ஆண் இனப்புழை பெண் 
இனப் புழைக்குப் பின் , சில கண்டங்கள் தள்ளி அமைந்திருக்கும் . 
பருவ முதிர்ச்சி அடைந்த பிறகு தொடர்ந்து இனப் பெருக்கம் 
செய்து கொண்டிருக்கும் . ஒரு பொழுதும் பாலிலி முறையில் இனப் 
பெருக்கம் செய்வதில்லை . 


பெரட்டீமா ( Paretima ) , மெகாஸ்கோலக்ஸ் . ( Megascolex ) , 
ஆக்டோகீட்டஸ் ( Octochaetus ), மானிலி காஸ்டர் ( Moniligaster ) , 
திராவிடா ( Drawida ) , லும்பிரிக்கஸ் ( Lumbricus ) முதலிய பேரினங் 
கள் இந்த உள் வரிசையைச் சேர்ந்தவை . 

திராவிடா , மானிலிகாஸ்டர் இரண்டிலும் கிளைட்டெல்லம் 
செல் கனம் கொண்டு , மூன்று முதல் ஆறு கண்டங்களுக்கு வியா 
பித்திருக்கும் . ஆண் இனப்புழை , விந்துப் புனல் இருக்கும் கண்டத் 
திற்கு அடுத்தக் கண்டத்தில் காணப்படும் . மானிலிகாஸ்டரில் 4 
அல்லது 5 அரைவைப் பைகள் காணப்படும் . திராவிடாவிலும் அதே 
பண்புகள் காணப்படுகின்றன . விந்து நாளத்துடன் இணைந்திருக் 
கும் இருபகுதி கொண்ட சுரப்பி மானிலிகாஸ்டரில் காணப்படுகிறது 
திராவிடாவில் காணப்படுவதில்லை . திராவிடா மண் புழுவின் ஓர் 
இனம் ; மலபார் , திருவ்னந்தபுரம் , நீலகிரி முதலிய இடங்களில் 
காணப்படுகிறது . இது சுமார் 100 செ . மீ . நீளமிருக்கும் . வறண்டக் 
காலங்களில் இது சுமார் 3 மீட்டர் ஆழத்திற்குப் பூமியைத் 
தோண்டிக்கொண்டு சென்றுவிடும் . மழைக் காலங்களில் தா 
மட்டத்திற்கு வரும் . 


388 


முதுகெலும்பற்றவை 


லும்பிரிக்கஸ் 

ஐரோப்பிய நாட்டு மண் புழுவிற்கு லும்பிரிக்கஸ் என்று 
பெயர் . உடலின் ஒவ்வொரு கண்டத்திலும் நான்கு ஜோடி S " 
போன்ற சீட்டாக்கள் உள்ளன. இவற்றில் இரண்டு ஜோடிகள் 
கீழ்ப்புறத்திலும் இரண்டு ஜோடிகள் கீழ்ப் பக்கவாட்டிலும் அமைந்த 
துள்ளன . உடலின் கடைசிப் 

பாகம் சற்றுத் தட்டையாகி 
இருக்கும் . மூன்று ஜோடி விந்துப் பைகள் 9 , 11 , 12 கண்டங்களில் 
அமைந்துள்ளன . விந்து கொள்பைகள் இரண்டு ஜோடி உள்ளன . 
அவை முறையே 9 ஆவது 10 ஆவது கண்டங்களில் காணப்படு 
கின்றன . ஆண் இனப்புழை 15 ஆம் . கண்டத்திலும் பெண் 
இனப்புழை 14 ஆம் கண்டத்திலும் அமைந்துள்ளன . கிளைட் 
டெல்லம் 33-37 கண்டங்களில் வியாபித்துள்ளது . 


பெரட்டீமா 

இந்த மண் புழு வட இந்தியாவில் பல பாகங்களிலும் சென்னை 
மாகாணத்திலும் காணப்படுகிறது . இதன் உடலில் ஒவ்வொரு. 
கண்டத்தைச் சுற்றிலும் சீட்டாக்கள் உள்ளன . கிளைட்டெல்லாம் 
14 , 15 , 16 ஆவது கண்டங்களைச் சுற்றிக் காணப்படுகிறது . ஒவ் : 
வொரு கண்டத்திலும் பல பெரிய நெஃப்ரீடியங்களும் அனேக சிறு 
நெஃட்ரீடியங்களும் உள்ளன . நான்கு ஜோடி விந்து கொள்பைகள் 
முறைய 6 , 7 , 8 , 9 ஆவது கண்டங்களில் காணப்படுகின்றன . 
பக்க இருதயங்கள் நான்கு ஜோடி முறையே 7 , 9 , 12 , 13 முதலிய 
கண்டங்களில் உள்ளன . பிராஸ்டேட் சுரப்பிகள் 16 ஆம் கண்டத் 
திலிருந்து 20 ஆம் கண்டம் வரை வியாபித்துள்ளன . இவைகளுக் 
குப் பினியல் சீட்டாக்கள் கிடையாது . இந் ஜே 4 விந்துச் சுரப்பி 
களும் தனித்தனி விந்துச் சுரப்பிப் பையில் அமைந்துள்ளன . 
விந்து நாளங்கள் இரு ஜோடியும் தனித்தனி யே பின் நோக்கிச் 
சென்று தனித்தனியே வெளியில் திறக்கின்றன . இந்த மண்புழுக் 
கள் தென் நாட்டில் திருவனந்தபுரம் , எர்ணா தளம் , பாலக்காடு 
முதலிய இடங்களில் காணப்படுகின்றன . 


ஆக் டோகீட்டஸ் 

இது சென்னையில் காணப்படுகிறது . இதன் உடலில் ஒவ்வொரு 
கண்டத்திலும் நான்கு ஜோடி சீட்டாக்கள் உள்ளன . கிளைட் 
டெல்லம் 13 , 14, 15 , 16 கண்டங்களில் அமைந்துள்ளன . பெரிய 
நெஃப்ரீடியங்கள் கிடையாது . ஆறு ஜோடி பக்க இருதயங்கள் 
8 கண்டம் முதல் 13 கண்டம் வரை அமைந்துள்ளன . இரண்டு . 
ஜோடி விந்து கொள்பைகள் 8 ஆவது 9 ஆவது கண்டங்களில் 


தொகுதி : அன்னலிடா 


389 


அமைந்துள்ளன . இரு ஜோடி விந்துப்பைகள் 9 ஆவது 12 ஆவது 
கண்டங்களில் அமைந்துள்ளன . இரண்டு ஜோடி பினியல் சீட்டாக் 
கள் உள்ளன , இவை தடித்துச் சற்று வளைந்திருக்கும் . 15 ஆவது 
16 ஆவதுகண்டங்களில் சுண்ணச் சுரப்பிகள் உள்ளன . 


வகை 2 ஹிருடினியா ( Hirudisea ) 
2... தாரணம் : ஹிருடினேரியா கிரானுலோசா 

( Hirudinaria granulosa ) 


அட்டை ( Leech ) 


இந்தியக் கால் நடை அட்.ைகள் பொதுவாகக் குளம், த.ை 
ஆறு , சதுப்பு நிலங்கள் முதலிய இடங்களில் காணப்படுகின்றன . 
இந்த நீர் நிலைகளில் இறங்கும் கால்நடைகளின் இரத்தத்தை 
உறிஞ்சி உயிர் வாழ்கின்றன . இரத்தம் குடிப்பதற்கு மட்டுமே 
அட்டைகள் ஆடு மாடுகளின் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் ; மற்றச் 
-சமயங்களில் தனித்து வாழும் . இத்தன்மையினால் இவைகளைத் தற் 
காலி கப் புற ஒட்டுண்ணிகள் என்று கூறலாம் . வெது காலம் 
வரையில் இவ்வட்டைகளைச் சில குறிப்பிட்ட நோயுற்ற மனிதர் 
களின் உடலிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு உபயோகப் 
படுத்திக் கொண்டிருந்தார்கள் . இப்பொழுது அப் பழக்கம் கைவிடப் 
பட்டுவிட்டது . ஆங்கில நாட்டு மருத்துவ அட்டைக்கு ஹி நடோ 
மெடிசினாலிஸ் : ( Hirado medicinalis ) என்று பெயர் . இந்தியாவில் 
ஹிருடினேரியா கிரானுலோசா என்ற இனம் சாதாரணமாகக் 
காணப்படுவது . 


வெளித் தோற்றம் 

அட்டை , வழவழப்பான , நீண்ட , மேல் கீழாகத் தட்டை 
உடலையுடையது . உடலில் நன்கு சுருங்கி விரியக் கூடிய தசைகள் 
இருப்பதால் அ + க்கடி உருவமும் அமைப்பும் மாறுபட்டுக் கொண் 
டிருக்கும் . ஒரு சமயத்தில் நீண்டு தட்டையாகி , நாடா போல் 
தோன்றும் . மறு சமயத்தில் குட்டையாகி உருளை போன்றிருக்கும் . 
முழுதும் நீண்ட அட்டையின் மேற்புறம் சற்றுக்குவிந்தும் ( Convex ) 
கீழ்ப்புறம் தட்டையாகவும் காணப்படும் . அட்டை முழுதும் நீண் 
டிருக்கும்போது சுமார் 20 முதல் 30 செ மீ . நீளமும் , சுருங்கும் 
பொழுது சுமார் 10 செ . மீ . நீளமும் இருக்கும் . இதன் இரு முனை 
களிலும் ஒட்டு உறிஞ்சிகள் ( Suckers ) உள்ளன . கவிந்த கிண்ணம் 


390 


முதுகெலும்பற்றவை 


1 . 


போன்ற முன் ஒட் ( ஞ்சியன் மத்தியில் வாய் அமைந்துள்ளது 
பின் ஒட்டுறிஞ் சி பெரிய வட்ட வடிவமாகக் கீழ் நோக்கி அமைந் , 
திருக்கும் . அட்டை வேறு பொருளின் மேல் கெட்டியாகப் பற்றிக் 
கொள்ள இது உதவுகிறது . பின் ஒட்டுறிஞ்சியின் மேல்புறம் மலப் 
புழை காணப்படும் . அட்டையின் மேற்புறம் கரும்பச்சை நிற 
மாகவும் , கீழ்ப்புறம் ஆரஞ்சு சிவப்பு நிறமாகவும் இரு பக்கங் 
களும் ஆரஞ்சு , மஞ்சள் , கறுப்பு நிற வரிகளைக் கொண்டுமிருக்கும் .. 

அட்டையின் உடல் 33 கண்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது .. 
( படம் 241 ) உடலின் மேல் பல வளையங்கள் காணப்படுகின்றன . இந்த 
மேலுள்ள வளையங்கள் உடலின் கண்டப் பிரிவை ஒத்திருப்பதில்லை . 
ஏனென்றால் சுமார் 100 க்கு மேற்பட்ட உளையங்கள் 

உள்ளன .. 
இந்த வளையங்களை அன்னுாலை சள் ( Arruli ) என்று 
கூறுவர் . ஒவ்வொரு கண்ட மும் 

கண்ட மும் ஐந்து உளையங் 
காளல் ஆனது . ஆனால் , உடலின் முன்புறமுள்ள 
6 சிண்டங்களிலும் பின்புறமுள்ள 11 சண்டங் 
சளிலும் வளையங்களின் எண்ணிக்கை ஐந்தை 
விடக் குறைந்துள்ளது . அவ்விதம் இருந்தும் 
2 டலி ஒள்ளள ( மாத்தச் சண்டங்கள் 33 தான் .. 
முதல் கண்டமும் இரண்டாம் கண்டமும் ஒவ்வொரு 
வளையத்தால் ஆனவை . மூன்றாம் சண்டம் , 
இரண்டு 

வளையங்களைக் கொண்டது . நான்கு 
ஐந்து , ஆறாம் கண்டங்கள் ஒவ்வொன்றும் மூன்று 
உளையங்களைக் கொண்டது . ஏழாம் சண்டம் முதல் 
22 ஆம் கண்டம் வரை ஒவ்வொரு கண்டமும் , 
ஐந்து வளையங்களால் ஆனது . 23 ஆம் கண்டம் 
மூன்று வளையங்களைக் கொண்டது . 24 , 25 , 26 ,, 
ஆம் கண்டங்கள் ஒவ்வொன்றும் இரண்டு வளையங் 

களால் ஆனது . 27 முதல் 33 வரை உள்ள கண்டங் 
படம் . 241 கள் ஒவ்வொன்றும் ஒரு வளையத்தால் ஆனவை . 
ஹிருடினேரியா 

உடலைச் சுற்றி ஒவ்வொரு உளையத்திலும் 
பல 
கிரானுலோசா : 

வளைய உணர்விகள் 
மேற்புறத் தோற் 

உள்ளன . இதைத் தவிர 
றம் . 

ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்தில் மேற் 
1. வாய் முன்பகுதி ; புறம் நான்கு ஜோடியும் கீழ்ப்புறம் மூன்று ஜோடி 

உணர்வி ; யும் பெரிய உணர் உறுப்புகள் உள்ளன . இவை 
4 . 

களுக்குக் கண்ட உணர்விகள் என்று பெயர் . 
உணர்வி ; 5 . 
ஒட்டுறிஞ்சி முதல் ஐந்து கண்டங்களின் முதல் வளையத்தில் 
மேற்புறத்தில் ஒவ்வொரு ஜோடி கண்கள் உள்ளன . முதல் கண் 


U :--- 
HA 


- - 


DI 


2 . கண்கள் ; 
கண்ட 
ஆ னு ல 

பின் 


தொகுதி : அன்னலிடா 


391 


டத்தின் முன் மேற்புறமுள்ள சதைக்கு வாய் முன்பகுதி என்று 
பெயர் . 


வெளித் துவாரங்கள் (படம் 242) 


நகங் 

THIN 
TIT 


பம்பம் 


- 


உடலின் முன்முனையின் கீழ்ப்புறமுள்ள 
ஒட்டுறிஞ்சியின் மத்தியில் வாய் அமைந் 
துள்ளது . 26 ஆம் கண்டத்தின் மேற்புறம் 
அதாவது பின் ஒட்டுறிஞ்சியின் ஆரம்பத்தில் 
அமைந்திருக்கும் சிறிய புழை மலவாய் ஆகும் . 
ஆண் இனத் துவாரம் 10 ஆம் கண்ட்த்தில் 
கீழ்ப்புறம் மத்தியில் இரண்டாவது மூன்றாவது 
வளையங்கள் சேருமிடத்தில் அமைந்துள்ளது . 
பெண் இனத் துவாரம் 11 ஆம் கண்டத்தின் 
கீழ்ப்புறம் மத்தியில் இரண்டாவது மூன்றாவது 
வளையங்கள் சேருமிடத்தில் அமைந்துள்ளது . 
உடற்பரப்பில் கீழ்ப்புறமாக 17 ஜோடி நெஃப்ரீடி 
யோப்போர் உள்ளன . இவை 6 ஆம் கண்டம் 
முதல் 22 ஆம் கண்டம் வரையிலுள்ள 17 கண் 
டங்களிலும் கண்டத்திற்கு ஒரு ஜோடி வீதம் 
கண்டத்தின் இறுதி வளையத்தில் அமைந் 
துள்ளன . 

படம்.242 

ஹிருடினேரியா 
உடற்சுவர் ( படம் 243 ) 

கிரானுலோசா 
மேல் தோல் எப்பொழுதும் ஈரப் பசையுட 

கீழ்ப்புறத் தோற் 

றம் . 
னும் கொழ கொழப்பாகவும் இருக்கும் . உடலின் 1 . 

முன் 

ஒட்டு 
மேல் கியூட்டிகிளால் ஆன ஓர் உறை உண்டு . 

றிஞ்சி ; 2 . வாய் ; 

3 : ஆண் இனப் 
அவ்வுறை அடிக்கடி நீக்கப்படுகிறது . மேல் 

புழை ; 4 . 

பெண் 
இனப்புழை ; 

5 . 
தோல் வெளிப்புறம் அகன்றும் உட்புறம் குறுகி 

நெஃப்ரீ டியோ 
யும் உள்ள சுத்தி போன்ற தூண் செல்களால் 

போர் ; 6 . பின் 
ஆனது . மேல் உறையான கி யூட்டி கிள் 

ஒட்டுறிஞ்சி . 
இதனால் 

சுரக்கப்படுகிறது . மேல் தோல் செல்களுக்கு 
இடையில் காணப்படும் இடங்களில் இரத்த நுண் குழாய்களையும் 
நிறமித்துகள்களையும் கொண்ட இணைப்புத் திசுக்கள் உள்ளன . 
சில மேல் தோல் செல்கள் சிலேட்டுமம் சுரக்கும் சுரப்பிச் செல்களாக 
வும் உணர்ச்சி உறுப்புகளாகவும் மாறியுள்ளன . மேல் தோலுக்கு 
அடியில் உள்ள அடுக்குக்குத் தோல் என்று பெயர் . இது இணைத் 
திசு நார்களால் ஆனது . இதில் தந்துகிகளும் நிறமிச் செல்களும் 


தான் 


392 


முதுகெலும்பற்றவை 


aeaen 


3 


14 


2121 


7 


உட 


படம் 243 


கொழுப்புச் செல்களும் காணப்படுகின்றன . இத் திசுக்கள் மேல் 
தோல் செல்களின் இடைவெளிகளுக்குள்ளும் வியாபித்திருக் 
கின்றன . இதையடுத்து உட்புறம் தசையடுக்குகள் அமைந் 

துள்ளன . இவைதான் உடற் 

சுவரின் அதிக பாகத்தை 
CAREEPEEEE 

அடைத்துக் கொண்டிருப்பது . 
மேலே வளைத் தசைகளும் 
அதையடுத்துச் சாய்வு தசை 
களும் , அதையடுத்து நீள் 
தசைகளும் , அடுக்கடுக்காக 
அமைந்துள்ளன . இவை 
களன்றிச் சிலதசைகள் 

லின் மேற்சுவரிலிருந்து கீழ்ச் 
குறுக்கு வெட்டுத்தோற்றம் 

சுவருக்குக் குறுக்கே செல் 
1 , கியூட்டிகிள் ; 2. மேல் தோல் ; 3. வளை 

கின்றன . இவைகளுக்கு மேல் 
தசை ; 4. நீள் தசை ; 5. நெஃப்ரீடியம் ; 
6. பாட்ரியாய்டல் திசு ; 7 . 

கீழ் தசைகள் என்று பெயர் . 
நாளம் ; 8. விந்துச் சுரப்பி ; 9 . கீழ் உடற்குழி 
குழாய் ; 10. மேல் குழாய் ; 11. பக்கக் 

அட்டைக்குத் தெளிவான 
குழாய் ; 12. தீனிப்பை ; 13. தீனிப்பை 
பிதுக்கம் ; 14. மேல்கீழ் தசை : 

உடற்குழி கிடையாது . உடற் 
சுவருக்கும் உணவுப் பாதைக்கும் இடையிலுள்ள தூரம் பாட்ரி 
யர்ய்டல் திசுவினால் ( Botryoidal tissue ) நிரப்பப்பட்டுள்ளது . 
திசு அட்டையில் மட்டும் பிரத்தியேகமாகச் காணப்படுகிறது . 
இத்திசு கிளைகளைக் கொண்ட குழாய்களைக் தன்னுள் கொண்டுள் 
ளது . இக் குழாய்களின் சுவரில் கருநிறத் துகள்கள் காணப்படு 
கின் 

றன , மண் புழுவில் பெரிய இடமாக இருந்த உடற்குழி அட்டை 
யில் இத் திசுக்களின் வளர்ச்சியால் அநேகமாத் துந்துபோய் 
உள்ளது . எஞ்சிய பாகம் சில நீள் கால்வாய்களாகவும் அதன் கிளை 
களாகவும் , இனச் சுரப்பிகளைச் சுற்றியுள்ள இடங்களாகவும் 
அமைந்துள்ளன . இதில் இரத்தச் சிவப்புள்ள திரவம் நிரம்பி 
யுள்ளது . இத் திரவத்திற்கு ஹீமோசீலாமிக் ( Haemocoelomic ) 
திரவம் என்று பெயர் . 


விந்து 


இடப் பெயர்ச்சி 


அட்டைதன் உடலைத் தசைகளின் சுருங்கி விரியும் தன்மையால் 
நீட்டவும் குறுக்கவும் முடிகிறது . ஒட்டுறிஞ்சிகள் தரையில் ஒட்டிக் 
கொள்ளவும் பற்றிக் கொள்ளவும் உதவுகின்றன . அட்டை கம் 
பளிப் பூச்சி தரையில் நகர்வது போல நகர்கிறது . முதலில் அட்டை 
தன் பின் ஒட்டுறிஞ்சியைத் தரையில் பொருத்தி ஒட்டிக் கொள் 


தொகுதி : அன்னலிடா 


393 


கிறது . பிறகு வளைத் தசைகள் சுருங்குகின்றன . இதனால் உடல் 
மெலிந்து நீளுகிறது . உடல் , முன் ஒட்டுறிஞ்சி தரையில் பொருத் 
தப்பட்டு ஒட்டிக்கொள்கிறது . பின் ஒட்டுறிஞ்சி தரையிலிருந்து 
விடுபடுகிறது . அது சமயம் நீள் தசைகள் சுருங்குவதால் உடலின் 
பின்பகுதி முன்னுக்கு இழுக்கப்பட்டு உடல் குட்டையாகிறது . 
பிறகு பின் ஒட்டுறிஞ்சி முன் ஒட்டுறிஞ்சியின் அருகில் தரையில் 
ஊன்றப்பட்டு ஒட்டிக் கொள்ளும் . முன் ஒட்டுறிஞ்சி தரையிலி 
ருந்து விடுவிக்கப்படும் . அட்டை இவ்விதம் மாறி மாறிச் செல்வ 
தால் இடம் விட்டு இடம் நகர்கிறது . இது பார்ப்பதற்கு , நாம் ஒரு 
பொருளின் நீளத்தைச் சாண் போட்டு அளப்பது போலிருக்கும் . 


சில சமயங்களில் அட்டை தன் உடலைத் தட்டையாக ஆக்கிக் 
கொண்டு அலை போன்ற அசைவுகளை உண்டுபண்ணிக் கொண்டு 
நீரில் நீந்துவதுண்டு. 


சு வாசித்தல் 

மண் புழுவைப் போல் அட்டைகளுக்கும் சுவாசிப்பதற்குத் 
தனி உறுப்புகள் இல்லை . உடல் தோல் தான் இவ்வேலையைச் செய் 
கிறது . தோலில் பல தந்துகிகள் உள்ளன . அவைகளில் ஹீமோ 
சீலாமிக் திரவம் உண்டு . இதில் வாயு மாற்றங்கள் ஊடுருவல் முறை 
யில் நடைபெறுகின்றன . 


சீரண மண்டலம் 


அட்டையின் உணவுப் பாதை வாயில் ஆரம்பித்து மலப்புழை 
யில் முடியும் நேரான நீண்ட குழாய் . இந்தக் குழாய் அட்டையின் 
உணவுப் பழக்கங்களுக்கு ஏற்ப மாறுதல்கள் அடைந்துள்ளது . 
உணவுப் பாதையின் பெரும் பகுதி உறிஞ்சப்படும் இரத்தத்தைச் 
சேமித்து வைக்க உதவுகிறது . மிஞ்சிய சிறு பகுதிதான் சீரணிக்க 
வும் சீரணித்த பொருளைக் கிரகிக்கவும் பயன்படுகிறது . உணவுப் 
பாதை கீழ்க்கண்ட பாகங்களை உடையது . 


1. முன் - வாய் அறை ( Pre - oral chamber) 

முன் ஒட்டுறிஞ்சியின் கிண்ணம் போன்ற கீழ்ப் பாகத்திற்கு 
முன் - வாய் அறை என்று பெயர் . இதன் அடியில் முக்கோண வடிவ 
முள்ள வாய் அமைந்துள்ளது . இவ்வாய் துவாரத்தைச் சுற்றி 
மூன்று உதடுகள் உள்ளன . 


394 


முதுகெலும்பற்றவை 


2 , உள்வாய் 


2 


வாய் , உள்வாயில் திறக்கிறது . இதன்சுவரில் மூன்று தாடை 
கள் உள்ளன . அவற்றில் ஒன்று மேற்புற மத்தியிலும் மற்ற இரண் 

டும் . கீழ்ப்பக்கவாட்டிலும் அமைந்துள் 
ளன . ஒவ்வொரு தாடையும் பக்க 
வாட்டில் அழுந்திய தசைகளாலானது . 
( படம் 244 ) அதைச் சுற்றிலும் கியூட்டிகிள் 
வியாபித்திருக்கும் . இக்கியூட்டிகிள் தாடை 
யின் நுனியில் அநேகப் பற்களைத் தோற்று 
வித்துள்ளது . தாடையின் பக்கங்களில் 40 , 

50 , பித்தான் போன்ற பிதுக்கங்கள் காணப் 
ANAI 

படும் . இவைகளின் முனையில் உமிழ் நீர்ச் 
சுரப்பிகள் திறப்பதால் இவைகளுக்கு 
உமிழ் நீர்ப் பாப்பில்லாக்கள் என்று பெயர் . 


2 . 


5 


பாயும் 


h 


படம் 2.44 


தாடைகள் 


3. தொண்டை 
1. வாய் ; 
2. தாடை ; 
3. பற்கள் ; 

உள்வாய் , தசை சுவரினால் ஆனதொண் 
4. உமிழ் நீர்ச்சுரப்பி டையில் திறக்கிறது . இது முட்டை வடிவம் 

பாப்பில்லாக்கள் ; 
5. தசை . 

பெற்று 5 ஆவது கண்டத்திலிருந்து 8 வது 
கண்டம் வரை வியாபித்துள்ளது . இதன் வெளிப்புறத்தில் நூற்றுக் 
கணக்கான ஒரு செல் சுரப்பிகளான உமிழ்நீர்ச் சுரப்பிகள் அமைந் 
துள்ளன . இச் சுரப்பிகளிலிருந்து தனித் தனி நுண் குழாய்கள் முன் 
னோக்கிச் சென்று தாடைகளில் நுழைந்து அவற்றின் பக்கங்களில் 
உள்ள உமிழ்நீர் பாப்பில்லாக்களின் நுனியில் திறக்கின்றன . உமிழ் 
நீரிலுள்ள ஹிருடின் ( Hirudin ) என்ற பொருள் அட்டை உறிஞ்சும் 
இரத்தம் உறையாமல் தடுக்கிறது . 


4. உணவுக் குழல் 


தொண்டை குட்டையான குறுகிய உணவுக் குழல் மூலம் 
தீனிப்பையுடன் ( Crop ) தொடர்பு கொண்டுள்ளது . இந்த உணவுக் 
குழலின் உட்புற 

சுவரின் எபிதீலியம் 

மடிப்புகளைக் 


பல 


கொண்டது . 


5. தீனிப்பை ( படம் 244 ) 

உணவுப் பாதையின் மூன்றில் இரண்டு பாகம் தீனிப் பையா 
லானது . இது மெல்லிய சுவரைப் பெற்று 9 ஆம் கண்டத்திலிருந்து 
18 ஆம் கண்டம் வரை நீண்டுள்ளது . இதன் சுவரின் சுருக்கங்கள் 


தொகுதி : அன்னலிடா 


395 


வரை 


5 


தோன்றி இதை 10 அறைகளாகப் பிரித்துள்ளன . இந்த அறைகள் 
வட்டத் துளையினால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன . 
இவ் வட்டத் துளைகளில் சுருக்குத் தசைகள் 
( Sphincter muscle ) அமைந்துள்ளன . ஒவ் 
வோர் அறையின் முன் பாகம் குறுகியும் பின் 
பாகம் அகண்டும் இருக்கும் . அகண்ட பாகத் 
தில் பக்கத்திற்கொன்றாக இரு பிதுக்கங்கள் 
( முட்டுக் குழாய்கள் ) ( Caeca ) , கீழ் நோக்கி 
நீட்டிக் கொண்டிருக்கும் . இவ்வறைகளும் 
அதன் முட்டுக் குழாய்களும் (பிதுக்கங்களும் ) 
முதல் அறையிலிருந்து கடைசி அறை 
கொஞ்சம் கொஞ்சமாகப் பெரிதாகிக் கொண்டே 
செல்லுகின்றன . இவற்றில் கடைசி அறைதான் 5 
எல்லாவற்றிலும் மிகப் பெரியது . இதன் முட்டுக் 
குழாய்கள் ( பிதுக்கங்கள் ) மிகப் 

பெரியவை . 
இவை 22 ஆம் கண்டம் வரை நீண்டுள்ளன . 
அட்டை உறிஞ்சும் இரத்தத்தைச் சேமித்து 
வைக்க இத் தீனிப்பை உதவுகிறது . 

படம் .2.45 . 
6. இரைப்பை 
தீனிப் பையை அடுத்து 

பாகம் 

உணவு மண்டலம் 

வரும் 
இரைப்பை யாகும் . இது இருதய வடிவம் பெற்று 

1. உள் வாய் ; 

2. தொண்டை ; 
19 ஆம் கண்டத்தில் உள்ளது . இதன் சுவரின் 3 . உமிழ் 
உட்புறத்தில் 
பல 

சுரப்பிகள் ; 
மடிப்புகள் காணப்படு 

4. தீனிப்பைகள் ; 
5. இரைப்பை ; 

6. சிறு குடல் ; 
7. சிறுகுடல் 

7..மலக்குடல் ; 

8. மலவாய் . 
உணவுப் பாதையின் அடுத்த பாகமாகிய 
சிறுகுடல் 20 ஆம் கண்டம் முதல் 22 ஆம் கண்டம் வரைவியாபித் 
துள்ளது . இது மெல்லிய சுவராலான குழாய் . இதன் சுவரின் உட் 
புறம் குடலுறிஞ்சிகள் ( Villi ) காணப்படுகின்றன . 


8 


கின்றன . 


சுவரை 


8. மலக்குடல் 

இது உணவுப்பாதையின் கடைசிப் பாகம் . மெல்லிய 
உடையது . இது 23 ஆம் கண்டத்திலிருந்து 26 ஆம்கண்டம் வரை 
யில் வியாபித்துள்ளது . இதன் கடைசிப்பாகம் சற்று மேல் நோக்கிச் 
சென்று 26 ஆம் கண்டத்தின் மேல்புற முள்ள மலப்புழை வழியே 
வெளித்திறக்கும் 


396 


முதுகெலும்பற்றவை 


அட்டைகள் நீர் நிலைகளில் வந்தடையும் கால்நடைகளின் 
இரத்தத்தை உறிஞ்சி உயிர்வாழ்கின்றன . அட்டை , கால் 
நடையின் மீது தன் பின்புற ஒட்டுறிஞ்சியால் நன்கு ஒட்டிக் 
கொண்டு முன்புற ஒட்டுறிஞ்சியால் பிராணியின் தோலைக் கவ்விக் 
கொண்டு தாடைகளினால் தோலில் காயம் உண்டுபண்ணும் . 
காயம்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் ) வெளிவரும் . அட்டையின் 
உமிழ் நீரிலுள்ள ஹிருடின், இந்த இரத்தம் உறையாமல் தடுத்து 
விடுகிறது . பிறகு அட்டை தன் தசையாலான தொண்டையால் 
இரத்தத்தை உறிஞ்சுகிறது . உறிஞ்சப்பட்ட இரத்தம் தீனிப் 
பையைச் சென்றடைகிறது . தன் தீனிப்பை நிரம்பும் 
வரை 
உறிஞ்சிக்கொண்ட பிறகுதான் பிராணியை விடும் . தீனிப்பையில் 
இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்பட்டு ஹீமோகுளோபின் கரைக்கப் 
பட்டு இரத்தத்தில் கலந்து விடுகின்றன . இரத்தம் கருஞ்சிவப்பா 
கிறது . தீனிப்பையிலிருந்து இரத்தம் துளித்துளியாக இரைப்பையை 
அடைந்து பச்சை நிறமாகி அங்குச் சீரணிக்கப்படுகிறது . சீரணிக் 
கப்பட்ட உணவு , சிறுகுடலிலுள்ள குடல் உறிஞ்சிகளினால் கிரகிக்கப் 
படுகிறது . அட்டை ஒரு முறை தன் தீனிப்பை நிரம்ப இரத்தம் 
குடித்து விட்டால் அநேக நாட்கள் வரை உணவின்றி உயிர்வாழ 
முடியும் என்று கூறுகிறார்கள் . 
“ ஹீமோசீலாமிக் மண்டலம் ( Haemocoelomic System ) 

மேல் குழாய் 


t 


உடற்சுவர் 


உணவுப் பாதை 


பக்கக் குழாய் 


உள்கிளைகள் 


பக்கக் குழாய் 


1 


இன உறுப்புகள் 

கீழ் உடற்சுவர் 


நெப்ரீடியங்கள் 


கீழ்குழாய் 
ஹீமோசீலாமிக் திரவத்தின் ஓட்டத்தைக் குறிக்கும் படம் . 
அட்டைக்கு உண்மையான இரத்த ஓட்ட மண்டலம் கிடை 
யாது . உடற்குழியிலிருந்து தோன்றிய சில கால்வாய்களும் அதன் 


தொகுதி : அன்னலிடா 


397 


கிளைகளும் உடலினுள் காணப்படுகின்றன . இவற்றில் ஹீமோசீ 
லாமிக் திரவம் உள்ளது . இத்திரவத்தில் நிறமற்ற அணுக்கள் 
உள்ளன . இத் திரவத்தில் ஹீமோகுளோபின் கரைந்திருப்பதால் 
இது சிவப்பு நிறமாக உள்ளது . இது இரத்தத்தின் வேலைகளைச் 
செய்கிறது . இம் மண்டலத்தில் நான்கு முக்கிய நீண்ட குழாய்கள் 
உள்ளன . 

அவை உணவுப் பாதைக்கு மேலும் கீழும் இரு பக்கங் 
களிலும் காணப்படும் . இதற்கு இருதயம் கிடையாது . பக்கக் குழாய் 
களின் சுவர் சுருங்கி விரியும் தசையாலானது . அவைகளினுள் 
கபாடங்களும் உண்டு . மேலும் கீழும் உள்ள குழாய்களில் 

தசை 
களும் கபாடங்களும் கிடையாது . இந்த நான்கு குழாய்களும் 
உடலின் பின் முனையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள் 


ளன . 


மேல் குழாய் 


மறு 


இது உணவுப் பாதைக்கு மேலாக ஒரு முனையிலிருந்து 
முனைவரை செல்லுகிறது . இதன் சுவர் சுருங்கும் தன்னமயற்றது . 
இதில் திரவம் பின்னிருந்து முன்னுக்குச் செல்லுகிறது . ஆறாம் 
கண்டத்தில் இது கிளைகளாகப் பிரிந்துவிடுகிறது . பின் பக்கத்தில் 
22 ஆம் கண்டத்தில் இது இரு குழாய்களாகப் பிரிந்து , ஒவ்வொன் 
றும் மலக்குடலைச் சுற்றிக்கொண்டு , கீழ்ப்புறம் சென்று இறுதியில் 
கீழ்க்குழாயுடன் கலக்கின்றன . ஒவ்வொரு கண்டத்திலும் இதிலி 
ருந்து இரண்டு ஜோடி கிளைகள் கிளம்பி உட்சுவரின் 
மேற்பக்க பாகங்களுக்குச் செல்லுகின்றன . மற்றும் ஒரு ஜோடி 
கிளைகள் கிளம்பி உணவுப் பாதையின் மேற் புறத்திற்குச் செல் 
கின்றன . இவைகளின் மூலம் திரவம் அந்தந்தப் பாகங்களுக்கு 
எடுத்துச் செல்லப்படுகிறது . 


கீழ்க்குழாய் 


இது உணவுப் பாதைக்குக் கீழ்புறம் ஒரு முனையிலிருந்து மறு 
முனை வரை செல்கிறது . இது மேல் குழாயை விட அகலமானது . 
இது மத்திய நரம்பு மண்டலத்தைத் தன்னுள் கொண்டுள்ளது . 
இதன் சுவர் 

சுருங்கும் தன்மையற்றது . இதனுள் கபாடங்கள் 
கிடையாது . திரவம் இதனுள் முன்னிருந்து பின்னுக்குச் செல் 
கிறது . ஒவ்வொரு கண்டத்திலும் இதிலிருந்து இரண்டு ஜோடி 
கிளைகள் கிளம்புகின்றன . அவற்றில் ஒரு ஜோடி உடற் சுவருக்கும் 
மற்றொன்று நெஃப்ரீடியத்திற்கும் செல்கிறது . இவைகளின் மூலம் 
திரவம் அந்தந்த உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . 


398 


முதுகெலும்பற்றவை 


பக்கக் குழாய்கள் 

இது உணவுப் பாதையின் இருபுறங்களிலும் பக்கத்திற்கு ஒன் 
றாக இரு குழாய்கள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை வியாபித் 
துள்ளன . 

இவைகளின் சுவர் விரிந்து சுருங்கும் தசைகளாலானது . 
இவைகளில் கபாடங்கள் உள்ளன . திரவம் இவற்றில் பின்னி 
லிருந்து முன்னுக்குச் செல்கிறது . ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ் 
வொரு பக்கக் குழாயிலும் இரு குழாய்கள் வந்து சேருகின்றன . 
ஒரு குழாய் வெளிக் கிளம்புகிறது . உடற் சுவருக்கும் , உண 
வுப் பாதைக்கும் நெஃப்ரீடியங்களுக்கும் சென்ற திரவம் இரு 
குழாய்களினால் சேகரிக்கப்பட்டுப் பக்கக் குழாய்க்குக் கொண்டு 
வரப்படுகிறது . பக்கக் குழாயிலிருந்து கிளம்பும் கிளைமூலம் திரவம் 
கீழ்ப்புற உடற்சுவருக்கும் , நெஃப்ரீடியங்களுக்கும் , இன உறுப்பு 
களுக்கும் உணவுப் பாதைக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது . ஆகை 
யால் பக்கக் குழாய்கள் திரவத்தை வினியோகித்தல் சேகரித்தல் 
ஆகிய இரு செயல்களையும் செய்கின்றன . 


F 


கழிவு நீக்க மண்டலம் 

கழிவுப் பொருள்கள் நெஃப்ரீடியங்கர் மூலம் வெளியேற்றப்படு 
கின்றன . உடலில் 6 ஆம் கண்டத்திலிருந்து 22 ஆம் கண்டம் வரை 
கண்டத்திற்கு ஒரு ஜோடி வீதம் 17 ஜோடி நெஃப்ரீடியங்கள் உள் 
ளன . கீழ்நரம்பு வடத்திற்குப் பக்கத்திற்கு ஒன்றாக இவை அமைந் 
துள்ளன . இவற்றின் வெளித் துவாரங்களான நெஃப்ரீடியோப் 
போர்கள் , அந்தந்தக் கண்டத்தின் கீழ்ப்புறம் இறுதி வளையத்தில் 
அமைந்துள்ளன . இவற்றில் முதல் ஆறு ஜோடி நெஃப்ரீடியங்க 
ளும் விந்துச் சுரப்பிகள் அற்ற கண்டங்களில் உள்ளன . மற்ற 11 ம் 
விந்துச் சுரப்பிகள் உடைய கண்டங்களில் உள்ளன . 

ஒவ்வொரு நெஃப்ரீடியமும் குதிரை லாடம் போன்ற அமைப் 
பைப் பெற்று ஆறு பகுதிகளைக் கொண்டது . அவையாவன : 
முக்கியப்பகுதி ( Malo lobe) , பையும் பைக்குழாயும் ( Vesicle and 
Vesicular duct ) , உச்சிப் பகுதி ( Apical lobe ), உட்பகுதி ( Inner 
lobe ) , ஆரம்பப் பகுதி ( Initial lobe ) , குறு 

பகுதி ( Initial lobe ) , குறு இழைகளையுடைய 
உறுப்பு ( Ciliated organ ) ( படம் 246 ) . 


1 . முக்கியப் பகுதி 

குதிரைலாடம் போன்ற இப்பகுதி தீனிப்பையின் அருகருகே 
யுள்ள இரு பிதுக்கங்களுக்கு இடையில் கீழ்ப்பக்கவாட்டில் அமைந் 
துள்ளது . இந்த லாட உருவின் ஒரு கிளை முன்னும் மறுகிளை பின் 
னுமாக அமைந்துள்ளன . 


தொகுதி ! அன்னலிடா 


399 


2. பையும் பைக்குழாயும் 


முக்கியப் பகுதியின் முன் கிளையிலிருந்து ஒரு சிறு பைக்குழாய் 
கிளம்பி , பின்னோக்கிச் சென்று பையில் திறக்கிறது . இப்பை 
மெல்லிய சுருங்கும் தன்மையற்ற சுவரைக் கொண்டது . இதிலிருந்து 
நுண்குழாய் கிளம்பி நெஃப்ரீடியோப்போர் வழியே வெளித் 
திறக்கிறது . 


3. உச்சிப் பகுதி 


7 


முக்கியப் பகுதியின் பின் கிளை முன்னோக்கிச் சென்று தடித்த 
பகுதியாகிறது . இதற்கு உச்சிப் பகுதி என்று பெயர் . இதன் 
நுனி தடித்து வளைந்திருக்கும் . 
பார்ப்பதற்கு ஊன்றுகோலின் தலை 
மாதிரி இருக்கும் . 
4. உட்பகுதி 

முக்கியப்பகுதியின் முன் கிளைக்கும் 
பின் கிளைக்கும் குறுக்காக அமைந் 
திருக்கும் பகுதிக்கு உட்பகுதி என்று 
பெயர் . 


5 


6 


2 


5. ஆரம்பப் பகுதி 


34 


1. பை ; 


இது ஒரு குறுகி நீண்ட ஒளி ஊடுரு 

படம் 246 
விச் செல்லக் கூடிய பகுதி . உட்கூடு 

நெஃப்ரீடியம் 
கொண்ட செல்கள் ஒரு வரிசையில் 
அமைந்து , கயிறுபோல் தோன்றும் . இப் 2. பைக்குழாய் ; 

3. நெஃப்ரீடியப் போர் ; 
பகுதி , உச்சிப் பகுதியைச் சுற்றி 

4 , முக்கியப் பகுதி ; 
வளைந்து இருக்கும் . இதன் பின் முனை 5. உட் பகுதி ; 

6 , உச்சிப் பகுதி ; 
முக்கியப் பகுதியுடன் சேர்ந்துள்ளது . 

7. ஆரம்பப் பகுதி ; 
இதன் முன் முனை உள்நோக்கிச் சென்று 

8. விந்து நாளம் ; 

9. குறு இழை உறுப்பு ; 
விந்துச் சுரப்பிப் பைக்குள் பெரிநெஃப் 

10. விந்துச் சுரப்பிப்பை ; 
ரோஸ்டோமியல் ஆம்புல வித 

11. பெரிநெஃப்ரோஸ்டோ 

மியல் ஆம்புலா . 
( Perinephrostomial ampulla ) அருகில் 
முடியும் . இம் முனையில் துவரம் கிடையாது . 


6. குறு இழைகளை உடைய உறுப்பு 


விந்துச் சுரப்பிப் பையிலுள்ள பெரிநெஃப்ரோஸ்டோமியல் 
ஆம்புலாவில் இருக்கும் தனித்தன்மை யுடைய உறுப்புக்குக் 


400 


முதுகெலும்பற்றவை 


குறு இழைகளையுடைய உறுப்பு என்று பெயர் . இது வளை தசைப் 
புழுக்களின் நெஃப்ரீடியத்தில் இருக்கும் நெஃப்ரோஸ்டோமை 
ஒத்துள்ளது . இந்த உறுப்பின் மத்தியில் ஒரு தேக்கிடமும் சுற்றிலும் 
குறு இழைசளையுடைய புனல்களும் உள்ளன . மத்திய தேக்கிடம் 
உடற்குழி கார்ப்பசல்களை உற்பத்தி செய்கின்றது அட்டையின் 
இளம் பருவத்தில் குறு இழைகளையுடைய உறுப்பு நெஃப்ரீடியத் 
துடன் தொடர்பு கொண்டுள்ளது . ஆனால் , முதிர் உயிரியில் இத் 
தொடர்பு அற்று ஹீமோசீலாமிக் மண்டலத்துடன் தொடர்பு 
கொண்டு அதற்கு வேண்டிய கார்ப்பசல்களை உற்பத்தி செய்கின்றது . 

விந்துச் சுரப்பிகள் இல்லாத 6-11 கண்டங்களில் உள்ள நெஃப் 
ரீடியங்கள் முன் கூறிய அமைப்பையே பெற்றுள்ளன . ஆனால் , குறு 
இழைகளையுடைய உறுப்புகள் இல்லாததால் ஆரம்பப் பகுதி 
இணைப்புத் திசுக்களில் முடிகிறது . 

நெஃப்ரீடியத்தின் பல பகுதிகளும் சுரப்பிச் செல்களின் தொகுப் 
பினால் ஆனது . இதில் உள் இருக்கும் பல நுண்குழாய்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு குழாயாகிறது . இக் குழாய் நெஃப்ரீடியத்தில் ஒன்றே 
முக்கால் சுற்றுச் சுற்றி இறுதியில் பையைச் சென்றடைகிறது . 
நெஃப்ரீடியத்தின் பரப்பில் பல ஹீமோசிலாமிக் நுண்குழாய்கள் 
உள்ளன . 

இவற்றிலிருந்து கழிவுப் பொருட்களைச் சுரப்பிச் செல்கள் 
பிரித்து எடுத்து நெஃப்ரீடியக் குழாய்க்குள் செலுத்துகின்றன . 
இதன் வழியே கழிவுப் பொருள் பையைச் சென்றடைந்து நெஃப் 
ரீடியோப்போர் வழியே வெளியேற்றப்படுகிறது . 


நரம்பு மண்டலம் 

மண் புழுவில் உள்ளது போன்றே அட்டையிலும் நரம்பு மண் 
டலம் அமைந்துள்ளது . இதில் மத்திய நரம்பு மண்டலம் , புற 
நரம்பு மண்டலம் என்ற இரு பகுதிகள் உள்ளன . 


மத்திய நரம்பு மண்டலம் 

இது முழுவதும் கீழ் ஹீமோசீலாமிக் குழாயில் அமைந்துள்ளது . 
தொண்டையின் மேற்புறம் அமைந்துள்ள மூளை , இரு நரம்புச் செல் 
தொகுதிகளின் சேர்க்கையாலானது . இது தொண்டையின் மேற் 
புறம் அமைந்திருப்பதால் இதற்குத் தொண்டை மேல் நரம்புச் செல் 
தொகுதி என்றும் பெயர் உண்டு . இதன் இரு பக்கங்களிலிருந்தும் 
ஒவ்வொரு தடித்த நரம்பு கிளம்பித் தொண்டையைச் சுற்றி 
வளைத்துக்கொண்டு , கீழ்ப்புறம் சென்று , இணைந்து தொண்டைக் 
கீழ் நரம்புச் செல் தொகுதியாகிறது . இது 5 ஆம் கண்டத்தில் 
உள்ளது . முக்கோணம் போன்ற இந்தத் தொண்டைக் கீழ் நரம்புச் 


தொகுதி : அன்னலிடா 


401 


செல் தொகுதி , நான்கு நரம்புச் செல் தொகுதிகளின் சேர்க்கை 
மினால் ஆனது . 

இதிலிருந்து இரண்டு நரம்புகள் கிளம்பிப் பின் 
நோக்கி 26 ஆம் கண்டம் வரையில் இணையாகச் செல்கின்றன . 
இந்தக் கீழ் நரம்புத் தண்டு பார்வைக்கு ஒன்றுபோல் தோன்றும் . 
இந்த நரம்புத் தண்டில் 21 நரம்புச் செல் தொகுதிகள் அமைந் 
துள்ளன . கீழ் நரம்புத் தண்டு இறுதியில் பருத்திருக்கும் . இது 
கடைசி ஏழு கண்டங்களின் நரம்புச் செல் தொகுதிகளும் இணைந்து 
ஒன்றாகி , ஒரு பெரிய நரம்புச் செல் தொகுதியாகியுள்ளது . 


புறநரம்பு மண்டலம் 

மூளையிலிருந்து ஒரு ஜோடி நரம்புகள் கிளம்பி , முதல் ஜோடி 
கண்களுக்கும் . வாய் முன் பகுதிக்கும் செல்கின்றன . மற்ற நான்கு 
ஜோடி கண்களுக்கும் , தொண்டைக் கீழ் நரம்புச் செல் தொகுதி 
யிலிருந்து 4 ஜோடி நரம்புகள் கிளம்பிச் செல்கின்றன . தொண்டைக் 
கீழ் நரம்புச் செல் தொகுதியிலிருந்து இன்னும் சில நரம்புகள் 
கிளம்பி உள் வாய்க்கும் முதல் 5 கண்ட உணர்விகளுக்கும் செல் 
கின்றன . ஒவ்வொரு கண்ட நரம்புச் செல் தொகுதியிலிருந்தும் , 
இரு ஜோடி நரம்புகள் கிளம்பி அந்தந்தக் கண்டத்திலுள்ள உறுப்பு 
களுக்குச் செல்கின்றன . கடைசிக் கண்ட நரம்புச் செல் தொகுதி 
யிலிருந்து பல நரம்புகள் கிளம்பிக் கடைசி ஏழு கண்டங்களில் 
உள்ள உறுப்புகளுக்குச் செல்கின்றன . 


A 


MA 


E 


3 


படம் 247 


உணர் உறுப்புகள் 
A. ஆனுலர் உணர்வி . B. கண்ட உணர்வி 
1 , கியூட்டிகிள் ; 2. தட்டைச் செல்கள் ; 3. லென்ஸ் ; 4. நரம்பு ; 5. குறு 

இழைகள் . 


உணர்ச்சி உறுப்புகள் 

அட்டையில் மூன்று வகை உணர்ச்சி உறுப்புகள் உள்ளன . 
அவை வளைய உணர்விகள் , கண்ட உணர்விகள் , கண்கள் 
என்பன . 

26 


402 


முதுகெலும்பற்றவை 


உடலின் ஒவ்வொரு வளையத்திலும் பல வளைய உணர்விகள் 
உள்ளன . 

இவை தொடு உணர்ச்சி உறுப்புகளாகப் பயன்படு 
கின்றன ( படம் 247 A ) . 

உடலின் ஒவ்வொரு கண்டத்திலும் முதல் வளையத்தில் மேற் 
புறம் நான்கு ஜோடிகளும் கீழ்ப்புறம் மூன்று ஜோடிகளும் கண்ட 
உணர்விகள் உள்ளன ( படம் 247 B ) . ஒவ்வோர் உணர்வியிலும் இரு 
வகைச் செல்கள் உள்ளன . அவை தொடு உணர்ச்சிச் செல்களும் 

ஒளி உணர்ச்சிச் செல்களும் ஆகும் . ஒவ் 
வொர் உணர்வியிலும் 5 முதல் 10 வரையில் 
நீண்ட , மெல்லிய தொடு உணர்ச்சிச் செல்கள் 
உள்ளன . இவற்றின் நுனியில் பல குறு 
இழைகள் அமைந்துள்ளன . ஒளி உணர்ச்சிச் 
செல்கள் உடலின் மேற்புறமுள்ள கண்ட 
உணர்விகளில் காணப்படுகின்றன . இந்த 
உணர்ச்சிச் செல்களின் சைட்டோபிளாசத் 
தில் லென்ஸ் போன்ற பொருள் உள்ளது . 
இது ஒளி உணர்ச்சியை உணரப் பயன்படு 
கிறது . 


* 


to 


10 
7 


கண்கள் 


C 


படம் .2.48 


உடலின் முன்புறம் முதல் ஐந்து கண் 
டங்களில் ஐந்து ஜோடி கண்கள் உள்ளன . 
ஒவ்வொரு கண்ணும் உருளைபோன்ற உறுப்பு . 
இதன் நீள் அச்சு உடற்பரப்புக்குச் செங்குத் 

தாக அமைந்துள்ளது . இந்த உருளையின் 
நரம்பு , இனப்பெருக்க சுவர் கறுப்பு நிறத் துகள்களால் ஆனது . 

உறுப்புகள் 
1 : மூளை ; 

இதனுள் நீள் வரிசையில் அநேக ஒளி ஊடுரு 
2 : நரம்புவளையம் ; விச் செல்லும் செல்கள் அமைந்துள்ளன . 
3. தொண்டைக் கீழ் 
நரம்புச்செல் ஒவ்வொரு செல்லினுள்ளும் . ஒரு லென்ஸ் 
தொகுதி ; 

உள்ளது . இவைகளினின்றும் நுண் நரம்பு 
4 கீழ் நரம்பு வடம் ; 
5. விந்துச் சுரப்பி ; இழைகள் கிளம்பி உருளையின் உள் சென்று 
6. விந்து நுண்நாளம் ; கண் நரம்பாகி மூளைக்குச் செல்கிறது . கண் 
7. விந்து நாளம் ; 
8. எபிடிடிமிஸ் ; கள் ஒளியின் தன்மையை உணரும் உறுப்பு 
9. ஏட்ரியம் ; 

களாகப் பயன்படுகின்றனவென்றும் பொரு 
10 : அண்டச் சுரப்பிப் 

ளின் உருவத்தை உணரும் உறுப்பாகப் 
11. புணர் புழை ; பயன்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் . 
12. நெஃப்ரீடியம் . 
இனப்பெருக்க மண்டலம் ( படம் 248 ) 

மண் புழுவைப் போன்றே அட்டையும் ஓர் இருபாலி . ஆண் 
இன உறுப்புகளும் பெண் இன உறுப்புகளும் ஓர் அட்டையில் 


பை ; 


தொகுதி : அன்னலிடா 


403 


நன்கு வளர்ந்துள்ளன . 
முடியாது . 


இருந்தும் சுய கருவுறுதல் நடைபெற 


ஆண் இன உறுப்புகள் 

விந்துச் சுரப்பி , விந்து நுண் நாளம் , விந்து நாளம் , எபிடிடிமிஸ் 
- ( Epididymes ) விந்து பீச்சு நாளம் , இனப்பை ( Atrlum ) என்ற 
* பகுதிகளைக் கொண்டது . 


உடலில் 12 ஆம் கண்டம் முதல் 22 ஆம் கண்டம் வரை , கீழ் 
நரம்புத் தண்டிற்கு இருபுறமாக 11 ஜோடி விந்துச் சுரப்பிகள் 
அமைந்துள்ளன . ஒவ்வொரு விந்துச் சுரப்பியும் கோளம் போன்ற 
பைமாதிரி இருக்கும் . ஒவ்வொரு பையும் உடற்குழியின் எஞ்சிய பாக 
மாகும் . இதன் சுவரின் உட்புறமிருந்து விந்துத் தாய் இனச் செல் 
கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன . இவை பையினுள் முதிர்ந்து 
விந்துக்களாகின்றன . 

ஒவ்வொரு விந்துச் சுரப்பியிலிருந்து ஒரு விந்து நுண் நாளம் 
கிளம்பிப் பக்கவாட்டில் சென்று நீண்ட பொதுவிந்து நாளத்துடன் 
சேருகின்றது . ஒரு பக்கத்து விந்து நுண் நாளங்கள் எல்லாம் 
அதே பக்கத்தைச்சேர்ந்த விந்து நாளத்தில் திறக்கின்றன . விந்துச் 
சுரப்பியிலிருந்து விந்துக்கள் நுண் விந்து நாளத்தின் வழியே விந்து 
நாளத்தைச் சென்றடைகின்றன . 

கீழ்நரம்புத் தண்டிற்குப் பக்கத்திற்கு ஒன்றாக இரு விந்து 
நாளங்கள் உள்ளன . இவை 22 - ம் கண்டத்திலிருந்து 11 - ஆம் 
கண்டம் வரை மெல்லிய நீண்ட குழாயாக வியாபித்துள்ளன . 
ஒவ்வொரு விந்து நாளமும் உடற்குழிக் குழாயினுள் அமைந் 
துள்ளது . 


எபிடிடிமிஸ் 

ஒவ்வொரு விந்து நாளமும் முன்னோக்கிச் சென்று 10 - ஆம் 
கண்டத்தில் சற்று அகண்டு சுருண்ட திரளாக அமைந்துள்ளது . 
இதற்கு எபிடிடிமிஸ் என்று பெயர் ( படம் 249 ) . விந்து நாளங்களி 
லிருந்து விந்துக்கள் இங்கு வந்து தங்குகின்றன . ஒவ்வொரு 
பக்கத்து எபிடிடிமிஸிலிருந்தும் ஒரு விந்துப் பீச்சு நாளம் கிளம்பி 
உடலின் மத்தியப் பாகத்தை நோக்கிச் சென்று பம்பர வடிவமுள்ள 
பையில் சேருகின்றன . இப்பைக்கு இனப்பை ( Atrlum ) என்று 
பெயர் . இந்த இனப்பை 9- ஆவது 10 - வது கண்டங்களில் வியாபித் 
துள்ளது . இதன் அகண்ட முன் பகுதிக்குப் புராஸ்டேட் என்றும் 
குறுகிய பின் பகுதிக்கு ஆண் குறிப்பை என்றும் பெயர் . புராஸ் 


4 


404 

முதுகெலும்பற்றவை 
டேட் பகுதியைச்சுற்றிலும் புராஸ்டேட் சுரப்பிகள் அமைந்துள்ளன . 
ஆண் குறிப் பையில் , நீண்ட இழை போன்ற ஆண்குறி சுருட்டி 
வைக்கப்பட்டிருக்கும் . ஈர் அட்டைகள் . புணரும்போது , எபிடிடி . 
மிஸ்சிலிருந்து விந்துக்கள் , விந்துப்பீச்சும் நாளங்களின் வழியே 
ஏட்ரியத்தின் புராஸ்டேட் பகுதிக்கு வந்து , புராஸ்டேட் திரவத்தி 
னால் ஒன்று சேர்க்கப்பட்டு ஆண்குறி வழியாக மற்றோர் அட்டை . 
யின் புணர்புழையில் செலுத்தப்படுகின்றன . 
பெண் இன உறுப்புகள் 

அண்டச் சுரப்பிப் பைகள் ( Ovisacs ) அண்டச் சுரப்பிகள் ,. 
அண்ட நாளங்கள் , பொது அண்ட நாளம் , புணர்புழை முதலிய 
பகுதிகளைக் கொண்டது ( படம் 249 ) . 

உடலின் 11 - ஆம் கண்டத்தில் , கீழ் நரம்பு வடத்தின் பக்கத் 
திற்கு ஒன்றாக இரு அண்டச் சுரப்பிப் பைகள் உள்ளன . ஒவ்வொரு: 

பையிலும் நிரம்பியுள்ள 
ஹீமோசீலாமிக் திரவத்தில் 
ஒரு சிறிய சுருண்ட கயிறு " 

போன்ற அண்டச் சுரப்பி 
. 

மிதந்து கொண்டிருக்கும் . 
இந்த அண்டச் சுரப்பியி 
லிருந்து 

அண்டங்கள் 
உற்பத்தி செய்யப்படும் . 

ஒவ்வோர் அண்டச் சுரப் 
9 

பிப் பையிலிருந்தும் ஒரு 
மெல்லிய சிறு குழாய் , 
அண்டநாளம் , பின்னோக்கி 
உட்புறம் செல்கிறது . வலது 

அண்டநாளம் , கீழ் நரம்புத் 
படம் -84 . 

தண்டிற்குக் கீழாகச் சென்று : 

இடது அண்ட நாளத்துடன் 
இன உறுப்புகள் 
1. விந்துச் சுரப்பி ; 

சேர்ந்து பொது 
2. விந்து நுண் 

அண்ட .. 
நாளம் ; 3. விந்து நாளம் ; 4. எபிடிடி 

நாளமாகிறது . இரு அண்ட 
மிஸ் ; 5 , விந்துப் பீச்சு நாளம் ; 6. புராஸ் நாளங்களும் சேரும் இடத் 
டேட் சுரப்பி ; 7. ஏட்ரியம் ; 8. ஆண் தில் அதைச் சுற்றி ஆல்பு 
இனப்புழை ; 9. அண்டச் சுரப்பிப் பை ; 

மென் ( Albumen ) சுரப்பிகள் 
10. ஆல்புமின் சுரப்பி ; 11. அண்ட 

உள்ளன . 

அண்டநாளம் 
நாளம் ; 12. கருப்பை ; 13. பெண் இனப் 
புழை ; 14. பொது அண்ட நாளம் ; 15 . 

பின்புறத்தில் புணர்புழை 
அண்டச் சுரப்பி ; 16. அண்டம் . 

யில் முடிகிறது . புணர்புழை 
வால்டேரி போன்ற உருவமுடைய பை . இதன் சுவர் தசையா 
பொனது . இந்தப் புணர் புழைப் பை தன்மேல் மடிந்து முன்னோக் 


9 


3 


R 


தொகுதி : அன்னலிடா 


405 


கிச் சென்று பெண் இனப்புழை வழியே வெளித் திறக்கிறது . 
அண்டச் சுரப்பியில் உண்டாகும் அண்டங்கள் , அண்ட நாளங்கள் 
வழியே புணர்புழையைச் சென்றடைகின்றன . 


* 


பருவ முதிர்ச்சி யடைந்த ஈர் அட்டைகள் மார்ச் , ஏப்ரல் 
மாதங்களில் புணர்கின்றன . 

புணர்கின்றன . ஈர் அட்டைகளும் தங்கள் கீழ்ப்பக் 
கங்கள் ஒன்றும்படி இணைகின்றன . அது சமயம் ஒன்றின் ஆண் 
இனப் புழை மற்றொன்றின் பெண் இனப் புழைக்கு நேராக அமை 
யும்படி இணைகின்றன . ஓர் அட்டையிலிருந்து விந்துக்கள் 
*மற்றோர் அட்டையின் புணர்புழையில் செலுத்தப்படுகின்றன . 
இச் செயல் பரஸ்பரமானது , இதன் பிறகு ஈர் அட்டைகளும் 
பிரிந்துவிடுகின்றன . அண்டங்களும் விந்துக்களும் புணர்புழையில் 
ஒன்று கலந்து கருமுட்டைகள் உண்டாகின்றன . ஆல்புமென் 
சுரப்பிகளிலிருந்து வரும் உணவுப் பொருள் கருமுட்டைகளைச் 
சூழ்ந்து அமைகின்றன . இதன் பிறகு கக்கூன் ( Cocoon ) உண்டாக் 
கப்படுகிறது . கிளைட்டல்லார் கண்டங்கள் என்று கூறப்படும் 
9 , 10 , 11 - ஆவது கண்டங்களின் தோல் சுரப்பிகளிலிருந்து சுரக்கப் 
படும் திரவம் வெளிவந்ததும் இறுகிப் பட்டை வளையமாகிறது . 
இந்தப் பட்டை வளையத்தினுள் கரு முட்டைகள் செலுத்தப்படு 

மேலும் இதனுள் ஆல்புமென் போன்ற உணவுப் 
பொருட்களும் அனுப்பப்படுகின்றன . அட்டை , பட்டை வளை 
யத்தை முன்முனை வழியாக உடலை வளைத்தும் நெளித்தும் கழற்றி 
விடுகிறது . இவ்விதம் கழற்றப்பட்ட பட்டை வளையத்திற்குக் 
கக்கூன் என்று பெயர் . கக்கூனின் இரு முனைகளும் இரு அடைப் 
யான் களால் மூடப்பட்டுவிடும் . இவ் வடைப்பான்கள் வாய் முன் 
பகுதியினால் சுரக்கப்படுகின்றன . கக்கூனில் ஒன்று முதல் 20 கரு 
முட்டைகள் இருக்கும் . கரு முட்டைகள் வளர்வதற்குத் தேவை 
-யான உணவைக் கக்கூனின் உள்ளிருக்கும் ஆல்புமென் கொடுக் 
கிறது . வளர்ந்து இளம் அட்டை ஆனதும் , கக்கூன் அடைப்பான் 
விடுபட்டு அவை வெளிவருகின்றன . கருமுட்டை வளர்ந்து இளம் 
அட்டை வெளிவரக் குறைந்தது 15 நாட்கள் ஆகும் . 


கின்றன . 


* 


ஹிருடினியா - வகைப்பாடு 


ஹிருடினியா வகையில் வரும் பிராணிகள் 
சாதாரணமாக 
அட்டைகள் என்று கூறப்படுவன . இவை பொதுவாகப் புற ஒட் 
டுண்ணிகள் . முதுகெலும்பிகளின் இரத்தத்தை உறிஞ்சும் ஆற்றல் 
பெற்றவை . அநேக அட்டைகள் நன்னீரில் வாழ்வன . சில கடல் 
நீரிலும் மற்றும் சில தரையிலும் வாழ்வன . பல அட்டைகளின் 


. 


406 


முதுகெலும்பற்றவை 


உடல் நீண்டு , மேல் கீழ் தட்டையாகி இருக்கும் . சிலவற்றில் 
கோளம்போல் உருளையாக இருக்கும் . எல்லாவற்றிலும் உடல் 
கண்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . கண்டங்களின் எண்ணிக்கை . 
பாலிக் - கீட்டாவை விடக் குறைவாக இருக்கும் . ஒவ்வொரு , 
கண்டமும் இரண்டு முதல் ஐந்து வளையங்களைப் பெற்றிருக்கும் . 
பக்கக்கால்களும் சீட்டாக்களும் ஓர் இன அட்டையைத் தவிர , 
மற்றவைகளில் கிடையாது . உடலின் இரு முனைகளிலும் கீழ் 
நோக்கிய ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன . இந்த இரு ஒட்டுறிஞ்சிகளும் 
பற்றுறுப்புகளாகவும் இடப் பெயர்ச்சி உறுப்புகளாகவும் பணிபுரி : 
கின்றன . இணை உறுப்பு களற்ற நன்கு புலனாகாத தலையில் கண்கள் 
உள்ளன . வாய் முன்புற ஒட்டுறிஞ்சியின் மத்தியிலும் , மலவாய் 
பின்புற ஒட்டுறிஞ்சியின் ஆரம்பத்தில் மேல் புறமும் அமைந்துள் 
ளன . உடலில் பாட்ரியால்டல் திசுக்கள் தோன்றி உடற் குழியைக் 
குறைத்துவிட்டன . உடற்குழி சில நீண்ட கால்வாய்களாகவும் 
அதன் கிளைகளாகவும் காட்சியளிக்கின்றன . உண்மையான இரத் 
தக் குழாய்கள் கிடையாது . அட்டைகள் இருபாலிகள் . இனச் 
சுரப்பிகளுடன் தொடர்ந்து அதனதன் நாளங்களும் அமைந்திருக் 
கின்றன . அண்டச் சுரப்பிகள் ஒரு ஜோடிதான் இருக்கும் . ஆனால் , 
விந்துச் சுரப்பிகள் பல ஜோடிகள் இருக்கும் . கலவி உறுப்புகள் 
காணப்படும் . பெண் இனப்புழை , ஆண் இனப்ழை இருக்கும் 
கண்டத்திற்கு அடுத்தக் கண்டத்தில் அமைந்திருக்கும் . அயல் கரு . 
வுறுதல் உடலினுள் நடைபெறுகிறது . கரு முட்டைகள் கக்கூனில் 
வளர்ந்து நேராக இளம் அட்டைகளாகி , கக்கூனை விட்டு வெளிவரு , 
கின்றன . இந்த வகையில் மூன்று வரிசைகள் உள்ளன . 


வரிசை 1. அக்காந்தோடெல்லிடா ( Acanthobdellida ) 

இந்த அட்டைகளின் உடலில் 20 கண்டங்கள் தான் இருக்கும் . 
முன்புற ஒட்டுறிஞ்சி கிடையாது . பின்புற ஒட்டுறிஞ்சி 4 கண்டங் 
களாலானது . முதல் ஐந்து கண்டங்களின் கீழ்ப் பக்கவாட்டில் 
இரண்டு இரட்டை வரிசைகளில் சீட்டாக்கள் காணப்படுகின்றன . 
கழிவு நீக்க உறுப்புகளான நெஃப்ரீடியங்களுக்கு நெஃப்ரோஸ் 
டோம்கள் கிடையாது . இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது . 
துதிக்கை போன்ற உறிஞ்சும் குழாய் உண்டு . இந்த வரிசை அட்டை 
கள் பல பண்புகளில் ஆலிகோகீட்டாக்களை ஒத்திருக்கின்றன . 
அக்காந்தோடெல்லா என்ற பேரினம் இந்த வரிசையைச் சேர்ந் 
தது . இது சால்மன் ( Salmon ) மீனில் புற ஒட்டுண்ணியாக வாழ் 
கிறது . 


தொகுதி : அன்னலிடா 


407 


வரிசை 2. ரிங்காப்டெல்லிடா ( Rhynchobdellida ) 

அல்லது 
அநேத்தாடெல்லிடா ( Agnathobdellida) 


இந்த அட்டைகளில் சில கடல் நீரிலும் சில நன்னீரிலும் வாழ் 
கின்றன . இவை ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . துதிக்கை போல 
வெளித் துருத்தக் கூடிய உறிஞ்சு குழல் உடையவை . சிறிய முன்புற 
ஒட்டுறிஞ்சியின் மத்தியில் வாய் அமைந்திருக்கும் . தாடைகளும் 
சீட்டாக்களும் கிடையாது . இரத்தம் நிறமற்றது . பாட்ரியாய்டல் 
திசுக்கள் கிடையாது . ஒவ்வொரு கண்டத்திலும் மூன்று வளையங்கள் 
உள்ளன . 


பான்டோடெல்லா ( Pontodella ) , பிஸ்சிகோலா ( Pisclcola ) , 
டெர்ரோடெல்லா ( Pterobdella ) , கிளாசிஃபோனியா ( Glossi 
phonia ), பிரான்க்கெல்லியான் ( Branchellion ) , பிளாக்கோடெல்லா 
( Placobdella) முதலிய பேரினங்கள் இத்த வரிசையில் உள்ளன . 


கம் 


3 


4 


படம் . - 5 a 


சில அட்டைகள் 
1 : பான்டோடெல்லா ; 2.ஓசேர் பிராங்கஸ் ; 3. பிரான்க்கெல்லியான் ; 
4. டெர்ரோடெல்லா 
பான்டோடெல்லா 

இது கடலில் வாழும் அட்டை . திருக்கை மீன்களின் மேல் 
ஒட்டுண்ணியாக வாழ்கிறது . உடல் நீண்டு உருளையாக இருக்கும் . 
கண்களும் செவுள்களும் கிடையா . உடல் சொரசொரப்பாக 
இருக்கும் . உடற் பரப்பில் பல பச்சை நிறப் புடைப்புகள் நன்கு 
வளர்ந்து காணப்படும் . தீனிப்பையில் ஒரே ஒரு முட்டுக்குழாய் 
தான் காணப்படும் . இதன் ஓட்டுறிஞ்சிகள் உடலிலிருந்து தனித்துக் 


408 


முதுகெலும்பற்றவை 


காணப்படும் . அட்டை தன் முன்புற ஒட்டுறிஞ்சியினால் வட்டவடிவ 
மான துளையை மீனின் உடலில் உண்டுபண்ணி இரத்தத்தை 
உறிஞ்சும் . தொண்டையைத் துதிக்கை போலத் துருத்தும் ஆற்றல் 
பெற்றது . ஆனால் , தொண்டையில் தாடைகள் கிடையா . 


பிஸ்சிகோலா 


இது நன்னீரிலும் உவர்ப்பு நீரிலும் வாழும் மீன்களின் மேல் ஒட் 
டுண்ணியாக வாழும் சிறிய அட்டை . இதன் உடல் புடைப்புகள் 
அற்று வழவழப்பாக உருளையாக இருக்கும் . 


டெர்ரோடெல்லா 

இது கடலில் வாழும் திருக்கை மீன்களில் ஒட்டுண்ணியாக 
வாழ்கிறது . இதன் ஒட்டிறிஞ்சிகள் உடலிலிருந்து தனித்துக் காணப் 
படும் . மிருதுவான இதன் உடலில் மூன்று பகுதிகள் காணப்படு 
கின்றன . முன் இரண்டு பகுதியிலும் உடல் தோல் அகண்டு துடிப் 
புகள் ( Fins ) போல் காணப்படும் . இந்த அட்டைக்குக் கண்கள் 
கிடையாது . தீனிப்பையிலிருந்து ஐந்து ஜோடி முட்டுக்குழாய்கள் 
கிளம்பியுள்ளன . 
கிளாசிஃபோனியா 

இது நன்னீரில் வாழும் சிறிய அட்டை . நன்னீர் மட்டியிலும் 
நத்தைகளிலும் ஒட்டுண்ணிகளாக வாழ்வன . உடல் 

உடல் மேல்கீழ் 
தட்டையாகி , பின்புறம் அகண்டும் முன்புறம் குறுகியும் இருக்கும் . 
முன் புற ஒட்டுறிஞ்சி உடலுடன் இணைந்தேயிருக்கும் . பின்புற ஒட் 
டுறிஞ்சி உடலிலிருந்து தனித்துக் காணப்படும் . 

தனித்துக் காணப்படும் . முட்டைகள் 
பெற்றோரின் உடலிலேயே கீழ்ப்புறம் ஒட்டிக்கொண்டிருக்கின்றன . 
முட்டையிலிருந்து வெளிவந்த இளம் அட்டை சில நாட்களும் 
பெற்றோரின் உடலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் . இந்த அட்டைக்குக் 
கிளிப்சைன் ( Clepsine ) என்று மற்றொரு பெயரும் உண்டு . 


பிரான்க்கெல்லியான் 

இது கடலில் வாழும் டார்பிடோ ( Torpedo ) மீனில் ஒட்டுண்ணி 
யாக வாழ்கிறது . இரு ஒட்டுறிஞ்சிகளும் உடலிலிருத்து தனித்துக் 
காணப்படும் . உடல் நீண்டு உருளையாக இருக்கும் . உடலின் இரு 
பக்கங்களிலும் செவுள்கள் காணப்படுகின்றன . 
ஓசோபிராங்கஸ் ( Ozobranchus) 

இது ஆமைகளின் மேலும் முதலைகளின் மேலும் ஒட்டுண்ணி 
யாக வாழ்கிறது . இதன் உடலில் , முன்புறத்தில் 


சிறிது 


தொகுதி : அன்னலிடா 


409 


தூரத்தைத் தவிர , இரு புறங்களிலும் செவுள்கள் காணப்படுகின் 
றன . தன் முட்டைகளை விருந்தோம்பிகளின் உடலில் ஒட்டவைத்து 
விடுகிறது . 


பிளேக்கோடெல்லா 


இவை கடல் ஆமைகளிலும் நன்னீர் ஆமைகளிலும் தவளைகளி 
லும் , மீன்களிலும் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இது எல்லா 
வற்றைக் காட்டிலும் பெரிய அட்டை . இது பச்சை நிறமாக 
இருக்கும் . மேல்புறம் நீண்ட கோடுகள் காணப்படும் . மேல்புறம் 
மட்டும் புடைப்புகள் உள்ளன . முன்புற ஒட்டுறிஞ்சி உடலிலிருந்து 
தனித்துக் காணப்படும் . 


வரிசை 3. எரிங்கோடெல்லிடா ( Arhynchobdellida ) 

அல்லது 
நாத்தேர்டெல்லிடா ( Caathobdellida ) 


இதில் வரும் அட்டைகள் நன்னீரிலும் தரையிலும் வசிப்பவை . 
தொண்டையைத் துதிக்கை போலத் துருத்தும் ஆற்றலற்றவை . 
உள்வாயில் மூன்று தாடைகள் இருக்கும் . ஹீமோசிலாமிக் திரவம் 
சிவப்பு நிறமாக இருக்கும் . பாட்ரியாய்டல் திசுக்கள் வளர்ந்துள்ளன . 
ஒவ்வொரு கண்டமும் ஐந்து வளையங்களைப் பெற்றிருக்கும் . 

ஹெர்போடெல்லா ( Herpobdella ) , மிக்ஸ்சோடெல்லா 
( Myxobdella ) , ஹீமாப்பிஸ் ( Haemopis ) , ஹிருடோ ( Hirudo) , 
லிம்னாட்டிஸ் ( Limnatis ) , ஹிருடினேரியா ( Hirudinaria ) , ஹீமாடிப்சா 
( Haemadipsa ) முதலிய உரினங்கள் இந்த வரிசையைச் 
சேர்ந்தவை . 


ஹெர்போ டெல்லா 

இதற்கு நெஃபாலிஸ் ( Nephalis ) என்ற மற்றொரு பெயரும் 
உண்டு . இந்த அட்டைகள் எல்லாம் குளம் குட்டைகளில் உள்ள 
தாவரங்களிலும் கற்களிலும் ஒட்டிக்கொண்டிருக்கும் . இவை பூச்சி 
களின் லார்வாக்கள் , பிளனேரியன்கள் , நத்தைகள் , கணுக்காலிகள் 
முதலியவற்றின் இரத்தத்தை உறிஞ்சிக் குடித்து வாழ்கின்றன . 
உடலின் ஒவ்வொரு கண்டமும் ஐந்து வளையங்களால் ஆனது . 
ஹீமாப்பிஸ் 

குளம் குட்டைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் வாழும் இவ் 
அட்டையைக் , குதிரை அட்டை என்றும் கூறுவதுண்டு . 


து 


410 


முதுகெலும்பற்றவை 


இரத்தம் உறிஞ்சுவதில்லை . சிறு புழு , பூச்சி , தலைப்பிரட்டை முதலிய 
வைகளை விழுங்கி உண்ணும் . தீனிப்பையில் ஒரு ஜோடி மூட்டுக் 
குழாய்கள் தான் காணப்படும் . 
ஹிருடோ 

இது இங்கிலாந்து நாட்டுக் குளங்களிலும் சதுப்பு நிலங்களிலும் 
வாழும் அட்டை . இது சுமார் 10 செ . மீ . நீளமுள்ளது . இதன் இரு 
பக்க ஓரங்களும் இரம்பம் போன்ற அமைப்புடையது . இது தண் 
ணீரிலுள்ள தவளை மீன் இவைகளின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் . 
மேலும் குளத்தில் வந்திறங்கும் கால்நடைகள் , விலங்குகள் 
மனிதன் முதலியவற்றின் இரத்தத்தையும் உறிஞ்சும் . சில நோயுற்ற 
மனிதர்களின் உடலிலிருந்து இரத்தத்தை வெளிப்படுத்த , இந்த 
அட்டையை விட்டு இரத்தத்தை உறிஞ்ச வைக்கும் முறையைக் 
கையாண்டு வந்தார்கள் . தற்காலத்தில் இம்முறை கைவிடப்பட்டு 
விட்டது . 
ஹீமாடிப்சா 

இது தரையில் உஷ்ணப் பிரதேசக் காடுகளில் வசிக்கும் 
அட்டை , இந்தியாவில் இமயமலை அடிவாரத்திலும் அஸ்ஸாமிலும் 
காணப்படுகிறது . இந்த அட்டைகள் தரையில் வெகுவேகமாக 
நகர்ந்து சென்று நடிமாடிக் கொண்டிருக்கும் . மனிதர்கள் 
மிருகங்கள் முதலியவற்றின் மீது ஒட்டிக்கொண்டு இரத்தம் உறிஞ் 
சும் . சில சமயங்களில் மரத்தின் மீது ஏறி கிளையின் நுனியில் வந்து 
பாலூட்டிகளின் வருகைக்காகக் காத்துக்கொண்டிருக்கும் . 


வகை 3. ஆர்க்கி அன்னலிடா 

( Archi- annelida ) 


வகையாக 


கடலில் வாழும் சில சிறிய அன்னலிடாக்களின் தொகுப்பிற்கு 
ஆர்க்கி அன்னலிடா என்று பெயர் . இவை மிக எளிய அமைப் 
புடையவை . பக்கக் கால்களும் சீட்டாக்களும் அநேகமாக இருப்ப 
தில்லை . பாலிகார்டியஸ் ( Polygordius ) புரொட்டோட்ரில்லஸ் 
( Protodrilus ) என்ற இரு பேரினங்களைக் கொண்ட 
முதலில் கருதப்பட்டது . இவை ஆதி அன்னலிடன்கள் என்றும் 
இவைகளிலிருந்து மற்ற அன்னலிடன்கள் தோன்றின என்றும் 
கருதப்பட்டு வந்தது . இதே பண்புகளைக் கொண்ட மற்ற உயிரிகள் 
கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பக்கக்கால்களும் , சீட்டாக்களும் 
அற்ற தன்மை , ஆதிப் பண்புகளைக் குறிக்கவில்லை . ஆனால் , 
அமைப்பின் எளிமைத் தன்மையான பிந்திய பண்புகளைக் குறிக் 


தொகுதி : அன்னலிடா 


411 


கிறது . பாலிகார்டியஸ் புரொட்டோட்ரில்லஸ் இவை இரண்டும் 
மத்தியதரைக் கடல் பகுதிகளிலும் ஜப்பான் கடற்கரைப் பகுதி 
களிலும் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன . சமீப காலங்களில் 
சென்னைக் கடற்கரையோரங்களிலிருந்து சில இனங்கள் எடுக்கப் 
பட்டுள்ளன . 
பாலிகார்டியஸ் 

இது கடல் மணலில் குழிதோண்டிக் கொண்டு அதில் வசிக்கும் . 
இது வெகுவிரைவில் உளை தோண்டி விடும் . இதன் உடல் நீண்டு 
குறுகிய மெல்லிய உருளை போன்றிருக்கும் . உடல் பல கண்டங் 
களாகப் 

பிரிக்கப்பட்டிருக்கும் . கண்டப் பிரிவைக் காட்டும் 
பங்ளங்கள் உடலின் வெளியில் அவ்வளவு தெளிவாகப் புலப்படுவ 
தில்லை . உடலின் முன்முனையில் உள்ள வாய்முன் பகுதியில் 
இரண்டு நீண்ட உணர் நீட்சிகளும் இரு குறு இழைகளையுடைய குழி 
களும் காணப்படும் . கண்கள் கிடையா . இதை அடுத்து வரும் 
வாய்சூழ் வளையத்தின் கீழ்ப்புறம் வாய் அமைந்துள்ளது . இதில் 
உணர்நீட்சிகளும் பால்ப்புகளும் கிடையா . உடலின் கடைசிக் 
கண்டத்தில் மலவாய் அமைந்துள்ளது . உடல் கண்டங்களில் 
பக்கக் கால்களோ சீட்டாக்களோ கிடையா 


8 


- 


O 


படம் . 252 


படம்-251. 


பாலிகார் டியஸ் 

குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
A. முன் முனை . B. பின் முனை . 

1. உணவுக் குழாய் ; 2. பக்க மேல் 
1 . உணர் நீட்சி ; 2. நியூக்கல் 

தசைகள் ; 3. பக்கக் கீழ் தசைகள் 
உறுப்பு ; 3. தொண்டை ; 4 . 

4. சாய்வுத் தசைகள் ; 5. நரம்புத் 
சுரப்பி அட்டைகள் . 

தண்டு . 
உடற்சுவரின் வெளிப்புறம் மெல்லிய ஒளி ஊடுருவக் கூடிய 
கியூட்டிகிள் அமைந்துள்ளது . இதையடுத்து உட்புறம் மேல்தோல் 


412 


முதுகெலும்பற்றவை 


காணப்படும் . 

மேல்தோல் செல்சுவரற்ற புரோட்டோபிளாசத் 
தினால் ஆனது . மேல் தோலை அடுத்து உட்புறம் இருப்பவை நீள் 
தசைகள் . இவை நான்கு தொகுப்புகளாக அமைந்துள்ளன . 
நீள்தசையை யடுத்து உட்புறம் உடற்குழி எபிதீலியம் வியாபித் 
துள்ளது . வளைதசைகள் கிடையா . ஆனால் , சாய்வுத் தசைகள் 
--காணப்படுகின்றன . சாய்வுத் தசைகளின் அமைப்பு உடற் 
பகுதியை மூன்று அறைகளாகப் பிரித்துள்ளது . இந்த அறைகளில் 
ஒன்று மத்தியிலும் மற்ற இரண்டும் பக்கத்திற்கொன்றாகவும் 
காணப்படுகின்றன . 


உடற்குழி கண்ட இடைச் சுவர்களினால் பல அறைகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . மேலும் , மேல் கீழ் குடல் தாங்கிகளினால் 
ஒவ்வோர் அறையும் வலப்பக்கம் இடப்பக்கம் எனப் பிரிவுப்பட் 
டுள்ளன . 


- 


உணவுப்பாதை வாய் , தொண்டை , சிறுகுடல் , மலக்குடல் , 
மலவாய் என்ற பகுதிகளைக் கொண்டது . வாயை அடுத்து வரும் 
தொண்டை குறு இழைகளினால் சூழப்பட்டுள்ளது . தொண்டையை 
வெளியில் துருத்த முடியும் . சிறுகுடல் , கண்டங்களுக்கு இடையில் 
சுருங்கியுள்ளது . இது இரண்டாவது கண்டத்திலிருந்து கடைசிக் 
கண்டம் வரையில் நேராகச் செல்கிறது . கடைசிக் கண்டத்தில் 
உள்ள மலக்குடல் மலவாய் வழியே வெளித்திறக்கிறது . இது மண் 
புழுவைப் போன்ற உணவுப் பழக்கங்களைக் கொண்டது . 


இரத்த ஓட்ட மண்டலம் , குழாய்களால் ஆனது . உணவுப் 
பாதையின் மேற்புறம் மேல் குழாயும் , கீழ்ப்புறம் 

கீழ்ப்புறம் கீழ்க்குழாயும் 
அமைந்துள்ளன . இரு குழாய்களும் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு 
ஜோடி குழாய்களால் தொடர்பு கொண்டுள்ளன . இரத்தம் சில 
இனங்களில் சிவப்பாகவும் ,சிலவற்றில் பச்சையாகவும் இன்னும் 
சிலவற்றில் நிறமற்றும் இருக்கும் . 


கழிவு நீக்க உறுப்புகளான நெஃப்ரீடியங்கள் கண்டத்திற்கு ஒரு 
ஜோடி வீதம் அமைந்துள்ளன . ஒவ்வொரு நெஃப்ரீடியமும் உடற் 
குழியினுள் நெஃப்ரோஸ்டோம் மூலம் திறக்கிறது . நெஃப்ரீடியோப் 
போர் மூலம் வெளியிலும் திறக்கிறது . 


நரம்பு மண்டலம் மேல் தோலில் அமைந்துள்ளது . மூளை , 
தொண்டை கீழ்நரம்புச் செல்தொகுதி , கீழ்நரம்புத் தண்டு இவை 
களிலிருந்து கிளம்பும் நரம்புகள் முதலிய பகுதிகளை நரம்பு மண்டலம் 
கொண்டுள்ளது . 


தொகுதி : அன்னலிடா 


413 


இவை ஒரு பாலிகள் . இனச் சுரப்பிகள் உடலின் பின்பகுதிக் 
கண்டங்களில் தோன்றுகின்றன . இன நாளங்கள் இல்லாததால் 
இனச் செல்கள் முதிர்ந்ததும் உடல் வெடித்து அவை வெளிவிடப் 
படுகின்றன . 

கருவுறுதல் தண் ணீரில் நடைபெறுகிறது . கருமுட்டை 
வளர்ந்து ட்ரோக்கோபோர் லார்வா ஆகிறது . இந்த லார்வா 
சில காலத் தனிவாழ்க்கைக்குப் பிறகு உருமாற்றம் அடைந்து 
இளம் உயிரியாகிறது . 
பாலிகார்டியஸ் 

மெட்ராசின் சிஸ் ( P. madrasensis ) , பாலி 
கார்டியஸ்யுரோவிரிடிஸ் ( P. uroviridis ) என்ற இரு இனங்களும் 
சென்னைக் கடற்கரையில் காணப்படுகின்றன . 


A 


-3 


4 


It 


4 


படம் .255 

5.254 
புரோட்டோட்ரில் லஸ் 
A. முன் முனை . B. பின் முனை . , 

டையனோபில்லஸ் 
1. உணர் நீட்சி ; 2 . ஸ்டாட்டோ 

1. கண் ; 2 . வாய் ; 3 .. 
சிஸ்ட் ; 3. நியூக்கல் உறுப்பு ; 4 . 

சிறுகுடல் ; 4 . குறு 
தொண்டை ; 5 . உணவுக்குழாய் . 

இழை வளையங்கள் ; 5 . 

வால் . 
புரோட்டோட்ரில்லஸ் ( Protodrilus ) 

இந்த உயிரி பாலிகார்டிஸ் போன்ற அங்க அமைப்புகளை 
உடையது . ஆனால் , சில தனிப் பண்புகள் காணப்படுகின்றன . 
உடலின் கீழ்ப்புறம் முன் முனையிலிருந்து பின் முனை வரையில் குறு 
இழைகளையுடைய நீண்ட பள்ளம் உள்ளது . கண்ட அமைப்பு 
வெளியில் தெளிவாகப் புலப்படுத்தக் குறு இழைகள் வளையம் 
வளையமாக அமைந்துள்ளன . கருவளர்ச்சியில் லார்வா கிடையாது . 
ரு வளர்ந்து நேராக இளம் உயிராகிறது . 


414 


முதுகெலும்பற்றவை 


சாக்கோசிர்ரஸ் ( Saccocirrus ) 

இது ஆர்க்கி அன்னலிடாவில் வரும் மற்றொரு பேரினம் . 
இதில் ஒவ்வொரு கண்டத்திலும் சீட்டாக்கள் கொத்துக் கொத்தாக 
அமைந்துள்ளன . கீழ் நரம்பு வடத்தின் இரு நரம்புத் தண்டு 
களும் பிரிந்து அமைந்துள்ளன . மலவாய்க் கண்டத்தில் ஒட்டுறுப்பு 
அட்டைகள் காணப்படுகின்றன . 


டையனோபில்லஸ் ( Dinophilus ) 

இதன் உடல் தட்டையாகி 5 முதல் 8 வரை கண்டங்களைக் 
கொண்டுள்ளது . வாய் முன்பகுதியில் இரு கண்கள் உள்ளன . 
ஒவ்வொரு கண்டத்திலும் ஒன்று அல்லது இரண்டு குறுஇழைகளை 
யுடைய வளையங்கள் அமைந்துள்ளன . உடலின் கீழ்ப்புறம் குறு 
இழைகள் காணப்படுவதில்லை . மலவாய்க்குப் பின்னும் உடல் 
நீண்டு சிறு வால்போல் தோற்றமளிக்கும் . 


கலைச்சொல் அகராதி 


A 


|| 


Aboral sense orga 1 
Absorption 
Acantharia 
Acanthobdella 
Acanthobdellida 
Acanthobothrium 
Acanthocystis 
Acanthodrilus 
Acanthometra 
Acellular 
Acephaline 
Acepita 
Acetabullum 
Aciculum 
Acipenser 
Aonidosporidia 
Acnidaria 
Acoela 
Acoelomata 
Acontia 
Acotylea 
Acraspedota 
Actinaria 
Actinodactylella 
Actinomyxidla 
Actinomma 
Actinophyrosol 
Actinosphaerium 
Actinozoa ( Anthozoa ) 


வாய் எதிர் உணர்ச்சி உறுப்பு 
உட்கிரகித்தல் 
அக்காந்தேரியா 
அக்காந்தோடெல்லா 
அக்காந்தோடெல்லிடா 
அக்காந்தோபாத்ரியம் 
அக்காந்தோசிஸ்டிஸ் 
அக்காந்தோடிரில்லஸ் 
அக்காந்தோமெட்ரா 
செல் அல்லாத 
தலைப்பகுதி அற்ற 
அசினிட்டா 
அசிட்டாபுலம் ; பின் ஒட்டுறுப்பு 
அசிக்குலம் 
அசிபென்சர் 
ஏநிடோஸ்போரிடியா 
அநிடேரியா 
உடற்குழியற்ற 
உடற்குழியற்றவை 
அக்கோன்ஷியா 
அகோட்டைலியா 
அகிராஸ்பிடோடா 
ஆக்டிநேரியா 
ஆக்டினோடைடிலிலா 
ஆக்டினோமிக்சிடியா 
ஆக்டினோமா 
ஆக்டினோபிரிஸ்சால் 
ஆக்டினோஸ்பிரியம் 
ஆக்டினோசோவா ( ஆந்தோ 
சோவா ) 


416 


முதுகெலும்பற்றவை 


Adamsia 

ஆடம்சியா 
Adelidiae 

அடிலைடியே 
Adenosine trl - phosphate( ATP ) - ஏடிபி 
Adhesive cells 

ஒட்டும் செல்கள் 
Adhesive organ 

ஒட்டுறுப்பு 
Adhesive pad 

ஒட்டுறுப்பு அட்டை 
Adhesive zone 

ஒட்டும் மண்டலம் 
Ad - radiall 

அட்ரேடியல் 
Aegida 

அஜினா 
Aeolosoma 

அயிலோசோமா 
Aggregata 

அக்கிரிகேட்டா 
Agnathobdellidae 

அநேத்தோடெல்லிடே 
Albumen 

ஆல்புமின் 
Alcyonacea 

ஆல்சியோனேசியா 
Alcyonaria 

ஆல்சியோநேரியா 
Alcyonium 

ஆல்சியோனியம் 
Algae 

ஆல்கா 
Allogromia 

அல்லோகுரோமியா 
Alloiocoela 

அல்லோயியோசீலா 
Alterpation of generation தலைமுறை மாற்றம் 
Alveolar 

குழிவு குழிவான 
Amoeba 

அமீபா 
Amoebozoa ( lobosa ) 

அமீபோசோவா ( லோபோசா ) 
Amoeboid movement 

அமீபாய்டு சலனம் 
Amphidlastula 

அம்ஃபிபிளாஸ்டுலா 
Amphid 

அம்பிட் 
Ampbipod 

அம்பிபோடு 
Amphilinldea 

ஆம்பிலைனிடே 
Ampbilina 

ஆம்பிலைனா 
Amphitrite 

ஆம்பிட்ரைட் 
Anaplophyre 

அனாப்ளோபைரா 
Anaemic 

இரத்தச்சோலை 
Anchor 

நங்கூரம் 
Ancylostoma duodenale 

ஆங்கைலோஸ்டோமா 

டியோடினேல் 
Anguilla 

ஆங்குல்லா 
Anguillula 

ஆங்குலுல்லா 
Anguillullna 

ஆங்குலுலினா 
Anisogametes 

உருவேறுபட்ட இனச்செல்கள் 
Ancpheles 

அனாஃபிலிஸ் 


| 


கலைச்சொல் அகராதி 


417 


Annelida 


--- 


Appulus 
Aopular receptor 
Antennularia 
Anterior end 
Anterior sucker 
Antherozooids 
Anthobothrium 
Aptbomedusae 
Anthozoa 
Antimony 
Aotipatharia 
Anus 
Aphanostomum 
Aphodai 


- 


| 


- 


- 


அன்னலிடா ( வளை தசைப் 

புழுக்கள் ) 
வளையம் 
வளைய உணர்வி 
அன்டெனுலேரியா 
முன் முனை 
முன் ஒட்டுறிஞ்சி 
ஆன் திரோ சுவாய்டுகள் 
ஆந்தோபொத்திரியம் 
ஆந்தோ மெடுசே 
ஆந்தோசோவா 
ஆன்டிமோனி , 
ஆன்டிபெத்தேரியா 
மலவாய் , கழிவாய் 
அஃபனோஸ்டோமம் 
அஃபோடல் (வெளிச்செல் 

குழல் ) 
அஃபோடஸ் 
அஃரோடைட் 
வெளிச்செல் குழல் துளை 
உச்சிப்பகுதி 
மேல் நுனித்தட்டு 
உச்சி உணர்ச்சி முடி 
இணையுறுப்பு 
ஆர்செல்லா 
அரக்னாட்டிஸ் லார்வா 
ஆர்கிஜெட்டிஸ் 
ஆர்கியோசைட் 
ஆர்க்கி அன்னலிடா 
அரனிகோலா 
ஆர்சனிக் 
கணுக்காலிகள் 
ஆஸ்காரிஸ் 
ஆஸ்கஹெல்மின் திஸ் 
ஆஸ்கான் ஸ்பாஞ்சு 
பாலிலி இனப்பெருக்கம் 
ஆஸ்பிடோகோட்டைலியா 
ஆஸ்பிடோகாஸ்டர் 
ஆஸ்டோமேட்டா 
அதிக்கேட்டா 


Aphodus 
Apbrodite 
Aphopyle 
Apical lobe 
Apical plate 
Apical sensory tuft 
Appendage 
Arcella 
Arachnactis larva 
Archigetes 
Archaeocyto 
Arcbianpelida 
Arenicola 
Arsenic 
Arthropoda 
Ascaris 
Aschelminthes 
Ascon sponge 
Asexual reproduction 
Aspidocotylea 
Aspidogaster 
Astomata 
Athecata 

27 


-- 


= 


- 


418 


முதுகெலும்பற்றவை 


-- 


Atoke 
Atoll 


- 


Atrium 
Aulactinium 
Aurelia 
Auricle 
Autogamy 
Autolytus 
Autozoold 
Axial filament 
Axoneme 
Axopodium 
Axostyle 


ஏடோக் 
அட்டால் ( வட்டப்படிப் 

பாறை ) 
இனப்பை 
அலெக்டினியம் 
அரீலியா 
ஆரிக்கிள் 
ஆட்டோகமி ; தன்கருவுறுதல் 
ஆட்டோலைட்டஸ் 
ஆட்டோசுவாய்டு 
அச்சு இழை 
ஆக்சோநிம் , இழை அச்சு நார் 
ஆக்சோபோடியம் ; அச்சுக்கால் 
ஆக்சோஸ்டையல் 


B. 


Bacteria 
Balancer 
Balantidium 
Balantidium coli 
Basal granule 


- 


Basemont membrane 
Barrior roof 
Beaded 
Benthos 
Beroe 
Bilateria 


பாக்டீரியங்கள் 
சமநிலைத்தாங்கி 
பாலன்டிடியம் 
பாலன்டிடியம் கோலி 
அடிப்படைத்துகள் ( பேசல் 

துகள் ) 
அடிப்படைப் படலம் 
தடைப்படிப்பாறை 
மணிமாலைப் போன்ற 
ஆழ்கடல் 
பீரோ 
பைலாட்டிரியா , இருசமச் சீர 

மைப்புகள் 
இருபுற சமச்சீர் 
இருசமப்பிரிவு , இருசமப்பிளவு 
இருதுருவ 
பைபேலியம் 
பிறப்புத்துளை 
பைப்புழு , நீர்ப்பைப்புழு 
கருக்கோள் உடற்குழி 
கருக்கோளத் துளை 
பிளாஸ்டோ ஸ்டைல் 
பிளாஸ்டுலா ( கருக்கோளம் ) 
பிளிபரோபிளாஸ்ட் 


Bilaterial symmetry 
Binary fission 
Bipolar 
Bipallum 
Birth pore 
Bladder worm 
Blastocoel 
Blastopore 
Blastostyle 
Blastula 
Blepharoplast 


| 


கலைச்சொல் அகராதி 


419 


Biood 
Blood corpuscles 
Blood fluke 
Body cavity 
Body seta 
Body wall 
Bone marrow 
Bothrium 
Botbridium 
Bothriocephalus 
Boti yoidal tissue 
Bougainvillea 
Boulder zone 
Bract 
Branchellion 
Brancbiobdella 
Branchlodrilus 
Bracchiura 
Brood pouch 
Buccal cavity 
Budding 
Buliaus 
Bunodactis 
Bursa 
Bursaria 


இரத்தம் 
இரத்த அணுக்கள் 
குருதித் தட்டைப்புழு 
உடலறை 
உடல் சீட்டா 
உடற் சுவர் 
மஜ்ஜை 
பொத்திரியம் 
பொத்திரிடியம் 
பொத்திரோசெபாலஸ் 
பாட்ரியாய்டல் திசு 
போகைன் வில்லா 
கற்பாறை மண்டலம் 
பிராக்ட் 
பிராங்கிலியான் 
பிராங்கியோ டெல்லா 
பிராங்கியோட்ரில்லஸ் 
பிராங்கியூரா 
கருவளர்பை 
உள்வாய் 
முகிழ்தல் , மொட்டு விடுதல் 
புலைனஸ் 
புயுனோடாக்டிஸ் 
பர்சா 
பர்சேரியா 
C 
கண்டமுட்டு 
கால்கேரியா 
சுண்ணம் 
சுண்ணச்சுரப்பிகள் 
கால்கோபிளாஸ்ட் 
கால்போடா 
காலிகோபோரா 
காலிம்மா 
காலிப்டோ பிளாஸ்டியா 
கம்பானுலேரியா 
ஸ்பான்சின் கால்வாய் மண்ட 

லம் 
காப்பிடுலம் 


- 


- 


- 


Caecum 
Calcarea 
Calcium Carbonate 
Calciferous glands 
Calcoblast 
Calpoda 
Calycophora 
Calymma 
Calyptoblastea 
Campanularia 
Canal system in sponge 


Capitalum 


420 


முதுகெலும்பற்றவை . 


Caryopbyllaeus 
Cassiopeia 
Cattle leech 
Cavernularia 
Caudal tuft 
Cell 
Cell structure 
Cellulose 
Central capsule 
Cephalice 
Cepbalisation 
Ceratium 
Ceratophylus 
Cercaria 
Cerebro - sploal fluid 
Cerianthus 
Cestida 
Cestcda - larval forms 


- 


- 


Cestodaria 
Cestoplana 
Chaeta 
Chaeto gaster 
Chaetopoda 
Chaetopterus 
Chemo receptor 
Cbilomastix 
Chilomonas 
Chlmera 
Chiropsalmus 
Chitin 
Chlamydomonas 
Chloragogen cell 
Chloroplast 


சாரியோஃபில்லேயஸ் 
காசி யோப்பியா 
கால்நடை அட்டை 
கேவர்னுலேரியா 
வால் உணர்ச்சி முடி 
செல் 
செல் அமைப்பு 
செல்லு லோஸ் 
மத்திய உறை 
செபலைன் 
தலையாக்கம் 
செரேசியம் 
செரட்டோபைலஸ் 
* செர்க்கேரியா 
மூளைத் தண்டு வடத் திரவம் 
செரியான் தஸ் 
செஸ்ட்டிடா 
சொஸ்ட்டோடாவின் 

லார்வாக்கள் 
செஸ்ட்டோடேரியா 
செஸ்டோபிளானா 
கீட்டங்கள் ; சுணைகள் 
கீட்டோ காஸ்டர் 
கீட்டோபோடா 
கீட்டாப்டிரஸ் 
வேதிய உணர்வி 
கிலோமேஸ்டிக்ஸ் 
கிலோமோனாஸ் 
கைமீரா 
கைரோசால்மஸ் 
கைட்டின் 
கிளாமிடோமோனாஸ் 
குளோரோகோ ஜன் செல் 
குளோரோபிளாஸ்ட் , பசுங் 

கணிகம் 
கொயனோசைட் 
கொயனோ பிள ஜெல்லேட்டுகள் 
கோனோட்ரைக்கா 
குரோமோசோம் 
குரோமுலைனா 


|| 


Choanocyte 
Choanoflagellata 
Chopotricha 
Chromosome 
Chromulina 


|| 


“ கலைச்சொல் அகராதி 


421 


- 


" Chrysamoeba . 

கிரைசமீபா 
Cbrysom nadlna 

கிரைஸ்சோமோனடைனா 
Ciliophora 

சீலியோஃபோரா 
Cilium 

குறு இழை , சிலியம் 
Ciliated groove 

குறு இழைப் பள்ளம் 
Ciliated orga1 

குறு இழையுடைய உறுப்பு 
-Ciliated tuft 

குறு இழை முடி 
-Cinclide 

சின் கிளைட் 
Circular muscle 

வளைத்தசை 
Cirrus 

சிர்ரஸ் , குறு இழைத்தொகுப்பு , 

ஆண்குறி 
Circum pharyngealconnective தொண்டை வளைய நரம்பு 
Class 

வகை 
Classification 

வகைபாடு 
Clathrina 

கிளாத்ரைனா 
Clathrulina 

கிளாத்ருலைனா 
Clavularia 

கிளாவுலேரியா 
Cleavage 

பிளந்து பலவாதல் 
Clepsine 

கிளைப்ஸின் 
"Clitellum 

கிளைட்டெல்லம் 
Cloaca 

கிளையோக்கா , பொதுக் கழி 

வறை 
+ Club 

கதை 
Coidaria 

நிடேரியா 
Cpidoblast 

கொட்டும் செல் 
Cnidccil 

கொட்டும் செல்முள் 
" Coido glandulár bard 

கொட்டுச் சுரப்பிப் பட்டை 
Coidosporidia 

- நிடோஸ்போரிடியா 
Coagulation 

இரத்தம் உறைதல் 
" Cocoon 

கக் கூன் 
Coccidium 

காக்சிடியம் 
Codosiga 

கோடோசைகா 
" Coelom 

உடற்குழி 
Coelomocytes 

உடற்குழிச் செல்கள் 
Coelomoducts and nephridia உடஞ்குழி நாளங்களும் 

நெஃப்ரீடியங்களும் 
Coeloplana 

சிலோப்பிளானா 
Coenenchyme 

சினன்கைம் 
Coenosarc 

சினோசார்க் 
Coenosteum 

-சினாஸ்டியம் 


- 


422 


முதுகெலும்பற்றவை 


Coenothecalia 
Coenurus 
Coleps 
Collar cell 
Colloblast 


Colloid 
Collozoum 
Colony 
Colpoda 
Columella 
Comb plate 
Commensalism 
Concentric ring 


-- 


- 


- 


சினோதிக்கேலியா 
சினூரஸ் 
கோலிப்ஸ் 
காலர் செல் 
கோலோபிளாஸ்ட் , ஒட்டும்: 

செல் 
கொலாய்டு 
கோலோசோம் 
காலனி 
கால்ப்போடா 
காலுமெல்லா , நடுத்தூண் 
சீப்புத்தட்டு 
இணைவாழ்வுமுறை 
ஓர்மையங்கொண்ட 

கோளங்கள் 
இணைவு இனப்பெருக்கம் 
இணைப்புத்திசு 
கண்டச் சரிவு 
சுருங்கு நுண் குமிழி 
கன்வலூட்டா 
கொப்பிபோட் 
புணர்ச்சி நுண்முள் 
கோராசிடியம் 
கோரலைட் 
கோராலியம் 
கோராலம் 
பவள இனம் 
பவளப் படிப்பாறைகள் 
பவளக்கடல் 
கார்மீடியம் 
கார்னுலேரியா 
கார்னியா 
கார்டெக்ஸ் , புறணி 
காஸ்டாக்கள் 
கிராஸ்பிடோகஸ்டா 
கிராஸ்பிடோட்டா 
கிருஸ்டே 
கிரைத்தீடியா 
தீனிப்பை 
கிரஸ்டேஷியா 


Conjugation 
Connective tissue 
Continental shelf 
Contractile vacuole 
Convoluta 
Copepod 
Copulatory spicule 
Coracidium 
Corallite 
Coralllum 
Corallum 
Corals 
Coral reefs 
Coral sea 
Cormidium 
Cornularia 
Cornea 
Cortex 
Costae 
Craspedocusta 
Craspedota 
Cristae 
Crithidia 
Crop 
Crustacea 


- 


கலைச்சொல் அகராதி 


423 


- 


Cryptomonodina 
Cryptomonas 
Cryptomerozoito 
Cryptoscbizont 
Crinptozoite 
Ctenophora 
Ctenoplana 
Cubomedusae 
Cupina 
Cycle of Golgi 
Cycle of Ross 
Cycle - Erythrocytic 
Cycle - Exoerythrocytic 
Cyclidium 
Cyclophosthium 
Cyclic 
Cyciops 
Cydippida 
Cyst 
Cysticercoid 
Cysticercus 
Cystogenous gland 
Cytopharynx 


கிரிப்டோமோனடைனா 
கிரிப்டோமோனாஸ் 
கிரிப்டோமீரோசோயிட் 
கிரிப்டோசைஷான்ட் 
கிரிப்டோசோயிட் 
டினோபோரா 
டினோபிளானா 
கியூபோமெடுசே 
தியூனினா 
கால்கி சக்கரம் 
ரோஸ் சக்கரம் 
சிவப்பணு சக்கரம் 
புறச்சிவப்பணு சக்கரம் 
சைக்ளிடியம் 
சைக்ளோஃபோஸ்தியம் 
சக்கர 
சைக்கிளாப்ஸ் 
சைட்டிபிடா 
கூடு , உறை 
சிஸ்ட்டிசெர்க்காய்டு 
சிஸ்ட்டிசெர்க்கஸ் 
சிஸ்டோஜீனஸ் சுரப்பி 
செல் தொண்டை , 

சைட்டோபாரிங்ஸ் 
சைட்டோபிளாசம் 
செல் மலவாய் 
சைட்டோசோம் , செல்வாய் 


-- 


- 


Cytoplasm 
Cytopyge 
Cytostomo 


--- 


D 


-- 


- 


- 


டாக்டைலோ சுவாய்டு 
டையோப்பியா 
டியுடோமீரைட் 
டெண்டோகோமிட்டிஸ் 


--- 


டிரோ 


Dactylozcoid 
Deiopea 
Deudome rite 
Dendo - conetes 
Dero 
Diatum 
Dlbotbriocephalus 
Diclidophora 
Didinium 
Difflugia 
Dileptes 


டையாட்டம் 
டைபொத்திரோசெபாலஸ் 
டைக்கிளை டோஃபோரா 


- 


டிடினியம் 


டிப்ளுஜியா 
டைலெப்டிஸ் 


-- 


424 


முதுகெலும்பற்றவை 


Dimorphic 
Dinobryon 
Dinoflagellata 
Dinophilos 
Diphyllobothrium 
Diphyllldea 
Diploblastica 
Diplodal 


Diplodinium 
Diplozoon 
Dipylidium 
Directive mesentry 
Discosoma 
DNA 
Dorsal side 
Dracunculus 
Drawida 
Dysentry 


ரு உரு அமைப்பு 
டைனோபிரையான் 
டையனோபிளஜெல்லேட்டா 
டையனோபில்லஸ் 
டைபில்லோபொத்திரியம் 
டைப்பில்லிடியே 
டிப்ளோபிளாஸ்டிகா 
டிப்ளோடல் : இருமுனை 

குழையமைப்பு 
டிப்ளோடினியம் 
டிப்ளோசுவான் 

டைப்பில்லிடியம் 
- வழிகாட்டி குடல் தாங்கி 
டிஸ்கோசோமா 
டிஎன்ஏ 
மேற்புறம் 
டிராக்கன்குலஸ் 
திராவிடா 
வயிற்றளைச்சல் , சீதபேதி 
E 


மண் புழு 


-- 


- 


Earthworm 
Echeneibotbrium 
Echinobothrium 
Echinococcus 
Echinodermata 
Ecbiuroidea 
Ectoderm 
Ectoparasite 
Ectoplasm 
Edwardsia 
Elmeria 
Ejaculatory duct 
Elasmobranch 
Elephantlasis 
Elastic wall 
Eletrum 
Elphidium 
Embryology 
Embryo 
Encystment 


எக்கினோபொத்திரியம் 
எக்கைனோபொத்திரியம் 
எக்கைனோகாக்கஸ் 
முள்தோலிகள் 
எக்கிராய்டியா 
புறப்படை 
புற ஒட்டுண்ணி 
புறப்பிளாசம் 
எட்வார்டுசியா 
ஐமீரியா 
விந்து பீச்சு நாளம் 
இலாஸ்மோபிராங் 
யானைக்கால் நோய் 
மீள் விசைச் சுவர் 
எலிட்ரம் 
எல்பீடியம் 
கருவியல் 
வளர்கரு 
உறையாக்கல் 


-- 


| 


கலைச்சொல் அகராதி 


425 


- 


-- 


Endoderm 
Endocrythrocytic cyclo 
Eodogenous budding 
Endomixis 
Endoparasite 
Endoplasm 
Endosphaera 
Entamoeba 
Enterobius 
Enteronephric nephridium 


- 


- 


- 


- 


Entodipium 
Ephyra 
Epidermis 
Epididymis 
Epimerite 
Epistylis 
Epitheca 
Epithelium 
Epitoke 
Errantia 
Erythrocyte 
Eucoelomata 


அகப்படை 
அகச்சிவப்பணுச் சக்கரம் 
உள் மொட்டு விடுதல் 
என்டோமிக்சிஸ் 
அக ஒட்டுண்ணி 
அகப்பிளாசம் 
என்டோஸ்பிரா 
என்டமீபா 
என்டெரோபியஸ் 
குடலினுள் திறக்கும் 

நெஃப்ரீடியம் 
என்டோடினியம் 
எஃபைரா 
மோல் தோல் 
எபிடிடிமிஸ் 
எபிமீரைட் 
எப்பிஸ்டைலிஸ் 
எபிதீக்கா 
எபிதீலியம் 
எபிடோக் 
இரான்ஷியா 
சிவப்பணு 
யூசிலாமேட்டா , உண்மை 

உடற்குழியுடலிகள் 
யூடெண்ட்ரியம் 
யூடோரைனா 
யூக்ளினா 
யூகிரிகரினேரியா 
யூமெட்டசோவா 
யூனிஸ் 
யூபிளக்டெல்லா 
யூபு லோட்டெஸ் 
யூரிபைலஸ் ;விரிந்த 

புழையமைப்பு 
யூஸ்பான்ஜியா 
வெளிப்பிதுக்கம் 
உள்வெளித் திரூப்பம் 
எக்ஸ்பிளஜல்லேஷன் 
வெளிமொட்டு விடுதல் 
புறச் சிவப்பணு சக்கரம் 


- 


- 


- 


- 


Eudendrium 
Eudorina 
Euglena 
Eugregarioaria 
Eumetazoa 
Eunice 
Euplectella 
Euplotes 
Eurypylous 


- 


- 


-- 


- 


- 


Euspongia 
Evagination 
Evertion 
Exflagellation 
Exogenous budding 
Exoerythrocytic cycle 


426 


முதுகெலும்பற்றவை 


Extra - capsular cytoplasm 
Eyespot 


உறைவெளிசைட்டோபிளாசம் 
கண் புள்ளி 


F 


Facultative 
Fasciola hepatica 
Favia 
Fertilization 
Fertilization canal 
Filariform larva 
Filarial worm 
Filopodia 
Fission - multiple 
Flagellum 
Flagellated chamber 
Flame cell 
Flea 
Food vacuole 
Foraminifera 
Fringing reef 
Frondicularia 
Frontal glands 


விரும்பித் தேர்ந்தெடுத்தல் - 
பாசியோலா ஹெப்பாட்டிகா 
ஃபேவியா 
கருவுறுதல் 
கருவுறும் கால்வாய் 
பைலேரிபாரம் லார்வா 
பைலேரியல் புழு 
இழை காலிகள் 
பலப்பிளவு 
பிளஜெல்லம் , நீளிழை 
நீளிழையுடைய கால்வாய் 
சுடர்ச் செல் 
தெள்ளுப் பூச்சி 
உணவு நுண் குமிழி 
ஃபொராமினிஃபரா 
ஓரப்படிப்பாறை 
ஃபிராண்டி குலேரியா 
முன் சுரப்பிகள் ; முகப்புச் 

சுரப்பிகள் 
ஃபிரான்டோனியா 
ஃபஞ்சியா 


- 


Frontonla 
Fungia 


- 


- 


G 


Gammarus 
Gambia fever 
Gametocyto 
Gametogenesis 
Gametogamy 
Ganglion 
Gastric cavity 
Gastric filament 
Gastric ridge 
Gastro vascular cavity 


கேமாரஸ் 
காம்பியா காய்ச்சல் 
தாய் இனச்செல் 
இனச்செல் முதிர்தல் 
காமிட்டாகமி 
நரம்புச் செல் தொகுதி 
வயிற்றறை 
வயிற்றறை இழை 
வயிற்றறைமேடு 
வயிற்றுச் செல் குழாய் 

நாளமண்டலம் 
கேஸ்ட்ருலா ; இரு அடுக்குக் 

கோளம் 


-- 


Gastrula 


கலைச்சொல் அகராதி 


427 


-- 


- 


Gastrocoel 
Gastropore 


- 


- 


- 


Gametes 
Gastrotricha 
Gastrozooid 
Gelatin 
Gemmaria 
Gemmula 
Gones 
Genus 
Genital duct 
Genital pore 
Germ cell 
Giardia 
Gizzard 
Gland 
Glenodipium 
Globigerina 
Glossiphonia 
Glycera 
Glycine 
Gpathobdelledao 
Golgi bodles 
Golgi cycle 
Gonophore 
Gonotheca 
Gopozooid 
Gorgonacea 
Gorgonian 
Grapule 
Gregaripida 
Gromia 
Guberpaculum 
Guinea worm 
Gullet 
Gunda 
Gymnoblastea 
Gymnostomata 
Gynaccophoric Capal 


கேஸ்ட்ரோசீல் 
கேஸ்ட்ரோபோர் 

வயிற்றுத் துவாரம் : 
இனச் செல்கள் 
காஸ்ட்ரோட்ரைக்கா 
காஸ்ட்ரோசுவாய்டு 
ஜிலாட்டின் 
ஜெம்மேரியா 
ஜெம்மியூல் 
ஜீன்கள் 
பேரினம் 
இன நாளம் 
இனம்புழை 
இனச் செல் 
கயார்டியா 
அரைவைப் பை 
சுரப்பி 
கிளினோடினியம் 
குளோபிஜரினா 
கிளாசிபோனியா 
கிளை சீரா 
கிளைசீன் 
நோத்தோடெல்லிடே 
கால்கி உறுப்புகள் 
கால்கி சக்கரம் 
கோனோபோர் ; உறுப்புத்தாங்கி 
கோனோ தீக்கா 
கோனோ சுவாய்டு 
கார்கோனேசியா 
கார்கோனியன் 
துகள் 
கிரிகரினிடா 
குரோமியா 
குயுபர்னாக்குலம் 
கினிப்புழு 
தொண்டை 
குண்டா 
ஜிம்னோபிளாஸ்டியே 
ஜிம்னோஸ்டோமேட்டா 
கைனகோபோரிக் கால்வாய் 


- 


- 


- 


428 


முதுகெலும்பற்றவை 


Gyrocotyle 
Gyrodactylus 


கைரோகோட்டைல் 
கைரோடேக்டைலஸ் 


- 


- 


H 


- 


- 


--- 


- 


- 


- 


Haematuria 
Haemocoelomic 
Haemocoel 
Haemoglobin 
Haemoflagellata 
Haemadispa 
Haemopis 
Haemoproteus 
Haemosporidia 
Haemozoio 
Haliclystus 
Halisarca 
Halistemma 
Halteria 
Haplosporidia 
Haplosporidium 
Haptophyra 
Hellopora 
Heliozoa 
Hermit crab 
Heptozoon 
Hermaphrodite 
Herpobdella 
Heterocoela 
Hetero cotylea 
Heterogamy 
Het to nereis 
Heterotricha 
Hexacanth larva 
Hexacorallia 
Hirudin 
Hirudinea 
Hirudinaria 
Hirudo 
Hollow 


- 


ஹீமட்டுரியா 
ஹீமோசீலாமிக் 
ஹீமோசீல் 
ஹீமோகுளோபின் 
ஹீமோபிளஜெல்லேட்டா 
ஹிமாடிஸ்பா 
ஹிமாபிஸ் 
ஹிமோபுரோட்டியஸ் 
ஹி மோஸ்போரிடியா 
ஹிமோசோயின் 
ஹாலிகிளிஸ்டிஸ் 
ஹாலிசார்க்கா 
ஹாலிஸ்டெம்மா 
ஹால்டிரியா 
ஹாப்ளோஸ்போரிடியா 
ஹாப்ளோஸ் போரிடியம் 
ஹாப்டோபைரா 
ஹீலியோபோரா 
ஹீலியோசோவா 
துறவி நண்டு 
ஹெப்டோசுவான் 
இருபாலி 
ஹெர்போடெல்லா 
ஹெட்டெரோசீலா 
ஹெட்டெரோகோட்டைலியா 
ஹெட்டெரோகமி 
ஹெட்டெரோநீரீயிஸ் 
ஹெட்டெரோடிரைக்கா 
அறுகொக்கி லார்வா 
ஹெக்சோகோராலியா 
ஹிருடின் 
ஹிருடினியா 
ஹிருடினேரியா 
ஹிருடோ 
உட்கூடுகொண்ட 


- 


- 


- 


கலைச்சொல் அகராதி 


429 


- 


- 


- 


- 


Holotricha 
Homologous 
Homococ la 
Hooklet 
Hook worm 
Hoplitophrya 
Host 
Hyalonema 
Hydaiid cyst 
Hydra 
Hydra tuba 
Hydractinia 
Hydranih 
Hydrocaulus 
Hydrocoralloia 
Hydroctena 
Hydroidea 
Hydrophyllium 
Hydrorhiza 
Hydrotheca 
Hymenostomata 
Hypermasligina 
Hypophore 
Hypostome 
Hypotricha 


|||| 


ஹாலோட்ரைக்கா 
அமைப்பு ஒத்த 
ஹோமோசீலா 
நுண்கொக்கி 
கொக்கிப்புழு 
ஹாப்ளிடோப்ரா 
விருந்தோம்பி 
ஹையலோனிமா 
ஹைடாடிட்சிஸ்ட் 
ஹைட்ரா 
ஹைட்ராடியூபா 
ஹைட்ராக்டினியா 
ஹட்ரஹன்த் 
ஹட்ரோகாலஸ் 
ஹைட்ரோகோரலைனா 
ஹைட்ரோடீனா 
ஹைட்ராய்டியா 
ஹைட்ரோபில்லியம் 
ஹைட்ரோரைசா 
ஹைட்ரோ தீக்கா 
ஹைமனோஸ்டோமேட்டா 
ஹைப்பர் மேஸ்டிஜைனா 
ன ஹப்போபோர் 
ஹைப்போஸ்டோம் 
ஹைப்போட்ரைக்கா 


| 


I 


Incubation period 
Incurrent capal 
Incurrent pore 
Infective stage 
Infundibulum 
Inner flat 
Intermediate host 
Inter - radius 
Intracapsular 
Intracellular 
Interstitial cell 
Invagination 


நோய் நுண்மப்பெருக்குக்காலம் 
பாயும் கால்வாய் 
பாய்கால் புழை 
தொற்றும் நிலை 
இன்பண்டிபுலம் 
உட் தளம் 
இடை நிலை விருந்தோம்பி 
இடை ஆரம் 
உறைபுள் 
செல்லுள் 
இடை ஈட்டுச்செல் 
உள் பிதுக்கம் 


- 


- 


| 
| 


430 


முதுகெலும்பற்றவை 


- 


Invertebrata 
Isogametes 
Isogamy 


|| 


முதுகெலும்பற்றவை 
ஒத்த இனச்செல்கள் 
ஒத்த இனச்செல் சேர்க்கை 


J 


- 


Jelly 
Juvenile 


ஜெல்லி 
இளம் உயிரி 
K 


- 


Kala - azar 
Karyosome 
Karyolysis 
Kipeto nucleus 
Kinetoplast 
Kinorhyncha 


காலா அசார் 
காரியோசோம் 
காரியோலைசிஸ் 
கைனிட்டோ நியூக்ளியஸ் 
கைனிட்டோபிளாஸ்ட் 
கைனோரிங்கா 


- 


L 


- 


- 


Lagoon 
Lankesteria 
Lankestrella 
Larva 
Lasso cell 
Lateral hearts 
Latice work 
Laurer s canall 
Leishmania 
Leptodiscus 
Lepto medusae 
Lopto monas 
Leptoplana 
Leptotheca 
Leucandra 
Leucon 
Leucocytozoon 
Loucosolenia 
Limicola 
Limnaea 
Limnatis 
Lionotus 
Lithistid 


பவள ஏரி 
லாங்கஸ்டிரியா 
லாங்கஸ்டிரெல்லா 
லார்வா 
லாசோ செல் 
பக்க இருதயங்கள் 
பின்னல் தட்டி 
லாரரின் கால்வாய் 
லீஷ்மேனியா 
லெப்டோடிஸ்கஸ் 
லெப்டோமெடுசே 
லெப்டோமோனாஸ் 
லெப்டோபிளானா 
லெப்டோதிக்கா 
லுயூகாண்ட்ரா 


- 


- 


- 


லுயூகான் 


- 


லுயூகோசைட்டோசுவான் 
லுயூகோசொலினியா 
லிமிகோலா 
லிம்னேயே 
லிம்னேட்டிஸ் 
லைனோட்டஸ் 
லித்திஸ்டிட் 


- 


- 


கலைச்சொல் அகராதி 


431 


- 


- 


- 


- 


Litbocircus 
Lobata 
Lobes 
Lobophytum 
Lodopodium 
Lobosa 
Lophomonas 
Longitudinal binary fission 
Longitudioal muscle 
Loxodes 
Loxopbyllum 
Low tide 
Lucernaria 
Lumbricus 
Lychopore 
Lymph 


- 


- 


- 


- 


லித்தோ சர்க்கஸ் 
லோபேட்டா 
மடல்கள் 
லோபோனபட்டம் 
லோபோபோடியம் 
லோபோசா 
லோபோமோனாஸ் 
நீள் இரு சமப்பிரிவு 
நீள் தசை 
லோக்சோடஸ் 
லோக்சோஃபில்லம் 
கடல் வற்றம் 
லூசர்னேரியா 
லும்பிரிகஸ் 
லைக்கோபோர் 
நிணநீர் 
M 
பெரிய இனச் செல் 
பெரிய செல்கள் 
பெரிய உட்கரு 
மேக்ரோஸ்டோமம் 
மேட்ரிபோரேரியா 
மேலகோட்டைலியா 
மலேரியா 
மேனுபிரியம் 
மேரிகோலா 
மார்பைசா 
மேஸ்டிகமீபா 
மேஸ்டிகோபோரா 
முதிர்ந்த 
மியாண்ட்ரைனா 

( முளை கோரல் ) 
மெடுல்லா , அகணி 
மெடுசா 
மேகலோஸ் பிரிக் 
பெரிய நெஃப்ரீடியம் 
மெகா ஸ்கோலக்ஸ் 
மெகாஸ்கிளிரஸ் 
மெக்லிஸ் சுரப்பிகள் 


Macrogamete 
Macromeres 
Macronucleus 
Macrostomum 
Madreporaria 
Malacotylea 
Malaria 
Manubrium 
Maricola 
Marphysa 
Mastigamoeba 
Mastigophora 
Matured 
Meandrina 


- 


- 


Medulla 
Medusa 
Megalospheric 
Meganephridium 
Megascolex 
Megascleres 
Meblis glands 


432 


முதுகெலும்பற்றவை 


- 


- 


1 


Meiosis 
Membrenella 
Meridionel band 
Merozoite 
Mesenchyme 
Mesentery 
Meseneric filaments 
Mesoderm 
Mesogloea 
Mesostomum 
Metabolism 
Metacercaria 
Metagenesis 
Metamerism 
Metamorphosis 
Metanephromixium 
Metanepbridium 
Metazoa 


Mixone peridium 
Micrccotyle 
Microfilaria 
Microgamete 
Microhydra 
Micromeros 
Micronucleus 
Microsclere 
Microspheric 
Micronephridia 
Microsporidia 
Microstomum 
Migratory pronucleus 
Millipora 
Miracidium 
Mixonephromyxium 
Mollusca 
Monads 
Monaxoni dao 
Mopiezia 
Mopiliformis 


குன்றல் பிளவு முறை 
மெம்பரனெல்லா 
மெரிடியோனல் பட்டை 
மீரோசோயிட் 
மீசன்கைம் 
குடல் தாங்கி 
குடல் தாங்கி இழைகள் 
நடுப்படை 
மீசோக்ளியா 
மீசோஸ்டோமம் 
வளர்சிதை மாற்றம் 
மெட்டாசெர்க்கேரியா 
தலை முறை மாற்றம் 
கண்ட அமைப்பு 
உருமாற்றம் 
மெட்டாநெஃப்ரோமிக்சியம் 
மெட்டாநெஃப்ரீடியம் 
மெட்டசோவா , பல செல் 

உயிரிகள் 
மிக்சோநேஃப்ரீடியம் 
மைக்ரோகோட்டைல் 
மைக்ரோபைலேரியா 
சிறிய இனச் செல் 
மைக்ரோஹைட்ரா 
சிறிய செல்கள் 
சிறிய உட்கரு 
மைக்ரோஸ்கிளிர் 
மைக்ரோஸ்பிரிக் 
மைக்ரோ நெஃப்ரீடியம் 
மைக்ரோஸ்போரிடியா 
மைக்ரோஸ்டோமம் 
இடம் மாறும் முன் உட்கரு 
மில்லிபோரா 
மிராசிடியம் 
மிக்சோநெஃப்ரோமிக்சியம் 
மொலஸ்கா ; மெல்லுடலிகள் 
மோனாட்கள் 
மான் ஆக்சோனிடே 
மானிசியா 
மணிமாலை போன்ற 


- 


- 


கலைச்சொல் அகராதி 


433 


Mopiligaster 
Monocotyle 
Monocystis 
Monosiga 
Monopistho cotylea 


- 


Monophylea 
Mopstrilla 
Movement 
Mucous 
Mucous membrane 
Muller s larva 
Multiple fission 
Muscle 
Muscle tail 
Musculo epithelial cell 
Myoneme 
Myxidium 
Myxobolus 
Myxobdella 
Myxosporidia 


மானிலிகாஸ்டர் 
மானோகோட்டைல் 
மானோசிஸ்ட்டிஸ் 
மானோசைகா 
மான் ஒபிஸ்தோ 

கோட்டைலியா 
மானோபைலியே 
மான்ஸ்ட்ரில்லா 
இடப்பெயர்ச்சி ; சலனம் 
சிலேட்டுமம் 
சிலேட்டுமப் படலம் 
முல்லரின் லார்வா 
பலப் பிளவு முறை 
தசை 
தசை வால் 
தசை எபிதீலியல் செல் 
மையோனிம் 
மிக்சிடியம் 
மிக்சோபோலஸ் 
மிக்சாப்டெல்லா 
மிக்சோஸ்போரிடியா 
N 


- 


- 


- 


Nagapa 
Narcomedusae 
Nassellaria 
Neanthes 
Necator americanas 
Nectocalyx 
Nematocyst 
Nematoda 


- 


நகானா 
நார்கோமெடுசே 
நாசில்லேரியா 
நியான்த்திஸ் 
நிக்டோர் அமெரிக்கானஸ் 
நெக்டோ காலிக்ஸ் 
கொட்டும் செல் பை 
நெமட்டோடா , உருளைப் 

புழுக்கள் 
நியோஸ்போரிடியா 
நெஃபலிஸ் 
நெஃப்ரீடியம் 
நெஃப்ரீடியத்துளை 
நெஃப்ரோஸ்டோம் 
நெஃப்ரோமிக்சியம் 
நீரீயிஸ் 
நரம்பு நார் 


- 


- 


- 


Neosporidia 
Nephelis 
Nepbredium 
Nephridiopore 
Nephrostomo 
Nephromyxium 
Nereis 
Nerve fibre 

28 


434 


முதுகெலும்பற்றவை 


- 


Neurons 
Neuropodium 
Noctiluca 
Nodosarid 
Nodosaria 
Nosema bombysis 
Notopodium 
Nuclaria 
Nuclic acid 
Nucleus 
Nummulites 
Nyctotherus 


- 


- 


Obelia 
Oblique muscle 
Ocellus 
Ochyromonas 
Octochaetus 
Octocorallia 
Oesophagus 
Olfactory pit 
Oligochaeta 


நரம்புச் செல் 
நியூரோ போடியம் 
நாக்டிலுயூக்கா 
நோடோசாரட் 
நோடோசாரியா 
நாசிமாபாம்பிசிஸ் 
நோட்டோபோடியம் 
நியூக்ளியேரியா 
நியூக்ளிக் அமிலம் 
உட்கரு , நியூக்ளியஸ் 
நம்முலைட்டிஸ் 
நிக்டோத்திரஸ் 
O 
ஒபிலியா 
சாய்வுத் தசை 
கண் 
ஒகைரோமோனாஸ் 
ஆக்டோகீட்டஸ் 
ஆக்டோகொரேலியா 
உணவுக் குழல் 
நுகர்ச்சிக் குழி 
ஆலிகோகீட்டா , சில் சுனைப் 
புழுக்கள் 
ஆலிகோட்ரைக்கா 
ஒலின்த்தஸ் 
ஆன்கோஸ்பியர் 
ஆன்கோபொத்திரியம் 
ஒனிக்கோடிரோமஸ் 
ஊசிஸ்ட் 
ஊசைட் 
ஊகோனியா 
அசை முட்டைக்கரு 
ஊஸ் 
ஒப்பலைனா 
ஒப்பர்குலேரியா 
மூடி 
ஒஃபிரியோ சிஸ்டிஸ் 
ஒப்பிஸ்தாப்டர் , பின் 
ஒட்டுறுப்பு 


- 


- 


Oligotricha 
Olynthus 
Onchosphere 
Oncobothrium 
Onychodromus 
Oocyste 
Oocyte 
Oogonia 
Ookinite 
Ooze 
Opalina 
Opercularla 
Operculum 
Ophryo - cystis 
Opisthaptor 


- 


-ககச்சொல் அகராதி 


435 


Oral arm 
Oral sucker 
Order 
Organism 
Organic matter 
Orgabellae 


- 


- 


Oscarella 
Osculum 
Osmo - regulation 
Otolith 
Otoporpae 
Ovary 
Oviduct 
Oviposition 
Ovisac 
Ovovitelline duct 
Ovum 
Oxytiicha 
Oxyuris 
Ozobranchus 


வாய்க்கை 
வாய் ஒட்டுறிஞ்சி 
வரிசை 
உயிரி 
உயிரிப் பொருள் 
ஆர்கனெல்லே , செல் நுண் 

உறுப்புகள் 
ஆஸ்கரெல்லா 
ஆஸ் தலம் 
படுகலப்பு ஒழுங்குபாடு 
ஓட்டோலித் 
ஓட்டோபோர்பே 
அண்டச்சுரப்பி , சூல் சுரப்பி 
அண்டநாளம் 
முட்டையிடுதல் 
அண்டச் சுரப்பிப் பை 
அண்டவைட்டலின் நாளம் 
அண்டம் , பெண் இனச்செல் 
ஆக்சிடிரைக்கா 
ஆக்சியூரஸ் 
ஓசோபிராங்கஸ் 


- 


P 


- 


- 


Paedogany 
Pair 
Palp 
Paludicola 
Pandoripa 
Parabasal body 
Pansporoblast 
Paraglycogen 
Parameciun 
Par mphistomum 
Paramylum 
Parintipathes 
Parapodia 
Paripodium 
Partite 
Paraz } a 
Parenchyma 


பீடோகமி 
ஜோடி , ஜதை , இரட்டை 
பால்ப்பு 
பாலுடிகோலா 
பாண்டோரைனா 
பாராபேசல் உறுப்பு 
பான் ஸ்போரோபிளாஸ்ட் 
பாராகிளைகோஜன் 
பாரமீசியம் 
பார் அம்பிஸ்டோமம் 
பாராமைலம் 
பாரான்ட்டிபெத்திஸ் 
பக்கக்கால்கள் 
பக்கக்கால் 
ஒட்டுண்ணி 
பாராசோவா 
பாரன்கைமா 


- 


- 


436 


முதுகெலும்பற்றவை 


- 


Parenchymula 
Parthenogenesis 
Pebride 
Pectinaria 
Pedal disc 
Pedalium 
Pelsgic 
Pelagohydra 
Pepialse ta 
Pendiculus 
Pellicle 
Pepnaria 
Peranema 
Pericardium 
Pericolpa 
Perid pium 
Perinephrostomal ampulla 


- 


- 


-- 


பாரன்கைமுலா 
கன்னி இனப்பெருக்கம் 
பெப்ரைன் 
பெக்டினேரியா 
காலடித்தட்டு 
பெடாலியம் 
கடற்பரப்பில் வாழ்தல் 
பெலகோஹைட்ரா 
பீனியல் சீட்டா 
பென்னிக்குலஸ் 
பெல்லிக்கிள் 
பென்னேரியா 
பெரனிமா 
இருதய உறை 
பெரிகால்ப்பா 
பெரிடினியம் 
பெநெஃப்ரோஸ்டோமின் 

ஆம்புலா 
வெளிப்புற நரம்பு மண்டலம் 
பெரிஃபில்லா 
பெரிபிளாஸ்ட் 
பெரிபைலியே 
பெரிசார்க் 
வாய் சூழ்வளையம் 
பெரிடோனியம் 
பெரிட்ரைக்கா 
பெரோனியம் 
எதிர் ஆரம் 
கழிவுண்ணிகள் 
தொண்டை 
பெரட்டீமா 
பிளிபடோமஸ் 
ஒளிறும் தன்மை 
ஒளி உணர்வி 
பில்லீடியம் 
பில்லோ பொத்திரியம் 
பில்லோடோசி 
தொகுதி 
பைசேலியா 
பேைசா 


Peripheral nervous system 
Periphyla 
Periblast 
Periphylea 
Perisarc 
Peristomium 
Peritoneum 
Peritricha 
Peronium 
Per radius 
Pbagocytes 
Pharynx 
Pbretima 
Phlebotomus 
Phosphorescence 
Photo - receptor 
Phyllidium 
Phyllobothrium 
Phyllodoce 
Phylum 
Physalia 
physo 


- 


- 


- 


- 


-- 


கலைச்சொல் அகராதி 


437 


- 


- 


Physophora 
Phytomastigioa 
Phyto monadina 
Pissicola 
Placobdella 
Planarian 
Plankton 
Planorbis 
Planula larva 
Plasma 
Plasmogel 
Plasmosol 
Plasmodium 
Plasmolemma 
Plasmotomy 
Platform 
Platyctenea 
Platyhelminthes 


பைசோஃபோரா 
பைட்டோமேஸ்டிஜைனா 
பைட்டோமோனடைனா 
பிஸ்கிக்கோலா 
பிளாக்கோடெல்லா 
பிளனேரியன் 
மிதக்கும் உயிரிகள் 
பிளனார் பிஸ் 
பிளானுலா லார்வா 
பிளாஸ்மா 
பிளாஸ்மோஜல் 
பிளாஸ்மோசால் 
பிளாஸ்மோடியம் 
பிளாஸ்மோலெம்மா 
பிளாஸ்மோடமி 
பீடம் 
பிளாட்டிடீனியா 
பிளாட்டி ஹெல்மின் திஸ் , 
தட்டைப் புழுக்கள் 
புளூரோபிராக்கியா 
புளூரோ செர்க்காய்டு 
மிதவை ; காற்றுத்தாங்கி 
போலார் உறுப்பு 
போலார்மூடி , முனைப் 
பொதியுறை 
பாலிக்கீட்டா , பல்சுணைச் 
புழுக்கள் 
பாலி கார்டியஸ் 
பல உரு அமைப்பு 
பாலிப்பு 
பாலினோ 
பாலிஸ்டோமம் 
பாலிஸ்டோமெல்லா 
பான்டோடெல்லா 
துளைவெளி 
பொரிஃபெரா 
போரோசைட்டுகள் 
பார்பிட்டா 
பின் முனை 
பின் ஓட்டுறிஞ்சி 


Pleurobrachia 
Pleurocercoid 
Pneumatophore 
Polar body 
Polar capsule 


- 


Poly chaeta 


- 


- 


Poly gordlus 
Poly morphism 
Polyp 
Polynoe 
Polystomum 
Polystomella 
Pootobdella 
Porefield 
Porifera 
Pyrocytes 
Porpita 
Posterior end 
Posterior sucker 


- 


438 


முதுகெலும்பற்றன. வ : 


- 


Post oral circlet 
Pre oral circlet 
Primitive 
Proboscis 
Procercoid 
Procerodes 
Proceliata 
Proglottis 
Prorodon 
Prostate gland 
Prosodus 
Prosopyle 
Prostomlum 
Proteins 
Protoplasm 
Protomerite 
Profodrilus 
Proto nephromixium 


வாய் பின்வட்டம் 
வாய் முன்வட்டம் 
பூர்வநிலை 
து திக்கை ; உறிஞ்சுகுழல் 
புரோசெர்க்காய்டு 
புரோசிரோடஸ் 
புரோசிலியேட்டா 
புரோகிளாட்டிஸ் 
புரோரோடான் 
புராஸ்டேட் சுரப்பி 
உட்செல்குழல் 
உட்செல்குழல்துளை 
வாய்முன்பகுதி 
புரதங்கள் 
புரோட்டோபிளாசம் 
புரோட்டோமிரைட் 
புரோட்டோட்ரில்லஸ் 
புரோட்டேநெஃப்ரோ 
மிக்சியம் 
புரோட்டோஸ்பான்சியா 
புரோட்டோஹைட்ரா 
புரோட்டோமோனடைனா 
புரோட்டோநெஃப்ரீடியம் 
புரோட்டோசோவா , முதல் 
தோன்றிய உயிரிகள் 
நீட்டும் தசை 
போலி உடற்குழி 
போலிக்கால் 
சூடோபில்லிடியா 
டெர்ரோடெல்லா 
டெர்ரோ செஃபாலஸ் 
டெராய்டுகள் 
பைலோம் 
பிக்சிகோலா 
பிக்சிடியம் 


Proto spongia 
Proto hydra 
Proto mopadina 
Proto nephridium 
Protozoa 


-- 


- 


Protractor muscle 
Pseudocoel 
Pseudopodia 
Pseudophyllidea 
Pterobdella 
Pterocephalus 
Pteroids 
Pylome 
Pyxicola 
Pyxidium 


Rachis 
Radial canal 
Radial symmetry 


R 
ரேக்கிஸ் 
ஆரக்கால்வாய் 
ஆரச்சமச்சீர் 


-- 


கலைச்சொல் அகராதி 


439 


- 


- 


Radiata 
Radiolaria 
Rajon cocotyle 
Rays 
Rectum 
Receptor 
Reception to stimuli 
Red corpuscle 
Redia 
Reef edge 
Regeneration 
Renete 
Reproduction 
Respiration 
Reservoir 
Retina 
Retractor muscle 
Rhabdites 
Rhabditis 
Rhabditiform lai va 
Rhabdocoela 
Rhagon 
Rhizomastigina 
Rhiz plast 
Rhizopoda 
Rblzostomae 
Rhopalia 
Rhynchobdella 
Rostellum 
Rotalia 
Rotifera 


ரேடியேட்டா 
ரேடியோலேரியா 
ராஜன்கோகாட்டைலி 
கதிர்கள் 
மலக்குடல் 
உணர்வி 
உணர்தல் 
சிவப்பணு 
ரீடியா 
படிப்பாறை விளிம்பு 
இழப்பு மீட்டல் 
ரெனட்டி 
இனப்பெருக்கம் 
சுவாசித்தல் 
தேக்கிடம் 
பார்வைத்திரை 
பின்னிழுக்கும் தசை 
ராப்டைட்டுகள் 
ராப்டைட்டிஸ் 
ராப்டைட்டிபாரம் லார்வா 
ராப்டோசீலா 
ரேகான் 
ரைஸ் சோமேஸ்டிஜைனா 
ரைசோபிளாஸ்ட் 
ரைசோபோடா 
ரைசோஸ்டோமே 
ரோப்பேலியா 
ரிங்கோடெல்லா 
ராஸ்டெல்லம் 
ரோட்டேலியா 
ரோட்டிஃபெரா 


- 


- 


- 


S 


Sabella 
Sabellaria 
Saccocirrus 
Sagartia 
Saprophyle 
Salivary gland 
Sarcocystis 


- 


செபல்லா 
செபல்லேரியா 
சாக்கோசிர்ரஸ் 
சாகாஷியா 
சாறுண்ணி 
உமிழ்நீர் சுரப்பி 
சார்கோசிஸ்டிஸ் 


440 


முதுகெலும்பற்றவை 


- 


Sarcodina 
Sarcophytum 
Sarcosporidia 
Scale 
Scapua 
Schistosoma 
Schizont 
Schizogony 
Schizogregarinaria 
Schizocystis 
Sclerosepta 
Scolex 
Scypbistoma 
Seaward flat 
Sedantaria 
Scyphozoa 
Segmental organ 
Segmental receptor 
Segmentation 
Semipal vesicle 
Sempet s larva 
Sepia 
Septum 
Serpula 
Sertularia 
Setae 
Sexual dimorphism 
Shell 
Shaft 
Sickle 
Silica 
Silicoblast 
Siphonozooid 
Siphonophora 
Siphunculoideae 
Skeleton 
Solenia 
Sol - gel 
Solmarls 
Solmandella 


சார்கோடைனா 
சார்கோபைட்டம் 
சார்கோஸ்போரிடியா 
செதில் 
ஸ்காப்பா 
சிஸ்டோசோமா 
சைஷாண்ட் 
சைஷோகனி 
சைஷோகிரிகரினேரியா 
சைஷோசிஸ்டிஸ் 
ஸ்கிளிரோசெப்டா 
ஸ்கோலக்ஸ் 
ஸ்கைப்பிஸ்டோமா 
கடல் நோக்கிய தளம் 
செடன்டேரியா 
ஸ்கைப்போசோவா 
கண்ட உறுப்பு 
கண்ட உணர்வி 
கண்டவமைப்பு 
விந்துப்பை 
செம்பரின் லார்வா 
செப்பியா 
இடைச்சுவர் 
செர்ப்புலா 
செர்ட்டுலேரியா 
சீட்டாக்கள் 
பால்சார்ந்த இருஉரு அமைப்பு 
ஓடு , கூடு 
தண்டு 
அரிவாள் 
சிலிக்கா 
சிலிக்கோபிளாஸ்ட் 
சைபனோசுவாய்டு 
சைபனோபோரா 
சைபன்குலாய்டியா 
சட்டகம் 
சொலினியா 
சால்ஜெல் 
சால்மேரிஸ் 
சால்மென்டெல்லா 


கலைச்சொல் அகராதி 


441 


- 


சோமாடிக் படலம் 
சுடர்ச்செல் 
ஸ்பார்கானம் 
விந்து , ஆண் இனச்செல் 


- 


இனம் 


- 


- 


Somatic layer 
Solenocyte 
Sparganum 
Sperm 
Species 
Spermatogensis 
Spermatheca 
Sphincter muscle 
Spicules 
Spindle 
Spiral 
Spiro - actino - myxon 
Spirochona 
Spirorbis 
Spirostomum 
Spironema 
Spirotricha 
Splanchnic layer 
Sponges 
Spongillidae 
Spongin 
Spongoblast 
Spongocoel 
Sponegodes 
Spore formation 
Sporogony 
Sporoblast 
Sporocyst 
Sporozoa 
Spumullaria 
Stationary Pronucleus 
Statolith 
Stauro medusa 
Stalk 
Stentor 
Stichocotyle 
Stichotricha 
Strobila 
Strobllization 
Strongyloides 


விந்தாக்கம் 
விந்துக்கொள்பை 
சுருக்குத் தசை 
நுண்முட்கள் 
கதிர் 
சுருண்ட 
ஸ்பைரோ ஆக்டினோமிக்சான் 
ஸ்பைரோகோனா 
ஸ்பைரார் பிஸ் 
ஸ்பைரோஸ்டோமம் 
ஸ்பைரோநிமா 
ஸ்பைரோட்ரைக்கா 
ஸ்பிளாங்கினிக் படலம் 
ஸ்பான்சுகள் , கடற்பஞ்சுகள் 
ஸ்பாஞ்சில்லிடே 
ஸ்பாஞ்சின் 
ஸ்பாஞ்சோபிளாஸ்ட் 
புழையுடலிக்குழி 
ஸ்பாங்கோடிஸ் 
ஸ்போர் ஆக்கம் 
ஸ்போ ரோகனி 
ஸ்போரோபிளாஸ்ட் 
ஸ்போரோசிஸ்ட் 
ஸ்போரோசோவா 
ஸ்புமுல்லேரியா 
நிலை பான முன் உட்கரு 
ஸ்டேடோலித் 
ஸ்டாரோமெடுசே 
தண்டு , காம்பு 
ஸ்டென்டார் 
ஸ்டைக்கோகாட்டைல் 
ஸ்டைக்கோட்ரைக்கா 
ஸ்ட்ரோபிலா 
ஸ்ட்ரோபிலைசேஷன் 
ஸ்ட்ராங்கைலாய்டிஸ் 


- 


442 


முதுகெலும்பற்றவை 


- 


Stylasterina 
Stylopychia 
Sub order 
Sub - genital pil 
Sucker 
Suctoria 
Sulcus 
Sup apimalcule 
Sycon 
Syllis 
Symbiosis 
Symmetry 
Synapticulam 
Syncytium 
Syogamy 
Syogamus 


ஸ்டை லாஸ்டிரைனா 
ஸ்டைலோ நீக்கியா 
உள்வரிசை 
இன உறுப்புக்கீழ்குழி 
ஒட்டுறிஞ்சி 
சக்டோரியா 
சல்க்கஸ் 
சூரிய பிராணி 
சைக்கான் 
சில்லஸ் 
இணைவு வாழ்வுத்திறன் 
சமச்சீர் 
சைனாப்டிகுலம் 
சின் சிட்டியம் 
சேர்க்கை 
சேர்க்கைபற்றிய 


T 


- 


- 


- 


Taenia solium 
Taxonomy 
Tectin 
Telestacea 
Telosporidia 
Temnocephala 
Tentacle 
Tentaculata 
Tentaculocyst 
Tentilla 
Terebella 
Terricola 
Testis 
Textularid 
Thallasicola 
Thecata 
Tide matk 
Til tirpidium 
Tissue 
Tissue fiuid 
Tomopteris 
Trachylina 


டீனியாசே .. லியம் 
வகைபாட்டியல் 
டெக்டின் 
டெலஸ்டேசியா 
டிலோஸ்போரிடியா 
டெம்னோசெப்பாலா 
உணர் நீட்சி 
டென்டாகுலேட்டா 
டென்டாகுலோசிஸ்ட் 
டென்டில்லா 
டெரபெல்லா 
டெர்ரிக்கோலா 
விந்துச்சுரப்பி 
டெக்ஸ்டுலாரிட் 
தலாசிக்கோலா 
தீக்கேட்டா 
ஏற்றவற்றப் பகுதி 
டின்டினியம் 
திசு 
திசுத்திரவம் 
டோமோடெரிஸ் 
டிராக்கிலைனா 


- 


- 


கலைச்சொல் அகராதி 


443 


- 


Trachy medusa 
Trematoda 
Trichinella 
Trichocephallus 
Trichocyst 
Trichonympha 
Trichostomata 
Trichuris 
Tricladida 
Triploblastica 
Tripbylea 
Trichopore 
Trophozoite 
Trypanosoma 
Tsetse 
Tuberclo 
Tubifex 
Tubipora 
Tubularia 
Tubules 
Turb . llaria 
Typhlosole 


- 


- 


டிராக்கிமெடுசா 
டிரமெட்டோடா 
டிரைக்கினெல்லா 
டிரைக்கோசெபாலஸ் 
டிரைக்கோசிஸ்ட் 
டிரைக்கோ நிம்பா 
டிரைக்கோஸ்டோமேட்டா 
டிரைக் யூரஸ் 
டிரைகிளடைடா 
முப்படை. உயிரிகள் 
டிரைபைலியே 
ட்ரைக்கோபோர் 
ட்ரோஃபோசுவாய்ட் 
ட்ரிப்பனோசோமா 
டிஸ்டி ஸ் 
நுண் புடைப்பு 
டியுபிபெக்ஸ் 
டியுபிபோரா 
டியுபுலேரியா 
நுண்குழாய்கள் 
டர்பெல்லேரியா 
டைப்ளோசோல் 
U 
அலகு 
அன்சினஸ் 
தொடரலைச் சவ்வு 
ஓர்பாலி 
சிறுநீர்நாளம் 
சிறுநீர்ப்பை 
கருப்பை 
V 
நுண்குமிழி 
வெஜனிகோலா 
புணர்புழை 
கபாடம் 
விந்து நாளம் 
விந்து நுண்நாளம் 
குடுவை 
வெலேரியம் 
வெலெல்லா 


Unit 
Uncinus 
Undulating membrane 
Upisexual 
Ureter 
Urinary bladder 
Uterus 


- 


- 


- 


Vacuole 
Vaginicola 
Vagina 
Valve 
Vas - deferens 
Vas - efferens 
Vase 
Velarium 
Velella 


444 


முதுகெலும்பற்றவை 


- 


Velum 
Ventral nerve cord 
Ventral side 
Vestibule 
Villus 
Vircularia 
Visceral layer 
Vital activity 
Vitellarium 
Volvox 
Vorticella 


வீலம் 
கீழ் நரம்புவடம் 
கீழ்ப்பக்கம் 
முன் அறை 
குடல் உறிஞ்சி 
விர்குலேரியா 
விசிரல் படலம் 
உயிர்மச்செயல் 
வைட்டலேரியம் 
வால்வாக்ஸ் 
வர்ட்டிசெல்லா 


- 


W 


Worms 
Wuchereria 


புழுக்கள் 
உச்செரேரியா 


Y 


Yolk 
Yungia 


யோக் , மஞ்சள் கரு 
யுங்கியா 


Z 


- 


Zoantharla 
Zoanthidea 
Zoanthus 
Zooid 
Zoology 
Zoomastigina 
Zoothamnium 
Zooxanthella 
Zygospore 
Zygote 


சுவாந்தேரியா 
சுவாந்திடியே 
சுவாந்தஸ் 
சுவாய்ட் 
விலங்கியல் 
சுவோமாஸ்டிஜைனா 
சுவோதேம்னியம் 
சுவோசாந்தெல்லே 
சைகோஸ்போர் 
கருமுட்டை 


... 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் 
நிறுவனம் 

சென்னை 

1971 
ஏப்ரல்வரை 
வெளியிட்டுள்ள 
நூல்கள் 
பொருளாதாரம் * 
1 
. 
பொருளாதாரம் 
-1 

சி 
. 
வேலாயுதம் 
*1A 

II 
* 
2 
. 
சோவியத் 
பொருளாதார 
வளர்ச்சி 

டாக்டர் 
எம் 
. 
ஜே 
. 
கே 
. 
தவராஜ் 
* 
3 
. 
அமெரிக்கப் 
பொருளாதாரம் 
* 
4 
. 
பொருளாதாரச் 
சிந்தனை 
வரலாறு 

சோணாசலம் *5.பன்னாட்டுவாணிபம் 

மு.ஆரோக்கியசாமி 
6. 
புதுமைப் 
பொருளாதாரக் 
கூறுகள் 

திருமதி 
ஆர் 
. 
தாமரஜாட்சி 7.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 

தி.சி.மோகன் 
8. 

IL எம்.ஏ.அபூர்வசாமி,பி.வி. 

ஸ்ரீனிவாசன் 
9. 
பொருளாதாரக் 
கோட்பாடு 
வளர்ந்த 
வரலாறு க.முத்தையன் *10.பணவியலும்பாங்கியியலும்-1 

சி 
. 
வேலாயுதம் *11. 

II 12.நவீனபாங்குஇயல் 

க 
. 
வெற்றிவேல் *13.இந்தியச்செலாவணியும்பாங்குமுறையும் 
பி 
. 
வி 
. 
ஸ்ரீநிவாசன் *14.அரசாங்கநிதிஇயல் 

அர.சேஷாசலம் *மூலநூல்(OriginalBook) 


ரூ.பை. 650 900 425 450 700 600 1200 
1200 


... 


2. 


. 


... 


... 


1075 
700 
675 1150 
500 550 475 


ரூ 


பை. 


எம்.பாலசுப்பிரமணியன் எம்,லூர்துநாதன் சி.சுந்தரராஜன் எஸ்.குழந்தைநாதன் கீ.சீ.இராமசாமி 


1000 

424 1075 1050 600 600 


... 


தி.சி.மோகன் மு.க.சுப்பிரமணியம் 
பி 
. 
வி 
. 
சீநிவாசன் 


பொருளாதாரம்- 
( 
தொடர்ச்சி 
) 
15. 
இந்தியப் 
பொருளியல் 
-1 
16. 17. 

நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 18. 

IL 19.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு-1 20. 

II 21..அமெரிக்காவின்நவீனபொருளாதார 

வளர்ச்சி 22.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 23. 

II 
24. 

III 25.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 
26. 

I 27.இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 
28. 

II 29.பணம்-சிறுவிளக்கம் 30.வணிகஇயலின்தத்துவங்கள் 31.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்வாணிகப்புரட்சி 32.பென்ஹாம்பொருளாதாரம்-1 
33. 

II 34.வரவுசெலவுத்திட்டம் 


11 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் 
ஜி 
. 
சிதம்பரம் 
கோ 
. 
இராதாகிருஷ்ணன் கு.ஆளுடையபிள்ளை 


500 1100 600 650 1000 

950 1000 

800 1000 
950 


... 


சூ.ரா.கருப்பண்ணன் ஏ.குழந்தை 
எஸ் 
. 
குழந்தைநாதன் ஆர்.ரங்காச்சாரி 


1100 1100 700 600 


... 


.. 


ஏ.குழந்தை 
கே 
. 
எஸ் 
. 
இராமசாமி 
கோ 
. 
இராதாகிருஷ்ணன் 


150- 900 
775 700 425 


க.வெற்றிவேல் 


மா.குமாரசாமி 


550 


: : 


சி 
. 
சுந்தரராஜன் 
எம் 
. 
கே 
. 
சுப்பிரமணியம் ம.திருநாவுக்கரசு 


750 775 700 


35. 

பன்னாட்டுப் 
பொருளாதாரம் 
-1 
36. 

பா 37.பொருளாதாரஆய்வுநூல்-1 
38. 

1I 
39. 
வளர்ச்சியுறாத 
நாடுகளின் 
அரசாங்க 
நிதியியல் 
... 
40. 
வளர்ச்சி 
குறைந்த 
நாடுகளின் 
முதலாக்கம் 

பற்றியசிக்கல்கள் 41.1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிலைப் 

போக்குகள் 
42. 
பொருளாதார 
வளர்ச்சிபற்றிய 
கட்டுரைகள் 
43. 
இந்தியப் 
பொருளாதார 
வரலாறு 

( 
1857-1956 
) 
-1 44.பொருளாதாரம்-ஓர்அறிமுகம் வரலாறு * 
45 
. 
பிரிட்டன் 
வரலாறு 
-1 
*46. 

I *47. 

III *48.ஐரோப்பியவரலாறு-1 49.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம் 50.இங்கிலாந்துவரலாறு-1 51. 

I 52. 

1II மூலநூல்(OriginalBook) 


பு.வி.சீனிவாசன் 


6 
25 
E 


... 


கி 
. 
ரா 
. 
அனுமந்தன் 


4-50 
3.50 725 4.50 


33 


டி.வி.சொக்கப்பா 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை 
பா 
. 
மாணிக்கவேலு 
என் 
. 
ஜே 
. 
ராஜகோபால் 


1500 1300 1300 800 


ரூ.பை. 


என்.ஜே.ராஜகோபால் க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ்.மிராண்டா 


... 


... 


.. 


வரலாறு-(தொடர்ச்சி) 53.இங்கிலாந்துவரலாறு-IV 54.இங்கிலாந்தின்வரலாறு-1 
55. 

II 56. 

III 57.இந்தியாவின்சிறப்புவரலாறு-1 58. 

II 59. 

III 60.கிரேக்கநாட்டுவரலாறு-1 
61. 

II 62. 

III 63.ஆக்ஸ்ஃபோர்டின்இந்தியவரலாறு-1 64. 

II 65. 

III 66.முகலாயப்பேரரசு-1 


தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் அ.பாண்டுரங்கன் சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் 


800 1500 800 500 750 900 1100 750 700 775 825 750 1050 


... 


... 


T... 


... 


A 


... 


750 


67. 


II 


பி.இராமாநுஜம்தேவதாஸ் தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் க.த.திருநாவுக்கரசு ஏ.உஸ்மான்ஷெரீப், 

எம்.எக்ஸ்.மிராண்டா எம்.எக்ஸ்.மிராண்டா, 

பா.மாணிக்கவேலு வை.விருத்தகிரீசன் வை.விருத்தகிரீசன், 

இரா.அண்ணாமலை இரா.அண்ணாமலை, 

பா.மாணிக்கவேலு பா.மாணிக்கவேலு 


775 750 


68.ஆங்கிலஅரசியலமைப்பின்வரலாறு-1 69. 

II 


: : 


675 


70. 


III 


650 700 


71, 


IV 


22. 
ஆங்கிலேயரின் 
சமுதாய 
வரலாறு 
-1 
73. 

II 


6 
56 


... 


... 


74. 

III 75.இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி-1 76. 

I 


சி.ஈ.இராமசந்திரன் சி.ஈ.இராமசந்திரன், 

இர.ஆலாலசுந்தரம் ஆர்.ஆலாலசுந்தரம் 
பா.மாணிக்கவேலு ஏ 
. 
உஸ்மான் 
ஷெரீப் 


675 
650 500 600 


... 


அரசியல் 


ஜே.இராமச்சந்திரன் 
மோ 
. 
கிளாரன்சு 
, 
டி 
. 
டி 
. 
பெலிக்ஸ் 
வீ.கண்ணையா டி.செல்லப்பா மோ.வள்ளுவன்கிளாரன்சு 
திருமதி 
நூர்ஜஹான் 
பாவா 


77. 
அரசியல் 
அமைப்புகள் 
78. 
அரசாங்கத்தின் 
வரலாறு 
79. 
இந்திய 
அரசியலமைப்பு 80.அரசியலுக்குஓர்அறிமுகம் 81.தற்காலஅரசியல்அமைப்புகள் 82.பன்னாட்டுஅரசியல்-1 83. 

I 84.பொதுத்துறைஆட்சிஇயல்-1 85. 

II 86.பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர் 

அறிமுகம்-1 87. 

II 88.இந்தியஅரசியலமைப்புத்திட்டம் 


462 750 475 850 850 1600 1325 900 
725 


A 


... 


வீ.கண்ணையா இ.ஜெகதீசன் 


32 


.. 


750 
750 


... 


வீ.கண்ணையா டி.செல்லப்பா 
தி 
. 
வெ 
. 
குப்புசாமி 
, 

எஸ்.சுப்பிரமணியன் வீ.கண்ணையா வீ.கண்ணையா,கி.ரா.அனுமந்தன் 


... 


89.இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சி 90. *மூலநூல்(originalBook) 


925 
625 575 


ரூ.பை 


கி.ரா.அனுமந்தன் க.சந்தானம் 


425 


என்.ஜே.ராஜகோபால் 


775 


: 


91.இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சிIII 
192. 
மக்கள் 
ஆட்சி 
93. 
1919 
முதல் 
சர்வதேச 
உறவுகளும் 
உலக 

அரசியலும்-1 *94.சமூக,அரசியல்கொள்கையின் 

அடிப்படைகள் 95.அரசியலமைப்புச்சட்டஆய்வுக்குஓர் 

அறிமுகம்-1 
96. 

II 


மோ.வள்ளுவன்கிளாரன்சு 


7 
00 


... 


575 


பா.சூரியநாராயணன் பா.சூரியநாராயணன் 

கி.ரா.அனுமந்தன் கி.ரா.அனுமந்தன் 


600 575 


97. 


III 


உளவியல் 


கி.ரா.அப்புள்ளாச்சாரி 


ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் 


98.குழந்தைஉளவியல்-1 
99. 

II 
100. 
உட்கவர் 
மனம் 
101. 
இளையோர் 
உளவியல் 
-1 
102. 

II 103.சமூகஉளவியல் 104.பிறழ்நிலைஉளவியல் 105.பித்தரின்உள்ளம் 
* 
106 
. 
குமர 
உள்ளம் 
* 
197 
. 
உள 
நலவியல் 


800 700 
700 1200 900 
9 
75 1100 300 625 


என்.வேதமணிமானுவேல் 
அ 
. 
பென்சட் 
கிரீப்பர்ராஜ் 


டாக்டர் 
மு 
. 
அறம் 
டாக்டர் 
த.ஏ. 
சண்முகம் 


:590 


... 


தத்துவம் *108.இந்துசமயத்தத்துவம் *109.அறிவுஆராய்ச்சிஇயல் 110.மேலைநாட்டுத்தத்துவம் 111.அத்துவிததத்துவம் 112.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 113.இந்தியத்தத்துவம்-1 


ஞா.ராஐாபகதூர் ஆர்.ராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் 
கோ 
. 
மோ 
. 
காந்தி 
மோ 
. 
வள்ளுவன் 
கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி, 

பா.நா.சண்முகசுந்தரம் 


550 350 350 650 
550 


114. 115.மெய்ப்பொருளியல்-ஓர்அறிமுகம்-1 


350 
600 
600 


: : 


சி.இராமலிங்கம் 


அறவியல் 





கோ 
. 
மோ 
. 
காந்தி 


vii 


850 


... 


கி.ரா.அப்புள்ளாச்சாரி 


: 


250 


116.அறவியல்-ஓர்அறிமுகம் அளவையியல் 117.அளவையியல்தொடக்கநூல் மானிடவியல் *118.மானிடவியல் 119.பண்பாட்டுக்கோலங்கள் 120.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை சமூகவியல் 121.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் 

*மூலநூல்(OriginalBook) 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியம் 
எஸ் 
. 
இலட்சுமி 


475 
550 350 


ஜே. 

3.நாராயணன் 


10150 


... 


ரூபை. 


கொ.சேஷ.நரசிம்மன் 


... 


950 875 850 850 


... 


புவியியல் 122.ஆசியா-1 
123. 

II 124.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் 
* 
125 
. 
தென்கிழக்கு 
ஆசியா *126. வடஅமெரிக்கா 
* 
127 
. 
தென் 
அமெரிக்கா *128.தென்கண்டங்கள்-ஆஸ்திரேலியா 
*129. 

ஆஃப்ரிக்கா 130.புவிப்புறவியல்-11 
* 
131 
. 
செய்முறைப் 
புவியியல் *132.மக்கட்பரப்பியல் *133.சமுத்திரவியல் 134.காலநிலைஇயல்-1 
135 
. 

II 
136. 
கால 
நிலை 
இயல் 
-1 
*137. 

II 
* 
138 
. 
வளியியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் *139.புவிஅமைப்புஇயல் 
140. 
பௌதிகப் 
புவியியலும் 
புவியமைப்பியலும் 141.சிஷோமின்வாணிகப்புவியியல்-1 142. 

II 143. 

III 


ஏ.எஸ்.நாராயணன் ஜி.கிருஷ்ணமூர்த்தி குமாரிஇரா.அலமேலு 
எம் 
. 
என் 
. 
பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் எஸ்.முத்துக்கிருஷ்ணக்கரையாளர் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயச்சந்திரன் வி.எஸ்.அனந்தபத்மநாபன் கோ.இராமசாமி கோ.சேஷநரசிம்மன் 


900 300 325 660 550 


vili 


திருமதி 
இராதா 


... 


6-50 1000 

500 1000 

800 1100 475 600 
950 1200 575 


கோ.இராமசாமி 
சி 
. 
விஸ்வநாதன் கோ.இராமசாமி எஸ்.மாணிக்கம் ம்.கார்த்திகேயன் சி.எஸ்.நரசிம்மன் 


... 


29 


. 


சு.வைத்தியநாதன் 
கோ 
. 
சண்முகசுந்தரம் இராஜகோபாலன் தி.வி.லட்சுமிநரசிம்மன் 


1015 1000 1400 650 


புள்ளியியல் *144.புள்ளியியல்-அறிமுகம் 145.புள்ளியியல்முறைகள்-1 
146. 

II 147.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் 
உயர்கணிதம் *148.ஆயத்தொலைவடிவகணிதம் *149. வகைநுண்கணிதம் *150.தொகைநுண்கணிதம் விலங்கியல் *151.விலங்கியல் 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


410 300 325 


...தி.கோவிந்தராசன் 


பெ.மா.அண்ணாமலை, 

இரா.முருகேசன் 


1200 


Y 


1000 


ச.சம்பத்து 


... 


பௌதிகவியல் 152. 
ஒளி 
நூல் விஞ்ஞானம் *153.வானவெளிவெற்றி 
* 
154 
. 
ரேடியோ *155.எக்ஸ்-கதிர்கள் 
* 
156 
. 
பாம்புகள் 
* 
157 
. 
தாவரம் 
- 
வாழ்வும் 
வரலாறும் 
* 
158 
. 
கரும்பு 59.தாவரங்களின்வாழ்வியல் 

*மூலநூல்(OriginalBook) 


டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் டாக்டர்பி.திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜே.பி.மாணிக்கம் பெ.மா.அண்ணாமலை டாக்டர்கு.சீனிவாசன் 

பெரியசாமி எஸ்.சுந்தரம் 


600 475 450 350 800 400 650 


... 


... 


... 


ரூபை. 


மருத்துவம் *160.நீரிழிவு-க்ஷயரோகம் *161.மகப்பேறும்மாதர்நோயும் *162.பாக்டீரியா 163.புற்றுநோய் 164.உடலியங்கியல்-1 


... 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி, 

டாக்டர்ஏ.கதிரேசன் டாக்டர்(குமாரி)மணிமேகலை சு.சுந்தரம் அ.கதிரேசன் டாக்டர்கள்ஜி.வேங்கடசாமி, டி.சரோஜினி,எஸ்.கே.துரைராஜ், ஆர்.சேது 


250 825 250 350 675 


... 


165. 

II 166.என்புருக்கிநோய் 


550. 
... 
7 
25 


டாக்டர்அ.கதிரேசன் 


பொறியியல் 167.நீங்களேஉங்கள்வீட்டைக்கட்டலாம் 


850 


கே.வி.கிருஷ்ணராஜ், 

சி.ஆர்.சுப்பிரமணியம் ஆர்.இராமசாமி,கே.வேணுகோபால் 


அ.வேல்மணி 


550 


. 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


1000 


கூட்டுறவு 168.உலகக்கூட்டுறவுஇயக்கம் சட்டம் *169.குற்றவியல்சட்டம் பொதுநூல்கள் 170.மகாத்மாகாந்தி 171.விவசாயப்புரட்சி 
* 
172 
. 
சேமக் 
கை 
- 
நூல் 


சரஸ்வதிதங்கையன் வி.கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியம் 


325 800 250 


: : 


எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் தி.வேங்கடகிருஷ்ணய்யங்கார் எஸ்.சந்தானம்,எய்.ஏ.துரைசிங் 


:: 


9.00 450 625 


| 


*173.முற்காலச்சோழர்கலையும்சிற்பமும் *174.உணவும்ஊட்டமும் *175.பள்ளிநிர்வாகஅமைப்பும்-அடிப்படைக் 

கருத்துகள் புகுமுக(PUC)வகுப்புகளுக்குரியவை 
* 
176 
. 
உலக 
வரலாறு *177.பொருளாதாரம் *178.வணிகவியலுக்குஓர்அறிமுகம்-1 *179. 

II 180.பௌதிகம் 


: : : : : 


டி.ஆர்.இராமச்சந்திரன் ஜி.சிதம்பரம் கு.ஆளுடையபிள்ளை 


400 275 250 225 


... 


டாக்டர் 
பி 
. 
திருஞான 
சம்பந்தம் 
, 

ஆர்.நாகராஜன் 
டாக்டர் 
எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ் கே.ராஜகோபாலன் 


xi 


22 


... 


டி.கோவிந்தராஜன்,முத்துசாமி 


ஆர்.மகாதேவன் 


181.புகுமுகபௌதிகம் *182.புகுமுகவகுப்புக்கணிதம்-1 *183. 

II *184புகுமுகவகுப்புக்கணிதநூல்-1 *185. 

II 186.கணிதம்-ஓர்அறிமுகம்-1 *187. 

II *188.வேதியியல் *189.புகுமுகவேதியியல் *190.விலங்கியல் *191.புகுமுகவிலங்கியல் *192.புகுமுகவகுப்புத்தாவரவியல் 

*மூலநூல்(OriginalBook) 


750 6-00 700 300 
700 450 475 325 7.00 
500 400 725 400 


பி.டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் பெ.மா.அண்ணாமலை 
எஸ் 
. 
சுந்தரம் 


ரூ.பை. 


625 550 525 


450 325 400 300 


பட்டப்படிப்பிற்குரிய(பி.எஸ்ஸி)நூல்கள் 

(அடக்கவிலைப்பதிப்புகள்-கழிவுஇல்லை) 
பௌதிகம் *193.எந்திரவியல்-சிறப்புப்பாடம்-1 

ஆர்.நாகராசன் 
*194. 

II *195.வெப்பவியல்-சிறப்புப்பாடம் 

கே 
. 
நாச்சிமுத்து *196.செய்முறைபௌதிகம்-சிறப்புப்பாடம்-1 டி.கமலக்கண்ணன், 

ஆர்.கிருட்டிணசாமி 
*197. 

II *198.பௌதிகம்-துணைப்பாடம்-1 

பிதங்கராஜன் 
* 
199 
. 

II *200.செய்முறைபௌதிகம்-துணைப்பாடம் 

கே.பாசுகரன்,இரா.செயராம் 
* 
201 
. 
மின்னியல் 
- 
காந்தவியல் 
சிறப்புப் 
பாடம் 
-1 டி.ஏ.கருப்பண்ணன் 
*202. 

II *203. 

III 
* 
204 
. 
ஒளியியல் 
- 
சிறப்புப் 
பாடம் 

டாக்டர் 
வி 
. 
சண்முகசுந்தரம் 
, 

டாக்டர்ஆர்.சபேசன் *205.பௌதிகம்-துணைப்பாடம்(பகுதி2) முதல்புத்தகம் 

கா.வே.சுப்பிரமணியன் 
* 
206 
. 
பௌதிகம் 
- 
துணைப்பாடம் 
( 
பகுதி 
2 
) 

2 
- 
ம் 
புத்தகம் 
* 
207 
. 
பொது 
பௌதிகம் 
- 
சிறப்புப் 
பாடம் 

கே 
. 
பி 
. 
கந்தசாமி *208.இன்றையபௌதிகம்-சிறப்புப்பாடம் 

எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ் 


450- 


475 450 425 


775 


600 


450 450 
675 


500 


*209.ஒளிநூல்-சிறப்புப்பாடம் 
* 
210 
. 
இயக்கவியல் 
- 
சிறப்புப்பாடம் 


டி.முருகையன் ஆர்.மகாதேவன்,கே.சிவசுப்பிரமணியம், பி.ஆர்.சுப்பிரமணியம் 


டாக்டர் 
முத்துக்குமாரசுவாமி டி.இராமலிங்கம் டி.சக்திவேலு 


சி 
. 
ஏ 
. 
பத்மநாபன் பி.டி.முனியப்பா 


ஆர்.துளசிதாஸ் ஓ.ஆர்.சூரியநாராயணன் 


வேதியியல் *211.செய்முறைகனிமவேதியியல்-துணைப்பாடம் *212.செய்முறைகனிமவேதியியல்-சிறப்புப்பாடம் *213.பௌதிகவேதியியல்-சிறப்புப்பாடம்-1 
*214. 

-- *215.கனிமவேதியியல்-துணைப்பாடம் *216.கனிமவேதியியல்-சிறப்புப்பாடம்-1 
*217. *218.பொதுபௌதிகவேதியியல்-துணைப்பாடம் *219.அறிமுறைவேதியியல்-சிறப்புப்பாடம்-1 
*220. *221.செய்முறைக்கரிமவேதியியல்-சிறப்புப்பாடம் *222.அங்ககவேதியியல்-துணைப்பாடம் *223.அங்ககவேதியியல்-1 
* 
224 
. 
கரிம 
வேதியியல் 
- 
பகுதி 
-1 
( 
2 
- 
ம் 
புத்தகம் 
) *225. 

(8-ம்புத்தகம்) *226.கரிமவேதியியல்-பகுதி-2(1-ம்புத்தகம்) 
* 
227 
. 

(2-ம்புத்தகம்) 
கணிதம் *228.இயற்கணிதம்-சிறப்புப்பாடம்-1 

*மூலநூல்(OriginalBook) 


200 225 400 350 650 400 425 475 450 375 350 500 300 475 325 575 600 425 


xiii 


என்.ஆறுமுகம்,பி.எல்.இராமசாமி எம்.ஆட்கொண்டான் திரு.கண்ணபிரான் 


டி.கோவிந்தராஜன் 


கே 
. 
முத்துசாமி 


கே.முத்துசாமி ஆர்.மகாதேவன் எம்.எம்.இராமசாமி வி.அரங்கநாதன் ஆர்.அனுமந்தராவ் கே.இராஜகோபாலன் 


ரூபை. 

325 200 550 325 600 500 


... 


*229.இயற்கணிதம்சிறப்புப்பாடம் 

--11 *230.தொகுமுறைவரைகணிதம்-சிறப்புப்பாடம் *231.எண்சார்கணிதம்-சிறப்புப்பாடம் *232.திரிகோணகணிதம்-சிறப்புப்பாடம் *233.கணிதம்-துணைப்பாடம் *234.நிலையியல்-சிறப்புப்பாடம் *235.முப்பரிமாணப்பகுமுறைவடிவகணிதம் 

சிறப்புப்பாடம் *236.வெக்டர்கணிதமும்அதன்பயன்பாடுகளும் 

சிறப்புப்பாடம் *237.கணிதம்.துணைப்பாடம்-பகுதி-2 1238.வானியல்-முதல்புத்தகம்-சிறப்புப்பாடம் 


கே.சிவசுப்பிரமணியம் 


275 


... 


200 575 


... 


ஆர்.மகாதேவன் 

தர்.அய்யாசாமி திரு.தி.கோவிந்தராசன் திரு.கோ. 

கோ.முத்துசாமி 


AIY 


5-50 
375 


*239வானியியல்-இரண்டாம்புத்தகம் 


புள்ளியியல் *240.புள்ளியியல்-துணைப்பாடம் 


எஸ்.கருப்பையா 


350 


விலங்கியல் *241.முதுகெலும்பற்றவை-1-சிறப்புப்பாடம் *242. 

--2 *243.முதுகுநாணுள்ளவை-1-சிறப்புப்பாடம் 
*244 
. 


ஆர்.முருகேசன் திருமதிஎஸ்.கே.வள்ளி திருமதிராணிகந்தசாமி 


600 1125 
800 975 


திருமதிகிருஷ்ணவேணிநாராயணன் 


1175 


: : : : : 


எஸ்.ஆப்ரகாம் என்.இராமலிங்கம் 
வி 
. 
சேது என்.இராமலிங்கம் பெ.மா.அண்ணாமலை டி.ஆர்.கிருஷ்ணன் 


900 900 1000 550 525 475 


... 


: : 


650 625 


எல்.ஆப்ரகாம் 


*245.முதுகுதண்டுள்ளவை-2-சிறப்புப்பாடம் *246.முதுகெலும்பிகளதுகருவியல்-சிறப்புப் 

பாடம் *247.முதுகெலும்பற்றவை-துணைப்பாடம் *248.முதுகுநாணுள்ளவை-துணைப்பாடம் *249.சொல்லியல்சிறப்புப்பாடம் *250.மரபியல்-சிறப்புப்பாடம் *251.சூழ்நிலையில்-உடற்செயலில்சிறப்புப் 

பாடம்-1 *252.சூழ்நிலையில்-உடற்செயலியல்-II 
* 
253 
. 
பரிணாமம் தாவரவியல் *254.தாவரவெளிஉள்ளமைப்பியல்களும் 

வகைப்பாட்டியலும்-சிறப்புப்பாடம் *255.தாவரப்புறஅமைப்பியல்-சிறப்புப்பாடம் *256.தாவரஉள்ளமைப்பியல்-சிறப்புப்பாடம் *257.தாவரங்களின்வாழ்க்கை-சிறப்புப்பாடம் *258.தாவரவியல்-துணைப்பாடம் *259.தாவரச்சூழ்நிலையியல்,மரபியல்-உயிர்மரூஉ 

யியல்,இயங்கியல்-துணைப்பாடம் *260.சூழ்நிலையியல்,பரிணாமம்,மரபியல்- 

சிறப்புப்பாடம் *மூலநூல்(OriginalBook) 


AY 


சே 
. 
ராஜசேகரன் கே.பாலச்சந்திரகணேசன் 
டாக்டர் 
ஏ 
. 
கோவிந்தராஜுலு 
எஸ் 
. 
சுந்தரம் பா.இராசாராம் 


1100 925 
725 950 
450 


கே.பெரியசாமி 


400 


கே.ஆர்.பாலசந்திரகணேசன் 


825 


ரூ.பை 


பே 


இராஜசேகரன் 


-1025 


தாவரவியல் 
- 
( 
தொடர்ச்சி 
) 
* 
261 
. 
டெரிடோஃபைட்டா 
, 
ஜிம்னோஸ்பெர்மே 

சிறப்புப்பாடம் 
* 
262 
. 
தாலோபைட்டா 
( 
பாசிகளும் 
பூஞ்சைகளும் 
) 

சிறப்புப்பாடம் 
* 
263 
. 
தாவர 
வகைப்பாட்டியல் 
சிறப்புப் 
பாடம் 
* 
264 
. 
பிரையோஃபைட்டா- 
சிறப்புப் 
பாடம் 


900 


டாக்டர் 
வே 
. 
சோ 
, 
சுந்தரலிங்கம் ஆ.சம்பத்குமார் 
கே 
. 
இராஜசேகரன் 


1050 


6 00 


* 
மூல 
நூல் 
( 
Original 
Book 
) 


JAX 


-0. 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 

பட்டப்படிப்பு 
அறிவியல் பாட நூல்கள் , 1970 


- 


||| 


22 


1 


- 


33 


1. சூழ்நிலையியல் - 
உடற்செயலியல் 

திரு . டி . ஆர் . கிருஷ்ணன் 
2. அறிமுறை வேதியியல் 

ஓ.ஆர் . சூரிய நாராயணன் 
3. பொது பௌதிகம் 

க . ப . கந்தசாமி , 

மு . தியாகசுந்தரம் 
4. வெக்டர் கணிதமும் 
அதன் பயன்பாடுகளும் 

ஆர் . மகாதேவன் 
5. தாவரச் சூழ்நிலையியல் , மரபியல் , 

உயிர்மரூஉ இயல் , இயங்கியல் 
- துணைப்பாடம் 

- டாக்டர் கு.பெரியசாமி 
6. பௌதிகம் - துணைப்பாடம் 
( பகுதி 2 ) 

திரு . கா . வே . சுப்பிரமணியன் 
7. இன்றைய பௌதிகம் டாக்டர் எம் . ஏ . தங்கராஜ் 
8. ஒலி நூல் 

-திரு . டி . முருகையன் 
9. கணிதம் - துணைப்பாடம் 
( பகுதி 2 ) 

,, ஆர் . அய்யாசுவாமி 
10. முப்பரிமாணப் 
பகுமுறை வடிவகணிதம் 

க . சிவசுப்பிரமணியம் 
11. தாவரவியல் - துணைப்பாடம் 

பா . இராசாராம் 
12. செல்லியல் 

என் . இராமலிங்கம் 
13. மரபியல் 

பெ . மா . அண்ணாமலை 
14. தாவரங்களின் வாழ்க்கை 

எஸ் . சுந்தரம் 
15. அங்கக வேதியியல் 
துணைப்பாடம் 

பிஎல் . இராமசாமி 
16. செய்முறைக் கரிம வேதியியல் - டாக்டர் என் . ஆறுமுகம் 
17. முதுகெலும்பிகளது கருவியல் - திரு . எஸ் . ஆபிரகாம் 
18. சூழ்நிலையியல் , பரிணாமம் , 
மரபியல் கே . ஆர் . பாலச்சந்திர 

கணேசன் 
19. டெரிடோஃபைட்டா - 
ஜிம்னோஸ்பெர்மி 

கே . இராசசேகரன் 
20. கரிம வேதியியல் ( பகுதி 1 ) 

கி . கண்ணபிரான் 
21. கரிம வேதியியல் ( பகுதி 2 ) 

கி . கண்ணபிரான் 
22. வானியல் 

தி . கோவிந்தராசன் , 

கொ . முத்துசாமி 
23. தாலோபைட்டா 

பாசிகளும் பூஞ்சைகளும் டாக்டர் வே.சோ. சுந்தரலிங்கம் 
24. தாவர வகைப்பாட்டியல் - திரு . ஆ . சம்பத்குமார் 


20 


|I| 


22 


- 


22 


| 
| 
| 
| 


99 


- 


இவை அடக்கவிலை வெளியீடுகள் - கழிவு இல்லை 


